கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
சென்னை அரசாங்கப்‌ பரிசு பெற்ற நூரல்‌ 


௮, மூ, பரம௫வானந்தம்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
பச்சையப்பர்‌ கல்லூரி, சென்னை-80 


டப படுப்பகம்‌ 


சென்னை-80. 


உரிமைப்‌ பதிப்பு, ஐனவரி, 1963 


விலை ரூ. 8--00 (எட்டு) 


விற்பனை உரிமை : 


பாரி நிலையம்‌ 


59, பிராட்வே சென்னை-1 


அமுர்தா அச்சகம்‌, சென்னை-24 


ரஷ 9௮ 


னே 090 


மச ௮ஜ்‌் ர 0.9. 


பொருள்‌ 


ர கவிதை 
கவிதை-ஒரு கலை 
கவிதையும்‌ கவிஞனும்‌ 
கவிதையின்‌ வகைகள்‌ 
கவிஞன்‌ வெற்றி 
கவிதை நலன்‌ 


11 வாழ்க்கை 
மண்ணும்‌ விண்ணும்‌ 
உயிர்த்தோற்ற வளர்ச்சி 


“மனித வாழ்க்கை 


அகமும்‌ புறமும்‌ 


111 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
வாழ்வோடு பிணைந்த கவிதை 
பத்துப்பாட்டு 
எட்டுத்தொகை 
குறள்‌ 
காப்பியங்கள்‌ 
சமய இலக்கியங்கள்‌ 
கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 
பிற்கால இலக்கியங்கள்‌ 
இக்கால இலக்கியங்கள்‌ 


.. 456 


30 
56 
95 


. 124 


டட 
நரக 


245 
219 


922 
949 
975 
408 
434 


477 
488 
498 


* ௫. 
நூல்‌ பற்றி 

* பறலரினும்‌ மெல்லிது காமம்‌,” என்றுர்‌ 
வள்ளுவர்‌. அக்காமத்தோடு தொடர்பு கொண் 
டுள்ள வாழ்க்கையும்‌ அத்தகையதே. காமத்‌ 
தின்‌ * செவ்வி தலைப்படுவார்‌ சிலர்‌. ? என்ளுர்‌ 
அவர்‌. அதே போலத்தான்‌ வாழ்க்கையின்‌ 
செவ்வியில்‌ தலைப்பட்டு அதை உணர்ந்து 
துய்ப்பவர்களும்‌ உள்ளார்கள்‌. பரந்த உலகில்‌ 
வாழ்க்கை நிறைந்திருந்த போதிலும்‌, அதன்‌ 
அமைப்பையும்‌, கூறுபாடுகளையும்‌, அடிப்‌ 
படையினையும்‌ அறிந்து, வாழ்வாங்கு வாழ்ப 
வர்‌ ஒரு சிலரேயாவர்‌. அவருள்ளும்‌ ₹ காம்‌ 
பெற்ற இன்பம்‌ வையகம்‌ பெறுக, என்ற 
நல்ல உள்ளத்தோடு உலக வாழ்வினை உள்‌ 
ளத்துள்‌ உணர்ந்து அதைப்‌ போற்றுவார்‌ ஒரு 
சிலரே ! அச்சிலருள்‌ அவ்வாழ்வைக்‌ கவிதை 
யாக்கி உலக மக்கட்கு வழங்குபவரே கவிஞ 
ராவர்‌. 


மலர்ச்செடிகள்‌ காடுகளில்‌ கிறைய 
உண்டு. ஆனால்‌, அவற்றைக்‌ கண்டு போற்று 
பவர்‌ யாவர்‌? முள்ளும்‌ கல்லும்‌, செடியும்‌ 
கொடியும்‌ நிறைந்த காட்டுக்குள்ளும்‌ மலர்‌ 
கண்டு கவி பாடுபவர்‌ ஒரு சிலரே. அம்மல 
ரைப்‌ பார்த்து அதன்‌ கலன்‌ துய்ப்பாரையும்‌ 
காணல்‌ அரிது.ஆனால்‌, அம்மலர்ச்செடிகளையும்‌ 
கொடிகளையும்‌ செம்மையாக வீட்டிலும்‌ 
தோட்டத்திலும்‌ -- தேவையாயின்‌ பூக்‌ 
தொட்டிகளிலும்‌ வளரவைத்து -- அவற்றில்‌ 
பூக்கும்‌ மலர்களைக்‌ கண்டும்‌ பயன்படுத்தி 


ர்‌ 


யும்‌ துய்ப்பவர்‌ பலராவர்‌. தேன்‌ உண்‌ 
ணும்‌ வண்டுகள்‌ அப்பூக்களில்‌ தேனை 
உண்ண வரும்‌ காட்சியும்‌ ஒரு சிறந்த காட்சி 
யாகும்‌. கவிஞன்‌ அதே நிலையில்‌ வாழ்வினை - 
செம்மைப்படுத்தப்பட்‌.ட வாழ்வினை - சிறந்த 
காதல்‌ வாழ்வினை-அதன்‌ அடியாகப்‌ பிறக்கும்‌ 
அறவாழ்வினை-அழகுபடத்‌ தன்‌ கவிதையில்‌ 
காட்டுகின்றான்‌. நல்ல கவிதையும்‌ வாழ்வும்‌ 
பிரிக்க முடியாதன. இந்த அடிப்படையில்‌ 
எழுந்ததே இக்‌ நூல்‌, 


தொல்காப்பியனார்‌ காலந்தொடங்கி இன்று 
வரை தமிழில்‌ எத்தனையோ கவிதைகள்‌- இலக்‌ 
கியங்கள்‌ தோன்‌ றின. ஆயினும்‌, அவையனைத்‌ 
தும்‌ வாழவில்லை. வாழ்வோடு பொருக்திய 
மெய்க்கவிதைகளே சிறக்க வாழ்கின்றன. இக்‌ 
நிலை உலக மொழிகளிலுள்ள கவிதைகள்‌ 
அனைத்துக்கும்‌ பொருந்தும்‌. கவிை தயும்‌ 
வாழ்க்கையும்‌ பிறந்து வளர்ந்த வரலாற்றை 
யும்‌ அவைஇணைக்து வாழும்‌ வாழ்க்கை முறை 
யையும்‌ இக்நூலில்‌ ஒல்லும்‌ வகை காட்டி. 
யுள்ளேன்‌. தமிழ்வளர்ச்சிக்கு இக்நூல்‌ சிறிதே 
உதவக்‌ கூடும்‌ என ஈம்புகிறேன்‌. நல்லார்‌ 
கண்டு கலமுளதேல்‌ கொள்ள வேண்டுகி றன்‌. 

இந்நூல்‌ வெளி வருங்கால்‌ புரூப்‌” ஒப்பு 
கோக்கி உதவிய மகாவித்துவான்‌ மே, வீ, 
வேணுகோபாலப்‌ பிள்ளை அவர்கட்கு எனது 
நன்றி உரியது. 


சென்னை-80 


தமிழ்க்கலை இல்லம்‌, 
971-169 ) 


அ. மு, ப, 


கவிதை 


1. கவிதை ஒரு கலை 





கதிரவன்‌ வான வீதியில்‌ இடை நின்று ஒளிரும்‌ 
அந்த இடை வேளை, கோடையல்லாவிட்டாலும்‌ 
கொதிக்கும்‌ வெயிலின்‌ நிலை தெரிந்துதான்‌ இருக்‌ 
தது. அந்த வெயிலிலும்‌ தெருவிலே கூட்டம்‌ கிறைக்‌ 
திருந்தது. கிராமத்‌ திண்ணைகளில்‌ பலர்‌ உட்கார்ந்‌ 
திருக்தனர்‌. வீட்டோரங்களில்‌ பலர்‌ நின்றிருந்தனர்‌. 
தெருப்புழுதியிலே கழைக்கூத்தாடி. தன்‌ வேடிக்கை 
களையெல்லாம்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகக்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தான்‌. வளையா நெடுமூங்கிலின்மேல்‌ 
நின்று அவன்‌ ஆடும்‌ காட்சியை அனைவரும்‌ கண்ட 
னர்‌. ஆட்டம்‌ அழகுதான்‌. அனைவரும்‌ கைகொட்டி 
ஆரவாரம்‌ செய்தனர்‌. அவன்‌ *கரணம்‌ ? போடுவ 
தும்‌, தாவி ஆடுவதும்‌, தலை கீழாகத்‌ தொங்குவதும்‌ 
காண்போர்‌ அனைவர்தம்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ 
பற்றி ஈர்த்தன. அவர்கள்‌ உள்ளங்களிலெல்லாம்‌ 

1 


%0 கவிகையும்‌ வாழ்க்கையும்‌ 





இன்ப வெள்ளம்‌ ஊற்றெடுக்கச்‌ செய்தான்‌ ௮க்‌ 
கூத்தாடி, இளங்குழந்தைகளும்‌ பெரியவர்களும்‌ 
தங்களை மறந்த நிலையில்‌ அவன்‌ ஆடல்‌ கண்டு மகிழ்க்‌ 
தார்கள்‌. அவர்களை அவ்வாறு முழுக்க முழுக்க மகிழ 
வைக்கும்‌ அந்தக்‌ கழைக்கூத்தாடியின்‌ நிலை என்ன £ 


பாவம்‌ ! கழைக்கூத்தாடி. தன்‌-உயிரைக்‌ கையில்‌ 
பிடித்துக்கொண்டல்லவா அந்த வேடிக்கைகளைக்‌ 
காட்டிக்கொண்டிருந்தான்‌? வழுக்கி விழுந்தால்‌ 
அவன்‌ கதி என்ன என்பதை அவன்‌ அறிவான்‌, 
அத்தனை பேர்‌ கைகொட்டி ஆரவாரிக்கும்‌ அந்த நிலை 
யில்‌ அவன்‌ உள்ளம்‌ மகிழ்ச்சியிலா செல்லும்‌? எப்‌ 
படி எப்படி வளைந்து நெளிந்து, வழுவாது ஆடவேண்‌ 
டும்‌ என்ற எண்ணத்தலே அவன்‌ உள்ளத்தில்‌ 
மகிழ்ச்சி பிறக்க வழியேது£? கொதிக்கும்‌ வெயிலி 
னால்‌ உடலில்‌ வழிந்தோடும்‌ வியர்வையை அவன்‌ 
வேதனையோடுதான்‌ துடைத்துக்கொள்வான்‌. ஒரு 
வகையாகத்‌ தன்‌ விளையாட்டுக்களை முடித்துக்‌ 
கொண்டு கீழே இறங்கி, ' அப்பாடி !? என்று ஒரு பெரு 
மூச்சுவிடுவான்‌. அம்மூச்சிலேதான்‌ எத்துணை உள்ளச்‌ 
சோர்வு கலந்திருக்கும்‌! ஆனால்‌, அதே வேளையில்‌ 
அங்குள்ளவர்‌ அனைவரும்‌, * ஆடல்‌ முடிந்துவிட்டதே ! 
என்று மகிழ்ச்சி நீங்குவர்‌. பாவம்‌! கூத்தாடியின்‌ 
உள்ளச்‌ சோர்வு அவர்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌ £ 
ஆடி ஓய்ந்த அவன்‌ அப்பார்வையாளர்‌ தரும்‌ பணம்‌ 
காசுகளைச்‌ சேர்த்துக்கொண்டு மூட்டை கட்டுவான்‌. 
ஆம்‌, கழைக்கூத்தாடியின்‌ ஆடல்‌, கலைகளுள்‌ ஒன்று 
தான்‌. எனினும்‌, அவன்‌ கலை மற்றவர்களுக்கு இன்‌ 
பம்‌ தருகின்றதே தவிர, அவன்‌ வரையில்‌ அது ஒரு 
வாழ்க்கைப்‌ போராட்ட நிகழ்ச்சியாகத்தானே முடி 


கவிதை ஒரு கலை 11 


கின்றது? ஆனால்‌, கவிஞன்‌ காட்டும்‌ கவிதைக்‌ கலை 
அப்படிப்பட்டதன்று........... 


ஆடலும்‌ பாடலும்‌ இடையருது இயங்கும்‌ நாடு 
ஈம்‌ அருமைத்‌ தமிழ்நாடு. தண்ணார்‌ தமிழ்‌ அளிக்கும்‌ 
இப்பொன்னாட்டில்‌ ஆடற்கலையும்‌ பாடற்கலையும்‌ 
பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றன, ஆடற்‌ 
கலை சிறந்த ஒன்றாகப்‌ பண்௰ம்‌ போற்றப்பட்டது. 
இன்றும்‌ உலகமக்களெல்லாம்‌ ஒருசேரப்‌ போற்றக்‌ 
கூடிய வகையில்‌ ஈம்‌ காட்டுப்‌ பரதமாகிய ஆடற்‌ 
கலை சிறந்துள்ளது. இக்கலை பற்றியும்‌ இதன்‌ 
அமைப்பு முதலியன பற்றியும்‌ சிலப்பதிகாரம்‌ அழகு 
பட விரிவாக விளக்கியுள்ளது. ஆம்‌. இளங்கன்னிகை 
ஒருத்தி கலை நலமெல்லாம்‌' தோன்ற ஆடுவதே இக்‌ 


கலை, 


நடன அரங்கில்‌ மக்கள்‌ கிறைந்திருக்கிறார்கள்‌. 
ஆடவரும்‌, பெண்டிரும்‌, இளைஞரும்‌ அணி அணீயாக 
நாடக அரங்கில்‌ அமர்ந்துள்ளனர்‌. குறித்த வேளை 
யில்‌ திரை நீக்கப்படுகின்றது. ஒசிந்த பூங்கொம்பென 
நின்ற கன்னியின்‌ ஆடல்‌ தொடங்குகின்றது. ஆட 
லில்‌ எத்தனையோ வகை, பெண்‌ தன்னை எத்தனை 
வகையில்‌ வளைக்க முடியுமோ, அத்தனையும்‌ செய்து, 
கலை நலத்தைக்‌ காட்டுகின்றாள்‌. காண்கின்‌ றவர்‌ 
தம்மை மறந்து கலை வயமாகின் றனர்‌. நாடக அரங்‌ 
கில்‌ நெடுநேரம்‌ அவர்கள்‌ அமர்ந்திருந்தும்‌ நேரம்‌ 
செல்வதே அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. தன்னை 
மயிலாகவும்‌, பாம்பாகவும்‌, மற்றும்‌ பல்வேறு பொரு 
ளாகவும்‌ ஆக்கி அலங்கரித்‌ துக்கொண்டு, அப்பெண்‌ 
ஆடும்‌ ஈ௩லமெலாம்‌ கண்ணால்‌ அள்ளிப்‌ பருகி ஆனந்த 
முறக்‌ காண்போர்‌, கைதட்டி. ஆரவாரிப்பர்‌. தூலைவர்‌ 


12 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
எனப அ டட வமல்‌ அட்ட ன்வன்வு கட பல படக னை தை அண: 
அக்கலை ௩லத்தையெல்லாம்‌ பாராட்டிப்‌ பேசுவர்‌- 
ஆனால்‌, அதே வேளையில்‌ அப்பெண்ணின்‌ நிலை 
என்ன ? தன்‌ புகழ்‌ கேட்டு அவள்‌ உள்ளம்‌ மகிழும்‌. 
கை தட்டும்‌ ஆரவாரம்‌ அறிந்து உணர்ச்சி பொங்கும்‌- 
எனினும்‌, தாங்கமுடியாத ௩கைப்பளுவையும்‌, சுமக்க 
இயலாத ஆடை  அலங்காரங்களையும்‌ தாங்கியும்‌ 
சுமந்தும்‌, மயிலாகியும்‌, பாம்பாகியும்‌ அடி பிறழாது 
௩டிக்க வேண்டுமே என்ற கவலையில்‌-நிமிடத்துக்கு 
மிடம்‌ நெளிந்து நிற்கும்‌ நிலையில்‌- அவள்‌ உள்ளம்‌ 
என்ன பாடு படும்‌! வழியும்‌ வியர்வையையும்‌ துடைக்க 
முடியாது, கண்‌ கூச்சமிடும்‌ ஒளி விளக்கின்‌ வெளிச்‌ 
சத்தை விட்டகல முடியாது, நட்டுவனார்‌ பாட்டுக்கும்‌ 
தாளத்துக்கும்‌ ஒப்ப நின்று ,ஆடவேண்டிய அந்தக்‌ 
கொடிய நிலையை எண்ணின்‌, அவள்‌ உள்ளம்‌ வருக்‌ 
துமே! ஏதோ பொழுது போக்குக்கு என்று அக்கலை 
யைக்‌ கற்பவர்‌ ஒரு சிலர்‌ இருப்பினும்‌, பலர்‌ அதை, 
வாழ்க்கைக்கு வருவாய்‌ தேடித்தர என்றுதானே 
பயில்கின்றனர்‌ ? படங்களிலும்‌, அரங்கங்களிலும்‌, 
மணம்‌ முதலிய நிகழ்ச்சிகளிலும்‌ நடித்து, தம்‌ வாழ்‌ 
வுக்கு வேண்டிய பொருள்‌ பெறும்‌ ௩டன மாதர்கள்‌ 
தாமே நாட்டில்‌ அதிகம்‌! குறைந்தது மூன்று மணி 
நேரம்‌ ஆடி அலுத்து நிற்கும்‌ அக்காட்டியப்‌ பெண்‌ 
ணின்‌ உள்ளமும்‌ உடலும்‌ அந்த வேளையில்‌ எத்‌. 
துணைச்‌ சோர்வினைப்‌ பெற்றிருக்கும்‌! கண்ட மக்களெல்‌ 
லாம்‌ கருத்தழிந்து எல்லையற்ற இன்ப வாரிதியில்‌ 
திளைக்கும்‌ அந்த வேளையில்‌, அந்த இன்பத்துக்கு 
மூல காரணமாயிருந்த அந்த மங்கையின்‌ நிலை'இவ்‌ 
வாறு சோர்வுற்ற நிலைதானே? ஆம்‌. ஆனால்‌, கவி 
ஞன்‌ காட்டும்‌ கவிதைக்‌ கலையோ, இக்கிலைக்கு மாறு 


கவிநை ஒரு கலை 13 





பட்ட ஒன்றுதான்‌. மற்றவர்‌ மகிழத்‌ தான்‌ மகிழ்வதே 
கவிஞன்‌ கலை. 


முத்துக்‌ குளிப்பதொரு தென்கடலிலே :? என்று 
நம்‌ நாட்டுப்‌ பெருமை தோன்றப்‌ பாட்டிசைக்கின்‌ 
றார்‌ கவிஞர்‌ பாரதியார்‌. அதைக்‌ கேட்க நமக்கெல்லாங்‌ 
கூட உள்ளம்‌ மகிழ்கின்றது. எடுத்த முத்தைத்‌ தரத்‌ 
துக்கேற்பப்‌ பிரித்து விலை மதிக்கிறார்கள்‌. அரசியர்‌ 
தொடங்கி அனைவரும்‌ தத்தம்‌ தகுதிக்கு ஏற்பப்‌ பணம்‌ 
கொடுத்து முத்துக்களை வாங்கி அணிகின்றார்கள்‌ 
அதை அணிந்துகொண்டு, அழகுபடுத்‌ திக்கொண்டு 
வெளியே உலாவுவதிலேதான்‌ அவர்கள்‌ எத்‌ துணைப்‌ 
பெருமை கொள்ளுகிறார்கள்‌ ! ஆனால்‌, அதே வேளையில்‌ 
அந்த முத்துக்களைக்‌ கடலுள்‌ ஆழ்ந்து குளித்தெடுக்‌ 
கும்‌ அத்தொழிலாளியைப்‌ பற்றி அவர்கள்‌ எண்ணுவ 
தில்லை. எண்ணத்‌ தேவையும்‌ இல்லையே! 


ஆழ்கடலின்‌ அடித்தளத்தில்‌ முத்துக்குளிப்பவன்‌, 
தன்‌ வாழ்வைப்‌ பொருட்படுத்தாது, வரும்‌ ஊதியத்‌ 
தால்‌ தன்‌ குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும்‌ என்ற 
ஒரே கோக்கோடு, உயிருக்கு மன்றாடிக்கொண்டு படும்‌ 
அல்லலை எண்ணவும்‌ முடியவில்லையே ! ஆம்‌. முத்துக்‌ 
குளிப்பதும்‌ ஒரு கலைதான்‌ ; பிற காட்டாருக்கெல்லாம்‌ 
கைவரப்பெறாத ஒரு கலைதான்‌. அம்முத்தும்‌ விலை 
மதிக்க முடியாத ஒரு பெரும்பொருள்தான்‌. அதைத 
அணிபவர்களும்‌ தம்‌ _ உடலையும்‌ அதையும்‌ ஒத்து 
கோக்கிகோக்கி உள்ளம்‌ பூரிக்கின்றார்கள்‌. ஆனால்‌, 
அந்த முத்தை மூழ்கி எடுக்கும்‌ அக்கலைஞனோ - முத்‌ 
துக்குளிப்பவனோ- எள்ளளவாவது உள்ளத்து இன்பம்‌ 
கொள்ள முடியுமோ ! கடலுக்குள்‌ எந்த நேரத்திலும்‌ 
காத்திருக்கும்‌ கொடுமைக்கும்‌, அல்லலுக்கும்‌ ஆளாக 


14 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கேருமே என்று எண்ணி அஞ்ச வேண்டுபவன்‌ தானே 
அவன்‌ £ கரைக்கு வந்து சேர்த்தனவற்றையெல்லாம்‌ 
கொடுத்துவிட்டு, ₹ அப்பாடா !* என்று அண்ணாந்து 
கோக்கித்‌ தன்‌ சோர்வைப்‌ போக்கிக்கொள்ளும்‌ அத்‌ 
தொழிலாளியைப்‌ பார்த்திருக்கிரோமே ! ஆம்‌, அவன்‌ 
தன்‌ வாட்டத்திற்கிடையே, தான்‌ வாழ்வதற்காகப்பாடு 
பட்டு, தன்‌ வாட்டத்தையும்‌ மறந்து, மற்றவர்களுக்‌ . ' 
குத்‌ தன்‌ கைத்திறன்‌ மூலம்‌ மகிழ்வளிக்கின்‌ ரன்‌: 
ஆனால்‌, கவிஞன்‌ கலை அந்த வகையில்‌ அமைவதன்‌ று. 
கவிஞன்‌ தானும்‌ மகிழ்க்து மற்றோரையும்‌ மகிழ்விக்க 
வகை காண்பதே கவிதையாகும்‌. 


கழைக்கூத்தாடியின்‌ கதையைப்‌ போன்றதுதான்‌ 
சர்க்கஸ்‌ விளையாட்டுக்காரன்‌ கதையும்‌. சிறப்பாகச்‌ 
சிங்கம்‌ புலி இவற்றைப்‌ பழக்குபவனை எண்ணிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. அவன்‌ தன்‌ வயிற்றுப்‌ பிழைப்புக்காக 
வன்றோ அவற்றைப்‌ பழக்கும்‌ ஒரு கலையைச்‌ சாதன 
மாகக்‌ கொண்டுள்ளான்‌ ? சிங்கமும்‌ வெம்புலியும்‌ உறு 
மும்‌ போதும்‌, சீறும்‌ போதும்‌ அந்த இரும்புக்‌ கூண்‌ 
டூக்குள்‌ இருக்கும்‌ அவன்‌ உள்ளம்‌ எப்படி இருக்கும்‌ 7 
தூரத்தில்‌ உட்கார்ந்துகொண்டு வேடிக்கை பார்க்கும்‌ 
மக்களுக்கே அக்காட்சி .கொடுமையுடையதாக இருக்‌ 
குமே! அதுவும்‌ சிங்கத்தின்‌ வாயில்‌ தன்‌ தலையை 
விடும்போது அவன்‌ மனம்‌ எவ்வாறு இருக்கும்‌ என்ப 
தை அவனேயன்‌ நி, வேறு யாரால்‌ உணர முடியும்‌? 
அவன்‌ முற்றத்துறந்த முனிவனாயின்‌ சரி. புலி வாயும்‌ 
சிங்கத்தின்‌ வாயும்‌, பூஞ்சோலையும்‌ ஒருவேளை அத்‌ 
துறவிக்கு அப்போது--அந்தத்‌ துறவு நெறியின்‌ தூய்‌ 
மைப்‌ பாதையிலே-ஒன்றாகலாம்‌. ஆனால்‌, அவன்‌ தன்‌ 
வயிற்றுப்‌ பிழைப்புக்காகவன்றோ இந்த விளையாடலை 


கவிதை ஒரு கலை 15 


மேற்கொண்டிருக்கிறான்‌ £ பார்ப்பவர்‌-கைகொட்டி. ஆர 
வாரிக்கும்‌ போதெல்லாம்‌ அவன்‌ உள்ளத்தில்‌ இன்பத்‌ 
தேன்‌: பாயுமா? இந்த ஆரவாரத்தில்‌ அமைதியாய்‌ 
இருக்கும்‌ சிங்கங்கூட ஆர்ப்பரித்து எழினும்‌ எழும்‌. 
அதை அடக்க வேண்டும்‌ அவன்‌ ; பிறகு தன்‌ செயலை 
மேற்கொள்ள வேண்டும்‌. இந்த நிலையில்‌ அவன்‌ உள்‌ 
ளத்தில்‌ மகிழ்ச்சி பிறப்பதெங்கே? ₹* எப்போது விளை 
யாட்டுக்கள்‌ முடியும்‌, வெளியே வரலாம்‌ /”? என்றுதானே 
அவன்‌. உள்ளம்‌, கழியும்‌ நாழிகைகளைக்‌ கணக்கிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌? வேடிக்கை பார்ப்பவர்‌ தம்மை 
மறந்த நிலையில்‌ ஒரு மணி கேரத்தை ஒரு நொடியாக 
எண்ணின போதிலும்‌, அந்தக்‌ கூண்டில்‌ இருக்கும்‌ 
அவனுக்கு அது ஒரு யுகமாகவல்லவோ தோன்றும்‌ ? 
அவன்‌ மேலே பார்வைக்குப்‌ பெரிய கோட்டும்‌” அதன்‌ 
மேல்‌ பதக்கங்களும்‌ அணிந்து தோற்றமளிப்பினும்‌, 
உள்ளம்‌ என்னை செய்துகொண்டிருக்கும்‌? ஆம்‌. அவ 
னைக்‌ காண்போர்‌-அவன்‌ வன விலங்கை ஆட்டமும்‌ சிறப்‌ 
புக்களைக்‌ கண்டு வியப்போர்‌-கைகொட்டி ஆரவாரிக்க 
லாம்‌ ; தங்கப்‌ பதக்கங்கள்‌ வழங்கலாம்‌. அவற்றைப்‌ 
பெறும்‌ போதும்‌, தனது மாத ஊதியத்தைப்‌ பெறும்‌ 
போதும்‌ ஒருவேளை அவன்‌ மகிழலாம்‌, எனினும்‌, அந்தக்‌ 
கொடிய கூண்டுக்குள்‌ தன்‌ கைத்திறனைக்‌ காட்டும்‌ 
அந்த வேளையில்‌-அனைவரும்‌ தன்‌ திறமையைக்‌ கண்டு 
கை கொட்டி, ஆரவாரித்துப்‌ போற்றும்‌ அந்த வேளை 
யில்‌-அவன்‌ உள்ளத்தில்‌ ஏது மகிழ்ச்சி £ ஆனால்‌, கலை 
ஞன்‌ நிலை-கவிஞன்‌ நிலை-இதுவன்று, அவன்‌ கலை, 
தானும்‌ மகிழ்ந்து மற்றோரையும்‌ மகிழவைப்பதே. 


ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக இவ்வாறே எல்லாக்‌ கலைஞர்‌ 
களையும்‌ கவிஞனோடு ஒப்பிட்டுக்‌ காண முடியும்‌. அக்‌ 


16 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தக்‌ காட்சிகளின்‌ முடிவெல்லாம்‌ பெரும்பாலும்‌ ஒன்‌ 
றாகவேதான்‌ அமையும்‌. மற்றவர்‌ மகிழும்‌ அதே 
வேளையில்‌, மகிழ்ச்சியூட்டும்‌ அக்கலைஞன்‌ அந்த 
மகிழ்ச்சியில்‌ திளைக்க முடிவதில்லை. அது மட்டுமன்று. 
மற்றவர்‌ மகிழ அதன்‌ மூலம்‌ தன்‌ வாழ்வைப்‌ பெருக்‌ 
கவே அக்கலைகளை அவன்‌ பயன்படுத்திக்கொள்ளு 
கின்றான்‌ ஓவியக்‌ கலைஞனும்‌ சிற்றுளிக்‌ கலைஞனும்‌ 
மற்றக்‌ கலைஞர்களும்‌ பெரும்பாலும்‌ அந்த வகை 
யிலேதானே வாழ்வை ர௩டத்துகின்றார்கள்‌ £? எங்கோ ஒரு 
வர்‌ இருவர்‌, வேறு வருவாயால்‌ வாழத்‌ தெரிந்தவர்‌ 
கள்‌, இக்கலைகளைப்‌ பொழுது போக்காகக்‌ கொள்வார்‌ 
கள்‌. சிற்றுளி கொண்டு, சிதறும்‌ துகள்‌ தரும்‌ தொல்‌ 
லைக்குச்‌ சலியாது, பெரிய கல்லைப்‌ பெருமை சான்ற 
பதுமையாக்கும்‌ அக்கைவண்ணத்‌ திறன்‌ வாய்ந்த 
தொழிலாளியின்‌ துயரை எண்ணிப்‌ பார்க்க முடியுமா ? 
ஓவியக்‌ கலைஞன்‌ மட்டும்‌ என்ன, உள்ள நிறைவிலா 
வாழ்கின்றான்‌ ? ஆனால்‌, கவிஞர்‌ என்றுமே தம்‌ கவிதை 
புனையும்‌ தொழிலை வாழ்வுக்காக விற்பதில்லை. அப்படி 
விற்றதாகக்‌ காணப்படும்‌ கவிதைகளோ, என்‌ றென்றும்‌ 
வாழ்வதுமில்லை. அது மட்டுமன்று. கவிஞன்‌ தான்‌ 
வருந்தி வருந்தி நூல்‌ எழுதினாலும்‌ அது கவிதையா 
காது, ஏதோ சொல்‌ கொண்டமைத்த ஒரு கவிதைச்‌ 
சுவராக நிற்குமே ஒழிய, மற்றவர்‌ மனத்தை மகிழ 
வைக்கும்‌ மலர்ச்‌ சோலையாக அது நிச்சயம்‌ இராது. 
கவிஞனுடைய உள்ள மகிழ்ச்சியில்‌ உதிப்பதே கவிதை, 
உள்ளத்தை வருத்தி உதட்டில்‌ சொல்லாக வரும்‌ கவி 
தைகள்‌ வெற்றுக்‌ கவிதைகளாகி வீணாகக்‌ கெட்டொழி 
யுமேயன்‌ றி, அவை என்றென்றும்‌ வாழா. ஒரு சில கவி 
தைகள்‌ தோன்றிய நாள்‌ இன்னதென அஜியா நெடுங்‌ 
காலத்துக்கு முன்‌ உண்டான போதிலும்‌, இன்றும்‌ 


கவிதை ஒரு கலை 17 


வாழ்வதற்கும்‌, ஒரு சில தோன்றிச்‌ சில காள்களுக் 
குள்ளே கேட்பாரற்று வீழ்வதற்கும்‌ காரணம்‌ இதுவே 
யாகும்‌. 


கவிஞன்‌ எப்போது பாட்டிசைக்கின்றான்‌ ? கழைக்‌ 
கூத்தாடி தனது அன்றைய வருவாயை எண்ணும்‌ 
போது ஆடுகின்றான்‌. முத்துக்‌ குளிப்பவன்‌ காலம்‌ 
பார்த்து, இட.ம்‌ பார்த்து, பிற சுற்றுச்‌ சார்புகளெல்லாம்‌ 
பார்த்துத்‌ தன்‌ தொழிலைத்‌ தொடங்குகின்றான்‌. சர்க்‌ 
கஸ்காரன்‌ அந்த ஆட்ட.வேளையின்‌ கடைசிக்‌ கட்டத்‌ 
தில்‌, முள்‌ வேலிகளுக்கு இடையில்‌ தனக்குக்‌ காவலா 
கப்‌ பலர்‌ சூழ்ந்து நிற்க, தன்‌ கலை நலத்தைக்‌ காட்ட. 
முற்படுகின்றான்‌. ஆடரங்குள்‌ அழகணங்கின்‌ நிலையும்‌ 
அத்தகையதே. அவர்‌ யாவரும்‌ தம்‌ எதிரில்‌ நிற்கும்‌ 
மக்கள்‌ மன நிலையை ஒட்டி. நீட்டியும்‌ குறுக்கியும்‌ தம்‌ 
கலை ௩லத்தைக்‌ காட்டுவர்‌. ஆனால்‌, கவிஞன்‌ அந்த 
ஙிலையில்‌ பாட்டிசைக்க முடியாது. முதலாவதாக மற்‌ 
வைரை மகிழ்விக்க வேண்டும்‌ என்ற ஒன்றுக்காக 
மட்டும்‌ அவன்‌ கவிதை ஊற்றுப்‌ புறப்படாது. ஆம்‌: 
கவிதை மற்றவர்களை மகிழ்விப்பதுதான்‌. ஆனால்‌, 
மற்றவரைத்‌ தன்‌ கவிதையால்‌ மகிழ்வித்து அதனால்‌ 
பொருள்‌ பெறவேண்டும்‌ என்‌ ற உணர்வுவழிக்‌ கவிதை 
கட்டாயம்‌ உருப்பெற்று உதட்டில்‌ ஓடி. வாராது. 

கவி எப்படிப்பட்டவன்‌ என்பதைத்‌ தமிழர்‌ மட்டு 
மன்றி மற்றவர்களும்‌ வரையறுத்துள்ளார்கள்‌. மற்ற 
வர்‌ தன்னைப்‌ புகழவேண்டுமே என்பதற்காக மட்டும்‌ 
ஒருவன்‌ உண்மைக்‌ கவிஞனாக முடியாது. மற்றவரி 
டம்‌ பொருள்‌ பெற வேண்டுமே என்பதற்காக மட்டும்‌ 
கவிஞன்‌ கவி பாட முடியாது. ஏதாவது கட்டாயத்‌ 
தின்பேரில்‌, யாருக்காவது பாடித்தர வேண்டுமே என்‌ 


18 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பதற்காக மட்டுங்‌ கவிஞன்‌ தன்‌ கடையை விரிக்க 
முடியாது. ஒரு வேளை ஒரு சிலர்‌ விரித்திருக்கலாம்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ கவிஞர்‌ வரிசையில்‌ சேர்க்கப்படா 
ராய்‌, அவர்தம்‌ * கவிதைகளும்‌ ? கவிதையென எண்‌ 
ணப்படா தனவாய்க்‌ கழிந்தொழிந்திருப்பதைக்‌ காலத்‌ 
தேவன்‌ ௩ம்‌ கண்‌ முன்‌ காட்டிக்கொண்டேயிருக்கிறான்‌ 
என்பதையும்‌ காம்‌ மறந்துவிட முடியாது. தனக்‌ 
காகவும்‌, மற்றவர்தம்‌ கட்டாயத்துக்காகவும்‌ கவிஞன்‌ 
கவி பாடவில்லை என்றால்‌, பின்பு கவிதைதான்‌ 
எப்படி உருவாகிறது? ஏன்‌ உருவாகிறது? இதை 
எண்ணிப்‌ பார்க்கத்தான்‌ வேண்டும்‌. 


காரிகை கற்றுக்‌ கவி பாடுவதினும்‌ பேரிகை 
கொட்டிப்‌ பிழைப்பது நன்றே,” என்றார்‌ ஒரு பிற்காலப்‌ 
புலவர்‌. பாவம்‌ ! கவி இயற்றுவதில்‌ அவர்‌ பட்ட அல்‌ 
லலும்‌ அவதியும்‌ ஒரு வேளை இவ்வடிகளாக உருப்‌ 
பெற்றிருக்கலாம்‌. ஆம்‌. கவி பாடுவது அவ்வளவு 
எளிதல்லதான்‌. கவி பாடுதலுக்கு வேண்டிய இலக்‌ 
கணங்களை வகுத்துத்‌ தரும்‌ நூல்‌ * காரிகை ? எனப்‌ 
படுகிறது. யாப்பு? என்பது யாத்தல்‌, கட்டுதல்‌ 
என்ற பொருள்களில்‌ வழங்குவது. சொற்களைக்‌ 
கொண்டு ஒரு *கட்டு* அல்லது பாடலை அமைப்ப 
தையே :(யாப்பு' என்று குறித்துள்ளார்கள்‌. அந்த யாத்‌ 
தல்‌ இலக்கணத்தை விளக்க வரும்‌ நூலே * யாப்பருங்‌ 
கலக்‌ காரிகை? என்று பெயர்‌ பெற்றது. ₹யாப்பருங்‌ 
கல விருத்தி £? என்னும்‌ ஒரு நூலும்‌ உண்டு. இவற்‌ 
றுள்‌ எழுத்துத்‌ தொடங்கி உறுப்புக்களின்‌ அமைப்‌ 
பையும்‌ பிறவற்றையும்‌ கூறி, பின்னர்ப்‌ பாடல்‌ இயற்று 
வதைப்‌ பற்றிய விளக்கங்களும்‌ கூறுவர்‌. இந்தக்‌ 
காரிகையைப்‌ படித்தால்தான்‌ பாடல்‌ இயற்ற முடி 


கவிதை ஒரு கலை 19 





யும்‌ என்று எண்ணுகின்றனர்‌ சிலர்‌. அந்து எண்ணத்‌. 
தின்‌ அடிப்படையில்‌ எழுந்ததுதான்‌ மேற்கண்ட அத்‌ 
தொடர்‌. காரிகையின்‌ இலக்கணங்களைக்‌ கற்று, 
அதன்படி. ஒருவன்‌ பாடல்‌ எழுதத்‌ தொடங்குவானா 
யின்‌, அது மிக எளிய காரியமாகாது என்பது, 
உண்மைதான்‌. அப்படியாயின்‌, ஏன்‌ அதற்கென 
இலக்கண வரம்பினை உண்டாக்கி வைத்தார்கள்‌ ? 
அதன்படி பாட முடியாதென்றால்‌, அந்த நூல்தான்‌ 
எதற்கு? இத்தகைய கேள்விகள்‌ எழுதல்‌ இயல்பு 
அன்றோ ! எனினும்‌, ஆய்ந்துணர்ந்து பார்த்தால்‌ இக்‌ 
கேள்விகளுக்குப்‌ பொருள்‌ இல்லை என்பது புலனாகும்‌. 


தமிழ்‌ காட்டுப்‌ பழைய இலக்கணம்‌ தொல்காப்பி 
யம்‌ என்பது. அதில்‌ கவிதை பற்றிய ஒரு பகுதி 
உண்டு. *செய்யுள்‌ இயல்‌ ' என்று அப்பகுதி தனியா 
கப்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில்‌ இந்த : யாப்பு:ப்‌ 
பற்றிய இலக்கணமும்‌ குறிக்கப்‌ டெற்றுள்ளது. யாப்‌ 
புக்கு அங்கமாக அமைய வேண்டிய எழுத்து, 
அசை, சீர்‌ முதலியவற்றை அது விளக்குகின்‌ றது. 
அந்த அங்கங்களால்‌ ஆக்கப்படுவதற்கே யாப்பு என்‌ 
பது பெயர்‌ என அது முடிவு கட்டவில்லை. அதற்கு. 
மேலும்‌ ஒன்றிலே சென்றுதான்‌ யாப்பு நகிறைவுறு 
கின்றது. அது என்ன £ 


பொன்‌ மலர்‌ நாற்றமுடைத்து, ? என்று உவ 
மைக்காகப்‌ புலவர்கள்‌ பாடியிருப்பதை காம்‌ அறி 
வோம்‌, இயற்கையில்‌ அரும்பும்‌ மணம்‌ கிறைந்த 
மலரை நாம்‌ காண்கின்றோம்‌. கலைஞன்‌ கை வண்ணத்‌ 
திறனையெல்லாம்‌ பெய்து கண்டோர்‌ வியக்கும்‌ வண்‌ 
ணம்‌ பொன்னால்‌ அதே வகையான வண்ணமலரைசி 
செய்வதையும்‌ காண்கின்றோம்‌. என்னதான்‌ பொன்‌ 


30 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





னாலான தாயினும்‌, இயற்கை மணம்‌ நிறைந்த மலரி 
டம்‌ மக்கள்‌ கொண்டுள்ள ஈடுபாடு அப்பொன்‌ மலரிடம்‌ 
கொள்வதில்லை. ஏன்‌? பொன்‌ மலர்‌ எவ்வளவு அழ 
காக-கலைஞன்‌ கற்பனைக்கு இருப்பிடமாக- இருப்பினும்‌, 
அதற்கு இயல்பான மணம்‌ இல்லாததே அது சிறப்‌ 
படையா ததற்குக்‌ காரணம்‌, அதே நிலையைத்தான்‌ 
கவிக்கும்‌ ஏற்றிக்‌ காட்டுகின்றார்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌. வெறுஞ்சொல்லும்‌, அசையும்‌, சீரும்‌ 
தொடையும்‌ அடியும்‌ கொண்டு ஆக்கும்‌ அனைத்தும்‌ 
ஆக்கப்படுவன ஆகா ; யாத்தல்‌ என்னும்‌ பெயரைப்‌ 
பெற்றனவாகா. சிறப்பாகக்‌ கவிதை அல்லது பாட்டு 
என்னும்‌ பயன்‌ தருவன ஆக முடியாது என்று திட்ட 
மாகக்‌ கூறுகின்றார்‌ அவர்‌. அவை யாவும்‌ யாப்புக்கு 
இன்றியமையாத உறுப்புக்களே. எனினும்‌, உயி 
ரற்ற உடலில்‌ எல்லா உறுப்புக்களும்‌ அமைக்திருப்பி 
னும்‌, அவற்றால்‌ பலனில்லையன்றோ ! பொன்‌ மலரா 
யினும்‌, காற்றமின்றேல்‌ சிறப்பில்லையன்றோ ! அது 
போன்று அந்த யாப்பின்‌ உயிராக அமையும்‌ பொருள்‌ 
அமைய வேண்டிய வகையில்‌ அமையாவிடின்‌ 
அதற்குச்‌ சிறப்பு இல்லை என்று திட்டமாகக்‌ 
கூறுகின்றார்‌. ஏதோ எழுத்தையும்‌ சொல்லையும்‌ அடுக்‌ 
கிப்‌ பாடுபவன்‌ கவிஞனாக முடியா து. அவற்றுடன்‌ 
தான்‌ கூற நினைத்த பொருளை ஈன்கு அதில்‌ விளங்க 
வைத்து, முடிய நாட்டலே யாப்பின்‌ முற்றிய விளை 
வாகும்‌ என்பது அவர்‌ கருத்து. ஆகவே, யாப்பு என்‌ 
பது பொருளை உயிர்‌ நாடியாகக்‌ கொண்டு இயங்கும்‌ 
ஒன்று என்பது நன்கு புலப்படும்‌. இதை நன்கு பயில்‌ 
வோர்‌ உளங்கொள்ளுமாறு ஆசிரியர்‌ தொல்காப்பிய 
ஞா, 


கவிதை ஒரு கலை 25 





எழுத்து முதலா ஈண்டிய அடியில்‌ 
குறித்த பொருளை முடிய கரட்டல்‌ 
யாப்பென மொழிப யாப்பறி புலவர்‌.” 
பொருள்‌, 384. 


எண்கின்றார்‌ ; அவ்வாறு சொல்லும்‌ போது மிக எச்‌ 
சரிக்கையாய்‌ இருக்கின்றார்‌. இவ்வாறு வரையறுத்‌. 
துச்‌ சொல்லுவதும்‌ யாவருக்கும்‌ எளியதன்‌ று. தாமே. 
அவ்வாறு சொன்னதாகக்‌ கூறிக்கொள்ளவும்‌ அஞ்ச 
கின்றார்‌ அவர்‌. நிரம்பக்‌ கற்றார்‌ இயல்பு அதுதானே” 
தெரியாதனவற்றையெல்லாம்‌ தெரிந்தனவாகக்‌ காட்‌ 
டிப்‌ பறையறையும்‌ குறைகுடங்கள்‌ போலன்‌ றி, கற்‌. 
அத்‌ துறை போய வல்லவராகிய தொல்காப்பி' 
யர்‌, இவ்வாறு யாப்பறி புலவர்‌ சொல்லுகின்‌ றனர்‌” 
என்று குறிக்கும்‌ போது, யாப்பின்‌ ஏற்றம்‌, இன்னும்‌ 
சிறந்து விளங்குகின்‌ றதன்றோ ! ஆகவே, யாப்பு ஒன்‌ 
றப்‌ *பாட்டிசைத்தல்‌” எளிதன்று. இதை எண்ணித்‌. 
தான்‌ * காரிகை கற்றுக்‌ கவிபாடுவதினும்‌ பேரிகை. 
கொட்டிப்‌ பிழைப்பது ஈ௩ன்றே,? என்று பிற்காலத்‌ 
தவர்‌ பாடினர்‌ போலும்‌ ! பாவம்‌! அவர்‌ அடிப்படையை 
அறியாது அலமகந்தவர்‌ என்றுதான்‌ கூற வேண்டும்‌. 


தமிழ்நாட்டுப்‌ பழைய பேரிலக்கணம்‌ தொல்காப்பி 
-யந்தான்‌. எனினும்‌, அத்தொல்காப்பியத்துக்கு முன்‌ 
அகத்தியம்‌ என்ற ஓர்‌ இலக்கண நூல்‌ இருந்ததென்‌ 
பதையும்‌ அனைவரும்‌ ஒப்புக்கொள்ளுகின்‌ றனர்‌... 
ஆசிரியர்‌ தொல்காப்பியரும்‌ அகத்தியர்‌ மாணவர்‌ 
பன்னிருவருள்‌ சிறந்தவர்‌ என்பதும்‌ ஏற்றுக்கொண்ட 
வரலாறே. எனினும்‌, தொல்காப்பியத்‌ துக்கு முதனூ 
லாகிய அகத்தியத்தின்‌ முழுப்பகுதியும்‌ கிடைக்க 


22 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
வில்லை; சிதைந்த சில சூத்திரங்களே மஈமக்குக்‌ 
கிடைக்கின்றன. அவற்றுள்‌ ஒன்று, 


இலக்கிய மின்றேல்‌ இலக்கண மின்றே ; 
எள்ளின்‌ ராகில்‌ எண்ணெயு மின்‌ றே; 
எள்ளினின்று எண்ணெய்‌ எடுப்பது போல 
இலக்கி யத்தினின்று எடுபடும்‌ இலக்கணம்‌." 


என்பதாகும்‌. இதில்‌ ஆசிரியர்‌ அகத்தியனார்‌ இலக்‌ 
கியத்திற்கும்‌ இலக்கணத்திற்கும்‌ உள்ள தொடர்‌ 
பினை விளக்குகின்றார்‌. * இலக்கணம்‌ முன்னா, இலக்‌ 
கியம்‌ முன்னா?” என்றால்‌, இலக்கியந்தான்‌ முன்னது 
என்பது தெளிவு என்பதைக்‌ காட்டுகின்றார்‌. உண்மை 
தானே £ ஒரு சித்திரம்‌ முன்‌ இருந்தால்தானே, 
அதைப்பார்த்த ஒருவன்‌ சித்திரம்‌ இப்படி இப்படி 
இருந்தது என்று எடுத்துக்‌ காட்ட முடியும்‌ ! சித்திரமே 
இல்லையானால்‌, எப்படி அது பற்றி விளக்க முடியும்‌? 
அப்படி ஒன்றைப்‌ பற்றி விளக்க முற்படின்‌ அது 
காணாத ஒன்றைப்‌ பற்றிய கற்பனையாகுமே ஒழிய, 
எப்படி ஒன்றன்‌ இலக்கணமாக அமைய முடியும்‌ 2 
கவிதைக்கும்‌ அது பொருந்துவதன்றோ ! கவிதை 
ஒன்று இருந்தால்தானே அது இன்னின்ன வகை 
யில்‌ அமைந்திருந்தது என்று எடுத்துக்‌ கூற முடியும்‌ 2 
இலக்கியம்‌ ஒன்று இருந்தால்தானே அந்த இலக்கி 
யத்தின்‌ இலக்கணம்‌ இத்தன்மைத்து என்று வரை 
யறுக்க முடியும்‌? இதை விளக்க அகத்தியம்‌ கை 
யாண்ட உவமை சிறந்த ஒன்று. முதற்பொருளா 
கிய எள்‌ இருந்தாலன்றோ அதன்வழிப்‌ பிழிக்தெடுக்கும்‌ 
எண்ணெயைப்‌: பெற முடியும்‌? எள்‌ இன்றேல்‌, எண்‌ 
ணெய்‌ ஏது£ அதுவே போன்று, இலக்கியம்‌ இருக்‌ 
தால்தானே அதன்‌ , வடிவையும்‌ அமைப்பையும்‌ 


கவிதை ஒரு கலை 23 





கண்டு பிழிந்து, அதன்‌ சாறாக இலக்கணத்தை 
வடிக்க முடியும்‌ ! இலக்கியமில்லையானால்‌, பின்‌ இலக்‌ 
கணம்‌ எப்படி உண்டாகும்‌? ஆம்‌. இந்த உண்மை 
யின்‌ அடிப்படையை மறந்தவர்தாம்‌ காரிகையைவிட்‌ 
டுப்‌ பேரிகையடிக்க நினைப்பவுர்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


யாப்பிலக்கணத்தில்‌ சொல்லியபடியே எழுத்‌ 
தெண்ணிப்‌ பாட முடியாதென்றால்‌, பின்‌ கவிதை 
உண்டாவதுதான்‌ எவ்வாறு £ கவிதை : கட்டுப்‌ 
பாட்டுக்கு அடங்காத ஒன்றா? அடங்காத ஒன்றா 
யின்‌, அதற்கு இலக்கணமெல்லாம்‌ எதற்கு? இவை 
(போன்ற கேள்விகள்‌ எழுதல்‌ இயல்புதானே £ கவிதை 
ஊற்றுப்‌ பிறக்குமிடத்தை ஒருவாறு வரையறை 
செய்யின்‌ இக்கேள்விகளுக்கெல்லாம்‌ விடை காண 
முடியும்‌. இன்று நாட்டிலோ, உலகிலோ, எத்தனையோ 
மொழியில்‌, எத்தனையோ வகையான பாடல்களைப்‌ 
பாடுகின்றனர்‌. அத்தனையும்‌ மக்களால்‌ போற்றப்‌ 
படுவதில்லையே ! காரணம்‌ என்ன? கவிதை காம்‌ 
முன்‌ கூறியபடி வெற்று எழுத்தாலும்‌ சொல்லாலும்‌ 
ஆக்கப்படுவதாயின்‌, எல்லாமே போற்றப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌, கவிதை அவற்றின்‌ உச்சியில்‌ தன்‌ இயல்‌ 
பான உயிர்‌ நலம்‌ கொண்டு ஒளிர்வதாகுபல்லவா ! 
ஆகவே, உயிர்‌ கலமுடைய கவிதைகளே எம்மொழியி 
வம்‌ மக்களால்‌ போற்றப்படுகின்‌ றன. அல்லாதன... 
நாம்‌ சொல்ல வேண்டா. 


கவிகள்‌ நிலைபெற்று வாழ்வதற்கு அவற்றின்‌ 
உள்ளீடாகிய உயிர்ப்பொருள்களே காரணம்‌ என்பது 
கண்டோம்‌. கவிதையைக்‌ கலைகளுள்‌ ஒன்றாக--ஏன்‌ - 
கலைகளுக்கெல்லாம்‌ மேலாய கலையாகக்‌ காணல்‌ வேண்‌ 
டும்‌. கலை என்பன ஓவியமும்‌, சிற்பமும்‌, நடனமும்‌ 


24 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
கற்பனையுந்தான்‌ என்றால்‌, அக்கலைகள்‌ அனை த்தையும்‌ 
ஒன்ளாகச்‌ சேர்த்துக்‌ கணக்கிடின்‌, அவற்றின்‌ உச்சி 
யில்‌ ஓங்கும்‌ கலையே கவிதைக்‌ கலையாகும்‌. இக்‌ 
கவிதைக்‌ கலையின்‌ உடல்‌ உறுப்புக்களே யாப்பிலக்‌ 
கணத்தில்‌ காணப்படும்‌ எழுத்தும்‌, அசையும்‌, 
சீரும்‌, தளையும்‌, அடியும்‌, தொடையும்‌, பிறவும்‌. இதன்‌ 
உயிர்‌ நாடிதான்‌ பொருள்‌. 


*ஆமாம்‌; பாடுகின்ற கவிஞன்‌ பொருள்‌ இன்றிக்‌ 
கூடப்பாடுவனா?' என்று கேட்கத்‌ தோன்றும்‌. அதற்கு 
இவற்றை நாளில்‌ மட்டுமன்‌ றி, இடைக்காலத்திலும்‌ 
உண்டாகி மறைந்து போன எத்தனையோ பாடல்‌ 
கள்‌ சான்று தருகின்றன. தொல்காப்பியர்‌ காட்டிய 
படி, ! குறித்த பொருளை முடிய நாட்டாது” குன்று 
முட்டிய குருவி போன்று இடர்ப்பட்டு மாய்கின்ற 
புலவரே காட்டில்‌ பலராவர்‌. அப்படியாயின்‌, பின்பு 
யார்தான்‌ கவிதையை வாழ வைக்க முடியும்‌ ? கவி 
தைக்குப்‌ பிறப்பிடந்தான்‌ எது ?£ 


வெறும்‌ புறத்‌ தோற்றத்தால்‌ மட்டும்‌ கவிதை 
அமைந்துவிடாது. அவ்வாறு புறத்தோற்றத்தோடு 
பட்டாலும்‌, பீதாம்பரத்தாலும்‌, பதக்கங்களாலும்‌ 
தம்மை அலங்கரித்துக்கொள்வதோடு--நின்றுவிட்ட 
பிற்காலப்‌ புலவர்தம்‌ பாடல்களும்‌ அவர்தம்‌ வாழ்‌ 
வோடு நின்றுவிட்டனவே! கவிதைதான்‌ உள்ளத்‌ 
தின்‌ ஊற்றுப்‌ பெருக்கு, உள்ளம்‌ செம்மைப்பட்ட 
வரே உயரிய கவிதைகள்‌ இயற்றி மங்காப்‌ புகழ்‌ பெற்‌ 
றுள்ளனர்‌. நம்‌ நகாட்டில்‌--தமிழ்‌ நாட்டில்‌--மிகுபழங்‌ 
காலம்‌ தொட்டு வரலாற்றிலே இவ்வுண்மை விளங்கு 
கின்றது. கவிதையை ஒரு கலையாக--உயிருள்ள 
மெய்க்கலையாக--வாழ வைத்த உளத்தால்‌ நலம்‌ பரப்‌ 


கவிதை ஒரு க£ல 25 





பிய நல்ல புலவர்‌ பலர்‌ வாழ்ந்து சென்‌ றிருக்கின்ற 
னர்‌. முரஞ்சியூர்‌ முடிநாகராயர்‌ முதல்‌, பாரதியார்‌ 
வரையில்‌, தமிழ்‌ நாட்டில்‌ வாழ்ந்து கவி பாடிய புல 
வர்களை வரிசையாக வைத்துப்‌ பார்ப்பின்‌, இவ்வுண்மை 
ஈன்கு விளங்கும்‌. ஆங்கிலகாட்டுப்‌ புலவர்களையும்‌, 
பிற காட்டுப்‌ புலவர்களையுங்கூட, இவ்வாறு 
ஆராய்ந்து காணின்‌, உண்மை தோன்றும்‌. கவிதை 
தோன்றும்‌ இடமாகிய உள்ளம்‌ சிறந்ததாக அமைய 
வேண்டும்‌. தூய உள்ளத்தே பெருகும்‌ கவிதை 
உருப்பெற்று உருண்டு ஓடி வரும்‌. அவ்வாறு வரும்‌ 
கவிதைகள்‌ வையத்தை வாழ வைக்கும்‌ கவிதை 
களாய்‌ விளங்கும்‌. இவற்றையெல்லாம்‌ எண்ணித்‌ 
தான்‌ போலும்‌ பாரதியார்‌, 


“உள்ளத்தில்‌ உண்மைஒளி உண்டாயின்‌ 
வாக்கினிலே ஒளிஉண்‌ டாகும்‌; 
வெள்ளத்தின்‌ பெருக்கைப்போல்‌ கலைப்பெருக்கும்‌ 
கவிப்பெருக்கும்‌ மேவு மாயின்‌, 
பள்ளத்தில்‌ வீழ்ந்திருந்த குருடரெல்லாம்‌ 
விழிபெற்றுப்‌ பதவி கொள்வார்‌ ; 
தெள்ளுற்ற தமிழ்‌அமுதின்‌ சுவைகண்டார்‌ 
இங்குஅமரர்‌ சிறப்புக்‌ கண்டார்‌. ? 


என்று பாடினார்‌. உண்மை இதுதான்‌. எங்கே தூய 
உள்ளம்‌ உண்டோ, அந்த இடத்திலிருந்து கவிதை 
வெள்ளம்‌ புறப்பட்டு வர, அது வையத்தை வாழ 
வைக்கும்‌ தெள்ளிய நீரோடையாய்ச்‌ சிறக்கின்றது 
உலகம்‌ அறிந்துள்ளதே. ம ற்றோர்‌ அடியவர்‌-- 
ஆண்டவனைப்‌ பாடவந்தவர்‌--இதே கருத்தை * உளங்‌ 
குளிர்ந்த போதெலாம்‌ உவந்துவந்து பாடுவன்‌ ,” 


என்று கூறியிருக்கின்றாரே! இவற்‌ை யெல்லாம்‌ 
2 ல்‌ 


55 கவிதையும்‌ வாழ்க்கைஷும்‌ 
 - - _- ப ப பப டடங(பப ப பப்ப்டப(। 
ஒத்து கோக்கின்‌, கவிதை ஈல்ல உள்ளத்தில்‌ தோன்‌ 
அம்‌ ஒன்று என்பதும்‌, அக்கவிதையை அந்த நல்ல 
வர்கள்‌ தங்கள்‌ உள்ளத்திலிருந்து உதடு வழியாக 
உலகுக்கு உதவி, தாம்‌ இன்புறுவது உலகு இன்‌ 
புறக்‌ காணும்‌ வகையில்‌ பாடுவார்கள்‌ என்பதும்‌, 
அந்த வெள்ளப்‌ பெருக்கு வையத்தை வாழ வைக்கும்‌ 
என்பதும்‌ உறுதி. 


இவ்வாறு உள்ளம்‌ தூயராய்க்‌ கவிதைக்கலைஞராய்‌ 

ஒரு சிலர்‌ மட்டும்‌ சிறக்து நிற்பதற்குக்‌ காரணம்‌ என்ன? 

உள்ளம்‌ ஈல்ல கவிதைக்குப்‌ பிறப்பிடம்‌ என்று கண்ட 

கரரணத்தினாலே, அவ்வுள்ள த்தைப்‌ பற்றி ஒரு சிறிது 

ஆராயின்‌, கவிதையின்‌ தோற்றத்தைப்‌ பற்றியும்‌ ஒரு 

வாறு அறிக்துகொள்ள இயலும்‌. உள்ளம்‌ நல்லதா 

அன்றிக்‌ கெட்டதா என்பதை அறிவது எப்படி? 

ஒருமை உணர்வே அதற்கு வழி காட்டியாய்‌ 

அமைவது. கவிஞன்‌ தான்‌ எடுத்துக்‌ காட்ட விரும்பிய 

பொருளைப்பற்றி ஆழ்ந்து நினையாது, பல பொருள்‌ 
களைப்‌ பற்றி ஓடவிட்ட உணர்வுடையவனாய்ப்‌ 

பாடத்‌ தொடங்குவனாயின்‌, அவன்‌ கவிதை, கலை நிரம்‌ 

,பிய கவிதையாக முடியாது. எடுத்த ஒருபொருள்‌ பற்றி 
நன்கு விளக்க வேண்டுமாயின்‌, தானே அப்பொருளா 

(லைன்‌ நி--அல்லது தான்‌ வேறு அப்பொருள்‌ வேறு 

ஈன்ற நினைவு ரீங்கினாலன்‌ றி-அல்லது அப்பொருள்‌ பற்‌ 

றிய ஒரு நினைவைத்‌ தவிரப்‌ பிற பொருள்களின்‌ நீனை 

வை உள்ளத்திலிருக்து நீக்கினாலன்‌ ரி, அப்பொருள்‌ பற்‌ 

ஜிய கவிதை பிறக்க வழியில்லை. ஒன்றிய ஈல்ல உள்‌ 

ளந்தான்‌ கவிதைக்கலையை உருவாக்கும்‌. ஒன்றிய உள்‌ 

ளமே கலை ௩லம்‌ காணும்‌ உள்ளம்‌ என்பது துணிபு. 

அந்த ஒன்றிய உள்ளத்து ஊற்றுப்‌ பெருக்கெடுக்கும்‌ 


கவிதை ஒரு கலை 37 





கவிதையே கலையாகச்‌ 'சிரஞ்சீவித்துவம்‌' பெற்று வாழ்‌ 
வது. 

அவ்வொன்றிய உள்ளம்‌ பெறுவது எளிதன்று 
தான்‌. : சிந்தையை அடக்கியே ௬ம்மா இருக்கின்ற 
திறம்‌ அரிது!' என்று தாயுமானவர்‌ பாடியதன்‌ கருத்து 
அதுதான்‌. அவ்வாறு பலவிடங்களில்‌ பறந்து செல்‌ 
லும்‌ சிந்தையை அடக்குவது எளிதன்று. ஆனால்‌, 
அடக்கி ஒரு வழிச்செலுத்தாவழிக்‌ கவிஞன்‌ தன்‌ கலை 
யை வாழவைக்க முடியாது. இந்த மன அடக்கத்துக்‌ 
கும்‌ ஒருமை உணர்வுக்கும்‌ வெற்று ஏட்டுப்படிப்பு மட்‌ 
டும்‌ பயன்‌ தாராது. உணர்வு அடக்கும்‌ நல்ல உள உரம்‌ 
தேவை. கல்லாதவனும்‌ கலைஞனாக முடியும்‌. ஆம்‌ ; 
அவன்‌ உணர்வு ஒருமைப்படுமானால்‌, அவன்‌ கலைஞ 
னேதான்‌. 


காட்டில்‌ வாழும்‌ ஒரு வேட்டுவனைக்‌ கலைஞனாகக்‌ 
காண்கின்றார்‌ சுந்தரர்‌. அவன்‌ கலைகளை யாரிடமும்‌ 
எழுத்தறக்‌ கற்கவில்லை. கலை என்பது என்ன என்பது 
கூட அவனுக்குத்‌ தெரியா திருக்கலாம்‌. ஆனால்‌, அவன்‌ 
காட்டில்‌ வேட்டையாடச்‌ சென்ற பொழுது காணாத 
ஒரு பொருளைக்கண்டான்‌ ; கண்ட உடனே கருத்தழிக்‌ 
தான்‌; தன்னை மறந்தான்‌ ; உடன்‌ வந்தவரை மறக்‌ 
தான்‌ ; ஊரையும்‌ மற்றவரையும்‌ மறந்தான்‌. அந்த மலை 
மேற்கண்ட இலிங்கத்தை அன்றி மற்றையது ஒன்றும்‌ 
அவனுக்குப்‌ பொருளாகப்‌ படவில்லை. பலர்‌ சென்று 
அழைத்தும்‌ மனம்‌ திரும்பவில்லை. அந்த இலிங்கமே 
அவன்‌ வாழ்வாய்‌ முடிந்தது. இலிங்கத்துக்கு ஊறு 
உண்டானால்‌, அதைத்‌ தனக்கு உண்டானதாக நினைத்‌ 


28 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தான்‌. அதன்‌ கண்ணில்‌ இரத்தம்‌ வடியத்‌ தன்‌ கண்ணை 
இடந்து அப்பினான்‌ ; ஆம்‌. அத்தகைய ஒன்றிய உணர்‌ 
வோடு கடவுளைக்‌ கண்டார்‌ கண்ணப்பர்‌ என்று பெரிய 
புராணம்‌ அவர்‌ வரலாற்றை எடுத்துரைக்கின்ற து- 
கல்வி நலமே காணாத அந்தக்‌ கண்ணப்பருக்கு ஒருமை 
உணர்வு உண்டாயிற்று என்றால்‌, அது கலை நலத்தின்‌ 
பாற்பட்டதே. எத்தனையோ கற்றவர்களைப்‌ பாராட்டு 
கின்றார்‌ சுந்தரர்‌. வேத மொழியில்‌ விற்பனர்‌ பலர்‌ 
$போற்றப்படுகின்றனர்‌. கலை வளர்ப்பதாகக்‌ கூறிக்‌ 
கெரள்ளும்‌ அரசரும்‌ பிறருங்கூட அவர்தம்‌ பாடலில்‌ 
இடம்‌ பெறுகின்றனர்‌. எனினும்‌, சுந்தரர்‌ அவர்களை 
யெல்லாம்‌ கலை கலம்‌ பெற்றவராகக்‌ காணவில்லை ; 
கலை மலிந்தவராகப்‌ பாராட்டவில்லை. ஆனால்‌, வேடரா 
கிய கண்ணப்பரைக்‌ * கலைமலிந்த சீர்‌ ஈம்பி கண்ணப்‌ 
பர்க்கடியேன்‌, * என்று பாடுகின்றார்‌. அதன்‌ கருத்தூ 
என்ன ? ஒருமை உணர்வைத்‌ தூண்டி, அவ்வுணர்‌ 
வின்‌ வழியிலே ஊற்றுப்‌ பெருக்கெடுத்து ஓடி. வருவது 
தான்‌ கலை என்பது தெளிவாகின்றது. இவ்வாறு ஒரு 
மை வாழ்வில்‌ ஒன்றிய உணர்வினராய்க்‌ கொண்ட 
கருத்தை நாட்டுக்கு ஈன்கு விளங்குமாறு பாட்டிசைக்‌, 
கும்‌ வல்லவரே கவிஞராவர்‌. அவர்தம்‌ பாடல்களே கவி 
தை எனப்படும்‌ கலை நிறைந்த பெட்டகங்கள்‌ 
ஆகும்‌. 

எனவே, உலகில்‌ பல கலைகள்‌ வாழ்ந்தாலும்‌ 
கலைஞனையும்‌, கற்பாரைரயும்‌, கேட்பாரையும்‌ 
ஒரு சேர மகிழ்விக்கும்‌ கலை கவிதை ஒன்றே என்பதும்‌, 
அக்கவிதை வெற்று எழுத்தாலும்‌ சொல்லாலுமட்டும்‌ 
ஆக்கப்படுவதன்‌ நு, என்பதும்‌, பொருள்‌ நலமே அதன்‌ 
உயிர்‌ நாடி என்பதும்‌, அக்கவிதைக்‌ கலையில்‌ அனைவ 


கவிதை ஒரு கலை 29 





ரமே வல்லவராக முடியா து என்பதும்‌, எங்கோ ஒரு 
சிலர்தான்‌ அக்கலையில்‌ சிறந்தவராக முடியும்‌ என்ப 
தும்‌, அதற்கு அவர்தம்‌ உள்ளத்‌ தூய்மையும்‌ ஒருமை 
உணர்வுமே இன்றியமையாதனவாய்‌ அமைகின்றன 
என்பதும்‌, அந்த ௩ல்லுள்ளத்து ஊற்றுப்‌ பெருக்‌ 
கெடுத்து ஓடிவரும்‌ கவிதையே கலையாய்‌ உலகை வாழ 
வைக்கும்‌ என்பதும்‌ அறிந்தோம்‌. 


2. கவிதையும்‌ கவிஞனும்‌ 








கவிதை என்பதற்குப்‌ பொருள்‌ என்ன? அது 
பாட்டா, உரை௩டையா, இரண்டும்‌ கலந்ததா£ அது 
நீண்ட அளவினதா, சில அடிகளால்‌ ஆகியதா? யாப்பி 
லக்கணத்துக்குக்‌ கட்டுப்பட்டதா, அன்றிக்‌ கங்கு கரை 
யற்ற வெள்ளப்‌ பெருக்கா ? கவிதை எதைப்பற்றிப்‌ 
பாடுவது ? மனிதனையா, மற்றவைகளையா ? விண்‌ 
ணையா, மண்ணையா ? கவிதைக்கு எல்லைகள்‌ எவை £? 
இவ்வாறு பல்வேறு வகை வினாக்கள்‌, உள்ளவாறு 
கவிதையைப்பற்றி அறிய நினைப்பவர்தம்‌ உள்ளத்து 
எழுதல்‌ இயல்பு. சாதாரணமாகக்‌ கவிதை என்ளுல்‌, 
ஏதோ பாட்டு என்ற அளவிலேதான்‌ பலரும்‌ பொருள்‌ 
கொண்டிருப்பர்‌. ஆனால்‌, பாட்டு மட்டும்‌ கவிதையாய்‌ 
விடாது என்பதை முன்னமே கண்டோம்‌. பொருள்‌ 
நலம்‌ சார்ந்தது கவிதை என்றோம்‌. “அப்படியானால்‌, 
பொருள்‌ நலப்‌ பண்புகளும்‌, பிற இயல்புகள்‌ அனைத்‌ 
தும்‌ கலந்த உரைந௩டையுங்கூடக்‌ கவிதையா கிவி. . 


கவிதையும்‌ கவீஞனும்‌ 31 


முடியுமா?? என்ற வினா உடனே எழுதல்‌ இயல்பு. *ஆம்‌” 
என்று அதற்குத்‌ தட்டாமல்‌ விடையிறுக்கலாம்‌. சிலப்ப 
திகாரத்தில்‌ வரும்‌ உரை ௩டைக்கோவைகளும்‌, இறை 
யனார்‌ அகப்பொருளுக்கு வரைந்த உரையும்‌ பாட்டுக்‌ 
கள்‌ அல்லவாயினும்‌, அவற்றைக்‌ கவியென்றே கொள் 
ளல்‌ -வேண்டும்‌. கவி என்பது, ஆசிரியன து.-ஆழ்க்த 
உள்ளத்து உயர்ந்துள்ள எண்ணங்களின்‌ வெளிப்‌ 
படையான உருவமேயாகும்‌. அவ்வுள்ளம்‌, *“உள்ளுவ 
தெல்லாம்‌ உயர்வுள்க,” என்ற வள்ளுவர்‌ வாக்குப்படி 
உயர்ந்தவற்றையே உள்ளின்‌, அவ்வுள்ளம்‌ பெற்றெடுக்‌ 
கும்‌ ஒவ்வொரு சொல்லும்‌ கவிதான்‌. சொல்லும்‌, அடி 
யும்‌, பாட்டும்‌, உரை௩டையும்‌ கவிதைகளாக முடியும்‌; 
அவை கவிஞன்‌ உயர்ந்த உள்ள த்தைப்‌ பிரதிபலிக்கும்‌. 
உணர்வுடையவையாயின்‌, தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்‌ றி 
ஆங்கில நாட்டிலும்‌ கவிதைக்கு இத்தகைய மதிப்‌ 
பினைக்‌ கொடுத்துள்ளார்கள்‌. ஆங்கில அகராதி ஒன்று 
* கவிதை ' என்பதற்குப்‌ பொருள்‌ கூறுங்கால்‌ கவிஞ 
னுடைய உயர்ந்த எண்ணத்தை வெளியிடும்‌ கலை 
கலம்‌ வாய்ந்த பாடலே கவிதை, ' என்று கூறுகிறது. 
அது எல்லாக்‌ கலைகலமும்‌ பொருந்திய உரை ௩டையும்‌ 
கவிதையாகும்‌ என்பதையும்‌ விளக்குகின்றது! எனவே, 
கவிதை என்பது பொருளாற்சிறப்படையும்‌ ஒன்றே 
என்பது தேற்றம்‌. அதே அகராதி கவிஞனுக்கு இலக்‌ 
கணம்‌ கூறுகையில்‌, “கவிஞனாவான்‌ உயர்ந்த கற்‌ 
பனைத்‌ திறனும்‌ விரிந்த கல்ல கோக்கும்‌ உடையவனாகி, 
அவற்றை உலகுக்குத்‌ தெள்ளத்தெளிய எடுத்து 
சண பண்பை வுனம் கவ கம கட கல்கத்தா கதன்‌ அற பட ஆ க வவ கன 

1. 116 னே௦்‌66 0507ம்‌ 191211௦காரு ௦8 லராளம்‌ றதிர்ள்டி 
ற. 882. 1௦60-- தரர்‌ 01 90116 ௦7 (16 ற௦61, 612421604 610125510௫ 


01 61048160்‌ 11௦யஜ14 ௦2 166110த 1 நர்சரி 1௦௩. 10௦56 *௨- 
ர்பூத 811 (16 ரெவி11(46$ ௦1 ற௦61137 60021 10017௦. 


32 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





விளக்குபவனாயும்‌ இருக்க வேண்டும்‌,” என்று கூறு 
கின்றது. இதிலேதான்‌ எவ்வளவு உண்மை அடங்கி 
யிருக்கின்றது ! உலகில்‌ வாழ்கின்ற மாந்தர்‌ அனை 
வரும்‌ தம்‌ கண்‌ முன்‌ எத்தனையோ பொருள்களைக்‌ 
காண்கின்றனர்‌. அறிவற்ற விலங்குகளும்‌ பிறவும்‌ 
போக, ஆறறிவு பெற்ற மனிதன்‌ காணும்‌ பொருள்‌ 
கள்‌ பல, ஆனால்‌, எல்லாப்‌ பொருளும்‌ மனிதனுக்கு 
உணர்வூட்டுவனவாக அமைகின்‌ றனவா 7₹ பெரும்பா 
லும்‌ இல்லையென்று சொல்லிவிடுவர்‌. ஆனால்‌, ஒரு சிலர்‌ 
எல்லாப்‌ பொருள்களிலும்‌ இனிய கலம்‌ பலவும்‌ காண்‌ 
கின்றனர்‌. ஓடுகின்ற ஓடையின்‌ கீத ஒலியும்‌, அசையும்‌ 
மரங்களின்‌ பாட்டொலியும்‌, வானோங்கிய மலைகளின்‌ 
மாண்பும்‌ ஒரு சிலரையே மகிழ்விக்கின்றன. அந்த 
மகிழ்ச்சியில்‌ திளைக்கின்‌ றவர்‌ யாரோ, அவரே கவிஞ 
ராவர்‌. அவ்வாறு இன்பத்தில்‌ ஆழ்தல்‌ மட்டும்‌ கவித்‌ 
தன்மையின்‌ நிறைவைப்‌ பெற்றுவிட முடியாது. தான்‌ 
மட்டும்‌ அனுபவிப்பவன்‌ முற்றிய கவிஞனாக முடியாது. 
* தாம்‌ இன்புறுவது உலகு இன்புறக்‌ கண்டு காமு 
னறுவர்‌ கற்றறிந்தார்‌,” என்ற வள்ளுவர்‌ வாய்மொழிப்‌ 
படி, யான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌ ? 
என்று வாரி வழங்குபவனே இறை நலம்‌ பெற்ற கவி 
ஞனாவன்‌. கண்ட கவின்‌ சிறப்பைத்‌ தாம்‌ மட்டும்‌ 
அனுபவிப்பவரும்‌ சிலர்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌  பருத்‌ 
திக்‌ குண்டிகை ? என்று பவணந்தியார்‌ கூறும்‌ வகை 
யில்‌ பயனற்று ஒழிவார்கள்‌. எனவேதான்‌ தன்‌ உயரிய 
உணர்வுகளை உலகுக்கு உணர்த்‌ தும்‌ ஈலலாசிரியனே 
கவிஞனாகின்றான்‌. அவன்‌ கவியே கவிதை என்னும்‌ 
சிறப்பையும்‌ பெறுகின்‌ றது. . 

நாள்தோறும்‌ சூரியன்‌ கீழ்த்திசையில்‌ தோன்று 
வதை காம்‌ காண்கின்றோம்‌ ; அதே சூரியன்‌ மாலை 


கவிதையும்‌ சுவீஞனும்‌ 33- 








யில்‌ மறைவதையும்‌ காண்‌ கின்றோம்‌. ஆனால்‌, அவற்‌ 
றைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பார்‌ எத்தனை பேர்‌? ஏதோ, 
பொழுது விடிந்தால்‌ வேலைக்குப்‌ போக வேண்டும்‌ 
என்று எண்ணிப்‌ புறப்படுபவரே பெரும்பாலார்‌. 
அதே போன்று, மாலையில்‌ வீட்டுக்கு வருபவர்‌ பலர்‌. 
விடிந்தால்‌ வயல்‌ வெளிக்குச்‌ சென்று மேய்ந்து, 
மாலையில்‌ கொட்டிலை நோக்கித்‌ திரும்பும்‌ மாடுகள்‌ 
போன்று உழைப்பவரே, இன்று மட்டுமன்‌ றி என்றுமே 
உலகில்‌ பலராய்‌ வாழ்கின்றனர்‌. ஆனால்‌, அந்த 
உதய சூரியனின்‌ தோற்றத்திலும்‌ மாலைக்‌ கதிரவனின்‌ 
கிரணங்களிலும்‌ எத்தனை எத்தனை வகையான இன்ப 
உரைகளைக்‌ காண்கின்றார்கள்‌, தம்மை மறந்து இன்‌ 
பக்‌ கவி பாடும்‌ மெய்க்கவிஞர்கள்‌ ! அன்றாட நிகழ்ச்சி 
யாய்‌ அனைவருக்கும்‌ காட்சிப்‌ பொருளாய்க்‌ கழியும்‌ 
அச்சரியன்‌ கவிஞர்களுக்கு எத்தனை உண்மைகளை 
எடுத்துக்‌ காட்டுகிறான்‌ ! வடமொழிக்‌ காவியத்தைத்‌ 
தமிழில்‌ பாட வந்த கம்பர்‌, வெறுங்கதையை மட்டும்‌ 
பாடிச்‌ செல்லவில்லை. அவரது கவியுள்ளம்‌ கண்ட 
கண்டவிடகந்தோறும்‌ கற்பனையில்‌ திளைப்பது. எளிய 
பொருள்கள்‌ அவருக்குப்‌ பல உண்மைகளை உணர்த்‌ 
தின. புரண்டோடும்‌ கோதாவிரியாற்று வெள்ளம்‌ 
உண்மையில்‌ கவி எப்படிப்பட்டது என்பதை 
அவர்‌ உள்ளத்துக்கு உணர்த்திற்று. அவ்வுண்மை 
யைக்‌ கண்டு, அவர்‌ காணும்‌ கதிரவனது அறவுரை 
யைக்‌ காணலாம்‌. 


கவிஞர்‌ நாட்டுக்கு அணியானவர்‌. எந்த நாட்‌ 
டிலும்‌ கவிஞர்‌ போற்றப்படுகின்றனர்‌. நாடு புரக்கும்‌ 
௩ல்ல அமைச்சரினும்‌, அரசரினும்‌, கவிஞர்‌ சிறந்தவர்‌ 
என்பது எகந்நாட்டவரும்‌ கொண்ட முடிவுதானே £ 
எனவே, கவிஞர்‌ புவிக்கு அணியாகின்நனர்‌. அவர்தம்‌ 


34 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பாடல்கள்‌ காட்டை என்றென்றும்‌ வாழ வைக்கின்‌ 
றன. அப்பாடல்களில்‌ முன்‌ கூறியபடி சிறந்த 
பொருள்கள்‌ விளங்குகின்றன. கண்டு கேட்டு உண்டு 
உயிர்த்து உற்று அறியும்‌ ஐம்புலன்களின்‌ நுகர்வும்‌ 
௩ல்ல கவிதையிலே இடம்‌ பெறல்‌ வேண்டும்‌. சிலர்‌ 
சில பாடல்களை எண்ணியெண்ணிச்‌ சுவைப்பதைக்‌ 
கண்டிருக்கிறோமன்றோ ! தன்னை மறந்த நிலையிலே 
வண்டியோட்டியின்‌ வாய்‌ முணுமுணுத்துப்‌ பாடு 
வதைக்‌ கண்டுள்ளோமே! அவ்வா று மறந்த நிலையில்‌, 
ஒன்‌ றிய உணர்வில்‌, மனிதனை ஆழ்த்துவதே கவிதை. 
ஆம்‌ ; அக்கவிதை, பயில்வார்‌ ஐம்புலன்களையும்‌ 
ஒரு வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும்‌. அப்‌ 
பாடல்கள்‌ தமிழ்‌ நாட்டு அகமும்‌ புறமும்‌ தழுவியன 
வாக அமைய வேண்டும்‌ ; தமிழ்‌ காட்டுப்‌ பண்புக்கு. 
ஏற்றபடி ஐந்திணையின்‌ நெறிகளையெல்லாம்‌ விளக்க 
வேண்டும்‌ ; அழகு நிறைந்திருக்க வேண்டும்‌ ; அனைத்‌ 
தினுக்கும்‌ மேலாக, அமைதியும்‌ ஒழுக்கமும்‌ பெற்றுத்‌. 
திகழ வேண்டும்‌. இவையெல்லாம்‌ கவியின்‌ இயல்பு 
கள்தாமே? இவற்றைக்‌ கோதாவிரியின்‌ வெள்ளப்‌ 
பெருக்கிலே கண்டு கண்டு மகிழ்கின்றார்‌ கம்பர்‌. 
கவிதையையும்‌ கோதாவிரியையும்‌ ஒருமைப்படுத்திச்‌ 
சிலேடையாகப்‌ பாட்டிசைக்கின்றார்‌ கம்பர்‌, அந்தப்‌ 
பாடலையும்‌ கவிதை என்னாது வேறு என்ன என்பது? 
 புவியினுக்கு அணியாய்‌ ஆன்ற 
பொருள்தந்து புலத்திற்‌ ராகி 
அவிஅகத்‌ துறைகள்‌ தாங்கி 
ஐந்திணை நெறி௮ ளாவிச்‌ 
சவியுறக்‌ தெளிந்து தண்ணென்‌ 
றொழுக்கமும்‌ தழுவிச்‌ சான்றோர்‌ 
கவிஎனக்‌ கிடந்த கோதா 
விரியினை வீரர்‌ கண்டார்‌." 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 35 





என்பது கம்பர்‌ பாட்டு. கோதாவிரியினை வீரராகிய 
இராமனும்‌ இலக்குவனும்‌ கண்டார்கள்‌ என்பது அவர்‌ 
கூற விரும்புவது. அக்த வீரராகிய இராமனும்‌ இலக்‌ 
குவனும்‌ அந்த ஆற்று வெள்ளத்தை எப்படிக்கண்‌ 
டார்களோ, நாமறியோம்‌ ! ஆனால்‌, கவிஞர்‌ அதைக்‌ 
கவிதைபாகக்‌ காண்கின்றார்‌ ; கோதாவிரி, புவிக்கு 
அழகாகப்‌ பல டுபாருள்களை ஈர்த்துக்கொண்டு, சூழ்ந்‌ 
துள்ள நிலங்களில்‌ தாவிப்‌ பாய்க்து, உள்ளிடங்களுக் 
கும்‌ சென்று, முல்லை முதலிய ஐந்திணை கிலங்‌ 
களில்‌ உருண்டோடி. அழகாக ஒழுகிச்செல்லும்‌ வெள்‌ 
ளத்தையுடையது என்பது ஆற்றுக்குப்‌ பொருந்துவ 
தாகும்‌. ஆனால்‌, அதுவே கவியாகும்‌ போது எவ்வளவு 
சிறக்கின்றது 1! ஆறு உண்டான அந்த காள்‌ முதல்‌ 
அதைக்‌ கோடிக்கணக்கான கண்கள்‌ காண்கின்றன ; 
அவைகளெல்லாம்‌ அவ்வெள்ளத்தில்‌ நிறைவையும்‌ 
நுரையையும்‌ கண்டன. ஆனால்‌, கவிஞரின்‌ கண்களோ, 
வெள்ளத்தில்‌ கவியையே கண்டன. அதன்‌ மூலம்‌ 
உண்மைக்‌ கவி எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்பதை 
எவ்வளவு தெள்ளத்தெளியக்‌ கவிஞர்‌ கம்பர்‌ 
உணர்த்திவிட்டார்‌ ! 

ஆம்‌. கவிஞர்கள்‌ இப்படிப்பட்டவர்களே ; சாதா 
ரண மனிதர்கள்‌ காண முடியாத பல உண்மைகளை 
உலகுக்கு உணர்த்துபவர்களே. இவ்வுண்மை தமிழ்க்‌ 
கவிஞர்களுக்கு மட்டுமன்றி, உலகக்‌ கவிஞர்‌ அனை 
வருக்குமே பொருந்துவதாகும்‌. இந்த அடிப்படை 
யிலே கவிஞர்‌, உலகை ஒன்றிய உணர்வில்‌ காண்கின்‌ 
றனர்‌. கவிஞர்களுக்கு நாடும்‌ ஊரும்‌ வேற்றுமை 
உணர்ச்சியை வளர்க்கமாட்டா. ₹ யாதும்‌ ஊரே? 
யாவரும்‌ கேளிர்‌, ? என்று பாடியவன்‌ ஒரு தமிழ்க்கவி 
ஞன்தானே ! அவன்‌ உலகுக்கு ஒருமையைத்தானே 


36 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


உணர்த்துகின்றான்‌ ! அன்று மட்டுமன்றி, இன்றும்‌ 
கவிஞன்‌ உலக ஒருமையையே தன்‌ வாழ்வாகக்‌ 
கொண்டு வாழ்கின்றான்‌. உலகில்‌ வாழும்‌ மனிதனை 
மட்டுமன்‌ றி, விலங்கையும்‌ பிற உயிர்களையும்‌ ஒத்து 
கோக்கும்‌ பண்பாடு கவிஞன்‌ உள்ளத்தே முகிழ்க்கும்‌ 
ஒரு பண்பாடுதானே? அறம்‌ உரைத்த வள்ளுவர்‌, 
“பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌, * என்று உயி 
ரினத்திலே வேறுபாடற்ற ஓர்‌ உலகைக்‌ காண்‌ 
கின்றார்‌. அதை இன்று வாழ்ந்த பாரதியார்‌, * காக்‌ 
கைக்‌ குருவி எங்கள்‌ சாதி; நீள்‌ கடலும்‌ மையும்‌ எங்‌ 
கள்‌ கூட்டம்‌,” என்று எல்லாருக்கும்‌ எளிமையில்‌ 
புரியும்‌ வகையில்‌ கூறிவிட்டார்‌. கவிஞன்‌ வாழ்க்கையே 
அதுதான்‌. 

௩ம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள்‌ ௩ம்மை விட்டு 
நீங்க வேண்டும்‌ என காம்‌ நினைத்தோம்‌; அமைதிப்‌ 
போரிட்டோம்‌ ; வெற்றி கொண்டோம்‌. அவர்களும்‌ 
கீங்கிவிட்டார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ காட்டுக்‌ கவி 
சர்களாகிய ஜெகப்பிரியரும்‌, மில்டனும்‌, கீட்ஸும்‌, 
ஓர்ட்ஸ்வொர்த்தும்‌ இந்திய மண்ணில்‌ நிலைபெற்று 
விட்டார்கள்‌ ! அவர்களையும்‌ வேண்டாவென்று எந்த 
இந்தியனாவது கூறுவானா? மொழி வெறி காரண 
மாக ஆங்கிலம்‌ வேண்டாவென்று பேசப்படினும்‌, 
அந்த எண்ணத்தின்‌ ஆழ்ந்த உள்ளத்தடத்தில்‌ தங்‌ 
கிய இப்புலவர்களை--கவிஞர்களை--நாட்டை விட்டு 
ஓட்ட முடியுமா? வடக்கும்‌ தெற்கும்‌ வாதாடி வழக்‌ 
காடும்‌ இன்றைய நிலையிலேயும்‌ கவிஞர்‌ தாகூர்‌ 
பொன்‌ மொழிகளைப்‌ போற்றாத தமிழன்‌ இருக்க 
முடியுமா ? அதைப்‌ போன்றே, வள்ளுவர்‌ பெருமையை 
வெளிப்படையாகப்‌ புகழாவிடினும்‌, உள்ளத்தில்‌ 
எண்ணிப்‌ பார்க்காத வடநாட்டு ௩ற்புலவன்‌ ஒருவ 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 2 


னும்‌ இருக்க மாட்டானே ! எண்ணிப்‌ பார்ப்பின்‌, 
கவிஞன்‌ எப்படி. உலகை ஒன்றுபடுத்துகிறான்‌ என்பது 
புலனாகும்‌ ! 

மேலை நாட்டிலே ௩டந்த முதற்பெரும்போரிலே 
ஜெர்மனியும்‌ இங்கிலாந்தும்‌ எதிரிகளாய்‌ நின்றன. 
இங்கிலாந்திலிருந்த ஜெர்மானியரும்‌, ஜெர்மனியிலிருந்த. 
ஆங்கிலேயரும்‌ சிறைப்பட்டனர்‌. ஆனால்‌, ஜெர்மனி 
நாட்டுக்‌ (கலைப்‌ பொக்கிஷ மாகிய * கதே யின்‌ கவிதை 
களை ஆங்கில நாட்டில்‌ யாராவது சிறையிட்டனரா ? 
அதைப்போன்றே ஆங்கிலக்‌ கவிஞர்தம்‌ கற்பனை 
ஓவியங்களை மாற்றார்‌ நாட்டில்‌ சிறை வைத்தனரா £ 
இல்லையே 1! எனவே, போரும்‌ பொருமையும்‌ கொக்‌ 
தளிக்கும்‌ நாடுகளிலுங்கூட்‌, அமைதியையும்‌ ஒற்று 
மையையும்‌ நிலை காட்ட முயல்பவராகிய கவிஞர்தம்‌ 
கவிதைகள்‌ நிலை பெற்று வாழ்தல்‌ ஒருதலையன்றோ? 
ஆம்‌! அக்கவிதைகள்‌ நல்ல உள்ளத்தில்‌ உருவான 
உயர்ந்த கவிதைகளாய்‌ இருந்தால்தான்‌ இக்கிலையில்‌ 
வாழும்‌ என்பதை மறக்துவிடக்‌ கூடாது, 

இவ்வாறு அனைவர்‌ உள்ளத்தையும்‌ கட்டிப்‌ 
பிணிக்கும்‌ ஆற்றலைக்‌ கவிஞன்‌ எங்குப்‌ பெற்றான்‌? எவ்‌ 
வாறு பெற்றான்‌ ? அதற்காக அவன்‌ எங்கும்‌ ஓடியாட 
வில்லை அவன்‌ உள்ளமே அவனுக்கு அதைத்‌ தந்தது. 
உ.லகை அவனுக்கு உணர்த்தும்‌ வகையில்‌ உணர்த்‌. 
திற்று. அவ்வுணர்ச்சி பாட்டாக ஊற்றுப்‌ பெருக்‌. 
கெடுத்தது. அதுவே யாதொரு வேறுபாடுமற்ற. 
வகையில்‌ அனைவர்‌ உள்ளத்தையும்‌ மகிழ்வித்தது. 
இந்த உலகில்‌ வாழும்‌ மக்களுக்குத்‌ தேவையெல்லாம்‌ 
ஒரு வேளை கிடைக்காமல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, கவி 
ஞன்‌ காட்டும்‌ உலகத்தில்‌ மனிதன்‌ தன்‌ தேவைகளைக்‌ 
கட்டாயம்‌ பெற்றே தீருவான்‌. கவிஞன்‌ காட்டும்‌ கவி 


38 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தைக்‌ கண்ணாடி இயற்கையின்‌ தோற்றத்தை எழிலுற 
மக்களுக்குக்‌ காட்டுகின்‌ றது. அக்காட்சி எல்லா மக்க 
ளின்‌ மனத்துக்கும்‌ மகிழ்ச்சியை அளிக்கின்‌ றது. அதனா 
லேயே உலகம்‌ அத்தகைய ௩ல்ல கவிஞர்களை நாடிடை 
யிட்டும்‌, தேயமிடையிட்டும்‌, காலமிடையிட்டும்‌ ஓடிச்‌ 
சென்று பற்றிக்கொள்ளுகின்ற து. 


வெள்ள த்தைக்‌ கவியாகக்‌ கண்ட கம்பரை விட்டுச்‌ 
சற்று விலகிச்‌ சென்றுவிட்டோம்‌. மறுபடியும்‌ அவ 
ரைக்‌ காண்போம்‌. அவர்‌ காட்டும்‌ சூரியனை நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. நாள்தோறும்‌ ஈம்‌ 
கண்முன்‌ தோன்றி மறையும்‌ சூரியன்‌, அவரது கவி 
தைக்‌ கண்களுக்கு ஓர்‌ உயரிய உண்மையை உணர்த்து 
கின்றான்‌. அவ்வுணர்ச்சி பாட்டாக உருப்பெற்று வரு 
கின்றது. அப்பாட்டு இதுதான்‌. 


* துறக்கமே முதல வாய 
தூயன யாவை யேனும்‌ 
மழக்குமா நினையல்‌ அம்மா 
வரம்பில தோற்ற மாக்கள்‌ 
இறக்குமா றிதுவென்‌ பான்போல்‌ 
முன்னைநாள்‌ இறந்தான்‌; பின்னாள்‌ 
பிறக்குமாறு இதுவென்‌ பான்போல்‌ 
பிறந்தனன்‌ பிறவா வெய்யோன்‌." 


இதில்‌ கம்பர்‌ கண்ட காட்சி என்ன? ௩மக்கு அவா 
காட்டியது என்ன? நாள்தோறும்‌ தோன்றி மறையும்‌ 
ஜரியனை வைத்து, ௩ம்‌ வாழ்வையே தெளியவைத்து 
விட்டார்‌ அவர்‌. சூரியன்‌ தோன்றுவ துமில்லை; மறை 
வதுமில்லை. அவன்‌ நின்ற இடத்தில்‌ நிலையாக நிற்கி 
றான்‌. உலகம்‌ சுழல்கின்றது. இரவு பகல்‌ உண்டா 
கின்றன. இதையே பிறவா வெய்யோன்‌” என்ஞர்‌. 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 3 





ஆயினும்‌, அவன்‌ பிறந்து மறைவது போலக்‌ காட்டு 
கின்றானே! அதன்‌ கருத்தென்ன? “உறங்குவது 
போலும்‌ சாக்காடு; உறங்கி விழிப்பது போலும்‌ பிறப்பு” 
என்று வள்ளுவரின்‌ கருத்தை ஒட்டிக்‌ கதிரவன்‌ 
தோற்ற மறைவுகளுக்குரியதாக ஒரு நீதியைப்‌ புகட்டு 
கின்றார்‌ கம்பர்‌. வெப்யோன்‌ பிறந்து மறையா தவன்‌. 
அது போன்று உயிரும்‌ பிறந்து மறையாத ஒன்று 
தான்‌. எனினும்‌, அவன்‌ தோன்று மறைவதைப்‌ 
போன்று, உயிரும்‌ பிறந்து மறைவதைப்‌ போன்ற 
கிலையிலே உழல்கின்றது எல்லையில்லாத உயிரினம்‌ 
இறந்து மறைவதைப்‌ போன்று, முன்னாள்‌ மாலை 
யில்‌ மறைந்த அந்தர்‌ சூரியன்‌, அவ்வுயிர்கள்‌ மறு 
படியும்‌ பிறப்பதைப்‌ போன்று மறுநாள்‌ தோன்றினான்‌ 
என்று உயிர்த்தோற்றம்‌ ஒடுக்கமாகிய ஓர்‌ உயரிய 
நிலையினை அவர்‌ கவியுள்ளம்‌ அக்கதிரவனது அன்று 
உச்‌ செயல்‌ முறையில்‌ கண்டது என்றால்‌, அக்‌ 
கவிஞரைப்‌ போற்றா திருக்க முடியுமோ ! 

கம்பர்‌ ஞாயிற்றைக்‌ கண்ட வகையிலே சங்க 
காலப்‌ புலவன்‌ ஒருவன்‌ திங்களைக்‌ காண்கின்றான்‌. காள்‌ 
தோறும்‌ காம்‌ காண்கின்ற அதே திங்கள்தான்‌. அது 
.திங்கள்தோறும்‌ வளர்ந்தும்‌ குறைந்தும்‌, மறைந்தும்‌ 
தோன்றியும்‌ வரும்‌ அதே முறையை உடைய துதான்‌: 
காம்‌ அதைக்கண்டு ஏதோ நாளைக்கணக்கிட்டு மறந்து 
விடுகிமீறாம்‌. சிலர்‌ அதைப்பற்றியுங்கூடக்‌ கவலை 
யுறுவதில்லை. ஆனால்‌, புலவன்‌ அப்படிக்‌ காணவில்லை. 
திங்களின்‌ ஒவ்வொரு செபலும்‌ அவனுக்கு ஒவ்வோர்‌ 
உண்மையை உணர்த்துகின்றது. செல்வத்தில்‌ சிறந்‌ 
தோர்‌ ஒரு பக்கம்‌ சரிந்து வீழ்கின்றனர்‌. வறியவர்‌ 
ஒரு பக்கம்‌ உயர்ந்து ஓங்குகின்றனர்‌. மாய்தலும்‌ பிறத்‌ 
தலும்‌ மாகிலத்தின்‌ அன்றாட நிகழ்ச்சிகளை. இவற்‌ 


40 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





றையெல்லாம்‌ அறியாதாரும்‌ . அறிந்துகொள்ளும்‌ 
படி. சந்திரன்‌ எல்லோரும்‌ காணும்‌ வகையில்‌ வானவீதி 
யில்‌ உலவி வருகிறான்‌ என்கின்றான்‌ அவன்‌. 


(தேய்தல்‌ உண்மையும்‌ பெருகல்‌ உண்மையும்‌ 

மாய்தல்‌ உண்மையும்‌ பிறத்தல்‌ உண்மையும்‌ 

அறியா தோரையும்‌ அறியக்‌ காட்டித்‌ 

திங்கள்‌ புத்தேள்‌ திரிதரும்‌ உலகம்‌” (புறம்‌) 


என்று அப்புலவன்‌ கூறும்‌ போது அவனது கவி 
யுள்ளத்தை காம்‌ வியவாதிருக்க முடியுமா ! கவிதை 
உள்ளத்தைத்‌ தொடுவது என்பது, இவ்வடிகளால்‌ 
எப்படி விளங்குகின்றது? 


உயர்ந்த பொருள்களாகிய வானத்துக்‌ கதிரவ 
னிடத்திலும்‌, வையத்து வெள்ளத்திலும்‌ மாத்திரம்‌ இத்‌ 
தகைய உயர்ந்த கருத்துக்களைக்‌ கவிஞர்கள்‌ கண்டார்‌ 
கள்‌ என்று சொல்ல முடியாது. சாதாரணப்‌ பொருள்‌ 
களும்‌ கவிஞன்‌ கண்களுக்கு உயர்ந்த அறமுரைக்கும்‌ 
ஞானாசிரியராஃகக்‌ காட்சியளிக்கும்‌. ஊரும்‌ எறும்பும்‌, 
மண்கிளறும்‌ காங்கூழ்ப்‌ புழுவும்‌, பறக்கும்‌ காக்கையும்‌, 
வெட்டுண்டு தளிர்க்கும்‌ மரமுங்கூடக்‌ கவிஞர்களின்‌ 
கண்களுக்குப்‌ புதுப்புதுப்‌ பொருள்களை உணர்த்திக்‌ 
கொண்டேதான்‌ இருக்கும்‌. காங்கூழ்ப்‌ புழுவினைக்‌ 
கண்டு தம்மை மறந்த நிலையில்‌ கவிஞர்‌ சுந்தரம்‌ 
பிள்ளை அவர்கள்‌, அப்புழுவினையே முன்‌ நிறுத்தி 
எவவளவு அழகாகத்‌ தம்‌ மனோன்மணீயத்தில்‌ பாடி 
யிருக்கின்றார்‌! அந்தப்‌ புழு அவர்தம்‌ கவிக்கண்களுக்கு 
எத்தனை எத்தனை உண்மைகளை உணர்த்துகின்றது 7 
அதன்‌ பாட்டிலும்‌ பண்பிலும்‌ அவர்‌ எவ்வளவு மூழ்கி 
யிருக்கின்றார்‌ ! அவர்‌ காங்கூழ்ப்‌ புழுவினைத்‌ தியாகி 
யாகவன்றோ காண்கின்றார்‌! அதன்‌ வாழ்வையே 


கவிதையும்‌ கவீஞனும்‌ 4] 





மற்றவர்பொருட்டு அர்ப்பணித்ததாக அன்றோ அவ 
ருக்கு அது காட்சியளிக்கின்‌ றது! 


ஓஓ நாங்கூழ்ப்‌ புழுவே! 

உன்பாடு ஓவாப்‌ பாடே; 

உழைப்போர்‌ உழைப்பின்‌ உழுவோர்‌ தொழில்மிகும்‌; 
உழுவோர்க்‌ கெல்லாம்‌ விழுமிய வேந்து நீ; 

எம்மண்‌ னாயினும்‌ நன்மண்‌ ணாக்குவை; 

விடுத்தனை இதற்கா எடுத்தஉன்‌ யாக்கை ! 

இப்புற்‌ பயிர்நீ இங்ஙனம்‌ உழாயேல்‌ 

எப்படி யுண்டாம்‌ ?” 


என்று அந்த நாங்கூழ்ப்புழுவை நோக்கி அவர்‌ கேட்‌ 
கும்‌ கேள்வியிலேதான்‌ எத்துணைச்‌ சிறந்த கவியுள்ளம்‌ 
காட்சி அளிக்கின்றது! அனைவரும்‌ அற்பமெனக்‌ 
கருதும்‌ அந்த நாங்கூழ்ப்புழு உழவர்களுக்கெல்லாம்‌ 
வேக்தாகவன்றோ அக்கவிஞர்‌ கண்ணுக்குக்‌ காட்சி 
அளிக்கின்றது! அது மட்டுமா? * விடுத்தனை இதற்கா 
எடுத்த உன்‌ யாக்கை? என்று, அது தன்‌ வாழ்வையே 
அர்ப்பணித்துக்‌ தியாகத்தீயில்‌ குதித்ததாகவன்றோ 
ஆசிரியரின்‌ கவியுள்ளம்‌ எண்ணுகின்றது! நாம்‌ காள்‌ 
தோறும்‌ பார்த்துப்‌ பார்த்து மிதித்துச்‌ செல்லும்‌ 
அதே காங்கூழ்ப்புழுவே, கவிஞர்‌ சுந்தரம்‌ பிள்ளே 
யின்‌ கண்ணிலும்‌ பட்டது. ஆனால்‌, அவர்‌ உள்ளம்‌ 
கவியுள்ளமன்றோ ! அதனாலே அவர்‌ உள்ளம்‌ கற்பனை 
யில்‌ துள்ளிற்று ; அதன்‌ வழியே பல உண்மைகளைக்‌ 
கண்டது; கண்டதைக்‌ கவியாக வாரி வழங்கிற்று. 
இதுவே கவிஞர்‌ கவிதையை உலகுக்கு அளிக்கும்‌ 
உயர்ந்த நெறியாகும்‌. 


உலகில்‌ பல பொருள்கள்‌ கவிஞர்களாலேயே 
ஏற்றம்‌ பெறுகின்றன. மக்களால்‌ மதிக்கத்‌ தகாத 
ல 


4 ௬விதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பொருள்கள்கூடக்‌ கவிஞர்கள்‌ காவில்‌ சிறந்து நல 
முறுகின்‌ றன. சொற்புவவர்‌ வாக்குக்கு ஏங்கிக்‌ கிடந்த 
படூந்தமிழ்‌ நாட்டுப்‌ புலவர்களை நாம்‌ மறகக முடியாதே ( 
“புலவர்‌ பாடும்‌ புகழே' தன்‌ வாழ்வின்‌ இலட்சியமாகக்‌ 
கொண்ட பாண்டியன்‌ நெடுஞ்செழியனை அறியாதார்‌ 
யார்‌? இவ்வாறு பெருகில மன்னரும்‌, பிறவியிலே 
கடை.ப்பட்ட. பொருள்களும்‌ புலவர்தம்‌ கவிதைகளால்‌ 
பொலிவுற்று என்றும்‌ வாழக்‌ காண்கிரரும்‌. 

பொருள்களால்‌ கவிதை சிறப்பது உண்டேனும்‌, 
பெரும்பாலும்‌ கவிஞர்தம்‌ கவிதைகளாலேயே பொருள்‌ 
களைச்‌ சிறப்புறச்‌ செய்வர்‌. அவர்‌ தம்‌ கவிதையால்‌ 
சாகா வரம்‌ பெற்ற உயிர்கள்‌ எத்தனை எத்தனை யோ ॥ 
மேற்கண்ட நாங்கூழ்ப்புழு அவ்வாறு சிறப்புப்‌ பெற்ற 
தன்றோ! எனவே, உள்ளத்தால்‌ தூய கவிஞனது 
கவிதை, தாழ்ந்த பொருளுக்கும்‌ அமரத்துவம்‌ வழங்‌ 
கும்‌ அமிர்தம்‌ என்று கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

கவிதைக்கு வெறுஞ்சொற்கள்‌ அவ்வளவு முக்கிய 
மல்ல, கருத்தும்‌ உள்ளப்‌ பெருக்குமே மிகமிக இன்‌ நி 
யமையாது வேண்டப்படுவன என்பதை மேலை கண்‌ 
டோம்‌. இதைக்கொண்டு ஒரு சிலர்‌, *கவிதைக்குச்‌ 
சொல்லே தேவையில்லை? என எண்ணிவிட்டால்‌, தவறு 
உண்டாகும்‌ என்று எண்ணுகின்றேன்‌. எனவே, கவி 
தைககும்‌ சொல்லுக்கும்‌ உள்ள தொடர்பை அறியத்‌ 
தான்‌ வேண்டும்‌. 

கவிதை முன்னா சொல்‌ முன்னா என்று ஆராய்வார்‌ 
ஒரு சாரார்‌. சொல்‌ மனிதன்‌ வளர்ச்சிப்‌ பாதையில்‌ 
ஒரு மைல்‌ கல்‌. ஆனால்‌, அவன்‌ அக்கல்லைக்‌ கடப்பதன்‌ 
(ழன்வமே பல கற்களைக்‌ கடந்து வந்திருக்கிறான்‌. 
மொழி மனிதன்‌ உள்ளக்‌ கருத்தை மற்றவர்களுக்கு 


4 ௬விதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பொருள்கள்கூடக்‌ கவிஞர்கள்‌ காவில்‌ சிறந்து நல 
முறுகின்‌ றன. சொற்புவவர்‌ வாக்குக்கு ஏங்கிக்‌ கிடந்த 
படூந்தமிழ்‌ நாட்டுப்‌ புலவர்களை நாம்‌ மறகக முடியாதே ( 
“புலவர்‌ பாடும்‌ புகழே' தன்‌ வாழ்வின்‌ இலட்சியமாகக்‌ 
கொண்ட பாண்டியன்‌ நெடுஞ்செழியனை அறியாதார்‌ 
யார்‌? இவ்வாறு பெருகில மன்னரும்‌, பிறவியிலே 
கடை.ப்பட்ட. பொருள்களும்‌ புலவர்தம்‌ கவிதைகளால்‌ 
பொலிவுற்று என்றும்‌ வாழக்‌ காண்கிரரும்‌. 

பொருள்களால்‌ கவிதை சிறப்பது உண்டேனும்‌, 
பெரும்பாலும்‌ கவிஞர்தம்‌ கவிதைகளாலேயே பொருள்‌ 
களைச்‌ சிறப்புறச்‌ செய்வர்‌. அவர்‌ தம்‌ கவிதையால்‌ 
சாகா வரம்‌ பெற்ற உயிர்கள்‌ எத்தனை எத்தனை யோ ॥ 
மேற்கண்ட நாங்கூழ்ப்புழு அவ்வாறு சிறப்புப்‌ பெற்ற 
தன்றோ! எனவே, உள்ளத்தால்‌ தூய கவிஞனது 
கவிதை, தாழ்ந்த பொருளுக்கும்‌ அமரத்துவம்‌ வழங்‌ 
கும்‌ அமிர்தம்‌ என்று கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

கவிதைக்கு வெறுஞ்சொற்கள்‌ அவ்வளவு முக்கிய 
மல்ல, கருத்தும்‌ உள்ளப்‌ பெருக்குமே மிகமிக இன்‌ நி 
யமையாது வேண்டப்படுவன என்பதை மேலை கண்‌ 
டோம்‌. இதைக்கொண்டு ஒரு சிலர்‌, *கவிதைக்குச்‌ 
சொல்லே தேவையில்லை? என எண்ணிவிட்டால்‌, தவறு 
உண்டாகும்‌ என்று எண்ணுகின்றேன்‌. எனவே, கவி 
தைககும்‌ சொல்லுக்கும்‌ உள்ள தொடர்பை அறியத்‌ 
தான்‌ வேண்டும்‌. 

கவிதை முன்னா சொல்‌ முன்னா என்று ஆராய்வார்‌ 
ஒரு சாரார்‌. சொல்‌ மனிதன்‌ வளர்ச்சிப்‌ பாதையில்‌ 
ஒரு மைல்‌ கல்‌. ஆனால்‌, அவன்‌ அக்கல்லைக்‌ கடப்பதன்‌ 
(ழன்வமே பல கற்களைக்‌ கடந்து வந்திருக்கிறான்‌. 
மொழி மனிதன்‌ உள்ளக்‌ கருத்தை மற்றவர்களுக்கு 


கவிதையும்‌ சுவிஞூனும்‌ 43 


உணர்த்தப்‌ பயன்படும்‌ ஒரு கருவியாகும்‌. ஆனால்‌, 
மனிதன்‌ தோன்றியதும்‌ அவனுடன்‌ அவன்‌ வழக்கத்‌ 
திலுள்ள மொழியும்‌ தோன்றிற்று என்று ஆராய்ச்சி 
யாளர்‌ கூற முடியாது. மனிதன்‌ தன்‌ மொழியை 
எத்தனையோ ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ கழித்துத்‌ 
தான்‌ உருவாக்கிக்கொண்டிருப்பான்‌. அந்த மொழியும்‌ 
ஒரு நிலையில்‌ நில்லாது, காலம்‌ செல்லச்‌ செல்லச்‌ 
சிதைந்தும்‌ மாறியும்‌ திரிந்தும்‌ வந்துகொண்டுதானே 
இருக்கிற,து? ஆனால்‌, அத்தகைய ஒரு மொழி உண்டா 
வதற்கு முன்னாலும்‌ அவவ து உள்ளக்‌ கருத்தை மற்ற 
வர்களுக்கு உணர்த்திக்கொண்டுதானே இருந்திகுக்க 
டவண்டும்‌? எப்படி? 

இன்றும்‌ நம்மிடை வாய்ப்பேச்சற்ற ஊமையர்‌ 
பலரைக்‌ காண்கின்றோம்‌. அவர்கள்‌ பேச முடியாத 
காரணத்தால்‌ மெளனிகளாய்‌ வாழ்கின்றார்கள்‌. எனி 
னும்‌, அவர்கள்‌ கையாலும்‌ பார்வை முதலியவற்றாலும்‌ 
தங்கள்‌ கருத்தை உணர்த்துவதோடு, மற்றவர்களின்‌ 
கருத்துக்களையும்‌ உணர்ந்துகொள்வதைக்‌ காண்‌ 
கின்மீறாம்‌. விலங்குகளும்‌ பறவைகளும்‌ தம்‌ உள்ள 
உணர்சசியை மொழிகளாலா உணர்த்துகின்றன? 
அவற்றின்‌ செயலும்‌ ஒலியும்‌ உணர்ச்சிகளைத்‌ 
தூண்டி ஒன்றிய வாழ்வினை உண்டாக்கவில்லையா£ 
அவ்வாறே மனிதனும்‌ மொழி உண்டாவதற்கு முன்‌ 
தன்‌ செயல்கள்‌ மூலமும்‌, உறுப்பு அசைவுகளின்‌ 
மூலமும்‌ தன்‌ கருத்தை உணர்த்தியிருப்பான்‌. ஆனால்‌, 
அவன்‌ ஊமை போலப்‌ பேச முடியாதவன்‌ அல்லன்‌ : 
பேசத்‌ தெரிந்தவனே. பேச்‌௬ம்‌, சொல்லும்‌, பிற மொழி 
இலக்கணங்களும்‌ முதல்‌ மனித இனத்துக்குத்‌ தெரி 
யாதன அல்லவா! எனினும்‌, அவன்‌. வாய்‌ குரல்‌ எழுப்பி 
யிருக்கும்‌ ; இசை பாடியிருக்கும்‌; அச்சு.நுத்தியிருக்கும்‌) 


44 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌. 


அவலமாக  அரற்றியிருக்கும்‌. அவைகளிலெல்லாம்‌ 
கவிதை ஈ௩லம்‌ நிரம்பியில்லை என்று சொல்ல முடியுமா? 
அப்படிச்‌ சொல்வார்களானால்‌, அவர்கள்‌ கவிதையை 
உணர்ந்தவர்களாக முடியாது. குயிலின்‌ இனிய 
குரலில்‌ மயங்கி நிற்கும்‌ மக்கள்‌ எத்தனை பேர்‌ ! குயில்‌: 
ஒலியின்‌ பாட்டில்‌ என்ன பொருள்‌ கண்டார்கள்‌ அவர்‌ 
கள்‌? அது விளக்கிப்‌ பேசியதுதான்‌ என்ன? வண்டுகள்‌ 
பண்‌ மிழற்றும்‌ பண்பினைப்‌ பலர்‌ பாராட்டிப்‌ பாடியிருக்‌ 
கின்றனரே! அதன்‌ -கருத்தென்ன? வண்டுகள்‌ என்ன 
மொழியில்‌ என்னென்ன பொருள்களை எடுத்து விளக்‌ 
கின? அவற்றின்‌ பொருள்கள்‌ திட்டமாக _௩மக்‌ 
குத்‌ தெரியா. ஆனால்‌, அவற்றின்‌ பாடற்கவிதையில்‌ 
மனம்‌ கொடுத்துப்‌ பரவசமடைகின்றோம்‌. காதலனைப்‌ 
பிரிந்த தலைவியருக்கு அக்குயில்‌ ஒலி, ௭ த்துணை ஆயா 
சத்தை உண்டாக்குகின்றகு:! சங்ககாலம்‌ தொடங்கி 
இன்று வரைத்‌ தமிழ்‌ காட்டில்‌ குயிலோசையைப்‌ 
பாடாத புலவன்‌ உண்டா? தமிழ்‌ காட்டில்‌ மட்டுமன்‌ றி, 
பிற நாடுகளிலும்‌ குயிலொலி போற்‌ றப்படுவதை ஆங்‌ 
கிலப்‌ பாடல்கள்‌ மூலமும்‌ பிற வழியும்‌ கேட்டும்‌ படித்‌. 
தும்‌ அறிகிறோமன்றோ!. அந்தப்‌ பாட்டின்‌ கவிதை. 
௩லம்‌ - கலை இன்பம்‌ - எல்லாம்‌ மொழியின்‌ அடிப்படை 
யில்‌ உண்டாயின அல்லவே! அது போன்றேதான்‌ 
மனிதன்‌ பாடும்‌ கவிதையும்‌ அவன்‌ கண்ட மொழ்‌ 
உண்டாகு முன்னமே தோன்றியிருக்க வேண்டும்‌. 
என்று கொள்வர்‌ அறிவுடையோர்‌. 

உயிர்ப்பொருள்‌ மட்டுமன்றி, மனிதன்‌ கை வண்‌. 
ணத்திதனால்‌ ஆக்கும்‌ குழலும்‌ யாழும்‌ தண்ணுமையும்‌ 
பிற பண்‌ இயங்களும்‌ நம்‌ வாழ்வையே மறக்க வைக்‌ 
கின்றனவே! அவை கஈமக்கு ஒருமை உணர்வை நல்க 
வில்லை என்று சொல்ல முடியுமா? அதில்‌ கவிதை. 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 45 





உணர்ச்சியும்‌ கலை கலனும்‌ காணவில்லை என்றால்‌, 
உலகம்‌ சிரியாதா! அவற்றை இயக்கும்‌ கலைஞர்களை 
உலகம்‌ பாராட்டுகிறதே! எனவே, கவிதைக்கலை 
மொழி வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும்‌ என்பது 
விளங்குகிறது, 

இவ்வாறு மொழிக்கு முன்னமே கவிதை தோன்றி 
யிருப்பினும்‌, மொழியினாலேயே கவிதை சிறப்படைந்‌ 
தது எனலாம்‌. மொழி அதற்கு மூல காரணமன்று 
என்றாலும்‌, மொழி அதைச்‌ சிறப்பிக்கத்‌ துணையாய்‌ 
அமைகின்‌ றது. உடலுக்கு உயிர்‌ இன்‌ றியமையாதது 
தான்‌. அந்த உடலொடு கூடிய உடம்புக்குப்‌ பிற 
ஆடை- அணிகள்‌ மேன்மேலும்‌ அழகு செய்வன 
அல்லவோ? அவ்வாடை அணிகள்‌ உயிரற்ற உட 
லுக்கு இடின்‌, அதைக்‌ கண்டு வியப்பார்‌ யார்‌? ஒருவரு 
மிலர்‌. அவ்வகையிலேதான்‌ கவிதைப்‌ பண்பும்‌ அமை 
கின்றது. கவிதைக்குப்‌ பொருள்‌ உயிர்‌ நாடி. அமைக்‌ 
தாழ்ந்த நல்லபொருள்‌ இன்றேல்‌, கவிதை இல்லைதான்‌. 
எனினும்‌, அக்கவிதை யாவர்‌ மாட்டும்‌ சென்று சிறக்க 
வேண்டுமாயின்‌, அதற்குச்‌ சொற்கள்‌ அழகுபடுத்தத்‌ 
தான்‌ வேண்டும்‌. எனவே, கவிதைக்கு அடிப்படைச்‌ 
சொற்கள்‌ அல்ல என்ளுலும்‌, கவிதையை உலகில்‌ வாழ 
வைக்கும்‌ வகையில்‌ அணி செய்து சிறப்பிக்கும்‌ 
பெருமை சொற்களுக்கே உண்டு. 


பொருள்கள்‌ எப்படிக்‌ கவிஞர்‌ வாய்‌ மொழியில்‌ 
விளக்கமுற்றுப்‌ போற்றப்படுகின்‌ றன என்பதை மேலே 
கண்டோம்‌. அதைப்போன்ற சொற்களும்‌ புலவர்‌ 
நாவில்‌ பொருந்திக்‌ கவிதையை மேலும்‌ மேலும்‌ அழகு 
படுத்தும்‌ என்பதையும்‌ காணல்‌ வேண்டும்‌. கவிஞன்‌ 
உள்ளம்‌ எப்படிக்‌ கருத்தால்‌ நிறைந்து, ஒன்றன்‌ பின்‌ 


46 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஒன்றாகஉருப்பெற்று ஊற்றெடுத்து ஓடி வருமோ, அப்‌ 
படியே சொற்களும்‌ அவன்‌ நாவில்‌ உருண்டோடும்‌- 
சொல்லுக்குப்பின்‌ சொல்ல வேண்டுவது என்ன என்று 
எண்ணிக்கொண்டிருப்பானாயின்‌, அவன்‌ கவி தட்டுப்‌ 
பட்டதாகும்‌. சொற்களின்‌ அகராதியாக அவன்‌ 
இருக்க வேண்டும்‌. கொண்ட கருத்தைக்‌ கவிதை 
யாக்கி மற்றவருக்கு வாரி வழங்க வழி காட்டு 
வன சொற்க?ளயன்‌ றி, வேறென்ன £ எனவே, அவன்‌ 
சொற்களைத்‌ தன்‌ ஆணைவழிச்‌ செலுத்தும்‌ திறமை 
உடையவனாக வேண்டும்‌. அப்போதுதான்‌ கவிதை 
தங்கு தடையின்றி ஊற்றெடுக்கும்‌. * இழுக்குடைய 
பாட்டிற்கு இசை ஈன்று,” என்று ஒரு வகையில்‌ 
கூறியது போன்று, ஓர்‌ அளவு பொருள்‌ ஈ௩லம்‌ குறைக்‌ 
திருந்த போதிலும்‌, சொற்களின்‌ அமைப்புமுறை 
யாலே அக்குறை தோன்றாது. ஆனால்‌, அதற்காகச்‌ 
சொற்களுக்கே முதலிடம்‌ தந்து பொருளை மறந்து 
விடுதல்‌ கவிஞன்‌ கொள்கையாகாது. கவிதையின்‌ 
அடிப்படை, உள்ளம்‌ உருக்கும்‌ 
ஆம்‌ ! அந்த அடிப்படை முக்கியம்‌. 

கவிதையின்‌ ஆழம்‌ ௮ளப்பரியதாகும்‌. சொல்லும்‌ 
பொருளும்‌ சேர்ந்தது கவிதை என்று சுருக்கமாகச்‌ 
சொல்லிவிட்டோம்‌. ஆனாலும்‌, அவற்றின்‌ ஆழத்தை 
அளகந்தறிதல்‌ என்பது எளிதன்று. ஒரு சிலர்‌ வெறுஞ்‌ 
சொற்களை வைத்துக்கொண்டு ஷிளேயாடலைப்‌ புரி 
வார்கள்‌. ஒரு சிலர்‌ உயர்ந்த கருத்‌ துக்களை வைத்துக்‌ 
கொண்டு சொல்லத்‌ தெரியாமல்‌ திண்டாடுவார்கள்‌.. 
ஆனால்‌, இரண்டையும்‌ ஒருசேரக்‌ கைவரப்பெற்ற புல 
வர்கள்‌ பாடல்களின்‌ ஆழம்‌ காணுதல்‌ அவ்வளவு 
எளிதன்று. இத்தகைய நல்ல கவிஞர்தம்‌ கவிதை 
களை உள்ளத்து அமைத்துத்‌ தான்‌ போலும்‌ வள்ளுவர்‌, 


பொருளேயாம்‌ [ 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 47 





'பயில்தொறும்‌ நூல்‌ ஈயம்‌ போலும்‌ ? என்றும்‌, *அறி 
தொறும்‌ அறியாமை கண்டற்ருல்‌ ? என்றும்‌ பாடிச்‌ 
சென்றிருக்கிறார்‌ ! பயில்தொறும்‌ நூல்‌ ஈயம்‌ காண்ப 
தெவ்வாறு? ஒரு நூலைப்‌ பயிலும்‌ ஒருவன்‌, திரும்பத்‌ 
திரும்ப அக்‌ நூலைப்‌ பயில்வானாயின்‌, ஒவ்வொரு முறை 
யும்‌ படிக்குந்தோறும்‌ புத்தம்புதிய கருத்துக்களை அக்‌ 
நூலின்‌ பாக்கள்‌ அவனுக்கு வாரி வழங்கிககொண்டே 
இருக்க வேண்டும்‌. நூலின்‌ நயம்‌ பயிலப்‌ பயில 
மேலும்‌ மேலும்‌ இனிக்க வேண்டுமே தவிரப்‌ புளிக்கக்‌ 
கூடாது. * அளவுக்கு மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ கஞ்சு, * 
என்பது ௩ல்ல பாடலுக்கு--கவிதைக்குப்‌ பொருக்துவ 
தன்று. அதைப்‌ போன்றதே மற்றொன்றின்‌ கருத்‌ 
தும்‌; ஆனால்‌, சற்று விரிந்து செல்வது. ஒன்றைப்‌ 
பற்றி ஆய்ந்து ஆய்ந்து உண்மை காண முயலுகின்‌ 
ரன்‌ ஒருவன்‌. ஆராயும்‌ ஒவ்வொரு சமயத்திலும்‌ ஒவ்‌ 
வொரு புது உண்மை புலப்படுகின்றது. ஆனால்‌, அந்த 
அளவோடும்‌ அது நின்றுவிடவில்லை. அவன்‌ ஒன்றைக்‌ 
கூட அறிந்தாலும்‌, அவன்‌ அறியாதுவிட்டது முன்னை 
யிலும்‌ இப்போது அதிகமாக அவனுக்குத்‌ தெரிகின்‌ 
றது. எனவே, அவன்‌ அப்பொருளைப்‌ பற்றி அதிகமாக 
அறிய அறிய, அது பற்றிய அறியாத பகுதி மேலும்‌ 
மேலும்‌ பெருகிக்கொண்டே போகின்றது. வள்ளுவர்‌ 
இந்த இரண்டு உவமைகளையும்‌. ஈன்கு தேவையான” 
இடங்களில்‌ அமைத்துள்ளார்‌. நாம்‌ அதை விடுத்துக்‌ 
கவிதை வழிக்‌ கருத்தைச்‌ செலுத்துவோம்‌. ஆம்‌. 
கவிதை என்பது பயில்தொறும்‌ புத்தம்புதிய கருத்துக்‌ 
களைப்‌ பயில்வார்க்கு உண்டாக்கிக்கொண்டிருக்க 
வேண்டும்‌. அதனுடன்‌ அக்கவிதை பற்றி அிகமாக 
அறிய அறிய, அது பற்றி அறிய வேண்டுவன இன்‌ 
னும்‌: அதிகமாகிக்கொண்டே செல்ல வேண்டும்‌. இப்‌ 


48 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


படிச்‌ சென்றால்‌, கவிதையின்‌ முடிந்த பொருளைக்‌ 
காண்பது எப்போது? கவிதையின்‌ நிலையே அது 
தான்‌, கவிதையின்‌ முடிந்த முடிபை ஒருவராலும்‌ 
அறுதியிட முடியாது என்பதே உண்மைக்‌ கவிக்கு 
இலக்கணமாகும்‌. ஏன்‌? பாடும்‌ கவிஞனே அதன்‌ 
கருத்தை அளந்து ஆழங்காண முயலினும்‌, முட்டாது 
, சென்றுகொண்டே இருக்க வேண்டும்‌. அத்தகைய 
கவிதைகளைப்‌ பாடுவோர்‌ என்றும்‌ வாழ்பவரேயாவர்‌. 
அத்தகைய நூல்கள்‌--கவிதைகள்‌--ஈம்‌ நாட்டில்‌ 
உண்டா? ஏன்‌ இல்லை! வள்ளுவர்‌ திருக்குறள்‌ 
ஒன்றே போதுமே! இன்னம்‌ எத்தனையோ பாடல்கள்‌ 
உள்ளன. அவற்றைப்‌ பற்றிப்‌ பின்னர்‌ ஆராய்வோம்‌. 

வள்ளுவர்‌ குறள்‌ மிகச்‌ சிறிய அளவிற்று, 
இரண்டடியும்‌ இல்லை என்னுமாறு ஒன்றே முக்கால்‌ 
அடியால்‌ ஆக்கப்பட்ட ஒன்று அது, படிக்கவும்‌ அவ்‌ 
வளவு கரடு முரடானது அன்று, பள்ளியில்‌ பயி 
லும்‌ சிறிய பிள்ளையும்‌ அதை மனப்பாடஞ்‌ செய்து 
ஒப்பித்துப்‌ பரிசும்‌ பெற்றுவிடுகின்றான்‌. ஒவ்வொரு 
குறளுக்கும்‌, எளிமையாகவும்‌ பொருள்‌ விளங்கிவிடு 
கிறது. என்றலும்‌, அக்குறளே ₹*ஓதற்கெளிதாய்‌ 
உணர்தற்கு அரிதாகியதெனப்‌ ? பலர்‌ பாராட்டுகின்‌ 
னரே, ஏன்‌? அக்குறள்‌ பற்றி, “கடுகைத்‌ துளைத்து ஏழ்‌ 
கடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்தறித்த குள்‌,” என்றும்‌, 
“அணுவைத்‌ துளைத்து எழுகடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌ 
தறித்த குறள்‌, ? என்றும்‌ பல பாடல்கள்‌ வழங்கப்படு 
வது ஏன்‌? அதுதான்‌ கவிதையின்‌ பண்பாடு, கவிதை 
என்பது பல அடிகளால்‌, சந்தங்களால்‌, பிறவற்றால்‌ 
ஆகிய ஒன்று என்று எண்ணுவார்‌, ஏமாற்றமடைந்த 
வரேயாவர்‌,. கவிதை ஒரு சொல்லிலும்‌ உண்டு; அடி. 
லும்‌ உண்டு. குறள்‌,ஒன்றே முக்கால்‌ அடியில்‌ கெள்ளத்‌ 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 49 


தெளிந்த கவிதையாகும்‌. அது கற்பனை கலந்த காட்சி 
களையும்‌ இயற்கையையும்‌ விளக்கும்‌ எழுத்தோவியம்‌ 
என்று சொல்ல முடியாது என்பர்‌ சிலர்‌, எனினும்‌, 
மக்கள்‌ வழுக்கி விழா வகையில்‌ அவர்கள்‌ வாழ்க்‌ 
கைக்கு வேண்டிய அறகெறிகளை விளக்கிக்கொண்டே 
செல்வது குறள்‌ என்பதை அறியாதார்‌ யார்‌? அத்‌ 
குகைய பாடல்களைக்‌ கவிதைகளாக்கிச்‌ சாகாது வாழ 
வைத்த பெருமை வள்ளுவர்‌ ஒருவருக்குத்தான்‌ 
உண்டு. 

தோன்றிய நாள்‌ தொட்டு இன்று வரை குறள்‌ 
போற்றப்படுகின்றது. எல்லாக்‌ காலத்தவரும்‌, எல்‌ 
லாச்‌ சமயத்தவரும்‌, எல்லா நாட்டவரும்‌, எல்லா இனத்‌ 
தவரும்‌--ஏன்‌ ?--எல்லாக்‌ கட்சியிவருங்கூட--அத்‌ 
திருக்குறட்கவிதையைப்‌ போற்றிப்‌ பாதுகாக்கின்‌ 
றார்களை ! அது ஏன்‌ ₹ அது கவிதை ஆனமையினாலே 
தான்‌; கவிதைகளுக்கெல்லாம்‌ கவிதையானமையினாலே 
தான்‌. அக்நூலைப்‌ பயிலப்‌ பயிலப்‌ புது நலம்‌ தோன்‌ 
றிக்கொண்டே இருக்கின்றது. அந்நூலைக்‌ கற்கக்‌ 
கற்க, அறிந்த நிலையினும்‌ :அறியாகிலை விளக்க 
மாகின்றது. எல்லாருக்கும்‌ ஏற்ற வகையில்‌ அமைந்த 
கவிதை ஊற்று அது. சைவரும்‌, வைணவரும்‌, 
சமணரும்‌, பெளத்தரும்‌, மகமதியரும்‌, கிறிஸ்‌ தவரும்‌ 
தத்தம்‌ சமயக்‌ கொள்கைகளை அதில்‌ காண்கின்ற 
னர்‌. எல்லா நாட்டவரும்‌ தத்தம்‌ காட்டுப்‌. பண்பினை 
அதில்‌ கண்டறிகின்றனர்‌. எல்லாக்‌ காலத்தவரும்‌ 
தத்தம்‌ காலத்துக்கு ஏற்ற கருத்துக்கள்‌ அக்கவிதைக்‌ 
கருவூலத்தில்‌ அமைந்திருப்பதைக்‌ காண்கின்றனர்‌. 
பல கட்சியினருங்கூடத்‌ தத்தம்‌ கட்சிக்‌ கொள்கை 
களுக்கு ஏற்ற உரையைக்‌ காண அக்குறள்‌ இடம்‌ தரு 
கின்றது. அதனாலே, அது; இன்றும்‌ வாழ்கின்றது? 


50 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்றும்‌ வாழும்‌, எனவே, கவிதையின்‌ சிறப்புக்கு 
எடுத்துக்காட்டாக வள்ளுவர்‌ குறள்‌ ஒன்றே இங்குப்‌ 
போதும்‌. பிற கவிதைகளைப்‌ பற்றிப்‌ பின்னர்க்‌ காண்‌ 
போம்‌, 

இத்தகைய கவிதைகளைக்‌ கவிஞன்‌ ஏன்‌ பாட 
வேண்டும்‌? அவனுக்கு வேறு வேலையில்லையா £ இவ்‌ 
வாறு பாடிப்‌ பிழைப்பதுதான்‌ அவன்‌ தொழிலா ? அன்‌ 
றிப்‌ புகழுக்கு ஆசைப்பட்ட கவிஞன்‌ , என்றென்றும்‌ புக 
ழால்தான்‌ வாழ வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌ இக்‌ 
கவிதைகளைப்‌ பாடுகின்றானா? இக்கேள்விகள்‌ சிலர்‌ 
உள்ளத்து எழுதல்‌ இயல்பு. ஆனால்‌, அத்தகைப ஒரு 
குறிக்கோளுடன்‌ கவிஞன்‌ ஒரு கவிதையைப்‌ பாட இய 
லாது, அப்படிப்‌ பாடினாலும்‌, பெரும்பாலும்‌ அவன்‌ 
இறப்பதற்கு முன்பே அக்கவிதை இறக்துவிடும்‌. இன்று 
நாம்‌ கண்முன்னே எத்தனையோ கவிஞர்களைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. அவர்கள்‌ பாடல்கள்‌ பத்திபத்தியாகப்‌ 
பத்திரிகைளில்‌ வெளி வருகின்‌ றன. அவற்றைப்‌ பாராட்‌ 
டவும்‌ சிலர்‌ இருக்கின்றனர்‌. எனினும்‌, அவை நீரிற்குமி 
ழியே போன்று, தோன்றிய அந்த அடிச்‌ சுவட்டிலேயே 
தம்‌ கல்லறைக்குச்‌ சென்றுவிடுவதை நாம்‌ அறி 
யோமா !/ எனவே, கவிஞன்‌, அக்கவியால்‌ தான்‌ வாழ 
வேண்டுமென்று கருதினாலும்‌, புகழைத்‌ தேட வேண்டு 
மென்று நினைத்தாலும்‌, அவன்‌ எண்ணத்தில்‌ மண்‌ 
விழத்தான்‌ செய்யும்‌. 

கவிஞன்‌ கைம்மாறு கருதாதவன்‌, அங்ஙனமாயின்‌ 
ஏன்‌ பாடவேண்டும்‌ £ பலன்‌ ஒன்றையும்‌ எதிர்‌ பாராது 
அவன்‌ பாடினால்‌, அவன்‌ வாழ்வது எவ்வாறு ? அந்த 
நிலையைப்பற்றி எண்ணுவதுதான்‌ உண்மைக்‌ கவி 
ஞனை ஈ௩ம்முன்‌ கொண்டுவந்து காட்டும்‌. உண்மைக்‌ 
கவிஞன்‌ ஒருவனை முன்‌ நிறுத்தி, அவனை அவ்வாறு 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 51 





கவி பாட வேண்டிய காரணம்‌ என்ன என்று கேட்டால்‌, 
நிச்சயம்‌ அவன்‌ பதில்‌ சொல்ல முடியாது, அவன்‌ 
'தனக்காகப்‌ பாடவில்லை. கவிஞன்‌ மட்டுமன்‌ றிப்‌ பெரும்‌ 
'பாலாரான மெய்க்கலைஞர்கள்‌ அவ்வாறுதானே உள்‌ 
ளார்கள்‌? விஞ்ஞானக்‌ காட்சியில்‌ தன்னை மறக்து மூழ்‌ 
கித்‌ திளத்த நியூட்டன்‌ ? போன்ற பேர றிஞர்களை, 
* அல்லும்‌ பகலும்‌ ஆய்வுக்‌ களத்தில்‌ ஏன்‌ இப்படி 
அல்லல்‌ உறுகின்றீர்கள்‌ £? என்று கேட்டால்‌, அவர்‌ 
கள்‌ என்ன பதில்‌ கூற முடியும்‌ £ ஒரு புன்சிரிப்பை 
வேண்டுமானால்‌ பதிலுக்கு அவர்கள்‌ புலப்படுத்தலரம்‌.. 
அவ்வளவே ! தான்‌ உணவு கொண்டதையும்‌ கொள்‌ 
ளாததையுங்கூட அறிய முடியாது, ஏதோ ஓர்‌ 
உணர்ச்சி தன்னைச்‌ செலுத்த, அது வழியே தன்னை ஒப்‌: 
படைத்து அதனால்‌ ஒரு பேருண்மையைக்‌ கண்டுபிடிக்‌ 
கும்‌ முயற்சியிலேயே அந்த விஞ்ஞானியின்‌ கருத்தும்‌ 
வாழ்வும்‌ கழிகின்றன. கவிஞன்‌ நிலையும்‌ அத்தகையதே: 
அவன்‌ ஏன்‌ பாடுகின்றான்‌ 2? இதற்குப்‌ பதில்‌ சொல்‌ 
லத்‌ தெரியாது அவனுக்கு, அவனை அறியாமல்‌ ஏதோ 
ஓர்‌ உள்ளொளி அவனை ஆட்கொள்ளுகிறது ; அவன்‌ 
உணர்வை மலைக்குக்‌ கொண்டு செல்லுகிறது; ஆற்று: 
வெள்ளத்தில்‌ மூழ்க வைக்கிறது ; கதிரவன்‌ வெம்மை 
யில்‌ நிற்க வைக்கிறது. வான வெளியில்‌ சிறகொடு 
பறக்க வைக்கிறது ; இப்படி எத்தனை எத்தனையோ 
வகைகளில்‌ அந்த உணர்ச்சியால்‌ கவிஞனை ஆட்டிப்‌: 
படைக்கின்றது. அந்த உணர்ச்சி வழியே அவன்‌ எர்த்‌. 
துச்‌ செல்லப்படும்‌ வேளைகளில்‌ அவன்‌ வாயிலிருக்து. 
முத்துக்கள்‌ உதிர்கின்றன. அம்முத்துக்களாகிய சொற்‌ 
களே கவிதைகளாக உருப்‌ பெறுகின்‌ றன. 

கவிஞன்‌ தன்னை மறந்த அந்த உணர்வு நிலையில்‌: 
பாடுகின்ற பாட்டு, உயர்ந்த ஒரு கலைப்‌ பொக்கிஷமா 


4 கனிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
ள்‌ த்யூ 





கத்‌ திகழுவதாகும்‌. அக்தப்‌ பாட்டில்‌ மலையும்‌ காடும்‌, 
ஆறும்‌ மடுவும்‌, ஏன்‌--மற்றச்‌ சாதாரணப்‌ பொருள்‌ 
களுங்கூட இடம்‌ பெற்றிருக்கும்‌. நாம்‌ முன்னே கண்‌ 
டபடி, நம்‌ கண்ணுக்கு மிகச்‌ சாதாரணமாகத்‌ தெரியும்‌ 
அந்தப்‌ பொருள்கள்‌ கவிஞனது உணர்வு வயப்பட்ட. 
கண்களுக்கு உயர்க்தனவாகத்‌ தோற்றமளிக்கும்‌. அத்‌ 
தோற்றத்தைக்‌ கவிதைக்‌ கண்ணாடி வாயிலாக, ௮க்க 
விஞன்‌ ஈமக்குக்‌ காட்டுகின்‌ ரன்‌. 

அத்தகைய கவிஞன்‌ பாடும்‌ பாடல்கள்‌ உயர்ந்த 
பொருள்கள்‌ பற்றியனவாகத்தான்‌ இருக்க வேண்டு 
மென்பதில்லை. ஈல்லதைப்‌ பாடும்‌ அக்கவிஞன்‌, அல்ல 
தைப்‌ பற்றியும்‌ பாடத்‌ தயங்கமாட்டான்‌. குன்‌ ஜின்மேல்‌ 
நின்று எக்களித்துப்‌ பாடும்‌ அவனுடைய உள்ளம்‌, 
குகைகளிலும்‌ .புகுக்து அங்குக்‌ குமையும்‌ மக்களின்‌ 
கொடுமைகளையும்‌ எண்ணிப்‌ பாடும்‌. அந்தப்‌ பாடலைச்‌ 
சொல்லும்‌ போதும்‌ அது கவி ஈலம்‌ வாய்ந்ததாகவே 
இருக்கும்‌. இன்பத்தின்‌ இனிமை கவியின்‌ உள்ளத்‌ 
தை எப்படி ஆட்கொண்டு சாகாவரம்‌ பெற்ற கவி 
தையை உருவாக்குகின்றதோ, அப்படியே துன்பத்தின்‌ 
கொடுமையும்‌ அந்த வகையில்‌ அவன்‌ உள்ளத்தை 
உருக்கி உணர்ச்சிப்‌ பெருக்கெடுக்கும்‌ சாகா வரம்‌ 
பெறும்‌ சோகக்‌ கவிதைகளைத்‌ தோற்றுவிக்கும்‌. பாரதி 
யாரின்‌ பாடல்கள்‌ இந்த உண்மையை நமக்கு 
உணர்த்துவனவாகும்‌. இமயத்தின்‌ உச்சியில்‌ நிற்‌ 
கின்ற எக்களிப்பில்‌ தம்மையே பறிகொடுத்த பாரதி 
யார்‌, 


“ மன்னும்‌ இம௰ய மலைஎங்கள்‌ மலையே, 


மாநில மீதது போற்பிறி திலையே; 
இன்னரு நீர்க்கங்கை யாறுஎங்கள்‌ யாறே; 
இங்கிதன்‌ மாண்பினுக்கு எதிரெது வேறே ?”? 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 53. 





என்று இயற்கைகளையெல்லாம்‌ போற்றிப்‌ பாடி. இன்‌ 
பில்‌ திளைக்கிறார்‌. அதைப்‌ போன்றே அவர்‌ அருமைத்‌. 
தமிழ்‌ மொழியை எண்ணும்போதும்‌ அத்தமிழ்‌. 
நாட்டை நினைக்கும்‌ போதும்‌, 
! செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினிலே--இன்பத்‌ 
தேன்வந்து பாயுதுஎன்‌ காதினிலே!”? 


என்று இன்ப வாரிதியில்‌ திளைக்கின்றார்‌. அதே பாரதி 
யார்‌ துன்பத்திலும்‌ தம்மை மறந்து கவிதையை வாரி 
வீசுகின்றார்‌. பாரதகாட்டு மக்கள்‌ பிற நாடுகளுக்குச்‌ 
சென்று, இரப்பர்த்‌ தோட்டங்களிலும்‌ கரும்பு தேயிலைத்‌. 
தோட்டங்களிலும்‌ நின்று, வாடி வாழ்விழ௰து வருந்தி 
நிற்கும்‌ நிலையினை எண்ணும்‌ போது அப்படியே தம்மை. 
மறந்துதானே, 
“₹ தேயிலைத்‌ தோட்டத்திலே--பாரத 
சேய்கள்சென்‌ றுசென்று மாய்கிறார்‌ ஐயையோ 
நாட்டை நினைப்பாரோ,--எந்த 
நாளினில்‌ போய்‌அகைக்‌ காண்பதென்‌ றே௮ன் னை 
வீட்டை நினைப்பாரோ,--அ௮வர்‌ 
வீம்மிவிம்‌ மிவிம்மி விம்மி அழுங்குரல்‌ 
கேட்டிருப்பாய்‌ காற்றே!!! 
என்று கசிந்து பாடுகிறார்‌ ! எனவே, கவிஞன்‌ இன்பம்‌: 
தரும்‌ பொருள்களை மட்டும்‌ பாடி, தன்னை என்றென்‌ 
றம்‌ இன்ப வாரிதியில்‌ மூழ்க வைத்துக்‌ கிடப்பவன்‌ 
அல்லன்‌ என்பதும்‌, துன்பத்தைக்‌ கண்ட போதும்‌, 
தானும்‌ துன்பத்துள்‌ மூழ்கி அத்‌ துன்பமேயாகிப்‌ புலம்‌ 
புவான்‌ என்பதும்‌ தெளிவாகின்றன. இசை வகையி 
லேயும்‌ இதனாலேதான்‌ இன்ப எக்களிப்பில்‌ பாடுவதற்‌: 
குப்‌ பலப்பல இராகங்கள்‌ இருப்பன போன்று, 
துன்பத்தை விளக்கவும்‌ முகாரி முதலிய இராகங்கள்‌ 
உள்ளன என எண்ண வேண்டியுள்ளது. எனவே, 


4 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


எத்தகைய சூழ்கிலையிலும்‌ தன்னை மறந்து நின்று, 
தான்‌ வேறு அப்பொருள்‌ வேறு என்ற வேறுபாடு 
அற்று, தனக்காக அன்றி, உணர்ச்சியில்‌ கவிதை 
மழை பொழியும்‌ மேகமாய்க்‌ கவிஞன்‌ விளங்குகின்‌ 
றான்‌ என்பது தேற்றம்‌. 

இவ்வாறே கவிஞனையும்‌ அவன்‌ பாடும்‌ கவிதை 
நலத்தையும்‌ இணைத்துப்‌ பார்த்துக்கொண்டே செல்‌ 
லின்‌, அதற்கு ௩ம்‌ வாழ்காள்‌ போதாது. எப்பொருளை 
யும்‌, தன்‌ எண்ணத்தால்‌ சிறந்ததாக்கிப்‌ பாடும்‌ அப்‌ 
பண்பார்‌ கவிஞன்‌ வாழ்ந்தால்‌--அவன்‌ கவிதை 
வாழ்ந்தால்‌--உலகம்‌ வாழ்கிறது. *பண்புடையார்ப்‌ 
பட்டுண்டு உலகம்‌, அது இன்றேல்‌ மண்புக்கு மாய்‌ 
வது மன்‌, ? என்ற வள்ளுவர்‌ வாக்கு இக்கவிதைப்‌ பண்‌ 
புடையார்‌ மாட்டும்‌ ௩ன்கு பொருந்துவதாகும்‌. 

இதுகாறும்‌ கண்டவற்றால்‌ கவி என்பது பாடல்‌ 
மட்டுமல்லாது, உரை ௩டையும்‌ கலந்த உயர்ச்த 
உணர்வு வயப்பட்டதென்பதும்‌, அக்கவியைப்‌ பாடும்‌ 
கவிஞன்‌ உள்ளத்‌ தூய்மையும்‌, உயர்ந்த பண்‌ புகளும்‌ 
உடையவனாவான்‌ என்பதும்‌, மக்கள்‌ கண்களுக்குச்‌ 
சாதாரணமாகத்‌ தெரியும்‌ பொருள்கள்‌ கவிஞன்‌ 
கண்களுக்குத்‌ தனியான உயர்வைக்‌ காட்டி உணர்‌ 
வைக்‌ கொளுத்தி அவனைப்‌ பாடவைக்கும்‌ என்பதும்‌, 
ஆறும்‌ பிறவும்‌ கவிஞனுக்கு எவ்வெவ்வாறு உவமை 
யாக்கப்படுகின்றன என்பதும்‌, கவிஞன்‌ கால தேய 
இடை எல்லைகளைக்‌ கடந்து யாண்டும்‌ என்றும்‌ நிலவி 
வாழ்பவன்‌ என்பதும்‌, இயற்கைப்‌ பொருள்களைக்‌ 
கண்ட கவிஞன்‌ அவற்றில்‌ தோய்ந்து அவை புகட்‌ 
டும்‌ அறநெறிகளை எவ்வெவ்வாறு அள்ளிப்‌ பருகி மற்ற 
வர்களுக்கும்‌ வழங்குகிறான்‌ என்பதும்‌, உண்மைக்‌ 
கவிதை உள்ளுந்தோறும்‌ உயர்வடையும்‌ ஒன்‌ று 


கவிதையும்‌ கவிஞனும்‌ 5த 


என்பதும்‌, குறள்‌ ஒப்பற்ற கவிதையாய்‌ விளங்கு 
கின்றதென்பதும்‌, தன்னலம்‌ கருதாது உணர்ச்சிப்‌ 
பெருக்கின்‌ வயப்படும்‌ கவிஞனே தன்‌ கவிதையைப்‌ 
பாடுகீறான்‌ என்பதும்‌, கவிஞன்‌ கைம்மாறு கருதாது 
உணர்வு வயத்தால்‌ பாடுகின்றான்‌ என்பதும்‌, அக்‌ 
நலத்துடன்‌ அவலம்‌ முதலிய அனைத்தையும்‌ அவன்‌ 
பாட வல்லவன்‌ என்பதும்‌ தெளிவாகின்‌ றனவன்றோ £ 


9. கவிதையின்‌ வகைகள்‌ 





கவிதையைப்‌ பற்றி ஒருவாறு உணர்ந்த நாம்‌ 
அக்கவிதையின்‌ பிரிவுகள்‌ பற்றியும்‌ உணர்ந்து 
கொள்ளல்‌ அவசியமன்றோ ? கவிதை பாட்டிலும்‌ உரை 
நடையிலும்‌ பயில்வது என்றாலும்‌, பெரும்பாலும்‌ 
பாடலே கவிதையாகக்‌ காண்கின்றோம்‌. பொருட்‌ 
செறிவும்‌ பிற இயல்புகளும்‌ அமைவதோடு, சந்தமும்‌ 
இசையும்‌ பொருந்தி அமைக்கப்பட்ட பாடல்களில்‌ 
அவை பொருக்துமாயின்‌, கவிதை மிகவும்‌ சிறப்பாகும்‌ 
அன்றோ! எனவே, கவிதை பாடல்‌ வழி எவ்வெவ்‌ 
வாறு அமைகின்றது எனக்‌ காணல்‌ வேண்டும்‌. அப்‌ 
பாடல்‌ நெறியே தமிழில்‌ மிகப்‌ பரந்து கிடக்கும்‌ ஒன்‌ 
றாகும்‌. 


செய்யுள்‌ இயல்‌ ? என்பது தொல்காப்பியத்துள்ள 
பா நலம்‌ குறிக்கும்‌ பகுதி என்பதைக்‌ கண்டோம்‌. 
அதில்‌ தொல்காப்பியர்‌ செய்யுளுக்குப்‌ பல வகையாக 
இலக்கணங்களைக்‌ காட்டுகின்ளார்‌. அவற்றை அறியு 


கவிதையின்‌ வகைகள்‌ 57 





முன்‌ தமிழ்‌ காட்டில்‌ பாட்டிற்கு வழங்கும்‌ பெயர்களை 
யும்‌, பொருள்களையும்‌ அறிதல்‌ அவசியமாகும்‌, ₹ செய்‌ 
யுள்‌ ? என்ற சொல்‌ செய்யப்படும்‌ ஒன்றற்குப்‌ பெய 
ராகின்றது. எழுத்து அசை முதலிய உறுப்புக்களைக்‌ 
கொண்டு, அவற்றால்‌ ஒன்றைச்‌ செய்து முடித்தல்‌ 
செய்யுளாகும்‌. ஆங்கிலத்தில்‌ * 57128” என்று வழங்‌ 
கும்‌ சொல்லுக்கு நேராக, இது அமைகின்றது. எனவே, 
செய்யப்படுவனவெல்லாம்‌ செய்யுள்களே. சாதாரண 
வண்டி ஓட்டிக்கொண்டு, தன்‌ வேலைக்கிடையிலே 
வேடிக்கையாகப்‌ பாடும்‌ வண்டிக்காரன்‌ பாட்டு முதல்‌, 
உயர்ந்த வேதாந்தப்‌ பாடல்கள்‌ வரை செய்யப்‌ 
படுவனதாமே? எனவே, அவற்றைச்‌ செய்யுள்கள்‌ 
என்று கூ.றலாமன்ரறோ £? ்‌ 


தொல்காப்பியச்‌ செய்யுள்‌ இயலிலும்‌, பின்‌ வந்த 
யாப்பருங்கலக்காரிகை, யாப்பருங்கல விருத்தி என்‌ 
னும்‌ இலக்கண நூல்களிலும்‌ செய்யுளுக்கென த்‌ தனித்‌ 
தனியே இலக்கணங்கள்‌ வகுத்துள்ளனர்‌. அந்த 
இலக்கண வரம்பில்‌ மேற்கண்ட வண்டிக்காரன்‌ தெம்‌ 
மாங்கும்‌ பிற பாடல்களும்‌ இடம்‌ பெற வழி இல்லை 
என்பர்‌ இலக்கண நூலோர்‌. “ செய்யுள்‌ தாமே மெய்பெற 
விரிப்பின்‌, பாவே பாவினம்‌ என இரண்டசகும்‌ * என்று யாப்‌ 
பருங்கல ஆசிரியர்‌ செய்யுளே ;வரையறுத்துவிடுகின்‌ 
றார்‌. பாவெனவும்‌ பாவினம்‌ எனவும்‌ செய்யுள்‌ இரண்டு 
வகையிலேதான்‌ அடங்க வேண்டும்‌ என்பது அவர்‌ 
துணிபு. தொல்காப்பியர்‌ செய்யுள்‌ இயலிலே செய்யு 
ளுக்கு உறுப்பாவன இவை இவை என முதற்கூத்தி 
ரத்தால்‌ விளக்கி, அவற்றையெல்லாம்‌ அந்த இயல்‌ 
முழுதும்‌ விளக்கிக்கொண்டே செல்கின்றார்‌; இறுதி 
யாக, 

4 


ப கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





,_ ** செய்யுள்‌ மருங்கின்‌ மெய்பெற நாடி 
இழைத்த இலக்கணம்‌ பிழைத்தன போல 
வருவன வெனினும்‌ வந்தவற்‌ றியலால்‌ 
* திரிபின்றி முடித்தல்‌ தெள்ளியோர்‌ கடனே." (545) 


என்று ஒரு புறகடையையும்‌ காட்டியுள்ளார்‌. இரு 
நூற்று முப்பத்து நான்கு சூத்திரங்களில்‌ செய்யுள்‌ 
களின்‌ இலக்கணங்களையெல்லாம்‌ கூறி வந்த தொல்‌ 
காப்பியனார்க்கு அவ்வளவு கூறியும்‌ செய்யுள்‌ இலக்க 
ணம்‌ அவற்றுள்‌ அடக்கக்‌ கூடிய ஒன்று அன்று என்‌ 
பதுபுலப்பட்டிருக்க வேண்டும்‌. பல வகை உறுப்பினங்‌ 
களையும்‌, அழகுகளையும்‌ கூறி, அவ்வவற்றின்‌ 

ல்புகளையும்‌ வரிசையாகக்‌ காட்டிய அவர்‌, இறுதி 
யில்‌ செய்யுளை இவ்வாறு வரிப்புனைக்த சட்டங்களுக்‌ 
குள்‌ எப்படி மாட்டி நிறுத்த முடியும்‌ என்று எண்ணி 
யிருப்பார்‌; எனவேதான்‌ இந்த இறுதிச்‌' சூத்திர 
மாகிய புறகடையையும்‌ உடன்‌ கூற வேண்டிய அவ 
சியத்தைக்‌ கண்டார்‌. பதன வய அவர்‌ கூறுவன 
யாவை ? 


£ மேலே செய்யுள்‌ இலக்கணத்தில்‌ கூறிய அனைத்‌ 
தும்‌ தவறின போன்று சில பாடல்கள்‌ அடையினும்‌, 
அவற்றையும்‌ ஆராய்ந்து, இயல்பறிந்து, செய்யுளின்‌ 
வேறுபடுத்தாது ஏற்றுக்கொள்ளல்‌ அறிந்தோர்‌ 
கட.ன்‌,' என்று கூறுகின்றார்‌ அவர்‌. ஆம்‌. அக்கருத்து 
எப்படிக்‌ காலந்தோறும்‌ பொருந்தியுள்ளது? எவ்‌ 
வளவு காலம்‌ மாறினும்‌ காலமும்‌ கருத்தும்‌ பொருக்‌ 
தச்‌ செய்யுளுக்கு ஒப்ப அமைந்தன யாவற்றையுமே 
செய்யுளாகக்‌ கொள்ள வேண்டுமென அவர்‌ வரை 
யறுப்பது தெள்ளிதின்‌ புலனாகின்‌ றதன்றோ £ இந்தப்‌ 


கவிதையின்‌ வகைகள்‌ ்‌ இ 





யுறகடையினால்‌ வண்டிக்காரன்‌ பாட்டுங்கூட இலக்‌ 
கண வழக்கப்‌ பாட்டாக ஏன்‌ மாறக்‌ கூடாது? 


செய்யுளின்‌ உறுப்புக்களாக அவர்‌ மாத்திரை 
தொடங்கிப்‌ பலப்பலவற்றைக்‌ கூறுகின்றார்‌. அவற்றை 
யெல்லாம்‌ ஈண்டு மாம்‌ ஆராய வேண்டா, ஒன்று 
மட்டும்‌ காணல்‌ சால்புடைத்து. மொழி திருத்தம்‌ 
பெற்று, வரையறை செயயப்பட்ட பின்னரே இந்த 
இலக்கணங்கள்‌ அமைந்தன. ஆனால்‌, செய்யுள்‌ அல்‌ 
லது பாட்டு, அதற்கு முன்னமே வழக்கத்தில்‌ இருந்து 
தானே வாழ்ந்திருக்கும்‌? எழுத்துப்‌ பெறாத சில 
இன்றைய மொழிகளிலேகூடப்‌ பல பாடல்களைக்‌ 
காண்கிறோம்‌. செம்மைப்படாத--திருக்தாத--மொழி 
களிலும்‌ பல பாடல்கள்‌ உண்டே! அவைகளெல்லாம்‌ 
தொல்காப்பியனார்‌ இலக்கண வரம்புக்கு அப்பாற்‌ 
பட்டனவா என்ற ஐயம்‌ தோன்றுதல்‌ இயல்பே. 
எனினும்‌, *இலக்கியத்தினின்று எடுபடுவது இலக்‌ 
கணம்‌: என்று முன்னமே காம்‌ கண்டோமாதலால்‌, 
அந்த வகையில்தான்‌ தொல்காப்பியரும்‌ இச்செய்யுள்‌ 
இலக்கண த்தைச்‌ செய்திருக்க வேண்டும்‌ எனக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. அவ்வாறு கொள்ளின்‌, எழுத்து 
வழக்கற்ற அந்தத்‌ தொலை நெடுங்காலம்‌ தொட்டு, 
தாம்‌ வாழ்ந்த காலம்‌ வரையில்‌ அமைந்த செய்‌ 
யுள்‌ இலக்கணங்களையெல்லாம்‌ ஒருங்கே தொகுத்‌ 
துத்‌ தொல்காப்பியர்‌ கும்‌ வரம்பைக்‌ கோலினார்‌ என்று 
கொள்ளல்‌ பொருந்தும்‌. ஆனால்‌, அந்த வரம்பைத்‌ 
திட்டமாக்கி, அதைக்‌ கடக்கலாகாது என்ற கட்டுப்‌ 
பாட்டை அமைக்காது, புற௩டையால்‌ வருங்காலச்‌ 
செய்யுள்களை யெல்லாம்‌ தன்‌ எல்லையுள்‌ புக இடந்தந்த 
மையாலேதான்‌ தமிழ்ச்‌ செய்யுள்‌--தமிழ்க்‌ கவிதை 


60 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஈலம்‌--நாள்தோறும்‌ வளர்ந்துகொண்டே செல்கின்‌ 
ஐது. இம்முறைதான்‌ செய்யுள்‌ வழக்கு முறைக்கு. 
மட்டுமன்றி, எல்லா வாழ்க்கை கநெறிக்குமே பொருந்து 
வதாகும்‌. அவை பற்றியெல்லாம்‌ அறிஞர்‌ கூறியிருப்‌ 
பன கோக்கின்‌ நன்கு புலனாகும்‌. 


இச்செய்யுள்களைப்‌ பாவெனவும்‌ பாவினமென 
வும்‌ பிரித்தார்கள்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. அவற்‌ 
றைப்‌ பற்றியும்‌ ஒரு சிறிது அறிதல்‌ ஈலம்‌ பயப்பதாகும்‌.. 
அவ்வகைப்‌ பாவினத்துள்ளும்‌ பலப்பல தமிழ்க்‌ கவிதை 
கள்‌ உ.ருவாகி உள்ளன. எனவே, அவற்றைப்‌ பற்றி 
அறிதலும்‌ கவிதைக்‌ கூறுபாடுகளைக்‌ காண்பதாகும்‌.,. 
காலத்தால்‌ பின்னர்‌ வந்த யாப்பருங்கல விருத்தியும்‌, 
காரிகையும்‌ பெரும்பாலும்‌ தொல்காப்பியத்தின்‌ அடி 
ஒட்டியே செல்லுகின்‌ றமையினாலும்‌, தொல்காப்பியமே 
தொன்மையான இலக்கண  நூலானமையாலும்‌: 
அதிற்காணும்‌ பாகுபாடுகளை உணர்வதே போதுமான 
தாகும்‌. 


தமிழில்‌ நால்வகைப்‌ பாக்களே முக்கியமாகப்‌ பேசப்‌: 
படுவன. அவை வெண்பாவும்‌, ஆசிரியமும்‌, கலிப்‌ 
பாவும்‌, வஞ்சிப்பாவும்‌ ஆம்‌. அவைகளைச்‌ சார்ந்து; 
அவற்றின்‌ இனமாகப்‌ பலப்பல காலப்போக்கில்‌ தமி 
ழில்‌ இடம்‌ பெறலாயின. சங்ககால இலக்கியங்களையும்‌, 
பிற்கால இலக்கியங்களையும்‌ ஒப்பு நோக்கின்‌, இவ்‌ 
வுண்மை ஈன்கு புலப்படும்‌. பிற்காலத்தே தோன்றிய 
பல்வகைப்‌ பாவினங்களையும்‌ உள்ளடக்கியே யாப்‌: 
பருங்கலம்‌, இலக்கணம்‌ வகுக்கின்றது. தொல்காப்பி 
யத்தில்‌ நால்வகைப்‌ பாக்களையும்‌ அவை காணும்‌. 
பொருள்களையும்‌, 


கவிதையின்‌ வகைகள்‌ 6 





* ஆசிரியம்‌ வஞ்சி வெவ்படக்‌ கலியென 
நாலியற்‌ றென்ப பரவகை விரியே." (411) 
அனவும்‌, 
* அந்நிலை மருங்கின்‌ அறம்முத லாகிய 
மும்முதற்‌ பொருட்கும்‌ உரிய என்ப.” (412 
எனவும்‌. விளங்கக்‌ கூறியுள்ளார்‌ ஆசிரியர்‌. மேலும்‌, 
வஞ்சியும்‌ கலியும்‌ ஆராய்ந்தால்‌, அவையும்‌ வெண்பா 
ஆசிரியம்‌ என்ற இரண்டினுள்ளேயே அடங்கும்‌ 
என்பது, 
 பாவிரி மருங்கினைப்‌ பண்புறத்‌ தொகுப்பின்‌ 
ஆசிரி யப்பா வெண்பா என்றாங்கு 
ஆயிரு பாவினுள்‌ அடங்கும்‌ என்ப." (413) 
எனவும்‌, 
* ஆசிரிய நடைத்தே வஞ்சி, ஏனை 
வெண்பா நடைத்தே கலிஎன மொழிப.', (114) 


எனவும்‌ கூறுதலால்‌ விளங்கும்‌. எனவே, தமிழ்க்‌ கவி 
தைகள்‌-செய்யுள்கள்‌-முதன்முதலாக வெண்பாவிலும்‌ 
ஆசிரியப்பாவிலுந்தான்‌ இயங்கி வந்தன என்பது ஒரு 
தலை. பின்னர்க்‌ காலம்‌ செல்லச்‌ செல்ல, அவை கான்‌ 
காகி, பின்னர்‌ அக்கான்கும்‌ பல்வேறு வகை இனங்‌ 
களாய்ப்‌ பரவி, எத்தனையோ வகையில்‌ செய்யுள்‌ நிலை 
விரிந்துவிட்டது என்பதும்‌ இன்று காம்‌ காண்ப 
தொன்று. இக்காலத்தில்‌ அந்த யாப்பிலக்கண 
எல்லைக்கு அப்பாலும்‌ பல பாடல்கள்‌ விரிவடைக்‌ 
துள்ளன. அவற்றின்‌ சொல்லும்‌ பொருளும்‌ அறிக்து, 
கவிதைப்‌ பண்பு கலந்திருக்கும்‌ கவின்‌ கண்டு, அவற்‌ 
றையும்‌ தொல்காப்பியர்‌ வரைந்த புறகடையிலக்‌ 
கணத்தின்வழிப்‌ பாட்டெனவே கொள்ளல்‌ வேண்டும்‌- 


64 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வகையை விளக்கிக்‌ கூறிவிட்டார்‌. இவ்வாறே, வெறுஞ்‌ 
செய்யுள்‌ இலக்கண த்தை மட்டும்‌ காணாது, அதனால்‌ 
கூறப்பெறும்‌ பொருளையும்‌ உள்ளடக்கியே கவிதைச்‌ 
சிறப்பைக்‌ காட்டுகின்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌. 


வாழ்த்து மட்டுமன்றி, வசை பற்றிய பாடல்களை 
யும்‌ அங்கதம்‌ என்று வகைப்படுத்துகின்றார்‌ அவர்‌. 
ஆனால்‌, அது வாழ்வுக்கு வேண்டப்படாத ஒன்௫௬த 
லாலே, அதைப்‌ பற்றி அதிகமாக விளக்கங்‌ கூறுது 
இன்ன தன்மைத்து என இலக்கணம்‌ மட்டும்‌ காட்டி 
மேலே செல்கின்றார்‌. ஆனால்‌, பிற்காலத்தே இவற்றை, 
வைத்துக்கொண்டு , *கவிதை பாடுவோம்‌ ? என்று 
விருது கட்டிக்கொண்ட புலவர்‌ சிலர்‌, வசை பாட 
வல்லவர்‌ என்று தம்மைக்‌ கூறிக்கொண்டு, மற்றவரை 
மருட்டியே வாழ்ந்து வந்துள்ளனர்‌. *வசை பாடக்‌ 
காளமேகம்‌ ? என்று ஒரு புலவரே அதற்கெனப்‌ புறப்‌ 
பட்டுவிட்டார்‌. இவர்களுக்கு ஏற்பப்‌ பாட்டியல்‌ என்ற 
ஒரு நூலும்‌ உண்டாயிற்று. அதிலே எழுத்துக்களை 
ஈச்செழுத்தென்றும்‌, அமுத எழுத்தென்றும்‌ பிரித்து 
இன்னின்ன எழுத்தை முதலாக வைத்துப்‌ பாடினால்‌ 
பாட்டுடையவன்‌ வாழ்வான்‌ என்‌ அம்‌, இன்னின்ன 
எழுத்தை முதலாக வைத்துப்பாடினால்‌ மாள்வான்‌ என்‌ 
றும்‌ ஆசிரியர்‌ கூறியுள்ளனர்‌. வெண்டாப்பாட்டி 
யலும்‌, சிதம்பரப்‌ பாட்டியலும்‌ அவற்றுள்‌ முக்கிய 
மானவை போலும்‌ ! தமிழ்‌ காட்டில்‌ வழங்கும்‌ பிரபந்த 
வகைகளைக்‌ கூறிக்கொண்டே வருகின்ற இக்நூல்‌ 
கள்‌ இவ்வாறு இசை பாடவும்‌, வசை தூற்றவும்‌ 
வகுத்துக்கொண்ட வழி வியப்புக்குரிய ஒன்ளுகும்‌. 
எனினும்‌, இவை காலத்தால்‌ மிக மிகப்‌ பிந்தியன 
வாதலான்‌, இவற்றைப்பற்றி நாம்‌ மிக்க கவலையுற 


கவிதையின்‌ வகைகள்‌ 65 





வேண்டா. ஏன்‌? காடே இவற்றைப்‌ பற்றிக்‌ கவலை 
யூறவில்லை. இக்நூல்களின்‌ வாழ்வைப்‌ பற்றித்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இன்று ஆயிரத்தில்‌ ஒருவருக்குக்‌ கூடத்‌ 
தெரியாதே! நாமும்‌ இவற்றை விட்டு மேலே செல்‌ 
வோம்‌. . 

தொல்காப்பியத்திலே இவ்வளவு திட்டமாக வரை 
யறுத்த செய்யுட்பிரிவினைப்‌ “பா? என்று கூறுகின்‌ 
றார்‌. “பா? என்பது என்ன £? செய்யுளா £ கவிதையா ? 
பாட்டா? அன்றி வேறா? செய்யுளைப்‌ பா எனவே வழங்‌ 
கினர்‌. செய்யுளில்‌ ஒரு வகையாகிய பா, பொருளாலும்‌ 
பண்பாலும்‌ சிறந்துள்ள தாயின்‌, அது மக்கள்‌ மனத்‌ 
தைத்‌ தொடும்‌ கவிதையாயிற்று. அப்பாவே பண்‌ 
ணொன்றப்‌ பாடப்படின்‌ பாட்டு எனப்‌ பெயர்‌ பெற்றது 
உரை௩டையினும்‌ பாட்டுச்‌ சிறப்புறுதற்கு உரிய 
காரணம்‌, அது பண்‌ ஒன்ற, கருத்துக்கு மட்டுமன்‌ றிக்‌ 
கேட்பார்தம்‌ காதுக்கும்‌ இனிமை பயக்கும்‌ வகை 
பில்‌ பாடப்படுவதேயாகும்‌. இவ்வமைப்பு நிலை, தமிழ்‌ 
நாட்டில்‌ மட்டுமன்றி, பிற மொழி வழங்கும்‌ நாடுகளி 
லும்‌ உண்டு. ஆங்கில காட்டில்‌ ₹ 2௦2, ஸா? என 
வழங்கும்‌ பாடற்றொகுதிகள்‌ இசையோடு பொருந்தி 
யன வேயாம்‌. ஆங்கிலத்தில்‌ கவிதையாகிய பாட்டு 
“2௦217 எனப்‌ பெயர்‌ பெறுகின்றது. ஒரே வகைப்‌ 
பட்ட அமைவுடைப்‌ பாட்டாயின்‌, :78:2' எனப்‌ 
பெயர்‌ பெறுகின்றது. ஒரே வகைப்பட்ட அமைவுடைய 
அடிகளைக்‌ கொண்ட பாட்டு : 98728 ” ஆகின்றது. 
ஓர்‌ இசைத்‌ தன்மை கொண்டு, வரையறுத்த அடி. 
களால்‌ அமைந்து, இசை நலமும்‌ பொருந்திய பாட்டு, 
“50௦42' ஆகின்றது. அந்த இசைப்பாடலே கடவு 
ளைப்‌ பாடுவதாக அமையின்‌; *ுாா” ஆகிற து. 
இந்த வகையும்‌ வேறுபாடும்‌ தமிழிலும்‌ உண்டு 


66 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


செய்யப்படுவது செய்யுள்‌ என்பது கண்டோம்‌. அதைப்‌ 
போன்றே பாடப்படுவது பாட்டு என்று சொல்லிவிட 
லாம்‌. அடிகளால்‌, இலக்கண முறைப்படி கவிஞனால்‌ 
ஆக்கப்‌ பெற்ற செய்யுள்‌ பாடப்‌ பெறுமாயின்‌, 
அது பாட்டாகின்றது. தொல்காப்பியத்திலும்‌ பாக்‌ 
களைப்‌ பிரிக்கும்‌ ஆசிரியர்‌, அவை பாடப்படுதற்கு. 
ஏற்ற தனித்தனி ஓசை வகைகளையும்‌ பிரித்துக்‌ 
காட்டுகின்றார்‌. பாட்டு என்பதற்கு இலக்கணம்‌ கூறும்‌ 
போது : அடியின்‌ சிறப்பே பாட்டெனப்‌ படுமே, ? (944) 
என்கின்றார்‌. செய்யுளாகிய .பாவினத்தின்‌ பல்வேறு 
இயல்புகளையும்‌ கூறி, அவற்றின்‌ சேர்க்கைகளாலும்‌ 
அமைப்பாலும்‌ பொருந்தும்‌ அடியினை விளக்கி, அவ்‌ 
வடிகள்‌ அளவுக்கேற்பவும்‌, அமைப்புக்கேற்பவும்‌ 
பொருந்திவருதலே பாட்டு எனக்‌ காட்டுகின்றார்‌ ஆசிரி 
யர்‌. இதைத்தான்‌ ஆங்கிலத்தில்‌ “5222” அல்லது 
“5௦12! என்ற பிரிவுக்கு அக்காட்டார்‌ பொருளாகக்‌ 
கொள்கின்றனர்‌. எனவே, அடிகள்‌ சிலவோ, பலவோ 
பொருந்தியது பா ஆகின்றது. அப்பா, பாடப்படும்‌ 
போது பாட்டாகின்றது. இலக்கண விளக்கம்‌, அடி 
யும்‌ தொடையும்‌ பரவி நடப்பதே பாட்டாகும்‌ எனக்‌ 
குறிக்கின்றது. எனவே, பாட்டு, கவிதையாகிய 
பாவினைப்‌ பண்ணொன்‌ றப்‌ பாடுவதேயாகும்‌. 

பாடல்‌ என்ற சொல்லுக்கே * இசைப்பா ? என்ற 
பொருளும்‌ உண்டு. சிலப்பதிகாரத்தே மங்கல வாழ்த்‌ 
துப்‌ பாடல்‌ உள்ளதை காம்‌ அறிவோமே! மங்கல 
வாழ்த்தாக இசை பொருந்தப்‌ பாடப்பெ றும்‌ பாடல்‌ 
களன்றோ அவை ? * பாடிதம்‌? என்ற சொல்‌ உச்சரிக்‌ 
கப்படுவது என்ற பொருளில்‌” வழங்குகின்றது. சம 
யப்பாடலைத்‌ தோத்திரம்‌ என்ற சொல்லால்‌ வழங்கு 
கின்றோம்‌. இப்பாடல்‌ கற்பாரை மட்டுமன்றிக்‌ கேட்‌ 


6 


கவிதையின்‌ வகைகள்‌ 


பாரையும்‌ தன்னிடத்தே பற்றி ஈர்க்கும்‌ தன்மை 
வாய்ந்தது. வெற்று இசைக்கே அந்தப்‌ பண்பு உண்‌ 
டன்றோ? தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கும்‌ இசையில்‌ மயங்‌ 
காதார்‌ யார்‌? பாடல்‌ வழியிலேதான்‌ இசையை 
அனுபவிக்க முடியும்‌ என்றால்‌, * குழல்‌ இனிது யாழ்‌ 
இனிது என்ப? என்ற தொடருக்கே பொருள்‌ இல்லை 
யாகுமே ! குழல்‌ வழித்‌ தோன்றும்‌ இசைப்பாடலின்‌ 
பொருள்‌ என்ன? யாழ்‌ எதைப்‌ பற்றிப்‌ பாடுகின்ற.து ? 
அதன்‌ பொருள்‌ என்ன? இன்றும்‌ இராக ஆலாபனை 
யும்‌ ௩ம்மை மயங்க வைக்கும்‌ நிலையைக்‌ காண்கின்‌ 
ரோம்‌. ஆம்‌. இவையெல்லாம்‌ இசைக்கு இருக்கும்‌. 
தனி ஆற்றலைக்‌ காட்டுகின்றன. அந்த இசையே, 
சொல்லிய பாவின்‌ பொருள்‌ நலம்‌ தோன்றும்‌ வகை 
யில்‌ அமைந்து, அப்பாவும்‌ கவிதை நலமெல்லாம்‌. 
கலந்த ஒன்றாய்‌ இருப்பின்‌, அதனினும்‌ கவிதை இன்‌ 
பம்‌ வேறு உண்டோ ? 

கவிதையைக்‌ காண எங்கெங்கோ சென்றோம்‌. 
ஆனாலும்‌, அனைத்தும்‌ கவிதையோடு தொடர்பு உடை 
யனவே. இனி, £: இவ்வகையான கவிதைகளைப்‌ பாடி 
னால்‌ கேட்டற்குரியவர்‌ யார்‌? மக்கள்தாமே?” என்ற 
எண்ணம்‌ தோன்றல்‌ இயல்பே. ஆம்‌! மக்கள்‌ வாழ்க்‌ 
கைக்கெனவேதான்‌ கவிதை அமைந்துள்ள து. அதனை 
இல்லையென்று மறுப்பார்‌ இல்லை. என்றாலும்‌, கவிஞன்‌ 
உள்ளம்‌ அந்த நிலையைத்‌ தாண்டி. அப்பாலும்‌ செல்லு 
கின்றது. மக்கள்‌ மட்டும்‌ கேட்டலைக்காட்டிலும்‌ மற்‌. 
றைய விலங்கும்‌ பறவையும்‌ பிறவும்‌ கேட்டுத்‌ துய்க்‌ 
கும்‌ வகையில்‌ கவி அமையின்‌, அது சிறக்கும்‌ என 
அவன்‌ எண்ணியிருப்பான்‌. மேலும்‌, சிலவற்றை மனித. 
னிடம்‌ கூறின்‌, மன அமைதியும்‌ பெற இயலாது. அல்‌ 
லது அவனுக்கு வேண்டாத பொருளாயின்‌, வெறுப்பும்‌. 


8 


2 ச ட ்‌ 
கவிதையும்‌. பழ்க்கையும்‌ 


தோன்றுதல்‌ கூடும்‌. அகப்பொருளாகிய ஒருவனும்‌ 
ஒருத்தியும்‌ பெற்ற இன்பம்‌, பிறருக்கு எடுத்துப்‌ பேச 
முடியாத ஒன்றுதானே? அதையே மயிலுக்கும்‌, குயி 
லுக்கும்‌, ஓடைக்கும்‌, பூவுக்கும்‌ சொல்லுவது போலப்‌ 
'பேசி : உள்ளக்‌ களித்தல்‌ ? இயல்பு என்பதை இலக்கி 
யங்கள்‌ வற்புறுத்துவதைக்‌ காண்கின்றோமன்றோ £ 
மேலும்‌, மனிதன்‌ தவறி ௩டப்பனாயின்‌ , அவனை கேரே 
நிறுத்திக்‌ குற்றங்களைக்‌ கூறிப்‌ பழித்துத்திருத்த மு.ற்ப 
டின்‌, அவன்‌ வெறுப்படையானோ ! அவன்‌ செயலை அஃ 
ிணையின்மேல்‌ ஏற்றி அறிவுறுத்தும்‌ வகையில்‌ விளக்‌ 
கின்‌, அதனால்‌ பயன்‌ உண்டாகும்‌. அதிலே கவிதைவழிக்‌ 
கற்பனையும்‌ பிறக்குமே ! முன்னர்ச்‌ சூரியனையும்‌, நாங்‌ 
கூழ்ப்‌ புழுவையும்‌ முன்‌ நிறுத்திக்‌ கவிஞர்கள்‌ கற்‌ 
பனைக்‌ கடலிலே மிதந்து உலகுக்குக்‌ கவிதை வழங்கிய 
உண்மைகளையெல்லாம்‌ காணவில்லையா ? அந்த நிலை 
கவிதைக்கு இன்‌ றியமையாத ஒன்றேயாகும்‌. இவற்றை 
யெல்லாம்‌ எண்ணித்தான்‌ போலும்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனாரும்‌, 
* ஞாயிறு திங்கள்‌ அறிவே நாணே 

கடலே கானல்‌ விலங்கே மரனே 

புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே 

அவையல பிறவும்‌ நுதலிய நெறியால்‌ 

சொல்லுக போலவும்‌ கேட்கு௩ போலவும்‌ 

சொல்லியாங்கு அமையும்‌ என்மனார்‌ புலவர்‌. * (502) 
என்கிறார்‌. பவணந்தியாரும்‌, 

* கேட்கு௩ போலவும்‌ கிளக்குக போலவும்‌ 

இயங்குக போலவும்‌ இயற்றுக போலவும்‌ 

அஃறிணை மருங்கினும்‌ அறையப்‌ படுமே." (409) 
என்று கூறி இதையே விளக்குகின்றார்‌. எனவே, கவி 
ஞன்‌ தன்‌ கற்பனைத்‌ திறன்‌ ஒன்‌ அக்கு மட்டுமன்‌ றி, 


கவிதையின்‌ வகைகள்‌ 69 
கவிதையின்‌ நலன்‌ கனிந்து விளங்கவும்‌, நாட்டுக்கும்‌. 
உலகுக்கும்‌ உணர்த்த வேண்டியவற்றைத்‌ தெள்ளி 
திற்காட்டவும்‌, இவ்வாறு மனிதனல்லாத மற்றையவற்‌ 
றை முன்னிறுத்திப்‌ பாடுவது இயல்பே என்பது தேற்‌ 
றம்‌. இந்த வகையில்‌ ௩ம்‌ நாட்டைப்போன்றே ஆங்கில 
காட்டிலும்‌ புலவர்‌ பற்பலர்‌ வாழ்ந்து அவர்தம்‌ இலக்கி' 
யத்தை வளம்படுத்தி இயற்கைப்‌ புலவர்களாய்‌ இன்ற 
ளவும்‌ சாகா வரம்‌ பெற்றுச்‌ சிறப்பதை காம்‌ அறி 
யோமா £ ஆங்கிலத்தில்‌ மட்டுமன்றி, வளம்‌ பெற்ற. 
எம்மொழியிலும்‌ இத்தகைய கற்பனைக்‌ கவிஞர்‌ உள்ள 
னர்‌. அவர்தம்‌ கவிதைகளாலேதான்‌ அம்மொழிகள்‌ 
வாழ்கின்றன என்றுகூடச்‌ சொல்லலாம்‌. வடமொழிக்‌. 
காவியங்களிலும்‌, பிற காட்டுக்‌ காவியங்களிலும்‌ இத்‌ 
தகைய கவிதைச்‌ செல்வங்கள்‌ நிறைந்துள்ளன என்‌ 
பதை அவ்வம்மொழிப்‌ புலவரும்‌ பிறரும்‌ போற்றிப்‌ 
புகழ்கின்‌ றனரன்றோ 7? 

இனி இக்கவிதையை வேறு வகையில்‌ கூறுபடுத்‌. 
திக்காணும்‌ வகையினையும்‌ காண்போம்‌. புறப்பொருள்‌ 
வெண்பா மாலை என்றோர்‌ இலக்கண நூல்‌ தமிழில்‌ 
உண்டு. அதில்‌ இன்னின்ன சமயத்தில்‌ பாடும்‌ பாடல்‌ 
கள்‌ பொருள்‌ வகையில்‌ இன்னின்ன பெயர்களைப்‌ 
பெறும்‌ என்பது விளக்கப்பெற்றுள்ள து. புறம்‌ பற்றிய 
துறைகளை வகுத்து, அவற்றின்‌ பெயர்களைப்‌ படல 
வரிசைப்படுத்தி விளக்குகின்றது அக்நூல்‌. ஒரு பாட 
லைக்கொண்டு அது பாடும்‌ பொருள்‌ இன்ன து என்ப: 
தைக்‌ கண்டு, அதற்கு ஏற்ப அப்பாடற்குப்‌ பெயரிட்டி 
ருக்கின்றனர்‌ புலவர்‌. அரசனது சிறப்பைப்‌ பாடுவதும்‌ 
அவன்‌ வாளையும்‌ குடையையும்‌ போற்றுவதும்‌, அவன்‌ 
பிறந்த காள்‌ விழாவைப்‌ போற்றுவதும்‌, அவன்‌ வெற்றி 
யைப்‌ பாடுவதும்‌, அவன்‌ கழிவை நினைத்து இரங்கு. 


40 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வதும்‌ ஒஷ்வொரு வகையால்‌ ஒவ்வொரு பெயரால்‌ 
வழங்கப்படுகின்றன. அரசனைப்‌ பற்றி மட்டுமன்றி, 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு ஆகிய அனை த்தையும்‌ 
பற்றிய பல பாடல்களும்‌ அல்வாறே வழங்கப்படுகின்‌ 
றன. வேய்‌, புலனறி சிறப்பு, தழிஞ்சி, பூக்கோள்‌ நிலை, 
குதிரை மறம்‌, மண்ணு மங்கலம்‌, நூழில்‌ முதலியன 
அவ்வகையில்‌ பொருள்‌ பற்றிய பாடல்களின்‌ துறைப்‌ 
பெயர்களே. இவை போன்ற பாடல்கள்‌ பிற மொழி 
களிலும்‌ உள்ளன என அறிகின்றோம்‌. * 5௦11௪2) 8/2, 
20/22 போன்ற பல வகைப்பட்ட ஆங்கிலப்‌ பாடல்‌ 
களைப்‌ பயின்றார்‌ அறிவர்‌. மறைந்ததை எண்ணி இரங்‌ 
கும்‌ பாடலும்‌, வெற்றியைச்‌ சிறப்பிக்கும்‌ பாடலும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ உண்டு. எனவே, இப்பகுப்பு முறை 
தமிழில்‌ மட்டும்‌ அமைந்த ஒன்றன்று. எனினும்‌, இத்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ உள்ள அத்துணைப்‌ பிரிவுகள்‌ ஆங்‌ 
கிலத்தில்‌ இல்லை என்பது அறிஞர்‌ கண்ட முடிவு. 

புறப்பொருளை விளக்கும்‌ பகுதி தொல்காப்பியத்‌ 
தில்‌ *புறத்தணையியல்‌ * என்னும்‌ பகுதியாய்‌ விளங்கு 
கின்றது. அதில்‌ பல்வேறு வகைப்பட்ட துறைகள்‌ 
'பேசப்படினும்‌, புறப்பொருள்‌ வெண்பா மாலையில்‌ 
பேசப்படுவன போன்று அத்தகுணைப்‌ பெயர்களால்‌ 
அவை வழங்கப்படவில்லை. வ வண்பா மாலை, காலத்‌ 
தால்‌ மிகப்‌ பிந்திய நூல்‌. எனவே, அத்துணை இடை 
யிட்ட காலவேறுபாட்டில்‌ ௮வை தனித்தனியாகப்‌ 
'பெயர்‌ பெற்று, சமயத்திற்கு ஏற்ற வகையில்‌ பாடு 
மாறு அமைந்தன என்று கொள்ளுதல்‌ சாலப்‌ பொருத்‌ 
தமாம்‌. அவற்றுள்‌ இரண்டொன்று கண்டு மேலே 
'செல்லலாம்‌. 

மாற்றார்மேல்‌ படையெடுத்துச்‌ செல்கின்றான்‌ மன்‌ 
னன்‌. அவ்வாறு படைகொண்டு மாற்றாரைச்‌ சாடப்‌ 


கவிதையின்‌ வகைகள்‌ 71 


புறப்படும்‌ நிலையினை ₹* வஞ்சி ' என்று விளக்குகின்ளார்‌ 
ஆசிரியர்‌ |; அதை ஒரு படலமாக்கிப்‌ பல துறைகளை 
அதில்‌ புகுத்துகின்றார்‌. அத்துறை ஒலஷ்வொன்‌றிற்கும்‌ 
தனித்தனி பெயர்‌ உண்டு. அவ்வப்பெயரால்‌ அக்கருத்‌ 
தமைந்த பாடல்களை அமைத்துப்‌ பாடுபவர்‌ புலவர்‌ 
என அறிகின்றோம்‌. ஒன்றை உதாரணமாகக்‌ காண்‌ 
(போம்‌. போர்க்களத்து மன்னன்‌ வாள்‌ ஓச்சிய சிறப்பை 
ஒரு புலவன்‌ பாடுகின்றான்‌ என்று கொண்டால்‌, 
அப்பாட்டிற்குக்‌ * கொற்ற வஞ்சி ' என்னும்‌ பெயர்‌ உரித்‌ 
தாகும்‌. 
* வையகம்‌ வணங்க வாள்‌ஓச்‌ சினன்‌எனச்‌ 
செய்கழல்‌ வேந்தன்‌ சீர்மிகுதக்‌ தன்று." 


என்பது அத்துறையின்‌ இலக்கணம்‌. எனவே, தமிழ்‌ 
இலக்கியத்தில்‌ இந்தக்‌ கருத்தமைந்த பாடல்‌ எங்கு 
வரினும்‌, அதன்‌ துறை *கொற்ற வஞ்சி ? என்று 
கொள்ள வேண்டும்‌ என்பர்‌. 


இன்னும்‌ இரண்டொன்று காணல்‌ ௩ஈலம்‌ பயப்பதா 
கும்‌. * காஞ்சி ? என்பது நிலையாமையைக்‌ குறிக்கும்‌ 
தொடர்‌. வெண்பா மாலையில்‌ ₹ எதிர்‌ ஊன்றல்‌ காஞ்சி? 
என்றபடி, பகைவரை மதிலிடத்து எதிர்த்து கின்று 
போரிடும்‌ திறனை விளக்கும்‌ பகுதியாய்‌ இக்காஞ்சி 
அமைகின்றது. அந்த எதிர்ப்புப்‌ பணியில்‌ வீரர்‌ பலர்‌ 
கலந்து தொண்டாற்றியிருப்பர்‌. பலர்‌ பட்டிருப்பர்‌. 
ஒரு வீரன்‌ மனைவி, போரில்‌ வீழ்ந்த தன்‌ கணவனை த்‌ 
தேடிக்கொண்டு வந்து, அவனுடன்‌ கற்புக்கடம்‌ 
பூண்டு கனை எரி மூழ்க முன்னிற்பாள்‌. அவள்‌ கற்பு 
நிலையை வழியிடைச்‌ செல்வோர்‌ காணக்கூடும்‌. கண்‌ 
டவர்‌ வாய்‌ மூடி மெளனியராய்ச்‌ செல்வரோ£2 அவர்‌ 
அக்கிலை பற்றி ஏதேனும்‌ சொல்லியிருப்பர்‌, அவ்வாறு 


72 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





சொல்லும்‌ நிலையை * ஆஞ்க்‌ காஞ்சி ? என்ற பெயரால்‌ 
வழங்குகின்றார்‌ புலவர்‌. அதன்‌ விளக்கம்‌, 

* காதற்‌ கணவனெடு கனையெரி மூழ்கும்‌ 

. மாதர்‌ மெல்லியல்‌ மலிபுரைத்‌ தன்று." 
என்று பேசப்படுகிறது. இவ்வாறு பலப்பல பெயர்‌ 
களில்‌ பலப்பல பாடல்கள்‌ அமைந்துள்ளமையை ஈம்‌ 
தமிழ்க்‌ கவிதைகள்‌ விளக்கிக்கொண்டே செல்வதைக்‌ 
காணலாம்‌. 


* பாடாண்‌ படலம்‌' என்றொரு பகுதி இந்நூலில்‌ 
உண்டு. அதில்‌ புலவர்‌ பலவற்றை அரசரோடு சார்த்‌ 
திப்‌ பேசும்‌ பகுதிகள்‌ விளக்கப்படுகின்றன. அர 
சன்‌ வாழ்வையும்‌ வளத்தையும்‌ புலவர்தம்‌ கவிதைகள்‌ 
பல்வேறு வகைகளில்‌ போற்றியிருக்க வேண்டும்‌. 
அவற்றையெல்லாம்‌ஒவ்வொரு பெயரால்‌ தனித்தனியே 
பாகுபடுத்திக்‌ காட்டியுள்ளார்‌ ஆசிரியர்‌, மன்னன்‌ 
மணத்தைப்‌ பாடுவது “மணமங்கலம்‌? என்னும்‌ பெயரை 
உடையது. மன்னனிடம்‌ செல்லுமாறு பாணனுக்கு 
வழி காட்டுவது *பாணாற்றுப்படை' ஆகின்றது. மன்‌ 
னனுக்கு அறிவுறுத்தும்‌ பகுதி 'செவியறிவுநா௨' ஆகின்‌ 
றது. மன்னவன்‌ நாடு செழிக்க மழை வளம்‌ உண்டா 
கும்‌ எனப்பாடுவ து *வெள்ளிநீலை'யாய்‌ விளங்குகின்றது. 
இப்படி. எத்தனை எத்தனையோ வகைகளில்‌ கவிதைகள்‌ 
பொருள்‌ நோக்கிப்‌ பிரிக்கப்படுகின்‌ றன. இப்பிரிவுகள்‌ 
தொல்காப்பியப்‌ புறத்திணையியலில்‌ ஒருவாறு குறிக்‌ 
கப்பட்டனவே எனினும்‌, வெண்பா மாலை தனித்தனி 
யாகக்‌ கொளு அமைத்து, உதாரணப்‌ பாட்டை யும்‌ 
காட்டி விளக்கும்‌ வகையில்‌ இலக்கணத்தையும்‌ இலக்‌ 
கியத்தையும்‌ இயைத்துச்‌ செல்லுகிறது. 


கவிதையின்‌ வகைகள்‌ 73 





புறப்பொருள்‌ பற்றி மட்டுந்தான்‌ இந்தப்‌ பெயர்‌ 
கள்‌ என்று எண்ணவேண்டா. அகப்பொருள்‌ பற்றிய 
பாடல்களிலும்‌ இத்தகைய பிரிவுகள்‌ உள்ளன. ௮௧. 
மும்‌ புறமும்‌ ஒன்றை ஒன்று பாடல்‌ வகைகளில்‌ 
ஒத்தே செல்கின்றன. திணையும்‌ துறையும்‌ இரு 
வகைப்‌ பாடல்களுக்கும்‌ உள்ளன. தொல்காப்பியத்‌ 
தே அகத்திணையிலும்‌, களவியலிலும்‌, கற்பியலிலும்‌ 
இப்பிரிவுகள பேசப்படுகின்றன. பிற்காலத்து எழுந்த 
*கோவை'என்னும்‌ பிரபந்தமே இத்‌ துறைகள்‌ அடிப்படை 
யில்‌ அமைந்த நூல்தானே £ பாண்டிக்‌ கோவையும்‌, இருச்‌ 
சிற்றம்பலக்கோவையும்‌, பிற கோவைகளும்‌ நாட்டில்‌ நல்ல 
இலக்கியங்களாகப்‌ போற்றப்படுகின்றன, அவை ஒரு 
துறைக்கு ஒரு பாட்டு என அமைத்து, கானூற்றுக்கு 
மேற்பட்ட பாடல்களைப்‌ பாடிக்‌ கோவையாகக்‌ கோத்து 
உருவாக்கப்பட்டனவல்லவோ £ எனவே, இப்படி. அகத்‌ 
திலும்‌ புறத்திலும்‌ பாட்டின்‌ 'பொருள்‌ நிலை கருதி, 
அவற்றின்‌ பெயர்களும்‌ பலவாகப்‌ பெருகிக்கொண்டே 
சென்றுள்ளன. 

தொல்காப்பியர்‌ காலத்துக்குப்‌ பின்‌ நாட்டில்‌ பல்‌ 
வேறு காவியங்கள்‌ எழுந்தன. அவற்றையெல்லாம்‌ 
உள்ளடக்கி அவற்றின்‌ பிரிவுகளையெல்லாம்‌ வரிசைப்‌ 
படுத்தித்தான்‌ போலும்‌, புறப்பொருள்‌ வெண்பா மாலை, 
அகப்பொருள்‌ விளக்கம்‌, இறையனார்‌ அகப்பொருள்‌ 
போன்ற நூல்கள்‌ எழுந்தன என்று எண்ணமுண்டு. 
“அவை இருக்கட்டும்‌. அத்துறைப்‌ பெயர்கள்‌ அமைப்‌ 
புக்கும்‌ ௩ம்‌ கவிதையின்‌ வகை நிலைக்கும்‌ என்ன 
தொடர்பு?” என்று சிலர்‌ கேட்கக்‌ கூடும்‌. எண்ணின்‌, 
தொடர்பு நன்கு விளங்காமற்‌ போகாது. அதையும்‌ 
காண்போம்‌: 

5 


74 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தமிழ்‌ நாட்டு இலக்கியங்களில்‌ மிகு தொன்மை 
வாய்ந்தவை சங்க இலக்கியங்களே. அவை யத்துப்‌ 
பாட்டு, எட்டுத்‌ தொகை என்ற இரு வகையுள்ளே அடங்‌ 
குவன. அப்பாடல்களைப்‌ பயில்வார்‌ அவற்றுள்‌ காட்‌ 
டப்பெறும்‌ பொருள்களை ஈ௩ன்கு உணர்வர்‌. அவை 
அகமும்‌ புறமும்‌ அமைந்த பொருள்களைக்‌ காட்டும்‌ 
பாடல்களேயாகும்‌ ; ஒன்று அகப்பொருள்‌ பற்றி விளக்‌ 
கும்‌, அன்‌ றிப்‌ புறப்பொருள்‌ நலம்‌ காட்டும்‌. உலகப்‌ 
பொருள்கள்‌ அனை த்துமே தமிழன்‌ அளவின்படி இவ்‌ 
விரண்டில்‌ அடங்கித்தானே ஆகவேண்டும்‌? எனவே 
தான்‌ எல்லாக்‌ கவிதைகளும்‌ இவ்விரு பொருள்களைப்‌ 
பற்றியே எழுகின்றன என்ற முடிவு காட்டப்படுகிறது: 

சங்க இலக்கியங்களுள்‌ சிறப்பாகப்‌ பேசப்பெறும்‌ 
எட்டுத்தொகை நூல்கள்‌, புலவர்‌ பற்பலரால்‌ பல்‌ 
வேறு காலங்களில்‌ பாடப்பட்டனவாகும்‌. காலத்தா 
லும்‌, இடத்தாலும்‌, பண்பாலும்‌, வாழ்க்கை முறையா 
லும்‌, பிறவற்றாலும்‌ வேறுபட்ட பல நூறு புலவர்தம்‌ 
பாடல்களே இத்தொகை நூல்களாக அமைக்கப்பெற்‌ 
ஙள்ளன. எனினும்‌, அத்துணை வேறுபாடுகளுக்கு 
இடையிலே அவை தழுவிச்‌ செல்லும்‌ அகம்‌, புறம்‌ 
என்ற இருவகைப்‌ பொருள்களாலே பிணையப்பெற்றுப்‌ 
பெருநூல்களாக அமைக்கப்‌ பெற்றன, எட்டுத்‌ 
தொகையில புறநானூறும்‌, பஇுற்றுப்பத்தும்‌ புறப்பொருள்‌ 
பற்றிப்‌ பேீசவன. மற்றைய ஆறு நூல்களாகிய 
நற்றிணை, குறுந்தொகை, ஜங்குறுநாறு, பரிபாடல்‌, கலித்‌ 
தொகை, அகநானூறு என்பன அகம்‌ பற்றிப்‌ பாடுவன 
இவ்வாறு பிரித்த பின்‌ அந்த நூல்கள்‌ வழிச்‌ சென்று 
பார்ப்பின்‌, ஒலஷ்வொன்‌ நிற்கும்‌ திணையும்‌ துறையும்‌ 
குறித்த ருக்கும்‌. இன்னாரை இன்னார்‌ பாடினார்‌ என்றும்‌, 
அப்பாட்டு இன்ன திணையில்‌, இன்ன துறையில்‌ 


கவிதையின்‌ வகைகள்‌ 75 


பொருளை விளக்கும்‌ பாட்டு என்றும்‌ ஒவ்வொரு பாடல்‌ 
இறுதியிலும்‌ காண்கிறோம்‌. ஒரு நூலின்‌ பாடலில்‌, 
இசையும்‌ குறிப்‌.அிடப்‌ பெற்றுள்ளது. மற்ொன்‌ றில்‌, 
அப்பாடலின்‌ சிறந்த தொடரால்‌ அதன்‌ பெயரைக்‌ 
குறிப்‌ அிட்டுள்ளதைக்‌ காண்கின்றோம்‌. எனவே, ஒவ்‌ 
வொரு பாட்டும்‌ திணையும்‌ துறையும்‌ பெற்றவை. இத்‌ 
திணையும்‌ துறைபும்‌ காம்‌ மேலே கண்டவைதாம்‌. 
ஆகவே, இத்திணையும்‌ துறையுமே தமிழ்‌ இலக்கி 
யத்தை வகைப்படுத்தி ஈ௩மக்கு அளிக்கின்றன. அவ்‌ 
விலக்கியங்களையும்‌ அவற்றின்‌ பொருள்களையும்‌ இவ்‌ 
விரண்டின்‌ வழியே துய்த்து அனுபவிக்கின்றோம்‌. 
ஆகவே, அவை இன்றேல்‌, இலக்கிய இன்பமெங்கே ? 
அவ்விலக்கியங்கள்‌ ஈம்மை வாழ்விக்கும்‌ வளமார்ந்த 
வாழ்க்கைக்‌ கவிதைகள்‌ தாமே ! 

யாப்பிலக்கணம்‌ பற்றி அமையும்‌ கவிதைப்‌ பிரிவு 
களைக்‌ கண்ட காம்‌, அணி இலக்கணம்‌ பற்றி அவை 
பிரிக்கப்படுதலையும்‌ ஓர்‌ அளவு காணல்‌ வேண்டும்‌. 
அணி இலக்கணம்‌ கவிதையைச்‌ சிறப்பிக்கப்‌ பயன்‌ 
படும்‌ ஒன்றாகும்‌. கவிதையோடு கலந்து யாப்பிலக்‌ 
கணம்‌ போல வருவதன்‌ றிக்‌ கவிதையை வளம்படுத்தப்‌ 
பயன்படுவதே அணி பாகும்‌. அணி என்ற சொல்லுக்கே 
“அழகு' என்ற பொருள்‌ உள்ளதை அறிவோம்‌ ! அவ்‌ 
வணியிலக்கணம்‌ காலத்தால்‌ பல்கிப்‌ பலவாக விரி 
வடைந்த போதிலும்‌, தொல்காப்பியத்திலே, “உவம 
இயல்‌” என்ற ஒன்றில்‌ உவம அணியைப்‌ பற்றிய சிறப்‌ 
பினை மாத்திரம்‌ எடுத்துக்‌ காட்டியுள்ளனர்‌ அதன்‌ ஆசி 
ரியர்‌. காலப்போக்கில்‌ அழகுக்கழகு செய்யவும்‌, அழ 
கற்றவற்றை அழகுற்றன போன்று காட்டவும்‌ பற்பல 
அணிகள்‌ தோன்‌ றலாயின. தண்டி. அலங்காரமும்‌, 
மாறன்‌ அலங்காரமும்‌ அவற்றை வரையறுத்து வைக்‌ 


3 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கும்‌ இலக்கண நூல்களாய்‌ அமைந்‌ தன. எத்துணைப்‌ 
பிரிவுகளாக இப்பிற்கால நூல்கள்‌ அணியைப்‌ பெருக்‌ 
கிக்காட்டினும்‌, அறிவுடையார்‌ தொல்காப்பியர்‌ கண்ட 
அந்த உவமை அணி ஒன்றிலே அனைத்தும்‌ அடங்கி 
உள்ளதை ஈன்கு அறிவார்‌. அவ்வுவமை அணியின்‌ 
ஈலம்‌ பற்றிப்‌ பின்னர்‌ ஓர்‌ இடத்தில்‌ காண இருக்கின்‌ 
றமையின்‌, அதை விடுத்து, அவ்வணி வகையின்பாற்‌ 
பட்டு விரித்துரைக்கப்பட்ட சித்திர கவிகளை மட்டும்‌ 
இங்கு கோக்குவோம்‌. 


"சித்திர கவிகள்‌ என்னும்‌ போது, காட்டில்‌ வழக்‌ 
சுத்திலுள்ள நால்வகைக்‌ கவிஞருமே ஈம்முன்‌ வந்து 
நிற்பர்‌. ஆசுகவி எனவும்‌, மதுரகவி எனவும்‌, சித்திர 
கவி எனவும்‌, வித்தாரகவி எனவும்‌ கவி வகையினையும்‌ 
அவற்றின்‌ மூலம்‌ அக்கவிகளைப்‌ பாடும்‌ புலவர்களையும்‌ 
பாகுபடுத்தியுள்ளனர்‌ இடைக்காலப்‌ புலவர்‌. எனவே .. 
கவிதை, பொருளாலும்‌, அளவாலும்‌, அமைப்பாலும்‌, 
மேவேறுபடுவதன்றி, பாட்டின்‌ டடை முதலியவற்றாலும்‌ 
இவ்வாறு நான்கு வகைப்படும்‌ என்பதையும்‌ அறிக்‌ 
தால்தான்‌ கவிதையின்‌ வேறுபாடுகளை அறிந்தவர்‌ 
களாக முடியும்‌. முதலில்‌ இங்குக்‌ கண்ட சித்திர 
கவியின்‌ பிரிவுகளையும்‌ முறைகளையும்‌ கண்டு, மேல்‌: 
பிறவற்றைக்‌ காணலாம்‌. 


அணி இலக்கணமாகிய தண்டியலங்காரத்திலும்‌ _ 
மாறனலங்காரத்திலும்‌ ' சொல்லணி இயல்‌ ' என்ற 
பிரிவு ஒன்று உண்டு. அதில்‌ பாக்களில்‌ வரும்‌ சொற்‌ 
களைக்‌ கொண்டு அழகு கலத்தை விளக்கியுள்ளார்கள்‌. 
அப்பாடல்களைப்‌ பாம்பு, மத்தளம்‌, முரசம்‌, தாமரை, 
சக்கரம்‌ ஆகிய அமைப்புக்களுக்குள்‌ அமைத்து, அடி 
யும்‌ பொருளும்‌ கெடாத வகையிலே அழகாகப்‌ பாடி 


கவிதையின்‌ வகைகள்‌ 77 





விடுவார்கள்‌. இவையே சித்திர கவி எனப்‌ பெயர்‌ 
பெறும்‌. சித்திரங்களின்‌ உள்ளே எழுத்துக்களையும்‌ 
சொற்களையும்‌ அமைத்து, அவற்றின்வழிப்‌ பாட்டை. 
உருவாக்கினமையின்‌, அவை சித்திரகவி எனப்‌ பெயர்‌ 
பெற்றன போலும்‌! அவை நாகபந்தம்‌, முரசபத்தம்‌, 
சக்கரபந்தம்‌ முதலிய பல வகைப்‌ பெயர்களைப்‌ பெற்‌ 
ள்ளன. பாம்பின்‌ வடிவில்‌ அடைபடும்‌ பாட்டு 
காகபந்தம்‌. முரசில்‌ அடைபடும்‌ பாட்டு முரசபந்தம்‌, 
சக்கரத்தில்‌ அடைபடும்‌ பாட்டுச்‌ சக்கரபந்தம்‌. இவ்‌ 
வாறு இன்னம்‌ எத்தனையோ வகையில்‌ சித்திர கவிகள்‌ 
இடைக்காலத்தில்‌ வளர்ந்துள்ளன. தொல்காப்பியர்‌ 
காலத்திலோ, அதை ஒட்டிய சங்க காலங்களிலோ, இத்‌ 
தகைய சித்திர கவிகள்‌ இல்லை. அக்காலப்‌ புலவர்கள்‌ 
வெறுஞ்சொற்குள்‌ அடங்கும்‌ வெற்றுக்கோட்டை 
களாகக்‌ கவி புனையாது, . பொருளாகிய உயிரைப்‌ 
பெய்து உயிரோவியம்‌ தீட்டினார்கள்‌. எனவே, அவர்‌ 
களது பொருள்‌ ஈலத்தில்‌ இத்தகைய சொற்களை 
வைத்தாளும்‌ சித்திர கவிகள்‌ இடம்‌ பெறவில்லை, 
ஆனால்‌, பிற்காலத்தில்‌ சொல்லாடலே கவி என்னும்‌ 
அளவுக்கு ஒரு கவிதைப்‌ பண்பாடு நாட்டில்‌ வளர்ந்து 
விட்டது. அக்காலத்தில்‌ வந்தனவே இந்தச்‌ சித்திர 
கவிகளும்‌, இவற்றை ஒட்டிய பிற கவிதைகளும்‌. 
ஆகையினாலேதான்‌ இவை பற்றிய விளக்கம்‌ தொல்‌ 
காப்பியத்தில்‌ இல்லையாயினும்‌, பின்னால்‌ வந்த தண்டி. 
அலங்காரம்‌, மாறன்‌ அலங்காரம்‌ போன்றவை, இவற்‌ 
இிற்கும்‌ இலக்கணம்‌ வகுக்கத்‌ தொடங்கின. பொருவற்‌ 
றவை நிலைபெற (மாட்டா என்பது, இன்றைய உலகில்‌ 
அவை விளக்கம்‌ பெருதிருப்பதிலிருந்தே ஈன்கு புலப்‌ 
படும்‌. எனினும்‌, தமிழ்க்கவிதை வகையில்‌ ஆசு, மது 
ரம்‌, சித்திரம்‌, வித்தாரம்‌ என்னும்‌ கவிகளும்‌ நிலைத்த 


78. கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


இடம்‌ பெற்றுவிட்டமையால்‌, அவற்றைப்‌ பற்றி 
ஓரளவாவது நாம்‌ அறிய வேண்டும்‌ என்ற கடமை வழி 
நாம்‌ கருத்திருத்தி மேலே செல்வோம்‌. 


சித்திர கவியைப்‌ பற்றி ஒரளவு அறிக்துகொண் 
டோம்‌. இனி ஆசு, மதுர, வித்தார கவிகளைப்‌ பற்றி 
யூம்‌ அறிதல்‌ அவசியம்‌. ஆசுகவியென்‌ பான்‌, பெரும்‌ 
பாலும்‌ வரகவி எனவும்‌ பெயர்‌ பெறுவான்‌. ஏனெனில்‌, 
அவன்‌ வரம்‌ பெற்றவன்‌ போல, எந்தப்‌ பொருளைப்‌ 
பற்றி, எந்தக்‌ காலத்தில்‌ பாடச்‌ சொன்னாலும்‌, எந்த 
வகைப்‌ பாட்டானாலும்‌, தங்கு தடையின்‌ றி, எடுத்துத்‌ 
தொடுத்து முடிக்கும்‌ ஆற்றல்‌ பெற்றவன்‌. ஆவன்‌, 
அவன்‌ தங்கு தடையின்றிப்‌ பாடுவதைக்‌ கேட்போர்‌ 
அதிசயித்து, “இவன்‌ கவி பாடவே வரம்‌ பெற்று 
வந்தானோ!” என்று எண்ணுவர்‌. அவ்வாறு தமிழ்‌ 
நாட்டில்‌ புலவர்‌ பலர்‌ வாழ்ந்துள்ளனர்‌. அவர்களுள்‌ 
சிறப்பாகக்‌ கவி காளமேகத்தை ஆசு கவி என்று 
தமிழ்‌ நாட்டினர்‌ புகழ்ந்துள்ளனர்‌. ₹ஆசு கவியால்‌ 
அகில உலகமெல்லாம்‌ வீசு புகழ்க்‌ காளமேகமே!? 
என்று அவரை ஒரு புலவர்‌ புகழ்ந்ததாகப்‌ பாடல்‌ 
உண்டு. அவர்‌ அப்படித்தான்‌ “இம்மென்னு முன்னே 
இருநூறும்‌ முக்‌ நூறும்‌, அம்மென்றால்‌ ஆயிரம்‌ பாட்டும்‌ 
பாடும்‌ இயல்புடையவர்‌? என்று தம்மைத்தானே கூறிக்‌ 
கொள்ளுகின்ஞுர்‌. அவர்தம்‌ ஆசு கவித்‌ திறனுக்கு 
எத்தனையோ பாட்டுக்களை எடுத்துக்‌ காட்டுவார்கள்‌. 
அப்பாடல்கள்‌ சுவையும்‌ சிலேடை யும்‌ நிறைந்துள்ளன 
வாக இருக்கும்‌. ஒன்று கண்டு மேலே செல்லலாம்‌. 

ஒருகால்‌ காளமேகம்‌ திருவண்ணாமலைக்குச்‌ சென்‌ 
முராம்‌. அங்கு வாழ்ந்த சம்பந்தாண்டார்‌ என்‌ 
பார்‌ சற்றுத்‌ தற்பெருமை கொண்டவர்‌ போலும்‌! 


கவிதையின்‌ வகைகள்‌ 79 


காளமேகத்தின்‌ ஆசுகவித்‌ திறனைக்‌ கேட்டு, தம்மைப்‌ 
பற்றியும்‌ ஒரு பாடல்‌ பாடச்‌ செய்யவேண்டும்‌ என்று 
அவர்‌ நினைத்தார்‌. அவர்‌ தெரு வழியே காளமேகப்‌ 
புலவர்‌ சென்றாராம்‌. அப்போது அச்சம்பந்தாண்டா 
ருக்கு அம்பட்டர்‌ செளளம்‌ செய்துகொண்டிருந்தாராம்‌. 
சம்பந்தாண்டார்‌ காளமேகத்தைக்‌ கண்டதும்‌ அவரை 
அழைத்துத்‌ தாம்‌ செளளம்‌ செய்துகொள்வதைப்‌ 
பற்றிப்‌ பாடச்‌ சொன்னாராம்‌. “மன்‌” என்று தொடங்கி, 
* மலுக்கு ? என்று அந்த வெண்பா முடிய வேண்டும்‌ 
என்பது நிபந்தனை. காளமேகப்‌ புலவர்‌ அதைச்‌ 
சட்டை. செய்யாது சென்று இருக்கலாம்‌. அல்வாறு 
சென்றால்‌, அது அவர்‌ பாட முடியாத தன்மையைக்‌ 
காட்டுகிறது என யாரும்‌ எண்ணிக்கொள்ள மாட்‌ 
டார்‌. எனினும்‌, கர்வம்‌ பிடித்த சம்பந்தாண்டாருக்‌ 
குப்‌ பாடம்‌ கற்பிக்க வேண்டியும்‌, தமது ஆசு கவித்‌ 
திறனை அறிய வாய்ப்பளித்தும்‌, அவர்‌ சொன்ன முத 
லும்‌ ஈறும்‌ மாறாத வகையில்‌, கொண்ட பொருளும்‌ 
பொருக்தும்‌ முறையில்‌ வெண்பாவினைப்‌ பாடினார்‌. 
மன்னும்‌ அருணகிரி வாழ்சம்பந்‌ தாண்டாற்குப்‌ 
பன்னு தலைச்செளளம்‌ பண்ணுவதேன்‌?--மின்னின்‌ 
இளைத்தஇடை மாதர்‌ இவன்குடுமி பற்றி 
வளைத்திழுத்துக்‌ குட்டா மலுக்கு.'” 
என்ற பாடலே அது. இப்பாடல்‌ ₹ஈமன்‌” என்று 
தொடங்கி, ₹மலுக்கு? என முடிகின்றது. அவருடைய 
செயலையும்‌ இதில்‌ காணலாம்‌. எனினும்‌, பாட்டிலே 
அவர்‌ கர்வம்‌ அடங்கும்‌ வகையில்‌, அவர்‌ சிகை நீக்கம்‌ 
பெறுவது, மகளிர்‌ அவர்‌ தலை மயிரைப்‌ பற்றி இழுத்‌ 
துக்‌ குட்டாமலிருப்பதற்கே என்று கூறியிருப்பது 
அவரை வெட்கப்படச்‌ செய்திருக்குமன்றோ! எப்படியோ 
அவர்‌ கர்வத்தை அடக்கின தோடு, காள மேகம்‌ தாம்‌ 


80 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஆசு கவி என்பதையம்‌ நிலைநாட்டிக்கொண்டார்‌. இது 
போன்று எத்தனையோ இடங்களில்‌ காளமேகத்தின்‌ 
ஆசு கவித்‌ தண்மை : 





ம்‌ எத்தனையோ 
புலவர்கள்‌ அன்றுதொட்டு இன்று வரையில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ ஆசு கவிகளாய்‌ வாழ்க்திருக்கின்றார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கவி ஈலத்தையெல்லாம்‌ விழலுக்‌ 
கிறைத்த நீராக்கி, பயன்‌ பெறுதபடி செய்துவிட்டார்‌ 
கன்‌ எனலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ திறனைப்‌ பறஹ்றித்‌ 
தருக்கி, சொல்லு-ார்‌ சொல்லுகி யல்லாம்‌ தனிப்‌ 
பாடல்களைப்‌ பாடி, தமிழ்‌ காட்டுக்கு என்றென்றும்‌ 
பயன்படக்கூடிய இலக்கியத்‌ துறையில்‌ கருத்து 
வையாது, ஏதோ வேடிக்கையாகக்‌ காலம்‌ கழித்து 
விட்டார்கள்‌ என்பதுதான்‌ பொருக்தும்‌. கவி பாடு 
வது மேலே காம்‌ கண்டது போன்று பெரிதும்‌ இயல்‌ 


3 
2 


0 
பூ 
ஸ்‌ 


பாக அமையும்‌ பண்புதான்‌. அப்பண்பு சிறக்கும்‌ 
காலத்து, இது போன்று ஆசு கவிகள்‌ பாட 
அவர்களுக்கு வாய்ப்பு வரலாம்‌. பரவம்‌! அக்‌ த்‌ 
வாய்ப்பினை நல்ல முறையில்‌ வாழ்வுக்‌ கவி தகளைப்‌ 
பாடப்‌ பயன்படுத்தாமல்‌, வெற்றுப்பாடல்கள்‌ பாடி 
வீணே மறைக்தனர்‌ புலவர்‌ பலர்‌. அவர்கள்‌ பாடிய 
தனிப்பாடல்கள்‌ சில இக்காலத்திலும்‌ தமிழ்‌ காட்டில்‌ 
ஓரளவு வாழ்க்‌ துகொண்டுதான்‌ இருக்கின்‌ நன. எனி 
னும்‌, கவிதைப்‌ பண்பாட்டு நிலையில்‌ அவை அத்து 
ணைச்‌ சிறந்தனவாய்‌ கின்று அறிஞர்‌ பெருமக்களால்‌ 
போற்றப்படா து ஒதுக்கப்பட்டன என்‌ தான்‌ கூற 
வேண்டும்‌. எப்படியாயினும்‌, கால்வகைக்‌ கவிகளுள்‌ 
மூதலஃடம்‌ பெறும்‌ இவ்வாசு கவிகள்‌ தமிழ்க்கவிதைச்‌ 
சோலையில்‌ காப்பாற்றப்பட 


வேண்டிய மரங்களே 
யாகும்‌ 1 


இர கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஆசு கவி என்பதையும்‌ நகிலைகாட்டிக்கொண்டார்‌. இது 
போன்று எத்தனையோ இடங்களில்‌ காளமேகத்தின்‌ 
ஆசு கவித்‌ தன்மை புலப்பட்டிருக்கின்‌ றது. 

காளமேகம்‌ மட்டுமன்றி, இன்னும்‌ எத்தனையோ 
புலவர்கள்‌ அன்றுதொட்டு இன்று வரையில்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ ஆசு கவிகளாய்‌ வாழ்ந்திருக்கின்றார்கள்‌. 
அவர்கள்‌ தங்கள்‌ கவி நலத்தையெல்லாம்‌ விழலுக்‌ 
கிறைத்த நீராக்கி, பயன்‌ பெருதபடி செய்துவிட்டார்‌ 
கள்‌ எனலாம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ திறனைப்‌ பற்றித்‌ 
தருக்கி, சொல்லுவார்‌ சொல்வுகிறபடியெல்லாம்‌ தனிப்‌ 
பாடல்களைப்‌ பாடி, தமிழ்‌ காட்டுக்கு என்றென்றும்‌ 
பயன்படக்கூடிய இலக்கியத்‌ துறையில்‌ கருத்து 
வையாது, ஏதோ வேடிக்கையாகக்‌ காலம்‌ கழித்து 
விட்டார்கள்‌ என்பதுதான்‌ பொருந்தும்‌. கவி பாடு 
வது மேலே காம்‌ கண்டது போன்று பெரிதும்‌ இயல்‌ 
பாக அமையும்‌ பண்புதான்‌. அப்பண்பு சிறக்கும்‌ 
காலத்து, இது போன்று ஆச கவிகள்‌ பாட 
அவர்களுக்கு வாய்ப்பு வரலாம்‌. பாவம்‌! அந்த 
வாய்ப்பினை ஈல்ல முறையில்‌ வாழ்வுக்‌ கவிதைகளைப்‌ 
பாடப்‌ பயன்படுத்தாமல்‌, வெற்றுப்பாடல்கள்‌ பாடி. 
வீணே பறைந்தனர்‌ புலவர்‌ பலர்‌. அவர்கள்‌ பாடிய 
தனிப்பாடல்கள்‌ சில இக்காலத்திலும்‌ தமிழ்‌ காட்டில்‌ 
ஓரளவு வாழ்ந்‌ துகொண்டுதான்‌ இருக்கின்‌ றன. எனி 
னும்‌, கவிதைப்‌ பண்பாட்டு நிலையில்‌ அவை ஆத்து 
ணைச்‌ சிறந்தனவாய்‌ நின்று அறிஞர்‌ பெருமக்களால்‌ 
போற்றப்படாது ஒதுக்கப்பட்டன என்றுதான்‌ கூற 
வேண்டும்‌. எப்படியாயினும்‌, கால்வகைக்‌ கவிகளுள்‌ 
முதலிடம்‌ பெறும்‌ இவ்வாசு கவிகள்‌ தமிழ்க்கவிதைச்‌ 
சோலையில்‌ காப்பாற்றப்பட வேண்டிய மரங்களே 
யாகும்‌! 


கவிதையீன்‌ வகைகள்‌ 81 





இனி மதுர கவி என்பான்‌, இனிமை நலம்‌ தோன்‌ 
றப்‌ பாடுபவன்‌ என்பர்‌. மதுரம்‌ என்ற சொல்லுக்கே 
இனிமை என்ற பொருள்‌ உண்டு. அது கொண்டே 
இனிமையாகப்‌ பாடுபவன்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. எனி 
னும்‌, “'கவிகளென்ரறாலே இனிமை பொருக்தியனவாகத்‌ 
தானே இருக்க வேண்டும்‌? மதுரகவி என்று தனியா 
கப்‌ பிரித்தமையினாலே, மற்றைய ஆசு, சித்திர, வித்‌ 
தார கவிகள்‌ இ௦ மையற்றனவாகவும்‌ இருக்கலாமோ!” 
என்ற ஐயம்‌ எழுதல்‌ இயல்பே! ஆயினும்‌, ஆப்ந்து 
பார்ப்பின்‌, அந்த முடிவு கொள்ள இயலாது. இனிமை 
அற்றன கவிதை என்னும்‌ பெயருக்கே தகுதியற்றுக்‌ 
கழிந்து ஒழிந்து மறைந்தவையல்லவோ ! 

வைணவ சமயத்திலே சிறந்த அடியவர்களாகிய 
பன்னிரு ஆழ்வாருள்ளே மதுரகவி ஆழ்வாரும்‌ ஒருவர்‌, 
அவர்‌ மதுரகவி ஆழ்வார்‌ என்றால்‌, மற்றப்‌ பதினோர்‌ 
ஆழ்வாரும்‌ மதுரமற்ற வெற்றுப்பாடல்களையா இறை 
வனை நோக்கிப்‌ பாடினார்கள்‌? அவர்தம்‌ வெற்றுப்‌ பாட 
அக்கா அவ்விறைவனும்‌ இரங்கி அநள்‌ புரிந்தான்‌ £ 
மற்றவர்‌ ஒரு வேளை அறியாது ஆமென்று சொல்ல 
லாம்‌. ஆனால்‌, வைணவர்கள்‌ அவ்வாறு சொல்வார்‌ 
களோ? உண்மையில்‌ அனைவர்‌ கவிதைகளும்‌ அழ 
கும்‌ மதுரமும்‌ பொருந்தியவைதாமே? *3காநை தமிழ்‌: 
என்றே சிறப்புப்‌ பெயர்‌ பெறும்‌ ஆண்டாள்‌ பாடல்கள்‌, 
மதுரப்‌ பாடல்கள்‌ அல்லவோ? புளியமர த்தின்கீழ்‌ 
இருந்து, அருள்‌ ஞானம்‌ பெற்ற கம்மாழ்வாரின்‌ திரு 
வாய்மொழிகள்‌ மதுரம்‌ கனிந்தன அல்லவோ? இல்லை 
யென்று யாரால்‌ சொல்ல முடியும்‌? கவிகள்‌ அனைத்‌ 
துமே மதுரம்‌ பொருந்தியவைபாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌. எனினும்‌, பிற கவிதைகளுக்கும்‌, இம்மதுர 
கவிகளின்‌ கவிதைகளுக்கும்‌ என்னதான்‌ வேறுபாடு? 


52 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மற்றவர்‌ பாடல்கள்‌ அளவில்‌ குறுகியோ விரிந்தோ 
எடுத்த பொருளை விளக்கிச்‌ செல்லும்‌ முகத்தான்‌ 
அமைந்து, வேடிக்கையும்‌ சிலேடையும்‌ பிற அணி 
களும்‌ இடையிடை விரவியனவாக இருக்கும்‌ போலும்‌! 
அவை காட்ட விரும்பிய பொருள்களையே கருத்துட்‌ 
கொண்டு, கவிதையாகச்‌ செல்லும்‌. மதுரகவிகளோ, 
இனிமைப்‌ பொருளை மட்டும்‌ காட்டும்‌ ஒன்றாக மட்டும்‌ 
அமைந்து இருக்கலாமோ என எண்ண இடம்‌ உண்டு. 
வேடிக்கையும்‌ விகோ தமும்‌ பொருந்திய பல பாடல்களை 
இன்றும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. பொருள்‌ செறிவு ஒன்று 
மின்‌. றி, சொல்லழகும்‌ செறிந்து நிற்காவிட்டாலும்‌, 
சில பாடல்கள்‌ கல்லாதார்‌ உள்ளத்தையும்‌ பிணிப்‌ 
பதைக்‌ காண்கின்றோம்‌. படக்காட்சியில்‌ வரும்‌ எத்த 
னையோ ப-டல்கள்‌, * இவையும்‌ பாடலா?” என்று 
அருவருக்கத்தக்க வகையில்‌ அமைகின்றன. எனி 
னும்‌, அவற்றுள்‌ ஒரு சில, கேட்கும்‌ மக்கள்‌ அனைவர்‌ 
உள்ளத்திலும்‌ பதிந்து, அவர்களை எப்போதும்‌ தம்‌ 
மையே முணுமுணுக்கச்‌ செய்துவிடுகின்றன. 1டடடா 
டட்டா:.என்ற சினிமாப்‌ பாட்டும்‌ (நாடகமே உலகம்‌” 
என்ற இன்னிசைப்‌ பாட்டும்‌ இன்னும்‌ எத்தனையோ 
தோன்‌ றிய அவ்வக்காலங்களில்‌ தமிழ்‌ நாட்டு உதடு 
களை வென்று, அவற்றின்மேல்‌ ஆணை செலுத்திய 
திறனை அறியாதார்‌ யார்‌ ? ஆனாலும்‌, அவற்றைப்‌ 
பாட்டுக்கள்‌ என்றோ கவிதை என்றோ கற்றார்‌ கொள்ள 
மாட்டார்‌. இவ்வாறு பலருக்கு இனிமை பயப்பது 
போன்று அமையும்‌ பாடல்களை மதுரகவி எனக்‌ 
கொள்ளலாமா? *கொள்ளலாம்‌” என்பர்‌ பலர்‌, என்றா 
லும்‌, இவ்வாறான பாடல்களைக்‌ கவிதை வகையுள்‌ 
சேர்த்து, நாற்பெருங்கவிகளுள்‌ ஒரு வகையாகக்‌ 
கொள்ளப்‌ புலவர்‌ உலகம்‌ எவ்வாறு ஏற்றுக்கொள்‌ 


கவிதையின்‌ வகைகள்‌ 83 





ளும்‌? இதன்‌ நிலை அறிஞர்‌ ஆராய வேண்டுவது. 
ஒன்றேயாகும்‌. 

நாம்‌ மேலே கவிதை என்னும்‌ பெயருக்கு ஏற்ற 
இலக்கணம்‌ கண்ட வகையில்‌ இவைகளும்‌ ஒரு 
கவிதை இனத்தையே சாரும்‌. ஆங்கிலத்திலே ஒரு 
பேரறிஞர்‌ அறிவற்ற கவிதைகள்‌? ' என்றே ஒரு நூல்‌ 
எழுதியிருக்கிறார்‌. அதில்‌ இக்கவிதைத்‌ தொகுதி 
யைப்‌ பற்றி அவர்‌ நன்கு விளக்குகின்றார்‌. உயர்ந்த 
கவிதைகளாகிய பத்துப்‌ பாட்டும்‌ எட்டுத்‌ தொகையும்‌ 
பரவி வாழும்‌ இக்காட்டிலும்‌, அவர்‌ அந்த நாட்டில்‌ 
காணும்‌ பல பயனற்ற கவிதைகள்‌ என்று காட்டி 
வகைப்படுத்தும்‌ கவிதைகளும்‌ வாழ்ந்துதான்‌ வக்‌ 
துள்ளன. அக்கவிதை வரிசையில்‌ அவர்‌ நாம்‌ 
மேலே கண்ட சினிமாப்‌ பாடல்கள்‌ போன்றவற்றை 
யும்‌, நாடோடிப்‌ பாடல்களையும்‌ சேர்த்துள்ளார்‌; இன்‌ 
னம்‌ நிந்தைப்‌ பாடல்களாகவும்‌, பழிப்பது போலப்‌ 
புகழ்தலும்‌, புகழ்வது போலப்‌ பழித்தலும்‌ முதலாய 
பாடல்களும்‌ இத்தொகுதியில்‌ சேர்க்கப்பட வேண்டு 
வனவே எனக்‌ காட்டுகின்றார்‌. பூதக்‌ கதைகள்‌, 
விலங்குக்‌ கதைகள்‌ பற்றிய பாடல்களும்‌ இவ்வகை 
யினவே. இன்னும்‌ ௩ம்‌ நாட்டில்‌ வழங்கும்‌ தேசிங்கு 
ராஜன்‌ கதை, அல்லி அரசாணி மாலை போன்ற பாடல்‌ 
களும்‌ இந்தப்‌ பிரிவில்‌ அடங்கும்‌ போலும்‌! 


கிராமியப்‌ பாடல்களும்‌ கிழவி பாடல்களும்‌, ஜாத. 
கக்‌ கதைகளைப்‌ பற்றிய பாடல்களும்‌, குழந்தைப்‌ 
பாடல்களும்‌, பொருளே அறிய முடியாத வெற்றொலிப்‌ 
பாடல்களும்‌, பிறவும்‌ இவ்வினத்தில்‌ சேர்ந்தனவே 
எனக்‌ காட்டுகின்றார்‌ அவர்‌. இப்பாடல்களை யெல்லாம்‌, 


1. 7௦0 ௦8£710156005, 9 மரப16 கேோாா8௨615. 


4 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கவிஞர்‌ உலகம்‌ ஒரு வேளை பாடல்கள்‌ அல்ல என்று 
,தள்ளிவிடலாம்‌. எனினும்‌, உலக மக்களுள்‌ பெரும்‌ 
பாலார்‌, இவற்றைத்‌ தம்மை மறந்து பாடும்‌ கருத்‌ 
தென்ன? சினிமாப்‌ பாடல்களுள்‌, இவ்வாறு வரையறை 
யற்ற, கவிதைப்‌ பண்புக்கு அப்பாற்பட்ட தாகக்‌ கொள்‌ 
ப்படும்‌ பாடல்‌ ஒன்றுக்கு ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட 
தொகை கொடுத்துப்‌ பாட. வைத்துத்‌ தம்‌ படத்தில்‌ 
சர்க்க முதலாளிகள்‌ முன்‌ வருவானேன்‌? ஆம்‌! 
அடிப்படை ஒன்றேதான்‌. இக்கவிதைகள்‌ இலக்‌ 
கண வரம்பின்‌ எல்லையில்‌ இல்லையாயினும்‌, இவை 
மக்கள்‌ உள்ளங்களைத்‌ தொடுவன. அவை தாமே 
உண்மைக்‌ கவிதைகளாக முடியும்‌ என்று மேலே 
கண்டோம்‌? எனவே, இவ்வாறு வேடிக்கை கலந்த, 
ஆனால்‌ மதுரம்‌ செறிந்த பாடல்களை ம துரகவி என்று 


கொண்டார்களோ என எண்ணவும்‌ கூடும்‌. 


இத்தகைய வேடிக்கைப்‌ பாடல்‌ பாடுவதற்கும்‌ 
அறிவு தேவை. அதை யார்‌ வேண்டுமானாலும்‌ பாடி 
விடலாம்‌ என்று நினைப்பதும்‌ தவறு என்று ஆசிரியர்‌ 
எமிலி (௭/2) தம்‌ நூலில்‌ ௬ட்டிக்‌ காட்டியிருக்கிருர்‌. 
தம்‌ சொல்லோ, கருத்தோ, பாட்டோ, பி 'நவோ மற்றவர்‌ 
விரும்பி ஏற்க வேண்டுமாயின்‌, அவ்விருப்பத்தைத்‌ 
தூண்டக்‌ கூடிய ஆற்றல்‌ ஒருவரிடம்‌ அமைவது எளி 
தன்று. அதிலும்‌, பொது மக்களின்‌ பாடல்‌ என்று 
சொல்லத்தக்க வகையில்‌, கேட்போர்‌ உள்ளத்தையும்‌ 
உதட்டையும்‌ பிணிக்கும்‌ வகையில்‌ பாடுவது எளி 
தன்றே! *தந்தனப்‌ பாட்டு? என்று சாதாரணமாக 
அப்பாடல்களை ௮ 'ஐஜிவுடையார்‌ பேசினாலும்‌, அவை 
பலரைத்‌ தம்‌ வசப்படுத்துவானேன்‌ ? அதிஞர்கள்‌ இது 
போன்‌ ற கவிதைகளைக்‌ கள்ளுக்கு ஒப்பாகக்‌ கூறு 
வார்கள்‌. கள்ளான து உண்ட நிலையில்‌ சிறிது போது 


கவிதையின்‌ வகைகள்‌ 85: 





போதை தந்து, உண்டவனைத்‌ தன்னை மறந்த நிலையில்‌: 
வைத்திருப்பது போன்று, இத்தகைய கவிதைகளும்‌ 

கேட்பவரைத்‌ தம்‌ வசப்படுத்திச்‌ சில காலமாவது 

தம்மைப்பற்றி முணுமுணுக்க வைக்கவில்லையா 1 
ஆம்‌. அதனால்‌ பெறும்‌ இன்பம்‌, சிறிதளவே அமைந்த. 
தாயினும்‌, அதுவும்‌ இன்பந்தானே £? அந்த இன்‌: 
பத்தை வாரி வழங்கும்‌ பாடலைக்‌ கவிதை என்னாதிருக்க. 
முடியுங்கொல்‌ ? 


இவ்வாறு பொருள்‌ ஈலம்‌ கோக்காது, இனிமை. 
ஒன்றையே நோக்கி நிற்கும்‌ கவிதைகளையோ, அண் றிக்‌. 
கவிதைக்குரிய நாம்‌ மேலே கண்ட அத்துணை 
இலக்கண வரம்பினையும்‌ கொள்ளாது, இனிமை. 
பயக்கும்‌ வகையிலே அமைக்க பாடல்களையோதான்‌ 
௦துரகவி என்று கொண்டார்கள்‌ எனக்‌ கொள்வர்‌ ஒரு 
சாரார்‌. எத்தனையோ கல்ல புலவர்தம்‌ பாடல்கள்‌, 
இலக்கண வரம்பற்றன; ஆகவே, இவை கவிதைகள்‌ 
ஆகா, என்று கற்றறி புலவர்களால்‌ ஒதுக்கப்பட்டதை. 
அறிவோம்‌. அண்மையில்‌ வாழ்க்து, கவிதைப்‌ பெருக்கி 
லேயே தோய்ந்து திளைத்துக்‌ கவிச்சக்கரவர்த்தி 
எனவும்‌ போற்றப்பட்ட பாரதியாரின்‌ பாடல்களை 
 வழுவுடையன ; ஏற்றுக்கொள்ளத்தக்கன அல்ல,. 
என்று பேசிய மக்கள்‌ இன்றும்‌ வாழ்ந்துதான்‌ வருகின்‌ 
ர்கள்‌. ஆனால்‌, இன்று அப்பாரதியார்‌ சாகா வரம்‌ 
பெற்ற அமரகவியாகிவிட்டார்‌. அவர்‌ பாடலில்‌ இலக்‌. 
கண வரம்புகள்‌ சில இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. 
எனினும்‌, அவர்‌ பாடல்கள்‌, கவிதை உலகிலே சிறந்த. 
இடம்‌ பெற்றுள்ளதை மறுப்பார்‌ யார்‌ ? 


இத்தகைய காட்டுப்‌ பாடல்களையும்‌, கிரா 
மியப்‌ பாடல்களையும்‌ ஒதுக்கலாகாது என்று அன்று! 


56 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





முதல்‌ பலர்‌ அறிவுறுத்தியுள்ளனர்‌. இடைக்காலத்தில்‌ 
கவிச்சக்கரவர்த்தியாராகி வாழ்ந்த கம்பர்‌ இவவாறு 
ஒரு கிராமத்தானிடம்‌ அகப்பட்டு, அவன்‌ பாட்டின்‌ 
நிலையறியாது நின்‌ ற கதை, நாட்டுக்குப்‌ பு தியதன்றே ? 
“ஏற்றப்‌ பாட்டுக்கு எதிர்ப்பாட்டு உண்டோ?” என்று 
இன்று உலக அரங்கேறியுள்ள அழகிய இராமா 
யண த்தைப்‌ பாடிய அக்கம்பரே வியந்த பாடல்‌ எந்த 
வரிசையில்‌ வைத்து எண்ணத்தக்கது£ மூங்கில்‌ 
இலை மேலே ? என்ற ஏற்றப்‌ பாட்டின்‌ முடிவு காணாது 
திகைத்துப்‌ பின்‌, அந்த ஏற்றக்காரனே, *₹ தூங்கும்‌ 
பனி நீரே ? என்று முடித்த பிறகுதான்‌, அப்பாடலும்‌ 
கவிதை என்ற உணர்வு அவர்‌ உள்ளத்தே பிறந்தது. 
ஆகவே, சாதாரணப்‌ பாடல்களாயினும்‌, மக்கள்‌ 
உள்ளம்‌ கொள்ளும்‌ வகையில்‌ அமைந்தனவெல்லாம்‌ 
மதுரப்‌ பாடல்களே. அந்த வகையிலேதான்‌ இந்த 
மதுரகவி என்ற பிரிவு அமைந்தது என்று திட்டமாக 
நான்‌ கூற முன்‌ வரவில்லை. அது பற்றி அஜிஞர்‌ 
முடிவு கூறட்டும்‌. எப்படியாயினும்‌, இனிமையான 
கவிதைகளை * மதுரகவி? என ஒரு பிரிவாகப்‌ பிரித்து, 
இடைக்காலத்தில்‌ தமிழ்க்‌ கவிதைகளை நான்கு பெரும்‌ 
பபிரிவுகளாக்கியுள்ளனர்‌ என்பது மறுக்க முடியாத 
உண்மையாகும்‌. 


மதுர கவியைப்‌ பற்றிய ஆய்வை இந்த அளவோடு 
நிறுத்தி, அடுத்ததற்கு வருவோம்‌. அடுத்துள்ள சித்‌ திர 
கவி பற்றி முன்னமே பார்த்துவிட்டோம்‌. எனவே, 
இன்னும்‌ அறிய வேண்டிய கவி வித்தாரம்‌ ஒன்றே. 
வித்தாரம்‌ என்பது, வடமொழியாம்‌ விஸ்தாரம்‌ * 
_ என்பதன்‌ திரிபேயாகும்‌, விஸ்தாரம்‌ என்ற சொல்‌ 
வி௱க்கமாக அல்லது விரிவாக அமைவதைக்‌ குறிக்கும்‌. 
“விஸ்தரித்துப்‌ பேசு * என்னால்‌, ₹ நன்கு விளங்குமாறு 


கவிதையின்‌ வகைகள்‌ 87 
பத அதல பக்‌ பபப ப பயன பயம ப பய்‌ அட பமட் க பட பயவா ப்பி பவட பல்க்‌ 


பலவாக எடுத்துக்‌ காட்டு * என்பதுதானே பொருள்‌?” 
எனவே,  இவ்வித்தார கவிகளும்‌ மற்றவரைக்‌ 
காட்டிலும்‌ விளக்கமாகப்‌ பாடப்படுவன என்பது புலனா 
கின்றது. ஆசு கவி, அவசரத்தில்‌ எடுத்த பொருள்‌ 
பற்றி ஒரு வெண்பாவோ வேறோ பாடி முடித்து 
விடுவான்‌. பதுரகவி, இனிய நல்ல உளம்‌ தொடும்‌ 
பாடல்களையே பாடுவன்‌ போலும்‌ 1 ! சித்திர கவியும்‌ ஒரு 
சித்திரத்துக்குள்‌ அடங்கும்‌ வகையிலே, ஒரு பாட்டைப்‌ 
பாடி முடிப்பவன்‌ தானே ?. ஆனால்‌, வித்தார கவியோ, 
எடுத்த பொருளை விளக்கும்‌ வகையில்‌ எத்தனை பாட்‌ 
டுக்கள்‌ வேண்டுமானாலும்‌ புலவன்‌ உள்ளமும்‌ கைக்‌ 
கொண்ட கோலுமே அவன்‌ பாட்டின்‌ எல்லையை வரை 
யறுக்கத்‌ தக்கவாறு அமைவதுவேயாகும்‌. *கடல்‌ 
மடை திறந்தால்‌ ஒத்த? என்று ஓர்‌ உவமை சொல்வ 
துண்டு. அவ்வுவமையைப்‌ போன்று, எல்லையில்லா து 
ஆயிரக்‌ கணக்கிலே பாடல்‌ பாடுபவன்‌ வித்தார 
கவியாவன்‌. இந்த இலக்கணப்படி ஈம்‌ நாட்டில்‌ 
காவியம்‌ இயற்றியுள்ள அத்தனை பேரும்‌ வித்தார 
கவிகளே. அவர்தம்‌ காவியங்கள்‌ அத்தனையும்‌ வித்‌ 
தார கவிதைகளேயாம்‌. 

இந்த வித்தார கவிதையைத்‌ தமிழில்‌ “அகலக்கவி? 
என்றும்‌ சொல்லுவர்‌. அகலம்‌ என்பதும்‌ விரிந்து பரந்த 
ஒரு பொருளைத்தானே தருகின்றது? எனவே, பரந்த 
காவியங்கள்‌ வித்தார கவிகளாகும்‌. பாட்டியல்‌ 
என்னும்‌ நூலானது இவ்வித்தார கவிக்கு இலக்கணம்‌ 
கூறுகின்‌ றது. இதன்படி இவ்வித்தார கவி இரண்டு 
வகைப்படுகின்றது. ஒன்று, ஒரு வகைப்‌ பாவே 
தொடர்ச்சியாக அமைய, ஏதாவது ஒரு பொருள்‌ 
பற்றியோ வரலாறு பற்றியோ பலப்பல அடிகள்‌ 
பாடிக்‌ காவியத்தை முடிப்பது; மற்றொன்று பல 


88 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வகைப்‌ பாடல்கள்‌ சேர்ந்து, பொருள்‌ பற்றியோ, 
வேறு வகையீலோ பலப்பல பாடல்களால்‌ ஆக்கிக்‌ 
காரவியத்தை,.முடிப்பது. முன்ன தற்குச்‌ சிலப்பதிகாரம்‌, 
மணிமேகலை முதலியன சான்றாகும்‌, ஆசிரியப்பா 
என்ற ஒரே செய்யுளிலே எடுத்த காவியத்தைப்‌ 
பலவாறு பெருக்கிக்கொண்டு சென்று முடித்துள்‌ 
ளார்கள்‌ ஆசிரியர்கள்‌. பின்னதற்குச்‌ சங்கத்‌ தொகை 
நூல்களும்‌, பிற்காலக்‌ காவியங்களாகிய சிந்தா 
மணி, கம்பராமாயணம்‌ ஆகியவையும்‌ 


உதார 
ணங்களாக அமையும்‌. 


இவை பொருள்‌ பற்றியும்‌ 
வரலாறு பற்றியும்‌ பல்வேறு வகைப்பட்ட பாடல்‌ 
களைக்‌ கொண்டு முடியும்‌ கவிதைத்‌ தொகுதிகள்‌ 
தாமே? எனவே, இவ்வாறு விரிந்த நிலையில்‌ விளக்க 
வரும்‌ பொருளையோ கதையையோ காட்டும்‌ கவிதை 
களைப்‌ பாடுவோர்‌ வித்தார கவிகளாவர்‌, அக்கவிதைத்‌ 
தொகுதிகளே வித்தார கவிகளாம்‌. 


கவிதையை எத்தனையோ கோணங்களிலிருக்து 
பாகுபடுத்திப்‌ பார்த்தோம்‌. அதன்‌ விரிவு எல்லையற்று 
வளர்ந்துகொண்டே தான்‌ செல்கின்றது. நாம்‌ மேலே 
கண்டபடி, சங்ககாலத்தில்‌ இருந்த நிலையைக்‌ 
காட்டிலும்‌ பிற்காலத்தில்‌ கவிதை விரிவடைந்து 
விட்டது. கவிதை விரிவடைய விரிவடையுக்‌ காப்பி 
யங்களும்‌ நாட்டில்‌ பெருகலாயின, எனவே, அக்காப்பி 
யங்களுக்கும்‌ இலக்கணம்‌ கண்டாக வேண்டிய ஒரு. 
நிலை இலக்கணப்‌ புலவர்களுக்கு ஏற்பட்ட து. தண்டி 
யலங்காரத்திலே ஆசிரியர்‌ காப்பியத்துக்கே இலக்‌ 
கணம்‌ கற்பித்துவிட்டார்‌. அவர்மேல்‌ தவறில்லை. 
இலக்கியம்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ இயம்புதல்தானே 
மரபும்‌ முறையும்‌? அர்த வகையில்‌ அக்காலத்தில்‌ 
நாட்டில நடமாடிய இலக்கிங்களை--காப்பியங்களை_- 


கவிதையின்‌ வகைகள்‌ 89 





கவிதைத்‌ தொகுதிகளை வைத்துக்கொண்டு காப்பி 
யங்களுக்கு இலக்கணம்‌ வரைந்த்து வரலாற்றுக்கு 
ஏற்ற ஒன்றேயாகும்‌. 


காப்பியத்தைப்‌ பெருங்காப்பியம்‌, காப்பியம்‌ என 
இரண்டாகப்‌ பிரித்தார்‌ ஆசிரியர்‌ ; * பெருங்காப்பிய 
நிலை பேசுங்காலை ? என்று ஒரு பெரிய கத்திரத்தையே 
பீடிகையுடன்‌ பெருங்காப்பியத்துக்கு இலக்கண 
வரம்பாக அமைத்துவிட்டார்‌. அதிலே என்னென்ன 
வகையான பொருள்கள்‌ இடம்பெற வேண்டும்‌ 2? அவை 
எந்தெந்த வகையில்‌ பாடப்பெற வேண்டும்‌?” அக்‌ 
காப்பியத்தைப்படிப்பதால்‌ உண்டாகும்‌ பயன்‌ என்ன 2 
அவற்றில்‌ அமையும்‌ சிறப்பு உறுப்புக்கள்‌ யாவை ? 
அவற்றின்‌ அமைப்பு யாது? இவற்றையெல்லாம்‌ 
தொகுத்து விளக்கி இன்ன வகையில்‌ அமைவதே 
பெருங்காப்பியம்‌ என்ளுர்கள்‌. 
சிந்தாமணி, கம்பராமாயணம்‌ போன்‌ றஐவைகளைத்‌ 
தான்‌ அவர்கள்‌ மேல்வரிச்சட்டமாக வை த்துக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌, அவை செல்‌ 
லும்‌ போக்கையும்‌ வகையையும்‌ ஒட்டித்தான்‌ 
இலக்கண வரம்பு அமைந்துள்ள து. அமைந்து 
அந்த இலக்கண வரம்பின்வழிப்‌ பின்னாளில்‌ ப்ல்ச்‌ 
பல காப்பியங்களைப்‌ பாடி இருக்கலாம்‌. அவற்றுள்‌ 
பெரும்பாலன நாட்டில்‌ நடமாடாத இலக்கியங்களா 
கவே சென்றன என்னலாம்‌. இந்தப்‌ பெருங்காப்பிய த்‌ 
தின்‌ இலக்கணம்‌ கண்ட ஆசிரியர்‌, இதற்குரிய 
இலக்கணங்கள்‌ சிலகுறைபட்டு வருவதையும்‌ எண்ணி, 
அவ்வாறு வருவனவற்‌ை றக்‌ காப்பியம்‌ எனக்கொண் 
டனர்‌. இவ்வாறு பிற்காலத்து இந்த வகையில்‌ இலக்‌ 
கணங்களெல்லாம்‌ பெருகிவிட்டன. 

6 


௩ம்‌ காட்டில்‌ உள்ள 


90 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கவிதைகளை இத்துணை வகைகளாகக்‌ காண்ப 
தன்றி, இன்னும்‌ எத்தனை யோ பிரிவுகளில்‌ பாகுபடுத்தி 
விட்டார்கள்‌. பாடுவோர்‌ உள்ள எழுச்சிக்கு ஏற்பக்‌ 
கவிதை பல்வேறு பெயர்களோடு பல்வேறு வகையில்‌ 
உ.ருப்பெற்றுள்ளது. பாட்டியல்‌ என்ற ஒரு நூலைப்‌ 
பற்றி மேலே கண்டோம்‌. அது ஒருவாறு தமிழ்‌ 
காட்டில்‌ உள்ள கவிதைத்‌ தொகுதிகளையெல்லாம்‌ 
வரையறுக்கின்றது எனலாம்‌. ஆனால்‌, இந்தக்‌ காலத்‌ 
தில்‌ வரையறுக்க ஒரு பாட்டியல்‌ யாரர்வது எழுது 
வாராயின்‌, அது பழையதினும்‌ பன்மடங்கு விரிவடை 
யும்‌ என்பது திண்ணம்‌, ஆம்‌! விரிவடையட்டும்‌. 
மொழி வளர்ச்சி அதில்தானே அமைந்துள்ளது ₹ 
ஆனால்‌, விரிவடையும்‌ அத்துணை வகைக்‌ கவிதை 
களும்‌ உயிர்‌ வாழ்க்கைக்கு எந்த வகையில்‌ உதவு 
கின்றன என்பதை எண்ணும்பேோதுதான்‌ * ஏன்‌ இத்‌ 
தனை பிரிவு £? என்று சிந்தை தடுமாறுகின்றது. அது 
பற்றிப்‌ பின்னர்‌ ஓரிடத்தில்‌ காண்போம்‌. எனவே, 
இங்கு அதைப்பற்றி ஆய்வதை விட்டுவிட்டு மேலே 
செல்லலாம்‌. 

தமிழ்‌ நாட்டில்‌ சங்க காலத்துக்குப்‌ பிறகு எத்‌ 
தனையோ படையபெடுப்புக்கள்‌ ௩டந்துள்ளன. சங்க 
காலத்துக்கு முன்னரே வடமொழியாளரும்‌ பிறரும்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ கலந்து வாழ்வாராயினர்‌. பின்னர்‌ எத்‌ 
தனை எத்தனையோ ௨கையான இனத்தாரும்‌, மொழி 
பேசுவாரும்‌, வாழ்க்கை நெறி வகுப்பாரும்‌ இக்காட்டில்‌ 
இடம்‌ பெறலாயினர்‌. அவரவர்‌ கூட்டுறவு காரண 
மாக அவர்தம்‌ மொழியும்‌, கலையும்‌, கலாசாரமும்‌ கலக்க 
ஆரம்பித்ததில்‌ வியப்பில்லையன்றோ ! கலைத்‌ துறையில்‌ 
பிற மொழிகளைக்காட்டிலும்‌ வடமொழியே தமிழுடன்‌ 
அதிகமாக உறவு கொள்ளா ஆரம்பித்தது. அந்த உற 


கவிதையின்‌ வகைகள்‌ 91 





வின்‌ வழியே, பலவடமொழிக்‌ காப்பியங்களும்‌, கவிதை 
களும்‌, வரலாறுகளும்‌ தமிழில்‌ இடம்‌ பெறலாயிவ. 
அதை ஒட்டிப்‌ பல பிரபந்தங்கள்‌ தமிழில்‌ எழலாயின. 
தமிழில்‌ தொண்ணூற்றாறு வகைப்‌ பிரபந்தங்கள்‌ 
உண்டு என வரையறுக்கிறது பாட்டியல்‌. அவற்றுள்‌ 
பெரும்பாலன காலத்தாற்‌ பிந்தியனவே. ஆற்றுப்‌ 
படையும்‌, அறிவுறுத்தலும்‌ சங்க காலத்தில்‌ காண்கி 
றோம்‌. ஆனால்‌, கோவையும்‌, ௮க்தாதியும்‌, கலம்பகமும்‌, 
பிள்ளைத்தமிழும்‌, இரட்டை மணி மாலையும்‌, மும்மணிக்‌ 
கோவையும்‌, இவை போன்ற இன்னும்‌ பலவும்‌ 
இடைக்காலத்தில்‌ காட்டில்‌ எழுந்தன. இவ்வாறு 
காட்டில்‌ வளர்ந்த இடைக்கால இலக்கியங்கள்‌ பெரும்‌ 
பாலும்‌ சமயங்கள்‌ பற்றியே எழுந்தன எலைம்‌. 

தமிழ்‌ நாட்டு வரலாற்றின்‌ இடைக்காலத்தே எத்‌ 
தனையோ சமயப்‌ போர்கள்‌ தமிழ்‌ காட்டில்‌ நடைபெற்‌ 
ள்ளன. சங்க காலச்‌ சமய நெறியை வெல்லச்‌ சம 
ணமும்‌ பெளத்தமும்‌ போட்டியிட்டன. பெளத்தத்தை 
வென்று சமணம்‌ வாழ்ந்தது. பின்‌ சைவமும்‌ 
வைணமும்‌ தழைத்தன. இப்படி ஒன்றை ஒன்று 
வென்று, தத்தம்‌ கொள்கையை நிலை காட்டிக்கொள் 
ளச்‌ சமயங்கள்‌ பாடு பட்டன. அக்காலங்களிலவெல்‌ 
லாம்‌ பொது மக்கள்‌ மனநிலையை அறிந்து அவர்கள்‌ 
மனங்களைத்‌ தத்தம்‌ பக்கல்‌ இழுக்கப்‌ பலப்பல பாடல்‌ 
கள்‌ தேவையாய்‌ இருந்தன போலும்‌! இன்றும்‌ ஈம்‌ 
அரசாங்கத்தார்‌ தம்‌ ஆட்சித்‌ திறனை விளக்கும்‌ வகை 
யில்‌ நல்ல பாடல்களும்‌, கதைகளும்‌, நாடகங்களும்‌ 
வரவேண்டுமென்று முயல்வதை நாம்‌ பார்த்திருக்‌ 
கின்றோமே ! அதைப்‌ போன்றே அன்றும்‌ பாடல்‌ வழி 
மக்கள்‌ மனத்தைத்‌ தம்‌ பக்கல்‌ ஈர்க்க எண்ணி 
னர்‌ சமய வாதியர்‌. சமணன்‌ ஒரு பிள்ளைத்‌ தமிழ்‌ 


92 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


இயற்றினால்‌, சைவன்‌ நான்கு பிள்ளைத்தமிழ்‌ இயற்றி 
னான்‌ ; அவன்‌ ஒரு கலம்பகம்‌ செய்தால்‌, இவன்‌ மேலும்‌ 
மூன்று கலம்பகங்கள்‌ செய்தான்‌. இப்படியே எண்‌ 
ணற்ற சிற்றிலக்கியங்களாகிய கவிதைத்‌ தொகுதிகள்‌ 
நாட்டில்‌ உலவலாயின . கவிதை வளர்ச்சி நிலை கண்டு: 
ஓரளவு மனத்தில்‌ மகிழ்ச்சி பிறந்த போதிலும்‌, அவை 
சமயக்‌ காழ்ப்பை நாட்டில்‌ விளைவிக்க வழியாய்‌ இருந்த 
மையின்‌, வருந்தவும்‌ நேர்கின்றது. 


சமய வேறுபாடுகளாலே பல சிற்றிலக்கியங்கள்‌ 
தோன்றின என்றாலுங்கூட, அத்துணை இலக்கியங்‌ 
களும்‌ சமயப்‌ பூசல்‌ நடைபெற்ற அந்த இடைக்‌ காலத்‌ 
திலேதான்‌ உண்டாயின என்று சொல்வதற்கில்லை. 
பதினான்காம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகும்‌, சென்ற 
நூற்றாண்டிலுங்கூடப்‌ பலப்பல சிற்றிலக்கியங்கள்‌ 
தோன்‌ றியுள்ளன. ஆகவே, சமயப்‌ பூசல்‌ ஓரளவு 
காரணமாயினும்‌, பெரும்பான்மையான காப்பியங்கள்‌ 
உண்டானதற்குக்‌ கால மாறுபாடே. காரணம்‌ என்று 
கொள்வது பொருத்தமானதாகும்‌. இன்று சைவ 
வைணவக்‌ பெளத்த, சமணக்‌ காப்பியங்களோடு மக 
மதிய கிறித்தவக்‌ காப்பியங்களும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ உள்‌ 
ளன. இன்று தமிழ்‌ இலக்கியங்கள்‌ என்று கொள்ளக்‌. 
கூடியவற்றைக்‌ கணக்கிட்டுப்‌ பார்த்தால்‌, அவற்றுள்‌ 
பெரும்பாலன சமயச்‌ சார்புடையனவாகவே அமைதல்‌ 
கண்கூடு. 


இத்தகைய காப்பியங்களை த்‌ தவிர, கவிதைத்‌ 
தொகுதி வேறு வகையாலும்‌ விரிவடைகின்‌ றது. 
அதுவே அறநூற்றொகுதி. அறமுரைத்த வள்ளுவர்‌ 
வாய்மொழியாம்‌ தெள்ளிய குறள்‌ தொடங்கி, இன்‌ 
றைய பாரதீயாரின்‌ ஆத்தி சூடி வரையில்‌ த்தனை 


கவிதையின்‌ வகைகள்‌ 93 
எத்தனை அறம்‌ விளக்கும்‌ கவிதைகள்‌ காட்டில்‌ உள்‌ 
ளன ! குறளொடு இணைந்த நூல்களைப்‌ பதினெண்‌ 
கீழ்க்கணக்கு என்றனர்‌ புலவர்‌. அவற்றின்‌ விரிவை 
யெல்லாம்‌ பின்னே காணலாம்‌, 


தமிழ்க்கவிதைகளின்‌ தோற்றத்தின்‌ காலத்தை 
இன்னதென அறிய முடியாவிடினும்‌, இன்று அது 
கடலினும்‌ பரந்து நிற்பதைக்‌ காண்கின்‌3ரும்‌. தமி 
மூன்‌ ௦ தொன்மையைக்கடர்‌ ந்தது தமிழ்க்‌ கவிதை. அந்தப்‌ 
பழமைக்குப்‌ பழமையாய்‌ உள்ள தமிழ்க்‌ கவிதை இன்‌ 
இம்‌ புதுமைக்குப்புதுமையாகவும்‌ அமைந்து தமிழர்‌ 
வாழ்வை உலகுக்குக்‌ காட்டிக்‌ கொண்டிருக்கின்றது. 
தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்றி, திருக்திய மொழிகளுள்ள 
காடுகளிலெல்லாங்கூட, அவ்வக்காட்டுக்‌ கவிதைகள்‌ 
நாட்டின்‌ அச்சாணியாகி அமைவதை அறிஞர்‌ அறிக்‌ 
துள்ளனரன்ரோ ! கடல்‌ போலப்‌ பரந்த கவிதைப்‌ பிரி 
வில்‌ நாம்‌ கண்டன சில; காணாதன பல. பிற்காலத்தே 
தோன்றிய சந்தக்‌ கவிதைகளும்‌ அவற்றின்‌ பிரிவு 
களும்‌ பலவாகும்‌. இவ்வாறு இன்னும்‌ எத்த 
னையோ கவிதை வகைகள்‌ உண்டு, சமயம்‌ கேருங்கால்‌ 
பின்னர்‌ அவற்றைப்‌ பற்றியெல்லாம்‌ ஆங்காங்கே 
கண்டுகொண்டே செல்லலாம்‌. 


இதுகாறும்‌ கூ.றியவற்றால்‌, கவிதைக்கு உள்ள 
வேறு தமிழ்ப்‌ பெயர்கள்‌ யாவை என்பதும்‌, அவை 
எவ்வாறு பொருந்துவன என்பதும்‌, அச்செய்யுள்கள்‌ 
யாப்பு முதலிய செய்யுள்‌ இலக்கணப்படி எந்தனை எத்‌ 
தனை வகையாகப்‌ பிரிக்கப்படுகின்றன என்பதும்‌, 
கவிதைகள்‌ இலக்கண முறையிலன்‌ றி வேறு எவ்வெவ்‌ 
வகையில்‌ எவ்வெவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன்‌ என்ப 
தும்‌, பாடல்‌ பழங்காலந்தொட்டு இன்று வரை என்‌ 


4 சுவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


னென்ன வகையில்‌ மாற்றம்‌ பெற்று வந்துள்ளதென்‌ 
பதும்‌, இடைக்காலத்தில்‌ பிரிக்கப்பட்ட ஆசு, மதுர, 
சித்திர, வித்தார கவிகள்‌ யாவை என்பதும்‌, இன்று 
நாட்டிலே பிறந்த பாட்டியல்‌ வழியாக எழுந்த இலக்கி 
யங்கள்‌ இவையென்பதும்‌, இவை அனைத்தும்‌ ஒரே 
வழியில்‌ கவிதைத்‌ தொகுதியில்‌ அடங்குவனவே 
என்பதும்‌ கண்டோம்‌. மேல்‌ இக்கவிதை ஊற்றுக்கு 
முதலிடமான கவிஞரைக்‌ காண்போம்‌. 


4. கவிஞர்‌: வெற்றி 








“கவிதைப்‌ புலமையில்‌ வெற்றி கண்டானோ 
அன்‌ றி.வீழ்ச்சி அடைந்தானோ! ஆனால்‌ கவிஞன்‌ வாழ்‌ 
வில்‌ வீழ்ச்சி அடைந்தவனே,: என்று சிலர்‌ கூறுகின்‌ 
றனர்‌. அவ்வாறு எண்ணுவது அவ்வளவு சரியன்று. 
கவிஞன்‌ வாழ்வின்‌ வெற்றியைக்‌ கண்டவனேயாவன்‌. 
உண்மைக்‌ கவிஞன்‌ எவனும்‌ வாழ்வில்‌ தோற்றான்‌ 
என்று கூறுவதற்கில்லை. அவன்‌ தோல்வியைப்‌ பல 
கோணங்களிலிருந்து பலர்‌ பல வகையாகக்‌ காண 
முயல்கின்றனர்‌. சாதாரணமாக நாட்டிலே வழங்கும்‌ 
ஓரு பழமொழி உண்டு. கல்வியும்‌ செவ்வமும்‌ ஓரிடத்‌ 
திலே சேர்க்திரா என்பது அதன்‌ கருத்து. கலைகல 
மெல்லாம்‌ பெற்ற கலைஞன்‌, செல்வமற்று வாழ்க்‌ 
கையில்‌ வாடத்தான்‌ வேண்டும்‌ என்பது அதன்‌ 
முடிவு போலும்‌ !. அதைப்போன்றே செல்வம்‌ உள்ள 
விடத்துக்‌ கல்வியே சேராது * எனவும்‌ கூறுகின்‌ 
றனர்‌. அக்கருத்துக்கள்‌ பற்றிய பாடல்களுங்கூட 


96 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வெளி வக்துள்ளன. * பூவின்‌ கிழத்தி பொலிதலாற்‌ 
சேராளே, காவின்‌ கிழத்தி நயந்து,” என்ற செய்யுள்‌ 
அடிகள்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ உள்ளவைதாம்‌. இவற்‌ 
ரூல்‌ கலைஞன்‌ அல்லது கவிரூன்‌ என்றும்‌ ஏழ்மையி 
லேயே உழன்றான்‌ என்று கொள்ளுவர்‌ ஒரு சிலர்‌. 
ஆனால்‌, ஆராய்ந்து பார்ப்பின்‌, நிலை வேறு என்பது 

ஈன்கு புலனாகும்‌. 
இவர்தம்‌ கொள்கைக்கு ஏற்பத்தான்‌ காட்டில்‌ 
கலைஞனையும்‌ கவிஞனையும்‌ ஏழையாகவே காட்டுகின்‌ 
னர்‌; கவிஞன்‌ என்றால்‌, ஏதோ கிழிந்த உடை, 
வறண்ட தலை, வற்றிய வயிறு, பலநாள்‌ பட்டினி, 
மெலிந்த தோற்றம்‌--இவையே பலர்முன்‌ தோன்றக்‌ 
கூடும்‌. கதைகளிலும்‌, பட ங்களிலும்‌ கவிஞர்களை இந்த 
வகையிலேதான்‌ காண்கின்றோம்‌. கதாசிரியர்களும்‌ 
இவர்களை அத்தகைய ஏழ்மை நிலையிலேதான்‌ சித்தி 
ரிக்கின்றார்கள்‌. ன கலையை வாழ்கைக்காக அர்ப்பணிக்க 
மாட்டோம்‌!” என்ற விடாப்பிடியோடு வாழ்வில்‌ வழுக்கி 
விழுந்து மாய்ந்த கவிஞர்‌ கதைகள்‌ நாட்டில்‌ அளவி 
ஐந்தன. அவற்றுடன்‌ வாழ்க்கையில்‌ உண்ண உண 
வுக்கும்‌, உடுக்க உடைக்குங்கூட வழி இழந்த கவிஞர்‌ 
பலர்‌, கதைகளின்‌ வழி ஈம்முன்‌ காட்சி தருகின்‌ றனர்‌. 
சங்ககாலம்‌ தொடங்கி இன்று வரையிலும்‌ சிறந்த கவி 
ஞர்‌ எனப்பட்டவரெல்லாரும்‌ அவ்வாறே அல்லல்‌ உற்‌ 
றார்‌ என்பதுதான்‌ பலருடைய முடிபாய்‌ உள்ள து. அவர்‌ 
தம்‌ முடிவுக்கு ஏற்ற வகையில்‌ அண்மையில்‌ வாழ்ந்த 
பாரதியாரின்‌ வாழ்க்கையையும்‌, வே ற பல இலக்கியச்‌ 
சான்றுகளையும்‌ எடுத்துக்‌ காட்டுவர்‌. வாழும்‌ காலத்‌ 
தில்‌ பாரதியார்‌ வறுமையில்‌ வாடினார்‌ என்பர்‌. 
ரிடம்‌ இருந்தது மெய்தான்‌. ஆனால்‌, 


வறுமை அவ 
வறுமையினால்‌ அவர்‌ வாடினார்‌ என்பது பேதைமை ! 


கவிஞர்‌ வெற்றி 97 


இதைப்‌ போன்‌?ற எத்தனையோ சங்க இலக்கியங்‌ 
களும்‌ புலவர்தம்‌ வறுமையைப்‌ பலவகையில்‌ எடுத்துக்‌ 
காட்டுகின்‌ றன. என்றாலும்‌, தமிழ்ப்‌ புலவர்கள்‌ அந்த 
வறுமையில்‌ வாடி வதங்கா து, வாழ்வில்‌ வெற்றி கண்ட 
வர்கள்‌ என்றே கூற வேண்டும்‌. 


தமிழ்‌ நாட்டில்‌ மட்டுமன்றி, உலக மொழிகளி 
லெல்லாம்‌ வாழ்ந்து கவிதையின்‌ வளம்‌ பெருக்கிய 
நல்ல கஞவிர்கள்‌ தம்‌ வாழ்க்கையை அவ்வளவு திறம்‌ 
பட அமைத்துக்கொள்ளவில்லை என்றே எழுதுகின்ற 
னர்‌. ஆங்கில காட்டிலே பெருங்கவிஞராய்‌ இருந்தவர்‌ 
எல்லாரும்‌, தம்‌ வாழ்வுக்‌ காலத்தில்‌ அவ்வளவாகச்‌ 
சிறக்கவில்லை என்பதை ஓரளவு ஒத்துக்கொள்ளலாம்‌. 
பிற்காலத்தில்‌ உலகம்‌ போற்றும்‌ உயர்ந்த கவிஞர்‌ 
களாய்‌ உள்ளவர்களெல்லாம்‌ தத்தம்‌ வாழ்வுக்‌ காலத்‌ 
தில்‌ அத்துணை உயர்ந்த வாழ்வில்‌ திளைக்கவில்லை 
என்று அறிந்தோர்‌ கூறுவர்‌. ஆனால்‌, அதன்‌ மூலம்‌ 
அவர்‌ தம்‌ வாழ்வில்‌ கண்டது தோல்வியே என்று 
முடிவு கட்ட முடியுமா ? 


ஆங்கில காட்டுப்‌ பாராளுமன்றத்திலே * இளைய 
பிட்டு” (202 ர௪றவ7) ஆண்ட காலத்திலே ௩டந்த ஒரு 
நிகழ்ச்சி, அக்காட்டில்‌ இலக்கியப்‌ புலவர்களுக்கு இருந்த 
ஏற்றத்தைக்‌ காட்டப்‌ போதுமானதாகும்‌. நாட்டின்‌... 
வரவு செலவுக்கணக்கை அறுதியிடும்‌ காலத்து இலக்‌ 
கியத்துக்கும்‌ ஓர்‌ அளவு ஒதுக்க வேண்டும்‌ என்று ஓர்‌ 
உறுப்பினர்‌ வேண்டியிருப்பார்‌ போலும்‌ ! அதற்குத்‌ 
தலைவர்‌ * இலக்கியம்‌ தன்னைத்தான்‌ காத்துக்கொள் 
ளும்‌. நாம்‌ கவலைப்பட வேண்டா,” என்று கூறினாராம்‌. 
ஆனால்‌, அதற்குப்‌ பதிலாக, “ஆம்‌; அது தன்னையும்‌. 
காத்துக்கொள்ளும்‌, உன்னையும்‌ கவனித்துக்கொள் 


98 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ளும்‌,” என்ற தொடர்‌ புறப்பட்டதாம்‌. * அதிலேதான்‌ 
எவ்வளவு உண்மை பொதிந்துள்ள து ! அலட்சியமாக, 
இலக்கியம்‌, கவிதை, கலை ஆகியவற்றை மக்களும்‌, 
நாடாளுபவரும்‌ ஒரு வேளை ஒதுக்க நினைத்தாலும்‌, 
உண்மையில்‌ அவ்வாறு செய்வது அவ்வளவு ளி 
தன்று என்பது, புரிகின்றதன்றோ ! அரசர்‌ முடி ச,மந்த 
போதிலுங்கூட அவர்‌ காலத்தில்‌ தோன்‌ றிய கவிதைக 
ளும்‌ கலைகளும்‌ என்றென்றும்‌ வாழ்ந்து அவ்டரசர்‌ 
பெயரை உலகில்‌ நிலைநாட்டிக்கொண்டிருப்பதை அறி 
யாதார்‌ யார்‌? மேலை நாட்டுப்‌ பாராளுமன்ற உறுப்பினர்‌ 
கூறியது போன்று, கவிஞர்‌ விரும்பினால்‌, தாம்‌ வாழ்‌ 
வதோடல்லாது, தம்‌ நாட்டையும்‌ உலகையுமே வாழ்விக்‌ 
கக்கூடுமே ! தம்‌ காலத்து வாழும்‌ மன்னர்களையெல்‌ 
லாம்‌ மாநிலம்‌ உள்ளவரை பெருமையோடு நிலைபெறச்‌ 
செய்யலாமே! சங்க காலத்தில்‌ வாழ்ந்த எத்தனை புலவர்‌ 
இன்று வரை கணக்கற்ற மன்னர்களை வாழச்‌ செய்துள்‌ 
ளனர்‌? வீறு பெற்றுச்‌ செல்வம்‌ மிக்குச்‌ சிறந்து வாழ்ந்த 
மன்னனைப்‌ பற்றியெல்லாம்‌ காம்‌ இன்று அறிய முடி 
யாதே! ஆயினும்‌, எளிய மன்னனாயினும்‌, அவன்‌ 
புலவர்தம்‌ வாய்மொழியிற்படுவானாயின்‌, அவன்‌ என்‌ 
றென்றும்‌ சிரஞ்சீவியாக நிற்கும்‌ அமரத்துவம்‌ எய்தி 
விட்டவனல்லவோ ! எத்தனைக்‌ குறுகில மன்னர்‌ இன்று 
ம்லிடையே புறநானூற்றிலும்‌ பிற இலக்கியங்களிலும்‌ 
காட்சியளிக்கின்‌ றனர்‌ !:எத்தனைச்‌ சிறப்புக்கள்‌ அவர்‌ 
களைப்‌ பற்றிப்‌ புலவர்கள்‌ பாடிக்‌ கவிதைகள்‌ புனைந்‌ 
துள்ளனர்‌! இதனாலன் றோ மணி முடி. தரித்த பாண்டிய 
மன்னன்‌-பகைவர்களுக்குப்‌ புறமுதுகிடாத புரவலன்‌ .. 
யாருக்கும்‌ பின்னடையாத வெற்றி வீரன்‌ - பாண்டியன்‌ 


1. “1/448£கரமா6 ஏபி] (8106 கோச 06 119216 ஹார்‌ 4001 100- 


கவிஞர்‌ வெற்றி 99 


ஆம்‌ ! அவன்‌ புலவர்‌ பழிச்சொல்லுக்கு அஞ்சினான்‌... 
புலவர்‌ பழிப்பாராயின்‌, அவனும்‌ அவன்‌ ஊரும்‌ காடும்‌ 
உலகமுள்ளளவும்‌ இகழ்ச்சியை ஏற்று அல்லவோ 
வாழவேண்டிவரும்‌ ? “புலவர்‌ பாடும்‌ புகழுக்கு ? ஏங்கி 
இருந்த மன்னர்‌ எத்தனை பேர்‌ ! “புலவர்‌ பாடும்‌ புகழைப்‌ 
பெற்றவர்‌, இம்மையில்‌ மட்டுமன்றி, மறுமையிலும்‌. 
நல்ல வகையில்‌ வீடெய்துவார்கள்‌!* என்றும்‌ கூறியுள்‌ 
ளனனே! 


* புலவர்‌ பாடும்‌ புகழோர்‌ விசும்பின்‌ 
வலவன்‌ ஏவா வான ஊர்தி 
எய்துப என்பதம்‌ செய்வினை முடித்து." 


என்ற புறநானூற்றுச்‌ செய்யுள்‌ அவ்வுண்மையைத்‌ 
தெள்ளத்‌ தெளியக்‌ காட்டுகின்‌றதே ! மேலே கண்ட 
பாண்டியன்‌ -- தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற. 
நெடுஞ்செழியன்‌--புலவர்‌ பாடாத ஒன்றையே பழி 
யாகக்‌ கருதினான்‌ என்பதை அவன்‌ வாய்ப்பாட்டே. 
௩மக்கு நினைவூட்டுகின்‌ றதே! 


மாற்றாரைப்‌ போரில்‌ வென்று, வெற்றி கொண்டு. 
நாட்டில்‌ ஈலிவு உண்டாகாமல்‌ காக்க வேண்டுவதா 
மன்னவன்‌ பொறுப்பு. நெடுஞ்செழியன்‌ வயதில்‌ இளை 
யவன்‌ என்று, மாற்றார்‌ பலரும்‌ திரண்டு வந்தனர்‌ 
போலும்‌! அதை அறிந்த வீரன்‌ நெடுஞ்செழியன்‌, பின்‌ 
னடையவில்லை. எதிர்த்தவர்‌ அனைவரையும்‌ ஒரு சேரத்‌. 
தோற்கடிக்கப்‌ புறப்படுகிறான்‌; அப்போது வஞ்சினங்‌ 
கூறுகின்றான்‌. அவ்வஞ்சீனத்தின்‌ இடையிலேதான்‌ 
அவன்‌, புலவர்தம்‌ கவிதைப்‌ பொன்மொழிக்குத்‌ தக்‌ 
துள்ள ஏற்றமும்‌ புலப்படுகின்‌ றது. “மாற்றாரை ஒருங்கு 
அகப்படுத்தி வெற்றி கொள்ளவில்லையானால்‌, என்னை 
இன்னின்ன பழி சேரட்டும்‌? என்ற வஞ்சினம்‌ அவன்‌ 


306 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வாய்‌ வழி: வெடித்து வெளி வருகின்றது. அப்பழி 
களில்‌ ஒன்று -- மிகுந்தது -- புலவர்‌ பாடாத பழி. 
அவன்‌ காலத்தே சிறக்க விளங்கிய புலவர்‌ மாங்குடி 
மருதனார்‌. அவரைத்‌ தலைவராக உள்ளிட்ட எல்லாப்‌ 
புலவர்களும்‌ என்னைப்‌ பாடாத பழிக்கு கான்‌. ஆளா 
- வேன்‌! என்கின்றான்‌. 

'சிறுசொற்‌ சொல்லிய சினங்கெழு வேந்தரை 

அருஞ்சமம்‌ சிதையத்‌ தாக்கி முரரமொடு 

ஒருங்ககப்‌ படேஎ௭ ஞயின்‌......... 

ஓங்கிய சிறப்பின்‌ உயர்ந்த கேள்வி 

மாங்குடி மருகன்‌ தலைவ னாக 

உலகமொடு நிலைஇய பலர்புகழ்‌ சிறப்பின்‌ 

புலவர்‌ பாடாது வரைகஎன்‌ நிலவரை!!! (புறம்‌. 72 
என்பன அவன்‌ கூறிய சொற்களே. இப்புறகானூற்‌ 
அப்பாடல்‌ அவன்‌ புலவர்மாட்டுக்‌ கொண்டிருந்த 
அன்பையும்‌ சிறப்பையும்‌ விளக்கும்‌ அருங்கருவியா 
யன்றோ அமைகின்றது! உலகம்‌ உள்ளளவும்‌ அவர்‌ 
தம்‌ வாய்மொழியால்‌ வரும்‌ புகழ்‌ நிலைக்கும்‌ என்றல்‌ 
லவா அவனே கூறுகின்றான்‌! ஆம்‌; அத்தகைய 
மன்னர்‌ மன்னரெல்லாம்‌ தம்‌ வாய்மொழிக்கு ஏங்கும்‌ 
படி பாட்டிசைக்கும்‌ - கவிதை பாடும்‌ - புலவர்களை 
வாழ்வில்‌ தோற்றவர்‌ என்று யாராவது கூறின்‌; அது 
எவ்வளவு பொருந்தாத ஒன்று என்று சொல்ல 
வேண்டும்‌ ? 

கவிதைகள்‌ மட்டுமன்றிக்‌ கலைகள்‌ அனைத்துமே 
மன்னவரை என்றென்றும்‌ வாழ வைப்பனவாகும்‌. 
மாமல்லபுரத்தை அறியாத தமிழர்‌ இருக்க மாட்டார்‌. 
தமிழர்‌ மட்டுமென்ன ! இந்திய நாட்டிலேயும்‌ பலர்‌ 
அதைக்காண ஓடி வருகின்றனர்‌. உலக யாத்திரிகர்‌ 


கவிஞ்ர்‌ வெற்றி 101 





களில்‌ சென்னைக்கு வருவோர்‌ எல்லோரும்‌ அந்த மாமல்ல 
புரச்சிற்பங்களைப்‌ பாராது செல்ல மாட்டார்‌ என்பது: 
கண்‌ கூடு. ஆம்‌ அத்தகைய அழகிய சிற்பங்களைச்‌ 
செதுக்கியவர்‌ யாரோ! அவர்‌ கைக்கொண்ட கல்‌ 
லுளியும்‌ பிற பொருள்களும்‌ எங்குள்ளனவோ ! யாமறி' 
யோம்‌! ஆயினும்‌, அக்கலைக்கோயில்‌ உருவான காலத்‌. 
தில்‌ வாழ்ந்த அந்தப்‌ பல்லவப்‌ பெருமான்‌ ஈ௩ரசிங்கனை, 
மாமல்லபுரத்தைப்‌ பற்றி நினைக்குக்தொறும்‌, நாம்‌ 
நினைக்கத்தானே வேண்டும்‌? மாமல்லபுரம்‌ என்ற ஊர்ப்‌ 
பெயரே அவனை கினைவூட்டுகின்‌ றதே! “மாமல்லன்‌” என்‌ 
பது ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ காஞ்சியைத்‌ தலை நகராகக்‌. 
கொண்டு ஆண்ட நரசிங்கன்‌ விருதுப்பெயர்களுள்‌ 
ஒன்று. அவன்‌ காலத்தில்‌, அவனது உதவியால்‌ ஆக்‌. 
கப்பெற்ற அச்சித்திரச்‌ சிற்பபுரிக்குத்‌ தன்‌. விருதுப்‌ 
பெயர்களில்‌ ஒன்றையே பெயராக அமைத்ததில்‌ வியப்‌ 
பில்லை யன்றோ! ஆம்‌! அம்மாமல்லபுரக்‌ கற்கோயில்கள்‌- 
என்றென்றும்‌ ஈரசிங்கன்‌ பெருமையையும்‌, அவன்‌ 
. வழிப்‌ பல்லவர்‌ பெருமையையும்‌, அதன்‌ வழித்‌ தமிழர்‌ 
தம்‌ கலைத்திறனையும்‌ உலகுக்குக்‌ காட்டிக்கொண்டே 

இருக்குமல்லவா ! இவ்வாறு தன்னைப்‌ பற்றிக்‌ கவலை 
கொள்ளாது, தன்‌ வாழ்வையே தியாகம்‌ செய்து, குன்‌ 
நாட்டுக்கும்‌, மன்னனுக்கும்‌, கலைக்கும்‌ அழியாப்‌ 
புகழைத்‌ தேடித்தந்த கலைஞனை வாழ்வில்‌ வீழ்ந்தழிக்‌. 
தவன்‌ என்று கூற முன்‌ வருவார்களா ! 

இத்தகைய சிறப்புக்களையெல்லாம்‌ எண்ணிய 
குமரகுருபரர்‌, இக்கவிகளுக்குப்‌ பெரும்பெருமையைத்‌. 
தேடித்தர விரும்புகின்றார்‌; உலகையெல்லாம்‌ நான்‌ 
முகனாகிய பிரமன்‌ உண்டாக்குகின்றான்‌ என்பது 
புராண வரலாறு. அவ்வரலாற்றை உள்ளடக்கிப்‌ (பல 
உலகங்களை உண்டாக்கும்‌ பிரம னும்‌, கவிகளைப்படைக்‌.. 


192 கண்தையும்‌ வாழ்கையும்‌ 
சம்‌. பவருலக்கு ஒப்ப உடன்‌. 
கிண்ளுர்‌. “அயப்பிரமண்‌ உக்கும்‌ உடலும்‌ ர 
மாஜியூம்‌, என்தல்‌. பதக்‌ விரைவில கெட்டொம்‌ 

அண்றுண... ஆனால்‌, இ செய்யும்‌ கவிதையாக 
உடம்புகனோ ண்‌ ந ன்றும்‌ வாழ்கின்‌ றன,” எண்று 
கூறி, இதணால்‌ கவிஞர்கள்‌ படைப்புக்‌ கடவினும்‌ மேம்‌ 












யட்டவர்‌ எண்‌. ணு காட்டுகின்றார்‌. ஆனால்‌, சம்வளுரிடம்‌ 
கூடி கொண்ட கலைமகள்‌ அட்பிரமணிடமேஇடைவளுது 
இயங்குகின்ழுன்‌ என்பதையம்‌ குறித்து இருவரையம்‌ 
ஒப்பூ கோக்குகின்னாா்‌. இ நூற்‌ கலை ச்செல்வியாகிய 
கலைமகன்‌ வழிப்பணனியா அ வின்னாமோணுன்‌, ஆழியும்‌ 
உடம்யையும்‌ உலகையம்‌ படைக்கும்‌ மலரவனிலும்‌: 
அழியாக்‌ கவிதை படைக்கும்‌ புலவரே மேலானவர்‌ 
என்ற கருத்தை அமைத்து. 

கமைமகள்‌ வாழ்க்கை ம தெனிஹுகம்‌ 

மரைவன்‌ ௨ண்தமிோர ஒவ்வான்‌:- மலரைவன்செய்‌ 

ல்க மாய்வன யே க மாவா புகழ்கொண்டு 


நீறுவர்‌ செய்யும்‌ உடம்பு (கீ.தி கெறி.? 



















என்கின்றார்‌. இப்புலவர்களை வாழ்வில்‌ வெற்றி காணா 
தவர்‌ எனக்‌ கூற முடியமா ? 


எனினும்‌, இப்புலவர்கள்‌ வாற வகைய யாது. 
செல்வ நிலயில்‌ வரத கல்‌ வழியில்‌ தோல்வியே 
பெற்றார்கள்‌ என்று சி௨ர்‌ வாதிக்கக்கூடும்‌. அதற்‌ 
குச்‌ சான்றாக இப்புலவர்தம்‌ பாடல்களையே எடுத்‌ 
துக்‌ காட்டக்கூடும்‌, சங்க இலக்கியங்களிலும்‌ 
பிற்கால இலக்கியங்களிலும்‌ புலவர்‌ வறுமை 
பைப்‌ பற்றிப்‌ பலப்பல பாடல்கள்‌ உள்ளன. ஆற்றுப்‌ 
டை நூல்களிலே புலவன்‌ அரசசைக்‌ காண்ப 
தன்‌ முன்‌ இருந்த அவல கிலையும்‌, பின்னர்‌ அரசன்‌ 


362 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கும்‌ புவருலக்கு ஒப்பாக மாட்டான்‌, என்று பாடு 
கின்றார்‌. *அப்பிரமன்‌ படைக்கும்‌ உடலும்‌ உலகும்‌, 
மாறியும்‌, அழிந்தும்‌, சிதைந்தும்‌ விரைவில கெட்டொழி 
கின்‌ றன. ஆனால்‌, இக்கவிஞர்‌ செய்யும்‌ கவிதையாகிய 
உடம்புகளோ,) என்றென்றும்‌ வாழ்கின்‌ றன,” என்று 
கூறி, இதனால்‌ கவிஷர்கள்‌ படைப்புக்‌ கடவுளினும்‌ மேம்‌ 
பட்டவர்‌ என்று காட்டுகின்றார்‌. ஆனால்‌, கலைஞரிடம்‌ 
குடி கொண்ட கலைமகள்‌ அப்பிரமனிடமேஇடையரு.து 

்‌ இயங்குகின்றாள்‌ என்பதையும்‌ குறித்து இருவரையும்‌ 
ஒப்பு நோக்குகின்றார்‌. இருவரும்‌ கலைச்செல்வியாகிய 
கரிலமகள்‌ வழிப்பணியாற்றுகின்ருரேனும்‌, அழியும்‌ 
உடம்பையும்‌ உலகையும்‌ படைக்கும்‌ மலரவனிலும்‌; 
அழியாக்‌ கவிதை படைக்கும்‌ புலவரே மேலானவர்‌ 
என்ற கருத்தை அமைத்து, 
௨... *கலைமகள்‌ வாழ்க்கை முகத்த தெனினும்‌ 

மலரவன்‌ வண்‌ தமிழோர்க்கு ஒவ்வான்‌;--மலரவன்செய்‌ 

வெற்றுடம்பு மாய்வன போல்‌ மாயா புகழ்கொண்டு 


மற்றவர்‌ செய்யும்‌ உடம்பு." (நீதி நெறி.7) 
என்கின்றார்‌. இப்புலவர்களை வாழ்வில்‌ வெற்‌ றி காணா 
தவர்‌ எனக்‌ கூற முடியுமா 7 


எனினும்‌, இப்புலவர்கள்‌ வாழ வகையறியாது, 
"செல்வ நிஷையில்‌ வாழ்க்கை வழியில்‌ தோல்வியே 
பெற்றார்கள்‌ என்று சிலர்‌ வாதிக்கக்கூடும்‌. அதற்‌ 
குச்‌ சான்றாக இப்புலவர்தம்‌ பாடல்களையே எடுத்‌ 
துக்‌ காட்டக்கூடும்‌. சங்க இலக்கியங்க ளிலும்‌ 
பிற்கால இலக்கியங்களிலும்‌ புலவர்‌ வறுமை 
“யைப்‌ பற்றிப்‌ பலப்பல பாடல்கள்‌ உள்ளன. ஆற்றுப்‌ 
ய்டை நூல்களிலே புலவன்‌ அரசரைக்‌ காண்ப 
தன்‌ முன்‌ இருந்த அவல நிலையும்‌, பின்னர்‌ அரசன்‌ 


கவிஞர்‌ வேற்றி 103 
அளித்த அரும்பெரும்பொருள்‌ பெற்று வாழ்ந்த பெரு 
நிலையும்‌ பேசப்படுகின்‌ஐன. குமணனைப்‌ பாடிய பெருஞ்‌ 
சித்திரனார்‌ போன்றுர்தம்‌ பாடல்களிலேயும்‌ வறு 
மையின்‌ வெறியாட்டம்‌ தெரிகின்றது. அவற்றைக்‌ 
கொண்டு புலவர்கள்‌ வாழ்வில்‌ தோல்வியுற்றவர்களே 
என்பர்‌ சிலர்‌. அவர்‌ கூறும்‌ ஆதாரங்களுள்‌ சிலவற்‌ 
றைக்‌ காண்போம்‌: 


சங்க இலக்கியமாகிய பத்துப்‌ பாட்டில்‌ மன்ன 
ரைப்‌ பாடிய நான்கு ஆற்றுப்‌ படைகள்‌ உள்ளன) 
இறைவனைப்‌ பாடிய திருமுருகா ற்றுப்படையை க்கி 
முதலில்‌ மூன்றையும்‌, பின்‌ வரும்‌ கூத்தர்‌ ஆற்றுப்‌ 
படையாகிய மலைபடுகடாம்‌ என்ற நூலையும்‌ கொள் 
ஞளுவர்‌. இவற்றுளெல்லாம பாடுகின்ற புலவர்‌, பொரு 
கரையும்‌ பாணரையும்‌ கூத்தரைபும்‌ முன்னிறுத்தி, 
அவர்கள்‌ வாடிய வறுமை நிலையை விளக்கிப்‌ பின்‌ 
இன்னின்ன அரசரைக்‌ கண்டமையின்‌ இன்னின்ன 
வகையான சிறப்புப்‌ பெற்றார்கள்‌ எனக்‌ குறிக்கின்ற 
னர்‌. அவற்றின்‌: மூலம்‌ புலவர்தம்‌ வறுமை நிலை ஒரு 
வாறு புலனாகின்‌ றதென்பர்‌. 


ஒரு புலவர்‌ ஓய்மான்‌ காட்டு ௩ல்லியக்‌ கோட 
னைப்‌ பாடுகின்றார்‌ ; அவன்‌ கொடைத்‌ தன்மையைக்‌ 
குறித்துப்‌ பாராட்டுகின்றார்‌. இடைக்கழி காட்டு ௩ல்‌ 
லூர்‌ நத்தத்தனார்‌ என்பது அவர்‌ பெயர்‌. அவர்‌ பாடல்‌ 
சிறுபாணாற்றுப்படையாகும்‌. பரிசில்‌ பெற்ற பாணன்‌ 
மற்றொரு பாணனை கல்லியக்கோடனிடம்‌ செல்ல 
ஆற்றுப்படுத்தும்‌ நூல்‌ அது. அதில்‌ அப்பாணன்‌ 
வள்ளல்‌ கோடனைச்‌ சென்று அடையுமுன்‌ இருந்த 
நிலையைக்‌ காட்டுகின்‌.ரர்‌ புலவர்‌ ; அவ்வளவு 
எளிய நிலையில்‌ பாணன்‌ வாழ்ந்தான்‌ என்கிறார்‌. அப்‌ 


104 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
பாணன்‌ நிலை மூலம்‌ புலவர்‌ தம்‌ வறுமையையே 
காட்டினார்‌ என்பர்‌ சிலர்‌, எப்படியாயினும்‌, அவ்வடி 
கள்‌ கண்டு மேலே செல்லல்‌ அமைவுடைத்து, 


பாணன்‌ வீட்டில்‌ அடுப்பு மூட்டிப்‌ பல காள்கள்‌ 
ஆகிவிட்டனவாம்‌. பாவம்‌! அப்பாணன்‌ மனைவி 
வீட்டில்‌ உணவில்லை என்பது அறிந்து வாளாவிருக்க 
முடியுமோ £? குழந்தைகள்‌ உணவு உணவு ' என்று 
அழத்‌ தொடங்கியிருக்கும்‌. பாவம்‌! புலவர்‌ மனைவி 
புறக்கடைக்‌ குப்பை மேட்டில்‌ முளைத்த வேளைக்‌ 
கீரையைப்‌ பறித்து வந்தாளாம்‌. அதற்கு இட உப்பு 
வாங்கவும்‌ பணம்‌ இல்லை போலும்‌ ! எப்படியோ அதை 
வேக வைத்துத்‌ தன்‌ சுற்றத்துடன்‌ உண்டாளாம்‌. 
ஆயினும்‌, அந்த ஏழ்மை நிலையை மற்றவர்‌ காண்பது 
இழிவு என்று நாணிக்‌ கதவடைத்து உண்டார்களாம்‌. 
அத்தகைய அழிபசி அவர்தம்‌ வீட்டில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்தியது போலும்‌ ! அவர்களை மட்டுமன்றி, அவர்‌ 
தம்‌ வீட்டில்‌ வாழ்ந்த நாயின்மேலும்‌ அந்த அழிபசியின்‌ 
ஆதிக்கம்‌ இருந்தது போலும்‌ ! இக்காட்சியைப்‌ புலவர்‌ 


வாக்கிலேயே காணலாம்‌: 


 திறவாக்‌ கண்ண சாய்செவிக்‌ குருளை 
கறவாப்‌ பால்முலை கவர்தல்‌ கோனாது 
புனிற்றுகாய்‌ குரைக்கும்‌ புல்லென்‌ அட்டில்‌ 
காழ்சோர்‌ முதுசுவர்க்‌ கணச்சிதல்‌ அரித்த 
பூழி பூத்த புழற்கா ளாம்பி 
ஒல்குபசி உழந்த ஒடுங்குநுண்‌ மருங்குல்‌ 
வளைக்கைக்‌ கினைமகள்‌ வள்ளுகிர்க்‌ குறைத்த 
குப்பை வேளை உப்பிலி வெந்ததை 
மடவோர்‌ காட்சி நாணிக்‌ கடையடைத்து 
இரும்பே ரொக்கலொடு ஒருங்குடன்‌ மிசையும்‌ 
அழிபசி வருத்தம்‌? (130-140) 


கவிஞர்‌ வெற்றி 105 





என்று அழகாகப்‌ புலவர்‌ அந்த அழிபசியின்‌ கொடு 
மையை விளக்குகின்றார்‌. இவ்வாறே பிற ஆற்றுப்‌. 
படைகளிலும்‌ புலவர்தம்‌ வறுமைகிலை ஒருவாறு காட்‌ 
டப்படுகின்றது. ஆற்றுப்படைகள்‌ மட்டுமன்‌ றித்‌ தனி 
யாகப்‌ புலவர்கள்‌ பாடிய பாடல்களிலும்‌ இந்த வறுமை 
நிலை இல்லாமல்‌ இல்லை. 


பெருஞ்சித்திரனார்‌ ஒரு சிறந்த புலவர்‌ ; குமண 
னைப்‌ பாடிப்‌ பரிசில்‌ பெற்றவர்‌. அவர்‌ தம்‌ வீட்டு 
வாழ்க்கையைச்‌ சில பாடல்களில்‌ சித்திரித்துக்காட்டு 
கின்றார்‌. அவற்றின்‌ மூலம்‌ புலவர்‌ வறுமை ஓரளவு 
விளங்கத்தான்‌ செய்கின்றது. ஒரு பாட்டில்‌ அவர்‌ 
மனைக்கிழத்தி வீட்டில்‌ உணவற்ற காரணத்தால்‌ வாடி 
உழக்கும்‌ அல்லலையும்‌, அவளிடைப்‌ பால்‌ உண்ண 
விரும்பியும்‌ பால்‌ கிடைக்கப்‌ பெறாத காரணத்தால்‌ 
வருந்தி அழும்‌ குழந்தையின்‌ நிலையையும்‌, குப்பைக்‌ 
கீரையைக்‌ கொய்து வந்து உப்பின்றி அவித்து 
உண்ணும்‌ நிலையையும்‌, மாசடைந்த கிழிந்த ஆடை 
யின்‌ அவலத்தையும்‌ கூறி, அந்தத்‌ துன்பங்களைக்‌ 
காணச்‌ சகியாது தாம்‌ குமணனைக்‌ கண்டு பொருள்‌ 
தேட வந்ததாகக்‌ கூறுகின்றார்‌ அவர்‌. மற்றொரு 
பாட்டிலே வீட்டில்‌ உணவற்றமையின்‌, பாலன்‌ வறு 
மூலை, சுவைத்த கொடுமையையும்‌, உணவுண்ண 
உள்ளே சென்று பாத்திரங்களைத்‌ திறக்க அவற்று 
ளெல்லாம்‌ ஒன்றும்‌ இன்மையால்‌ வருந்திய நிலையை 
யும்‌, அக்குழந்தையின்‌ பசிக்கொடுமையை மாற்றத்‌ 
தாயானவள்‌ அதனைப்‌ *புலி புலி? என்று காட்டி 
அச்சுறுத்தியும்‌, சந்திரனைக்‌ காட்டிச்‌ சிரிக்க வைத்‌ 
தும்‌ நொந்து வாடும்‌ வாழ்க்கையையும்‌ காட்டுகின்றார்‌. 
அவர்‌ வாய்மொழிப்படி கண்டு செல்லல்‌ நலம்‌. 

ப்‌ 


36% கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 








உண்டி. பய்‌ 
பெறுஅன்‌ 
மறப்புலி உரைத்த சட்டியம்‌ 
கொத்தன எரி * (புறம்‌, 160) 


தாம்‌ வந்த வரலாற்றைக்‌ கூறுகின்றார்‌ பெருஞ்சித்‌ 
திரனார்‌. இதைப்‌ போன்ற பாடல்கள்‌ பல தமிழ்‌ 
இலக்கியங்களில்‌ உள்ளன. புலவர்கள்‌ மன்னரைப்‌ 
பாடிப்‌ பரிசில்‌ கேட்பதற்கும்‌ பெறுவதற்குமாகப்‌ பரி 
சில்‌ நிலை போன்ற பல துறைகளும்‌ புறப்பொருள்‌ 
இலக்கணத்தில்‌ இருக்கின்றன. இவைகளையெல்லாம்‌ 
வைத்துக்கொண்டுதான்‌ புலவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
வெற்றி பெறவில்லை என்று சிலர்‌ கூறுகின்‌ றனர்‌, 
ஆனால்‌, அவர்கள்‌ அவ்வாறு வறுமையில்‌ வாடக்‌ 
காரணம்‌ என்ன? அந்த வறுமையை வறுமை என 
எந்த இலக்கியமாவது காட்டுகின்றதா ? எண்ணிப்‌ 
பார்த்தால்‌ உண்மை விளங்கும்‌, 


வாழ்க்கையின்‌ வெற்றி, பொருள்‌ ஒன்றினாலே 
தான்‌ நிறைவுறும்‌ என்று பலர்‌ கினைக்கின்றனர்‌. அந்த 
அடிப்படை எண்ணமே முதலில்‌ தவருக முடிவதாகும்‌, 
அது உண்மையானால்‌, எத்தனையோ செல்வர்கள்‌ 
வாழ்வில்‌ அல்லலும்‌ அவதியும்‌ உ அவானேன்‌ ? 
“கோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லம்‌,” என்று 
வேறொன்றைச்‌ செல்வமென்று குறிப்பானேன்‌ ? 
வள்ளுவர்‌ பலவிடங்களில்‌ பலவ ந்றைச்‌ செல்வமென்‌ 
பானேன்‌ ? : கேடில்‌ விழுச்செல்வம்‌ தல்ஷி , “செல்வத்‌ 
துட்செல்வம்‌ செவிச்செல்வம்‌ ?, ₹ அருட்செல்வம்‌ செல்‌ 


கவிஞர்‌ வெற்றி 107 





வத்துட்செல்வம்‌? என்பன போன்று தொடர்கள்‌ 
நமக்கு எதை விளக்குகின்றன? : செல்வம்‌ என்பது 
வெறும்பணத்தால்‌ கணக்கிடுவது மட்டுமன்று, 
அதனினும்‌ மேம்பட்ட ஒன்று,? என்பது புலனாக 
வில்லையா £ மேலும்‌, ஆண்டவனைப்‌ பாடுகின்ற 
இராமலிங்கர்‌ போன்ற அடியவர்கள்‌,  கோயற்ற வாழ்வு 
கான்‌ வாழ வேண்டும்‌,” என வேண்டுகின்ரார்களே 
யன்றி, : பெருஞ்செல்வத்தில்‌ புரள வேண்டும்‌,” என 
இறைவனை வேண்டிக்கொள்ளவில்லையே ! எனவே, 
* செல்வம்‌ என்பது சிந்தையின்‌ நிறைவே!” என்ற 
பழமொழிப்படி அமையும்‌ ஒன்றே. அத்தகைய நிலைத்த 
செல்வங்களை நாடிச்செல்லும்‌ புலவர்‌ உள்ளங்கள்‌ 
வெறும்பொருட்செல்வத்தை மட்டும்‌ பொதிந்து 
வைக்க விரும்பவில்லை. செல்வம்‌ தனக்கெனச்‌ சேர்த்து 
வைக்கப்படுவதன்று ; எல்லாரிடத்தும்‌ சென்று பயன்‌ 
படத்‌ தக்கது. இவ்வுண்மையினை வறுமையைப்பற்றி 
வருந்திப்‌ பாடிய பெருஞ்சித்‌ திரனாரே விளக்குகின்ளுர்‌. 


நாட்டில்‌ புலவர்களை ஆதரிக்க ஈல்ல புரவலர்கள்‌ 
அக்காலத்தில்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. புலவர்தம்‌ பாட 
லுக்கு எங்கும்‌ பாராளும்‌ மன்னர்கள்‌ இருந்தார்கள்‌ 
என்பதை நெடுஞ்செழியன்‌ பாட்டால்‌ அறிந்தோம்‌. 
இவ்வாறு கேட்ட போது கேட்ட தைத்‌ தரும்‌ மன்‌ 
னர்கள்‌ இருக்கும்‌ காலத்தில்‌ புலவர்கள்‌ துங்களுக் 
கெனச்‌ செல்வத்தை ஏன்‌ சேர்த்துச்‌ சேர்த்து வைத்துக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌? இவ்வுண்மை, பொருளா 
தாரத்தைப்‌ பற்றி அதிகமாகப்‌ பேசும்‌ இன்றைய உல 
குக்கு ஈன்கு தெரிந்த ஒன்‌ே றயாகும்‌. வங்கியில்‌ (8௨115) 
தம்‌ தேவைக்கெல்லாம்‌ வேண்டிய பணத்தை வேண்டி 
யாங்குப்‌ பெற (0௦௪ள்‌௭/4) வசதி உள்ளவர்‌ கும்மிடம்‌ 


108 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


உள்ள ஒரு சிறு தொகையைக்கொண்டே. பேரளவில்‌ 
கோடிக்‌ கணக்கில்கூடத்‌ தம்‌ வாணிபத்தைப்‌ பேருக்‌ 
கிக்கொள்ளவில்லையா ? அதைக்‌ கண்டு இவ்வுலகமும்‌ 
அவர்தம்‌ உங்கிக்‌ கணக்கீனை மறந்து அவரைப்‌ பெரு 
வணிகர்‌ என்றும்‌, பெருஞ்செல்வர்‌ என்றும்‌ புகழ்‌ 
கின்றதே! அதே நீலையில்‌ வறுமையீல்‌ வாடிய மேலே 
கண்ட பெருஞ்சித்திரனார்‌, குமணன்‌ கல்கிய வளனைப்‌ 
பெற்ற பிறகு, பெற்றது கொண்டு செய்த பெருஞ்‌ 
செயலை கோக்கின்‌, புலவர்‌ வாழ்வில்‌ வெற்றி 
கண்டவரா, அன்றத்‌ தோல்வியுற்றவரா என்பது 
ச 


தன்னை வந்து பாடிய பெருஞ்சித்திரனாருக்குப்‌ 
பொன்னும்‌ மணியும்‌ பிற பொருள்களும்‌ வாரி வழங்‌ 
கினான்‌ வள்ளல்‌ குமணன்‌. அவற்றை எல்லாம்‌ எடுத்துக்‌ 
கொண்டு தம்‌ வீடு சேர்ந்தார்‌ புலவர்‌; செல்வத்தை 
மனைவி கையில்‌ கொடுத்தார்‌; அந்த மனைவியைப்‌ 
பற்றியும்‌, அவள்‌ வறுமையில்‌ வாடிய விதத்தைப்‌ 
பற்றியும்‌ குமணனிடம்‌ காம்‌ மேலே கண்டவாறு நெஞ்‌ 
௬௬௧ கைக்துரைத்தார்‌. அவன்‌ அக்குறை கேட்டுக்‌ 
கொடுத்த பொருளைத்தான்‌ இப்போது மனைவியிடம்‌ 
ஒப்படைத்தார்‌ புலவர்‌. வாடிய பயிருக்கு மழையென 
வந்த அந்தப்‌ பெருஞ்செல்வத்தைக்‌ கண்டு அவள்‌ 
மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடும்‌ ; தன்‌ வீட்டு வ மை 
நீங்க அதனால்‌ ஆவன செய்திருப்பாள்‌, குமணன்‌ 
தந்த செல்வம்‌ அவர்கள்‌ குடும்பத்துக்குத்‌ தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ உதவக்‌ கூடியதுதான்‌. எனினும்‌, 
அவர்கள்‌ அத்துணைச்‌ செல்வத்தையும்‌ தாங்களே 
சேர்த்து வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அது 
முறையற்றதுங்கூட. எனவே, பெற்ற செல்வத்தைச்‌ 


கவிஞர்‌ வெற்றி 109 


சுற்றத்தாருக்கும்‌ மற்றவருக்கும்‌ வாரி வழங்கச்‌ 
சொல்லுகின்றார்‌ புலவர்‌. தம்‌ வறுமை நீங்கியதோ 
டன்றி, வையத்து வறுமையையும்‌ நீக்க வேண்டு 
மென்பது அவர்‌ உள்ளக்கிடக்கை, உண்மையில்‌ 
கவிஞன்‌ எவனாயினும்‌, அதைத்தானே எண்ணுவான்‌ £ 
அவர்‌ தம்‌ மனைவியை நோக்கி, குமணன்‌ தந்த வளானைத்‌ 


தாமே ₹*வல்லாங்கு வாழ” வைத்துக்கொள்ளக்‌ 
கூடாது என்றும்‌, எல்லோர்க்கும்‌ வாரி வழங்கவேண்டு 
மென்றும்‌ வற்புறுத்துகிறார்‌. . 


*நின்னயக்‌ துறைகர்க்கும்‌ நீநயந்‌ துறைகர்க்கும்‌ 
பன்மாண்‌ கற்பின்நின்‌ கிளமுத லோர்க்கும்‌ 
கடும்பின்‌ கடும்பசி தீர யாழகின்‌ 
நெடுங்குறி எதிர்ப்பை நல்கி யோர்க்கும்‌ 
இன்னேோர்க்கு என்னாது என்னொடும்‌ சூழாது 
வல்லாங்கு வாழ்தும்‌ என்னாது நீயும்‌ 
எல்லார்க்கும்‌ கொடுமதி மனைகிழ வோயே ! 
பழந்தூங்கு முதிரத்துக்‌ கிழவன்‌ 
திருந்துவேற்‌ குமணன்‌ நல்கிய வளனே." 

(புறம்‌. 163) 
என்ற அப்பெருஞ்சித்திரனார்‌ வாக்கு, அவர்‌ கும்‌ 
வாழ்வில்‌ வெற்றி பெற்றதைத்தானை காட்டுகிறது ! 
பகைவர்‌ காட்டின்மேல்‌ படையெடுத்து வென்று 
வாகை சூடிய போர்‌ மன்னன்‌, அப்பகைவர்‌ நாட்டி 
லிருந்து கொண்டு வந்த பொன்னையும்‌ மணியையும்‌ 
தம்‌ காட்டுப்‌ புலவருக்கும்‌ மற்றையோருக்கும்‌ வாரி 
வழங்கும்‌ பெருநிலை இங்கே பெருஞ்சித்திரனாரிடமும்‌ 
காணப்படுகின்றதன்றோ! சொல்ல முடியாத வறு 
மையில்‌ வாடிய இக்கவிஞர்‌, செல்வம்‌ பெற்றதும்‌ ஏன்‌ 
தமக்காக அப்பெருஞ்செல்வத்தைப்‌ போற்றி வைத்துக்‌ 
கொள்ளவில்லை ? அதிலேதான்‌ வாழ்வின்‌ வெற்றி 


110 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அமைந்து கிடக்கின்றது. மற்றவர்‌ வாடத்‌ தாம்‌ 
ம்ட்டும்‌ வாழக்‌ காணாத கவியுள்ளம்‌, பெற்றதைக்‌ 
கொண்டு தாம்‌ மட்டும்‌ வாழ எப்படி நினைக்க முடியும்‌ * 
மேலும்‌, குமணனைப்‌ போன்று காட்டில்‌ பாடி வந்த 
புலவர்களுக்கு வாரி வழங்கும்‌ வள்ளல்கள்‌ இருக்கும்‌ 
போது, பெருஞ்சித்திரனார்‌ போன்ற கவிஞர்‌ வாழ்வைப்‌ 
பற்றி ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌? எனவே, இக்‌ 
காலத்துச்‌ செல்வர்கள்‌ தம்‌ பணத்தை *₹ வங்கி *களில்‌ 
(கோ!) வைத்துவிட்டு, மனநிை றவு கொண்டு, 
வேண்டும்‌ போது பெறும்‌ அந்த:நிலையிலேதான்‌ அக்‌ 
காலப்‌ புலவர்கள்‌ இருந்தார்கள்‌ என்பது உண்மை, 
இந்த வங்கிகளில்‌ பணம்‌ போட்டால்தான்‌ எடுக்க 
முடியும்‌. ௮ந்த அரச வங்கிகளோ, புலவர்களைப்‌ 
பொறுத்த வரையில்‌ என்றும்‌ வற்றா வளம்‌ சுரக்கும்‌ 
நிதிகளாய்‌ அமைந்திருந்தன. ஆகவே, அந்தப்‌ 
புலவர்கள்‌ தங்கள்‌ வாழ்வில்‌ வெற்றியன் றித்‌ தோல்‌ 
வியைக்‌ கண்டவர்களாக முடியுமா £? 


சங்ககாலப்‌ புலவர்கள்‌ மட்டுமன்றி, இடைக்‌ 
காலத்திலும்‌ புலவர்‌ பலர்‌ அவ்வாறே பெற்றதைத்‌ 
தங்களுக்கெனச்‌ சேர்த்து வைக்காமல்‌, மற்றவருக்கு 
வாரி வழங்கினார்கள்‌ என்பதைக்‌ காண்கின்றோம்‌. 
இறைவனைப்‌ பாடிய அடியவர்களுள்‌ சுந்தரர்‌ ஒருவர்‌. 
அவர்‌ காலத்தே பாடிய புலவருக்கு நாடும்‌ நகரமும்‌ 
செல்வமும்‌ வாரி வழங்கும்‌ வள்ளல்கள்‌ இல்லை 
போலும்‌ ! எனவே, அவர்‌ ஆண்டவனைப்‌ பாடியே 
தமக்கு வேண்டியதைப்‌ பெற்றதாக வரலாறும்‌, அவர்‌ 
தம்‌ பாடல்களும்‌ குறிக்கின்றன. அவர்‌ ஒரு முறை 
பரமனைப்‌ பாடிப்‌ பெருகெற்பொதிகளைப்‌ பரவையார்‌ 
மனையில்‌ கொண்டு வந்து சேர்த்தார்‌. அவர்தம்‌ மனை 


கவிஞர்‌ வெற்றி 111 





யறத்துக்கு ஏற்றதாகத்தான்‌ அக்கென்மலை அமைந்‌ 
திருக்கும்‌. எனினும்‌, அதைப்‌ பெற்ற பரவையார்‌ தமக்‌ 
காகவே அதை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை, 
அந்த ஊரில்‌ உள்ளவரையெல்லாம்‌ ₹* வருக ? என்று 
அழைத்தார்‌ ; அவரவர்‌ தம்‌ தேவைக்கும்‌ விருப்பத்‌ 
துக்கும்‌ ஏற்ற வகையில்‌ நெல்லைத்‌ தத்தமது இல்லத்‌ 
திற்குக்‌ கொண்டு செல்லப்‌ பணித்தார்‌. தமக்கென 
வந்ததைப்‌ பொதிந்து மூடி வையாது, வல்லாங்கு 
வாழ்தும்‌ என்னாது, எல்லோர்க்கும்‌ வழங்கும்‌ பரவை 
யாரின்‌ பண்பை, ச 
“ வன்றொண்டர்‌ தமக்களித்த நெற்கொண்டு மகிழ்சிறப்பார்‌ 
* இன்றுங்கள்‌ மனைஎல்லைக்‌ குட்படுநெம்‌ குன்றெல்லாம்‌ 
பொன்றங்கு மாளிகையில்‌ புகப்பெய்து கொள்க, என 
வென்றிமுர சறைவித்தார்‌ மிக்கபுகழ்ப்‌ பரவையார்‌.!? 
(ஏயர்கோன்‌, 28) 

என்று சேக்கிழார்‌ அழகாகப்‌ பாராட்டுகின்றார்‌. ஆம்‌; 
பரவையார்‌ வெற்றி முரசு ஆர்த்தார்‌ ! அவர்‌ வாழ்வு 
வெற்றி பெற்றதென்பதில்‌ ஐயமுண்டோ? இவை 
யெல்லாம்‌ கதைகள்‌ போலக்‌ காணப்படினும்‌, பாடும்‌ 
கவிஞர்‌ உள்ள த்தைக்‌ காட்டுவனவாக அமைகின்றன 
அல்லவா ! இவ்வாறு வாழ்வில்‌ வெற்றியும்‌ வீறும்‌ 
பெற்ற புலவர்‌ பலர்‌. அவர்களை வாழ்வில்‌ தோற்றவராக 
வும்‌,வறுமையில்‌ வாடியவர்களாகவும்‌ காட்டுதல்‌ பொ 
ருத்தமற்றதாகும்‌. உண்மையிலே வறுமையில்‌ வாடிய 
காலத்திலும்‌ வெற்றிச்‌ சிகரத்தின்‌ உச்சியிலிருந்து வழு 
வாத பல கவிஞர்களும்‌ நமக்குச்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
காட்சி தருகின்‌ றார்கள்‌. 

உண்டுடுத்து வாழும்‌ வாழ்க்கை ஒன்றையே கவி 
ஞர்கள்‌ தங்கள்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு வாழவில்லை. 


112 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அப்படி வாழ்ந்திருப்பார்களாயின்‌, ஒரு வேளை அவர்‌ 
கள்‌ தோல்வியுற்றிருக்கவும்‌ கூடும்‌. அவர்கள்‌ கவிப்‌ 
பண்பும்‌ அதற்கு அவர்கள்‌ தந்த ஏற்றமுமே அவர்கள்‌ 
வாழ்வினும்‌ மேலானவையாய்‌ விளங்கின. பொருள்‌ 
மட்டும்‌ கருதி அவர்கள்‌ கவி புனைந்‌ திருப்பார்களாயின்‌, 
ஏதோ, அரசர்கள்‌ கண்டும்‌ காணாமலும்‌ தந்தவற்றைப்‌ 
பெற்றுக்கொண்டு சென்று காலம்‌ கழித்திருப்பார்கள்‌. 
ஆனால்‌, தங்கள்‌ கவிப்‌ புலமையைக்‌ கண்டு காடாளும்‌ 
மன்னர்‌ போற்ற வேண்டுமென்பதே அவர்கள்‌ விருப்‌ 
பம்‌, மேற்கண்ட பெருஞ்சித்திரனாரே இந்த நிலை வாழ்‌ 
வுக்கும்‌ இலக்காகி நிற்கின்ளுர்‌. 


பெருஞ்சித்திரனார்‌ ஒருகால்‌ அதிகமானைக்‌ காணச்‌ 
சென்றார்‌, அதிகமான்‌ புலவர்களை ஆதரிக்கும்‌ சிறந்த 
பண்பாளன்தான்‌. ஆயினும்‌, அப்புலவர்‌ சென்ற 
காலத்து வேறு ஏதோ அவசரப்‌ பணியில்‌ அவன்‌ ஈடு ' 
பட்டிருந்தான்‌ போலும்‌! எனவே, அவரைக்‌ காணாது, 
அவர்‌ ஏதாவது பரிசில்‌ பெறத்தான்‌ வந்திருப்பார்‌,” 
என்று கருதித்‌ தன்னிடம்‌ வந்து அவர்‌ வருகையைச்‌ 
சொன்னவர்‌ மூலமே பரிசில்‌ கொடுத்தனுப்பினானாம்‌. 
ஆனால்‌, புலவர்‌ அந்தப்‌ பரிசிலை ஏற்க மறுத்துவிட்‌ 
டார்‌; தாம்‌ வெறும்பொருளுக்காக அவனைக்‌ காண 
வரவில்லை என்பதை விளக்கினார்‌. மேலும்‌, * ஏதோ பாட்‌ 
டுப்‌ பாடி, அதற்குப்‌ பதிலாகப்‌ பணம்‌ பெற்றுச்‌ செல்‌ 
லும்‌ .வாணிகப்‌ புலவன்‌ யான்‌ அல்லேன்‌, என்றும்‌ 
எடுத்து விளக்கினார்‌. 


குன்றும்‌ மலையும்‌ பலபின்‌ ஒழிய 
வந்தனன்‌ பரிசில்‌ கொண்டனன்‌ செலற்கென 
நின்ற என்னயந்‌ தருளி ஈதுகொண்டு 
ஈங்கனஞ்‌ செல்க தான்‌என என்னை 


கவிஞர்‌ வெற்றி 113 





யாங்கறிந்‌ தனனே தாங்கருங்‌ காவலன்‌ ! 

காணா தீத்த இப்பொருட்கு யான்‌ ஓர்‌ 

வாணிகப்‌ பரிசிலன்‌ அல்லேன்‌ ; பேணித்‌ 
தினயனத்‌ தாயினும்‌ இனிதுஅவர்‌ 

துணையள வறிந்து நல்கினர்‌ விடினே.'” (புறம்‌.208) 


என்ற பாடல்‌ அவர்‌.வெற்றி முரசாய்‌ எழுந்தது. அதைக்‌ 
கேட்டு அதிகமான்‌ பின்னர்‌ வந்து, நேரிலே கண்டு, 
அழைத்துச்‌ சென்று, அருஞ்சிறப்புக்கள்‌ செய்து 
'போற்றியிருப்பான்‌. என்பது கூறவும்‌ வேண்டுமோ? 
இதைப்‌ போன்றே அப்புலவர்‌, இளவெளிமான்‌ புலமை 
அறியாது சிறிது கொடுப்பக்‌ கொள்ளாது) நீங்கிய 
வரலாறும்‌ புறகானூற்றில்‌ உள்ளது. : முற்றிய திரு 
வின்‌ மூவராயினும்‌, பெட்பு இன்றி ஈதல்‌ யாம்‌ வேண்‌ 
உடலம்‌ !/? என்று வீறு தோன்றக்‌ கூறிய பெருந்தலைச்‌ 
சாத்தனார்‌ போன்ற புலவர்‌ தம்‌ வாழ்வில்‌ வெற்றி கண்‌ 
டதைச்‌ சங்க இலக்கியங்கள்‌ நமக்குக்‌ காட்டுகின்ற 
னவே ! இவற்றையெல்லாம்‌ கொண்டு புலவர்‌ வாழ்வில்‌ 
வெற்றி பெற்றவர்‌ என்று கொள்வதல்லாது வேறு 
என்ன சொல்ல முடியும்‌? 


இவ்வாறு பொருள்‌ பெறு வாழ்வு தவிர, மற்றவற்‌ 
ிலுமே கவிஞர்‌ வெற்றி கொண்டவர்தாம்‌. அமைதி 
யான இன்ப வாழ்வு அவர்களுடையது. அரசியலும்‌ 
பிறவும்‌ அவருக்குப்‌ பழக்கமானவைதாம்‌. எனினும்‌, 
அவற்றுள்‌ மூழ்கி அல்லலுற்று அமைதியை இழக்கும்‌ 
வெறி பிடித்த வாழ்வு அவர்களுடையதன்று. ஆங்கில 
நாட்டுப்‌ பெருங்கவிஞர்‌ கோல்டுஸ்மித்‌ து” (0௦/881/1) 
என்பார்‌ தம்‌ வாழ்வின்‌ வெற்றியைப்‌ பற்றி எக்காள 
மிட்டுப்‌ பாடியதை அறியாதார்‌ யார்‌? நான்‌ காண்ப 


114 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வற்றுக்கெல்லாம்‌ கானே தலைவன்‌, என்று அவர்‌ 
உலகனைத்தையும்‌ தம்‌ அடிக்கீழ்‌ அமைத்‌ துக்கொண்ட 
பெருமிதம்‌ கவிஞர்‌ கண்ட வெற்றிப்‌ பெருமிதமல்‌ 
லவோ ! 


இந்த வெற்றிக்குக்‌ கடல்‌ கடந்த ஆங்கில நாடு 
வரை செல்ல வேண்டா. ஈம்‌ காட்டிலேயே இத்தகைய 
வெற்றியைக்‌ கொண்ட வீரக்‌ கவிஞர்‌ இல்லையா ? ஏன்‌ 
இல்லை £ கம்பரைப்‌ பற்றி வழங்கும்‌ ஒரு கதை அவர்‌ 
வீறு பெற்ற சிறப்பை ஈமக்கு நினைப்பூட்டும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. ஒரு சமயம்‌ சோழப்‌ பேரரசனோடு கம்‌ 
பர்‌ தனிமையில்‌ தங்கியிருந்தார்‌. சோழன்‌ தன்‌ பரந்த 
பெருநாட்டைக்‌ கண்டு இறுமாப்பு எய்தினானா, அன்‌ 
றிப்‌ பெருமகிழ்வெய்தினானா, நாமறியோம்‌ ! தனது 
நாட்டைப்பற்றி எண்ணிய அவன்‌, கம்பரை நோக்கி, 
கவிஞர்‌ பெருமானீர்‌, ? இப்பரந்த நாடும்‌, இக்காட்டில்‌ 
உள்ள உயிர்ப்பொருள்களும்‌, பிறவுமாகிய அனைத்‌ 
தும்‌ எனக்கு அடிமைப்பட்டிருப்பது எவ்வளவு பெரு 
மையாய்‌ இருக்கின்றது பார்த்தீர்களா ?” என்று கூறி 
னான்‌. அதைக்‌ கேட்ட கம்பர்‌ என்ன எண்ணினாரோ 14 
உண்மையில்‌, * அரசன்‌ இவ்வாறு தருக்குவது தகாது. 
இதற்கு முடிவு கட்ட வேண்டும்‌, என்று கருதியோ, 
அன்றி மன்னவர்‌ எத்துணைப்‌ பெரியராயினும்‌ கவிஞ 
ருக்கு அடக்கந்தான்‌ என்பதை எடுத்துரைக்கவோ, 
அன்‌ றி வேறு எண்ணியோ, அதற்கு ஒரு பதில்‌ சொல்‌ 
லிவிட்டார்‌. அவர்‌ கூறியது இதுதான்‌: ₹ ஆம்‌ அரசரே, 
மன்னர்‌ மன்னரே, இப்பரந்த சோழப்‌ பெருநாடு உங்‌ 
களுக்கு அடிமை என்பதும்‌, நீங்கள்‌ எனக்கு அடிமை 
என்பதும்‌ ஐயத்துக்கு இடமின்றி நன்கு விளங்கு 


1. ஸம (ம்‌6 ற00ற0270% ௦7 வ]] 1 மார. 


கவிஞர்‌ வெற்றி 115 





பவைதாமே !' என்ளறார்‌. பின்னர்க்‌ கதை செல்கின்ற து. 
அது கேட்ட. மன்னன்‌ சினந்து, ஒரு பெண்ணின்‌ 
வழிக்‌ கம்பரை அவமானப்படுத்த முயன்றதும்‌, அதி 
லும்‌ கம்பர்‌ வெற்றி கண்டு, வேற்று காடு சென்று மற்‌ 
றோர்‌ அரசனைத்‌ தம்‌ பணியாளனாகக்‌ கொண்டு வந்த 
'தும்‌ கதையாய்‌ வளர்கின்றன. கம்பர்‌ அரசனைத்‌ தமக்கு. 
அடிமை என்று கூறும்‌ அந்த அளவு வாழ்வில்‌ 
வெற்றி பெற்ற புலவர்‌ என்பதை எண்ணின்‌, மகிழ்ச்சி 
தோன்றுகின்றதன்றோ! இறுதியில்‌ சோழன்‌ கம்ப 
ரின்‌ வித்‌ தனித்துயரெய்தி, எங்கிருந்தாலும்‌ அவரைக்‌ 
கொண்டுவரப்‌ பணித்து, உண்மையில்‌ அவருக்கு 
அடிமை போலவே வாழ்ந்தான்‌ என்றுதானே கதை 
முடிகின்றது ? 


சங்க காலத்தில்‌ வாழ்ந்த ஒளவையார்‌ போன்ற 
கவிஞர்களும்‌ தத்தம்‌ கவிதைத்‌ துறையினால்தானே 
மன்னவரும்‌ மதிக்கும்‌ வகையில்‌ வெற்றி மாலை சூடி 
வாழ்ந்தனர்‌? ஒளவையார்‌, வாழ்வில்‌ எப்படி வாழ்ந்‌ 
தார்‌ என்று காண இயலாவிட்டாலும்‌, அதிகன்‌ 
தனக்கென வைத்திருந்த அந்த நெல்லிக்கனியை அவ 
ருக்குக்‌ கொடுத்ததன்‌ மூலம்‌ அவர்‌ வெற்றி வாழ்வை 
மேற்கொண்டிருந்தார்‌ என்பது புலனாகின்றதே! நெடு 
நாள்‌ நினைத்திருந்து பெற்ற, பல்வகைச்‌ சிறப்புக்‌ 
கள்‌ பொருந்திய, உண்டால்‌ மகெடுங்காலம்‌ வாழ 
வைக்க வல்ல, அந்தச்‌ சிறியிலை கெல்லித்‌ தீங்கனியைத்‌ 
தான்‌ உண்ணாது, அதிகன்‌, ஒளவையார்‌ எண்ணும்‌ 
கவிஞருக்குக்‌ கொடுத்தான்‌ என்றால்‌, அது ஒளவை 
யாரின்‌ வெற்றியையன்றோ குறிக்கின்றது ? ஆனால்‌, 
அவர்‌ கொண்ட கவி ௩லன்‌, அவ்வெற்றியில்‌ தம்மை 
மறவாது கொடுத்த அதிகனைப்‌ பாட வைக்கின்‌ 


116 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





றது. அவர்‌ பாடிய பாட்டு வழியே அவர்‌ பெற்ற நெல்‌ 
லிக்‌ கனியின்‌ சிறப்பையும்‌ காணலாம்‌ : 


* பரல்புரை பிறைநுதல்‌ பொலிந்த சென்னி 
நீல மணிமிடற்று ஒருவன்‌ போல 
மன்னுக பெரும நீயே! தொன்னில்ப்‌ 
பெருமலை விடரகத்‌ தருமிசைக்‌ கொண்ட 
சிறியிலை நெல்லித்‌ தீங்கனி குறியாது 
ஆதல்‌ நின்னகத்‌ தடக்கிச்‌ 
சாதல்‌ நீங்க எமக்கு ஈந்தனையே !” (புறம்‌. 91) 
என்று பாடி நெடுங்காலம்‌ தம்மை வாழ வைக்க நெல்‌ 
லிக்கனியீந்த அதிகனை, *விடமுண்டும்‌ என்றென்றும்‌ 
கெடாது வாழ்கின்ற இறைவனைப்‌ போல வாழ்க!” 
என வாழ்த்துகின்றார்‌. இவ்வாறே எத்தனையோ புல 
வர்கள்‌ சிறக்க வாழ்ந்துள்ள வரலாறுகள்‌ பல. 
தமது வாழ்வில்‌ மட்டுமன்றிக்‌ கவிஞர்கள்‌ பொது 
வாழ்விலும்‌ தாங்கள்‌ மேற்கொண்ட செயலை முடித்து 
வெற்றி பெற்று வாழ்ந்தவர்களாகத்தான்‌ காண்‌ 
கின்றோம்‌. காட்டில்‌ ௩டைபெற்ற போர்களுக்கிடை 
யில்‌ நின்று சந்து செய்து சமாதானம்‌ நிலை நாட்டிய 
கவிஞர்களும்‌, நடைபெற இருந்த போரினையே தடுத்து 
நிறுத்திய கவிஞர்களும்‌, : போர்க்‌ களிப்பில்‌ தன்னை 
மகிழ்ந்து தருக்கும்‌ மன்னனுக்கு அறிவு கொளுத்திய 
கவிஞர்களும்‌ பொது வாழ்வில்‌ வெற்றி பெற்றவர்க 
ளாவார்கள்‌. அவர்கள்‌ வெற்றி கவிதையின்‌ வெற்றி 
யாகவன்றோ அமைகின்றது ! கோவூர்‌ கஒழார்‌ என்ற புல 
வர்‌, போர்‌ கிறுத்திப்புகழ்‌ பெற்றவர்‌ என்பதைத்‌ தமிழ்‌ 
நாடு நன்கு அறியும்‌. 
சோழ நாட்டுப்‌ பங்காளிகளாகிய நலங்கிள்ளியும்‌ 
நெடுங்கிள்ளியும்‌, தம்‌;மள்‌ மாறுபட்டுப்‌ போரிட்டுத்‌ 


கவிஞர்‌ வெற்றி 117 





தம்‌ நாட்டையே சுடுகாடாக்கிக்கொண்டிருந்தார்கள்‌. 
அந்த நிலையில்‌ மக்கள்‌ உள்ளம்‌ எவ்வளவு இடர்ப்‌ 
பட்டிருக்கும்‌ என்று யார்‌ எண்ணிப்‌ பார்த்தார்கள்‌ ? 
ஆம்‌ ; கோவூர்‌ கிழார்தாம்‌ எண்ணிப்‌ பார்த்தார்‌. 
பாவம்‌! பங்காளிகள்‌ இருவர்தம்‌ சண்டையினாலே 
சோழநாடே பாழ்பட்டுப்‌ போகின்றதே!” என்று 
எண்ணியிருப்பார்‌; உடனே அவ்விருவரும்‌ போர்‌ 
தொடங்க இருக்கும்‌ நிலையில்‌ அவர்கள்‌ இடையில்‌ 
சென்று நின்றார்‌; நின்று, இருவரையும்‌ அர. 
கழைத்து, ஓர்‌ உண்மையை-அறிவுறுத்தினார்‌. (போரில்‌ 
இருவரும்‌ வெற்றி அடைதல்‌ என்பது இயலாது. -ஒரு. 
வர்‌ தோற்பினும்‌ தோற்றது சோழர்‌ குடி. என்ற அவச்‌ 
சொல்லே வக்து சேரும்‌. அந்த அவச்சொல்லைப்‌ 
- பிறந்த குடிக்கு உண்டாக்குவது அவ்வளவு நல்ல 
தன்று, ? என்று சொல்லிப்‌ போரையே நிறுத்திவிட்டார்‌, 
புலவர்‌ கோவூர்‌ கிழார்‌. 


*ஒருவீர்‌ தோற்பினும்‌ தோற்பதும்‌ குடியே; 
இருவீர்‌ வேறல்‌ இயற்கையு மன்றே ; அதனால்‌, 
குடிப்பொருள்‌ அன்றுநும்‌ செய்தி; கொடித்தேர்‌ 
தும்மோ ரன்ன வேந்தர்க்கு 
மெய்ம்மலி உவகை செய்யும்‌ இவ்‌ விகலே. '(புறம்‌,45) 


என்ற பாட்டு அவருடைய பாட்டுத்தான்‌... பின்பு 

போர்‌ நீங்கிற்று. சோழ காடும்‌ அமைதியுற்றது. இப்‌ 

படி ஒரு காட்டு வரலாற்றிலேயே அமைதியைத்‌. 
தேடித்‌ தந்து, வாழ்வில்‌ மேற்கொண்டதை முடித்து 

வெற்றி கண்ட கவிஞரும்‌ வாழ்ந்துள்ளனர்‌. 


மற்றொரு புலவராகிய ஒளவையார்‌ தொடங்‌ 
கும்‌ போரை முளையிலேயே கிள்ளி எறிந்து, நாட்டில்‌ 


118 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அமைதியை நிலைகாட்டினார்‌. அதிகமானும்‌, தொண்டை 
மானும்‌ தம்முள்‌ மாறுபட்டுப்‌ போர்‌ தொடங்கத்‌ 
திட்டமிட்டனர்‌. அதிகமானைக்‌ காண வந்த ஒளவை 
யார்‌ அதைக்கேட்டறிந்தார்‌. போரினால்‌ உண்டாகும்‌ 
விளைவுகளை அவர்‌ மனம்‌ எண்ணிப்‌ பார்த்தது. எத்‌ 
தனை உயிர்கள்‌ காசமாகிக்‌ கெடும்‌ ! எவ்வளவு பொருள்‌ 
ஆள்‌ சேதமாகும்‌! அனைத்தையும்‌ எண்ணிப்‌ பார்த்து, 
எப்படியும்‌ போரை நிறுத்தித்தான்‌ ஆகவேண்டும்‌ 
என்று அவர்‌ கவி உள்ளம்‌ எண்ணியிருக்கும்‌. அவ்‌ 
'வெண்ணத்தால்‌ அவர்‌ *அதிகமானிடம்‌ பேசினார்‌ ; 
போர்‌ தொடங்குமுன்‌ தாம்‌ ஒரு முறை தொண்‌ 
டைமானிடம்‌ தூது செல்ல வேண்டும்‌ என்று கூறி 
னார்‌. அவர்‌ விழைவினை மறுக்காத அதிகன்‌, அவரைத்‌ 
'தொண்டைமானிடம்‌ தூதனுப்பினான்‌. அவரும்‌ 
காடும்‌ நாடும்‌ கடந்து வந்து, காஞ்சி நகர்‌ சார்க்து;, 
தொண்டைமானைக்‌ கண்டார்‌ ; பின்பு சிறிது சிறிதாக 
அவனை மனம்‌ மாறச்‌ செய்திருப்பார்‌ ; கடைசியில்‌ 
தொண்டைமானைக்காட்டிலும்‌ அதிகமான்‌ பெரும்‌ 
படை வைத்திருப்பவன்‌ என்றும்‌, அவன்‌ போர்த்‌ 
திறன்‌ மிக்கவன்‌ என்றும்‌, அவனை வெல்வது எளி 
தன்று என்றும்‌ குறிப்பாகவும்‌ வெளிப்படையாகவும்‌ 
எடுத்துக்‌ காட்டிப்‌ போரை கிறுத்திவிட்டார்‌. சிலர்‌ 
கருதுவது போன்று, *இவ்வே, பீலி அணிந்து ? 
என்ற ஒளவையாரின்‌ புறநானூற்றுப்‌ பாடல்‌ அதிக 
மானைச்‌ சிறப்பித்து, தொண்டைமானைத்‌ தாழ்த்து 
முகத்தானே இழிவு படுத்தியது என்றும்‌, அதிக 
மானிடம்‌ தாம்‌ கொண்ட அளவற்ற அன்பே ஒளவை 
யாரை அவ்வாறு பாட வைத்தது என்றும்‌ கொண் 
டாலும்‌, அதனாலும்‌ ஒளவையாரின்‌ : குறிக்கோள்‌ 
நல்லதாய்‌ அமைந்து, பொது வாழ்வில்‌ வெற்றியைத்‌ 


கவிஞர்‌ வெற்றி 119 
சகல அ பம ப ட டட ம்‌ அட்ட ழக யாரப்பா ரா படட பில்டப்பு 


தேடித்‌ தந்தது என்பதை மறுக்க முடியாது. போர்‌ 
நடந்து, இருவருள்‌ ஒருவர்‌ வெற்றி பெற்றாலும்‌ 
இரண்டு காடுகளும்‌ எவ்வளவு அல்லலுற்று இருக்க 
வேண்டும்‌! அந்த அவல நிலையை காட்டில்‌ இல்லை 
யாக்கி அமைதியை நிலை நாட்டிய ஒளவையார்‌, பொது 
வாழ்வில்‌ வெற்றி கண்ட புலவரல்லரோ ! 


வெண்ணிக்‌ குயத்தியார்‌ என்ற மற்றொரு பெண்பாற்‌ 
புலவரைக்‌ காண்போம்‌: சோழன்‌ கரிகாற்பெருவள த்‌ 
தான்‌ சேரமானோடு வெருவரு வெண்ணிப்‌ பறந்தலை 
யிலே போரிட்டான்‌. சேரமான்‌ சிறக்கப்‌ போரிட்டு 
வெற்றி வாயிலிலே நின்றான்‌. எனினும்‌, அந்த 
நிலையில்‌ ஓரம்பு அவன்‌ மார்பிற்பட்டு, முதுகு வழிப்‌ 
புறம்‌ போயிற்று. அதனால்‌, முதுகில்‌ உண்டான 
புண்ணை, முதுகிலேயே அம்பு பட்டதால்‌ உண்டான 
புறப்புண்‌ எனக்‌ கருதிவிட்டான்‌. வீரனுக்கு அத 
னினும்‌ கொடிய அவமானம்‌ உண்டோ! முதுகில்‌ 
அம்பு பட்டுப்‌ பெறும்‌ புண்ணே அவமானத்தின்‌ 
சின்னம்‌ எனக்கருதி வடக்கிருப்பர்‌ தமிழ்‌ மன்னர்‌, 
சேரலாதனும்‌ அவ்வாறே வடக்கிருக்கத்‌ துணிக்‌ 
தான்‌. அவன்‌ நிலை கண்டு கைந்து, அவன்‌ படைகள்‌ 
பின்னடைந்திருக்கும்‌. இச்சூழ்நிலையைத்‌ தனக்குச்‌ 
சாதகமாகப்‌ பயன்படுத்திக்கொண்டு வெற்றி கண்டு 
அதனால்‌ சிறப்படைந்தான்‌ கரிகாலன்‌, வெற்றியோடு 
அப்படியே தலை நகருக்குத்‌ திரும்பியிருக்கலாம்‌. ஆயி 
னும்‌,அந்த இடத்திலேயே வெற்றி விழாக்‌ கொண்டாட 
நினைத்தான்‌ போலும்‌! இது அருவருக்கத்தக்க செயி 
லன்றோ ! மாற்றான்‌ புறப்புண்‌ நாணி வடக்கிருந்த சூழ்‌ 
நிலையைத்‌ தனக்குச்‌ : சாதகமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டு வெற்றி விழாக்‌ கொண்டாடுவது சிறப்பல்‌ 


120 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


லவே ! ஆமாம்‌ ஆனால்‌, அதையார்‌ அரசனுக்குச்‌ சொல்‌ 
லுவர்‌ ? அவன்‌ நாட்டில்‌ அவன்‌ விழாவை எதிர்த்துப்‌ 
பேச யாரால்‌ முடியும்‌? முடிந்தது ஒரு கவிஞரால்‌. அது. 
வும்‌ பெண்பாற்கவிஞரால்‌ ! அவ்வூரில்‌ வாழ்ந்த குயத்‌ 
தியார்தாம்‌ அவர்‌. அவர்‌ இயற்பெயர்‌ எதுவோ அறி 
யோம்‌! அவர்‌ குலம்‌ ஒரு வேளை குயவர்‌ குலமோ என 
ஐயப்பட இடமுண்டு. அது பற்றி காம்‌ கவலையுற 
வேண்டா. அவ்வெண்ணிக்‌ குயத்தியார்‌ கரிகாலன்‌ 
முன்‌ வந்து, அவன்‌ விழாக்கொண்டாடுவது தகுதியற்‌ 
றதென்பதையும்‌, அவனினும்‌ புறப்புண்‌ காணி வடக்‌ 
கிருக்த சேரன்‌ நல்லவன்‌ என்பதையும்‌ எடுத்.துக்கூ றிக்‌ 
காட்டிவிட்டார்‌, அவர்‌ பாடல்‌ இதுதான்‌: 
“நளியிரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி 

வளிகொழில்‌ ஆண்ட உரவோன்‌ மருக ! 

களியியல்‌ யானக்‌ கரிகால்‌ வளவ 1 

சென்றமர்க்‌ கடந்தநின்‌ ஆற்றல்‌ தோன்ற 

வென்றோய்‌ / நின்னினும்‌ நல்லன்‌ அன்றே 

கலிகொள்‌ யாணர்‌ வெண்ணிப்‌ பறந்தலை 

மிகப்புகழ்‌ உலகம்‌ எய்திப்‌ 

புறப்புண்‌ நாணி வடக்கிருந்‌ தோனே (புறம்‌.66) 

இப்பாட்டில்‌ நின்‌ ஆற்றல்‌ தோன்ற வென்ரோய்‌/, 

என்று சுட்டி, அவ்வாறு வெல்லவில்லை. சேரன்‌ வடக்‌ 
கிருக்ததாலேயே வென்ளுன்‌, 2 என்பதைக்‌ குறித்து, 
கரிகாலனிலும்‌ சேரனை மேம்பட்டவனாக்கி, போர்க்‌ 
களிப்பில்‌ மறந்து விழாக்‌ கொண்டாடிய கரிகாலனை 
உணர்வு பெறச்‌ செய்த சிழப்பு விளங்குகின்‌றதன்ற! 
“இக்கவிஞர்‌ வெற்றி கரிகாலன்‌ வெற்றியினும்‌ மேம்‌ 
பட்ட ஒன்று என்பதை மறுப்பார்‌ யார்‌ ? இக்குயத்‌ 
தியார்‌ இவ்வாறு அறிவுறுத்தாது இருந்திருப்பாரே 
யானால்‌, வெற்றியில்‌ களிப்புற்றிருந்த வீரர்கள்‌ சுற்றி 


கவிஞர்‌ வெற்‌ றி 121 








யிருக்கும்‌ ஊர்களில்‌ என்னென்ன கொடுமைகள்‌ செய்‌ 
திருப்பார்களோ ! அன்றி வேறு எந்த நாடுகளின்மீ து 
படையெடுத்திருப்பார்களோ ! இவர்தம்‌ கவியால்‌ ௮க்‌ 
கொடுமைகள்‌ அனைத்தும்‌ அகன்றனவன் ரோ ! 


அக்காலத்தில்‌ மட்டுமன்றி, இவ்வாறு அறிவுறுத்‌ 
தும்‌ கவிஞர்கள்‌ இந்தக்‌ காலத்திலும்‌ வாழ்க்‌ துள்ளார்‌ 
கள்‌. கடந்த போர்‌ கழிந்து, ஜெர்மனியும்‌ ஜப்பானும்‌ 
வீழ்ச்சியுற்ற பிறகு, ஆங்கிலேயரும்‌ அமெரிக்கரும்‌ 
அவ்வெற்றியைத்‌ திக்கெட்டும்‌ முழங்கக்‌ கொண்டா 
டியதை நாம்‌ அறிவோம்‌. ஏன்‌ ? காமுங்கூட, ஆங்கி 

லேயன்‌ காட்டிய ஆணை வழியே அவ்விழாவினைக்‌ 
- கொண்டாடினோம்‌. ஆனால்‌, அன்று வாழ்ந்த கவிஞன்‌, 
அவ்வெற்றியினை வெற்றியாகக்‌ கொண்டானா? அன்று 
சோழன்‌ கரிகாலன்‌ நாட்டிலேயே பிறந்து, அவனுக்கே 
வெற்றி விழாக்‌ கொண்டாடல்‌ தக்கதன்று என்று 
அறிவுறுத்திய வெண்ணிக்‌ குயத்தியாரைப்‌ போன்றே, 
அந்த ஆங்கில காட்டிலேயே பிறந்து, அந்த ஆங்கில 
நாட்டு மக்களது வெற்றி விழாவை எள்ளி ஈகையாடி 
யதோடு, அவ்விழாக்‌ கொண்டடிாயவர்களை அறிவற்ற 
வர்‌ என்றும்‌ சொன்ன ஒரு கவிஞனை காம்‌ மறத்‌ துவிட 
முடியுமா? ஆம்‌. அவன்தான்‌ அறிஞன்‌ *பெர்னார்ட்ஷா". 
நாடெங்கும்‌ வெற்றிக்கொடி. நாட்டி, விழா எடுத்‌ துச்‌ 
சிறப்புச்‌, செய்த அக்காளில்‌, அவன்‌, ₹ஜெர்மனிமேல்‌ 
வெற்றி கொண்டதை விழாவாக அறிவிலிகள்‌ கொண் 
டாடுகிறார்கள்‌,' என்று கூசாமல்‌ சொன்னானே ! ௮க்‌ 
கவிஞன்‌ உள்ளத்து எத்துணைத்தீரம்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌ ! அவன்‌ கூற்றுக்குக்‌ காரணமும்‌ காட்‌ 
_ டினானே ! பரந்து கிடக்கும்‌ உலக சமுதாயத்தின்‌ ஒரு 
1. 610015 876 0618071102 116 *ர்‌06௦0377 042 சொருகு. 
8 


122 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பகுதியாகிய ஜெர்மனியை அழித்ததற்காக மற்றொரு 
பகுதியா விழாக்‌ கொண்டாடுவது? உடலில்‌ ஓர்‌ 
உறுப்பு அழிந்தது என்றால்‌ மற்றோர்‌ உறுப்புக்குக்‌ 
கொண்டாட்டமா ? உலக நாகரிகத்தில்‌ ஒரு வகைப்‌ 
பட்ட நாகரிகம்‌ ஈலிவுற்றதென மற்றவை மகிழ்வதா ?”” 
இவ்வாறே அக்கவிஞன்‌ அஞ்சா து அடுக்கிக்கொண்டே 
செல்கின்றான்‌ கேள்விகளை. இத்தகைய வீர உள்ளத்‌ 
தோடு வாழ்ந்த கவிஞர்கள்‌, அன்று முதல்‌ இன்று 
வரையில்‌ வெற்றி வீரராக வாழ்வதைக்‌ கண்ணாரக்‌ 
காண்கின்றோமே ! இவற்றின்‌ மூலம்‌ கவிஞர்‌ வாழ்வு-- 
தனி வாழ்வாயினும்‌ சரி, பொது வாழ்வாயினும்‌ சரி-- 
வெற்றி பெற்றது என்றுதானே கொள்ள வேண்டும்‌ ? 
அவர்தம்‌ வெற்றி அவர்‌ பாடிய கவியின்‌ வெற்றியே 
யாகும்‌. அவர்தம்‌ கவிகள்‌ வெற்றித்‌ திருவென அமை 
வதற்கு அவை நலம்‌ பல நிரம்பப்‌ பெற்றனவாக 
இருக்க வேண்டும்‌. அக்கவிதைகள்‌ நலத்தைத்‌ 
தொடர்ந்து காணலாம்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, கவிஞர்‌ வாழ்க்கை 
எப்படி. அமைந்ததென்ப தும்‌, அவர்‌ தனி வாழ்வில்‌ செல்‌ 
வமற்று வறுமையில்‌ வாடிய போதிலும்‌ அவ்வறு 
மையைப்‌ போக்க காட்டில்‌ பல மன்னர்கள்‌ முன்‌ 
நின்றதால்‌ அவற்றால்‌ கவலையுறாது வாழ்ந்தனர்‌ என்‌ 
பதும்‌, அவ்வறுமையும்‌ அவராகவே தேடிக்கொண் 
டதே தவிர, இயற்கையாக அமைந்ததன்று என்பதும்‌, 
வறுமையிலும்‌ மாமன்னர்‌ கொடுக்கும்‌ பொருள்களை 
மற்றவருக்கு வாரிக்கொடுத்து ஈத்துவக்கும்‌ இன்‌ 
பத்தில்‌ தமது வாழ்வின்‌ வெற்றியைக்‌ கண்டனர்‌ என்ப 
தும்‌, அவர்‌ தம்‌ வாழ்க்கையைக்‌ குறியாகக்‌ கொ ள்ளின்‌, 
யார்‌ எதைக்கொடுத்தாலும்‌ ஏற்பர்‌; ஆனால்‌, அவ்வாறு 


கவிஞர்‌ வெற்றி ட 123: 





செய்யாது தம்‌ கவி நலம்‌ கண்டு போற்றுவாரையே 
புகழ்க்ததால்‌ அவர்‌ தம்‌ வாழ்வையே குறிக்கோளாகக்‌ 
கொண்டவர்‌ அல்லர்‌,” என்பதும்‌, முடி சார்ந்த மன்‌ 
னரும்‌ மற்றவரும்‌ அப்புலவர்‌ வாய்‌ மொழிக்கு ஏங்கித்‌ 
தவித்தனர்‌ என்பதும்‌, தனி வாழ்வில்‌ மட்டுமன்றிப்‌ 
பொது வாழ்விலும்‌ கவிஞர்கள்‌ பங்கு கொண்டு, நாடும்‌ 
உலகமும்‌ வாழப்‌ பாடு பட்டு அத்துறையிலும்‌ 
- வெற்றி கண்டார்கள்‌ என்பதும்‌, போர்‌ உண்டா 
காமலும்‌, போலி வெற்றியில்‌ வெறி கொள்ளாமலும்‌, 
மன்னரையும்‌ மற்றவரையும்‌ தடுத்துச்‌ சிறந்தார்கள்‌ 
என்பதும்‌. எனவே, கவிஞர்‌ என்றென்றும்‌ வெற்றி 
யிலேயே வாழ்தவர்கள்‌ என்பதும்‌ ௩ன்கு புலனாகும்‌. 


5. கவிநை நலன்‌ 








கவிதைக்கும்‌ கவிஞருக்கும்‌ உள்ள தொடர்‌ 
பையும்‌, கவிதை'கலையாவதென்பதெப்படி என்‌ பதையும்‌ 
மேலே கண்டோம்‌. அக்கவிதை, கலைஞர்‌ உண்டாக்கிய 
ஒன்று. “கவிஞர்‌ ௩ல்‌ உளத்தால்‌ தீட்டிய உயி 
ரோவியம்‌ கவிதை எனினும்‌, கவிதை கவிஞருக்கு. 
அடிமையா, அன்றி உடைமையா ?” என்ற கேள்விக்கு 
விடை காணுவது அவ்வளவு எளிதன்று. “கவிதை, 
தன்னைப்‌ படைப்பவன்மேல்‌ ஆதிக்கம்‌ செலுத்து 
கின்றதா, அல்லது அவன்‌ வழி தான்‌ தலை சாய்த்து 
நடக்கின்றதா !' என்பது ஆராய வேண்டிய ஒன்று. 
தான்‌. சாதாரணமாகக்‌ கவிஞன்‌ கவிகளை இயற்று 
வதனால்‌, அவன்‌, அவற்றை அடக்கியாளும்‌ திற: 
மையில்‌ வல்லவன்‌ என்றுதான்‌ கொள்ளத்தோன்றும்‌. 
: மோட்டார்‌ வண்டியைச்‌ செய்தவன்‌ ஒருவன்‌, அதன்‌ 
தலைவனாய்‌ இருந்து, அதைச்‌ செலுத்துகின்‌றவனாகி, 


அதைத்‌ தனது விருப்பம்போலவெல்லாம்‌ செலுத்த 


கவிதை நலன்‌ இ 125 
முடியும்‌, அது போலஷ்றே கவிஞனும்‌ தன்‌ விருப்பம்‌ 
போலெல்லாம்‌ கவிதையை ஈர்த்துச்‌ செல்ல முடியும்‌,” 
என்று சிலர்‌ நினைக்கக்கூடும்‌. ஆயினும்‌, கவிதை 
அத்துணை எளிமையில்‌ அமைந்துவிடும்‌ பொருளாக 
இல்லை. மேலை காட்டு ஆராய்ச்சியாளர்கள்‌, * கவிதை, 
கலைஞனுக்கு மேற்பட்டது ; அவனை அடக்கியாள்வது; 
அவனை அடி பணிய வைப்பது,” என்றுதான்‌ கூறிச்‌ 
செல்கின்றார்கள்‌. பிராட்லி என்ற ஆங்கில ஆய்வாளர்‌, 
* கவிதை ௩ம்‌ பணியாளன்று; அது ௩ம்‌ தலைவன்‌ , ? 

என்கின்றார்‌. ' மற்றொரு புலவராகிய கிளட்டன்‌ 
புரூக்‌ என்பவர்‌, *கலை ௩ம்‌ நீதிபதி *? என்கிறார்‌. எனவே; 
கவிதை மனிதனால்‌ ஆக்கப்பட்டது என்றாலும்‌, அது 
அவன்‌ மேலும்‌ ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ ஒன்று என்பது 
புலனாகும்‌. ஒரு நல்ல கவியை அதனை இயற்றிய 
நல்லாசிரியனே திருப்பிப்‌ படிப்பானாயின்‌, அதில்‌ தான்‌ 
எழுதும்‌ காலத்தில்‌ கொண்ட கருத்தினும்‌ மற்றொரு 
புதுக்‌ கருத்தும்‌ அமைந்திருப்பதைக்‌ காண்பான்‌. 
தான்‌ ஒரு பொருளைக்‌ கருத்திற்கொண்டு இயற்றிய 
அந்தக்‌ கவிதை, இப்படிப்‌ பல்வேறு வகையில்‌ பரந்து 
பொருள்‌ பெற்று விளங்குகின்‌நதென்பதை நோக்க, 
அவனே வியப்படையவும்‌ கூடும்‌. அவன்‌ இயற்றிய 
அக்தக்‌ கவிதையே அவனைப்‌ பலப்பல இடங்களுக்குப்‌ 
பற்றி ஈர்த்துச்‌ செல்லும்‌ திறன்‌ சிறந்த ஒன்றல்லவா ? 
அது மட்டுமன்று. மேலை காட்டுப்‌ புலவர்‌ கூறியவாறு 
அது கவிஞனை அளவிட்டு உலகுக்குக்‌ காட்டுகின்‌ ற 
ஒரு நீதிபதியாகவும்‌ இருக்கின்றது. ஒரு புலவனது 
கவிதையைக்‌ கொண்டு, அவன்‌ காலத்தில்‌ வாழ்கின்‌ ற 





1. ந௦ன்9 ரீ0ா நி௦6்ரரு 881:6) மூ க்‌. ஜே நாகரி, 1/.கூ.. மாற. 
2. 188589, 11(சகரபா௦ 8ம்‌ 1116, நர &. 0101100-01௦௦1. 


126 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வர்கள்‌ மட்டுமன்றி, அக்கவிதை உலகில்‌ வாழும்‌ 
வரையில்‌ அக்கவிஞனைப்‌ பற்றிய செயல்களையெல்லாம்‌ 
அளவிட்டுரைக்க முடியும்‌. அந்த நிலையில்‌ அவன்‌ 
உடலால்‌ இறந்தவன்தான்‌ என்றாலும்‌, உலகில்‌: சிரஞ்‌ 
சீவியாக வாழ்கின்றவனே. திருவள்ளுவரின்‌ திருக்‌ 
குறளைப்‌ பயிலும்‌ காலத்தும்‌ எடுத்துப்‌ பாராட்டும்‌ 
காலத்தும்‌, “என்று திருவள்ளுவர்‌ கூறுகின்றார்‌ ? என 
நிகழ்காலத்திலேதான்‌ கூறுகின்றோம்‌. இந்த முறை 
எக்நாட்டுக்‌ கவிஞருக்கும்‌ பொருந்தும்‌ ஒரு பொது . 
நீதியே. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்வாழ்ந்து 
மறைந்தவரை அவர்‌ நூல்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது 
* கூறுகிறார்‌ ? என்று நிகழ்காலத்தால்‌ அவரே கேரில்‌ 
கூறுவது போலக்‌ கூற வைத்தது கவிதானே? ஆம்‌ ; 
கவியே கவிஞனை அமரனாக்கியது. ஆகவே, அது 
அவன்‌ தலைவன்தானே ? 


மற்றும்‌, ஒருவன்‌ கவிதையைக்கொண் டே அவனை 
யும்‌ அளவிட முடியும்‌. மேலை நாட்டில்‌ எத்தனையோ ' 
ஆய்வு நூல்கள்‌ ஒவ்வொரு கவிஞனைப்‌ பற்றியும்‌ வெளி 
வந்துகொண்டிருக்கின்‌ றன. அவனுக்குப்‌ பின்னால்‌ 
வரும்‌ அத்தனை ஆய்வாளர்களும்‌, அவனைக்‌ கவிதை 
மூலமே ஆராய்ந்து, அவனைப்‌ பற்றிய விமரிசனங்களை 
எழுதுகின்றார்கள்‌. இப்போது ஈம்‌ காட்டிலேயும்‌ ஒரு 
நூலைக்கொண்டே அதன்‌ ஆசிரியனைப்‌ பற்றி அறிய 
ஓரளவு முற்படுகின்றனர்‌. அதன்‌ மூலம்‌ அக்கவிஞனை 
நல்லவன்‌ என்றோ தீயவன்‌ என்றோ அறிந்துகொள்‌ 
கின்றோம்‌. எனவேதான்‌ கவி, அவனைப்‌ பற்றி 
அறியும்‌ நீதிபதியாகின்றது. இது நிற்க. 


ஆராய்ச்சியைப்‌ பற்றி எண்ணும்‌ போது ஈம்‌ தமிழ்‌ 
காட்டின்‌ நிலை நமக்குத்‌ தெரியாமல்‌ இல்லை. மேலை 


கவிதை நலன்‌ 127 





காட்டுக்‌ கவிதைகளைப்‌ பற்றிய ஆராய்ச்சி நூல்கள்‌ 
ஆயிரக்‌ கணக்கில்‌ வந்துகொண்டிருக்கின்றன. அவர்‌ 
நாட்டு உயர்ந்த கவிஞர்களாகிய ஷேக்ஸ்பியரைப்‌ 
போன்ற பலருடைய கவிதைகள்‌, ஆயிரக்‌ கணக்கான 
வர்களால்‌ ஆராயப்படுகின்‌ றன. ஆனாலும்‌, ஈம்‌ 
காட்டில்‌ அத்தகைய ஆராய்ச்சி இல்லை. *திறன்‌.ஆய்வு” 
என்ற துறை இன்னும்‌ நேரிய முறையில்‌ தமிழ்‌ 
காட்டில்‌ தோன்றவில்லை என்றே சொல்லலாம்‌. ₹*திறன்‌ 
ஆயும்‌: திறம்‌. உடையவர்கள்‌, நாட்டில்‌ இல்லாத 
குறையன்று, நாட்டில்‌ திறன்‌ ஆய்வு நூல்‌ உண்டா 
காமைக்குக்‌ காரணம்‌. ஆனால்‌, தமிழ்‌ நூல்களை 
ஆராயக்‌ கூடாது என்ற ஒரு மனப்பான்மை நாட்டில்‌ 
வளர்ந்துவிட்டது. அப்படியும்‌ ஒரு சிலர்‌ ஆராய முற்‌ 
பட்டா ரானாலும்‌, அவரும்‌ காய்தல்‌ . உவத்தல்‌ அகற்றி 
ஆயும்‌ நெறியினை மேற்கொண்டு செல்லவில்லை என்று 
கூறும்படி. ஆராய்ச்சி நடத்துகின்றனர்‌. மேலை நாட்டு 
ஆய்வாளர்‌ கவிதையின்‌ கண்ணே தம்‌ கண்ணாகக்‌ 
கொண்டு, கவிதைகளை ஆராய்ந்து, அவற்றில்‌ உள்ள 
நலங்கேடுகளை எழுதத்‌ தொடங்கி, உள்ளதை உள்ள 
வாறு எடுத்துரைக்கின்றனர்‌. அவர்‌ கூறுவது உண்‌ 
மையில்‌ குற்றமாயின்‌, அக்‌ நூலைத்‌ தலைமேற்கொண்டு 
போற்றும்‌ உயர்ந்தவர்களுங்கூட அந்த ஆய்வினை 
மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்பார்கள்‌. ஆய்வாளரும்‌ தாம்‌ 
முன்னரே வரையறுத்த ஒரு முடிவின்படி, அதை 
ஆராயத்‌ தொடங்க மாட்டார்‌. ஆனால்‌, இங்குத்‌ தமிழ்‌ 
நாட்டின்‌ நிலையே வேளுய்‌ இருக்கின்றது. நாட்டில்‌ 
நல்ல இலக்கியங்களுக்குக்‌ குறைவில்லை; சங்க கால 
இலக்கியங்கள்‌ தொடங்கி, இந்த நூற்றாண்டின்‌ கவி 
தைகள்‌ வரையில்‌ தமிழ்க்‌ கவிதை பரந்த கடலெனக்‌ 
காட்சி அளிக்கின்‌ றது. எனினும்‌, இடைக்காலத்தில்‌ 


128 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


உண்டான பல கவிதைகள்‌ சமயம்‌ பற்றி அமைந்தன 
வாய்‌ வெளி வந்துள்ளன. மற்றும்‌ ஒவ்வொரு புலவரும்‌ 
தாம்‌ கொண்ட கருத்தை வலியுறுத்திப்‌ பாடும்‌ வகை 
யில்‌ சில பாடல்கள்‌ அமைந்துள்ளன. சங்க கால இலக்‌ 
கியங்களும்‌ காவியங்களும்‌ பலராலும்‌ விரும்பி ஏற்கப்‌ 
படுகின்றன. எனினும்‌, ஆய்வாளர்‌ ஒரு சிலர்‌ தம்‌ கருத்‌ 
துப்படி. அக்காவியங்கள்‌ஏ அமையவில்லையாயின்‌ , 
அவற்றை ஏற்க மறுப்பதோடு, ஒதுக்கித்‌ * தமிழ்‌ இலக்‌ 
கியங்கள்‌ வரிசையில்‌ வைக்கத்தகாதவை,” என்று 
கூறும்‌ அளவுக்குச்‌ செல்கின்றனர்‌. தவிர, இக்நாளில்‌ 
மட்டுமன்‌ ரி, இடைக்காலத்திலும்‌ சமயப்‌ போராட்ட 
மும்‌ பிற மாறுபாடுகளும்‌ காட்டில்‌ நிகழ்ந்துகொண்டே. 
இருந்தமையின்‌, இலக்கியங்களும்‌ அப்போராட்டங்‌ 
களுக்கு இலக்காயின. இன்றுங்கூடச்‌ சைவ 
வைணவர்களிடையில்‌ அப்போராட்டம்‌ இல்லை 
என்று சொல்ல முடியாது. பெரிய புராணத்தைத்‌ 
தொட விரும்பாத வைணவரும்‌, கம்பராமாயண த்தைப்‌ 
படிக்க விரும்பாத சைவரும்‌ இன்றைக்கும்‌ நாட்டில்‌ 
இல்லாமல்‌ இல்லை. இரண்டும்‌ ஒவ்வொரு சமயம்‌ பற்றி 
எழுந்த நூல்களேயாயினும்‌, அவற்றில்‌ அமைந்த கவி 
தைப்‌ பண்புகளை அறிய வேண்டும்‌ என்ற நல்‌ 
லெண்ணம்‌ சில சமயங்களில்‌ நல்ல ஆறிஞர்களுக்குக்‌ 
கூட உண்டாகாமற்போவதுதான்‌ வியப்பாக உள்‌ 
ளது! சைவ சமயத்தில்‌ உள்ள நல்ல ஆய்வா 
ளன்‌ கம்பர்‌ காவியத்தில்‌ புகுந்து திறனாய்க்து தேர்வா 
னாயின்‌, பல ௩ல்ல உண்மைகள்‌ புலப்படும்‌, அதே 
போன்று, வைணவத்‌ திறன்‌ ஆய்வாளன்‌ பெரிய 
புராணத்துள்‌ புகுவானாயின்‌, பல புதையல்களைக்‌ 
கொண்டு வரக்கூடும்‌. எனினும்‌, அந்த நிலை இன்னும்‌ 


கவிதை நலன்‌ 129 





நாட்டில்‌ அமையவில்லை என்றுதான்‌ சொல்ல வேண்‌ 
டும்‌. ்‌ 

தமிழ்‌ காட்டில்‌ அன்றும்‌ இன்றும்‌ திறனாய்வாளர்‌ 
கள்‌ குறைவு என்பது உறுதி. அதற்குக்‌ காரணம்‌ 
பெரியோர்கள்‌ பாடிய கவிதைகளின்‌ ௩லங்கேடுகளை 
ஆராயக்கூடாது என்ற ஒரு கண்‌ மூடி வழக்கமே 
இக்காட்டில்‌ இருந்து வந்ததாகும்‌. திருவாசகத்தை 
எடுத்து ஆராய்ந்து, அது பற்றிய ௩லங்கேடு பிரித்து; 
எடுத்துரைத்தால்‌, சில சைவர்கள்‌ அடிக்கவே வந்து 
விடுவார்கள்‌. சில இலக்கியங்களைப்‌ பதம்‌ பிரித்து 
அச்சிடுவதுகூடத்‌ தவறு என்று கூறுவார்‌ சிலர்‌: 
“பெரியோர்கள்‌ எழுதி வைத்த பாடல்களைப்பற்றிப்‌ 
பேச . இவன்‌ யார்‌?? எனச்‌ சிலர்‌ வாதிட ஆரம்‌ 
பிப்பர்‌. எழுத்தெழுத்தாகப்‌ பிரித்து, தொடர்‌ தொட 
ராக ஆராய்ச்சி நடத்திப்‌ பல கவிதைகளைப்‌ பாரறிய 
எடுத்துக்‌ காட்டும்‌ மேலை நாட்டுத்‌ திறனாய்வாளர்கள்‌ 
இந்நிலை கண்டால்‌ நம்மை எள்ளி ஈகையாட மாட்டார்‌ 
களா7 


ஆனால்‌, ௩ம்‌ காட்டில்‌ உள்ள திறன்‌ ஆய்வாள 
ருள்‌ ஒரு சிலரைப்பற்றியும்‌ எண்ணத்தான்‌ வேண்டும்‌. 
ஒரு நூலை எடுத்து ஆராயத்‌ தொடங்குமுன்பே அக்‌ 
நூலைப்‌ பற்றி ஒரு விதமான்‌ எண்ணத்தைத்‌ தம்‌ உள்‌ 
ளத்தே உருவாக்கிக்கொள்ளுகின்றனர்‌. அவர்‌ தம்‌ 
எண்ணப்படியே எடுத்த நூலைப்பற்றி ஆராய்ந்து 
விடுகின்றனர்‌. தமக்கும்‌ தம்‌ கொள்கைக்கும்‌ ஏற்காத 
நூல்களைத்‌ துருவித்‌ துருவி ஆராய்ந்து, அவற்றில்‌ 
எங்கே குற்றங்குறைகள்‌ உண்டு என்று கண்டு, 
அவற்றை மட்டும்‌ எடுத்துக்‌ காட்டி, ன: ஆகா! இந்த 
நூலில்‌ இத்தனைக்குறைபாடுகள்‌ உள்ளனவே !' என்று 


130 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பழித்துரைக்கத்‌ தொடங்கிவிடுகின்‌ றணர்‌. பழித்‌. 
துரைப்பதோடு, அக்நூல்‌ நாட்டில்‌ இருக்கவே 
கூடாது என்ற அளவு பிரசாரமும்‌ செய்துவிடுகின்ற 
னர்‌. ஆனால்‌, அதே வேளையில்‌ அக்நூலில்‌ உள்ள 
௩ற்கருத்துக்களை எடுத்துக்‌ காட்ட விரும்புவதில்லை? 
அவர்கள்‌ மனம்‌. இதே முறையில்‌ அந்நூலைப்‌ பற்றி 
முன்னமே நன்முடிவு கொண்ட ஒருவர்‌ அதில்‌ குற்றமே 
இல்லை எனவும்‌, தெய்வ நூலில்‌ குறை காணுவது 
தவறு எனவும்‌ கூறி, அவரைக்‌ கண்டிக்க முற்படுவர்‌, 
இருவர்தம்‌ செயலும்‌ பொருத்தமுடையதாகாது. எதை 
யும்‌ ஆராய்ந்து, ௩லங்கேடுகளை அறிந்து, உள்ளதை 
உள்ளபடி உலகுக்கு உணர்த்தி, சீர்தூக்கி நிற்பதே 
திறனாய்வதாகும்‌. அச்செயலைச்‌ செய்பவனே சிறந்த 
அ.றிஞனாவன்‌, 


மேலை நாட்டுத்‌ திறனாய்வாளர்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ .விளக்கம்‌, சற்றுப்‌ பயன்‌ உடைத்தாகும்‌ 
எனக்‌ கருதுகின்றேன்‌. திறன்‌ ஆய்வாளன்‌ என்பான்‌ 
நீதி மன்றத்து நடுவணர்‌ போன்றவன்‌; நல்லதன்‌ 
நலனும்‌, தீயதன்‌ தீமையும்‌ ஆராய்ந்தறிந்‌ து நேர்மை 
வழுவா நிலையில்‌ முடிவு சொல்லத்‌ தக்கவன்‌. கைதிக்‌ 
கூட்டில்‌ நிற்கும்‌ ஒருவன்‌ உயிர்‌ அந்த நீதிபதியின்‌ 
கையில்‌ இருக்கிறது. அந்த வழக்கைப்‌ பற்றி நன்கு. 
ஆராயாது, ஒரு வேளை அவன்‌ குற்றம்‌ செய்யாதவனா 
யிருந்தும்‌ . அவனுக்கு மரண - தண்டனை விதிப்‌ 
பின்‌ என்னாவது? அக்கூண்டுக்‌ குற்றவாளி மரண 
மடைவது ஒருபுறமிருக்க, அந்த நீதிபதியின்‌ பண்‌ 
பாடும்‌, நீதி மன்றத்தின்‌ நேர்மையும்‌ கெட்டொழியு 





1. 11டி 03மீ௦ாம்‌ றத118%) 4௦கரு, 37௦1. 11. சப்ப ௦6 
941௦ றா00000005 ரம 26 ளர ௦1 ஹெ 141020 ற6£501. 


கவிதை நலன்‌ .. 137 


மன்றோ ? ஆம்‌! இதனாலன்றரோ தான்‌ ஆராயாது 
கொடுமை இழைத்துக்‌ கோவலனைக்‌ கொலை செய்த 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌, அச்செயல்‌ தன்னைப்‌ 
போன்ற மன்னர்‌ செவிப்படுமுன்‌ - * தாழ்ந்த குடையன்‌ 
தளர்ந்த செங்கோலனாய்‌? அரசு கட்டிலில்‌ உயிர்‌ 
துறந்தான்‌ ? அந்த நிலையிலேதான்‌ திறனாய்வும்‌ 
அமைகின்றது. ௩ல்ல இலக்கியங்களைத்‌ திறனாய்ந்து 
அவற்றின்‌ ௩லன்‌ காண விரும்புவோர்‌ வழுக்கி விழ 
லாகாது. தம்‌ கொள்கையை அதில்‌ புகுத்திப்‌ 
பொருள்‌ காண முயலலாகாது. தமக்கு விகுப்ப 
மிருப்பினும்‌ இல்லையாயினும்‌, எடுத்துக்கொண்ட 
கவிதையில்‌ உள்ள கலங்கேடுகளை அப்படி அப்‌ 
படியே காட்டல்‌ வேண்டும்‌. ஒன்றைக்‌ காட்டி 
ஒன்றை மறைப்பதோ, தம்‌ கருத்து அதில்‌ காண 
வில்லையானால்‌, அக்நூல்‌ நாட்டுக்கே ஏற்றதன்று 
என்று கூறுவதோ திறனாய்வாளனுக்குப்‌ பொருந்திய 
செயலாகாது. 


இந்த நிலை ௩ம்‌ காட்டில்‌ உண்டாகக்‌ காரணம்‌ 
ஒன்றுதான்‌ : கலையை, இலக்கியத்தை, கவிதையை 
அரசியலோடு இக்காட்டில்‌ இன்று பிணைத்துப்‌ பார்க்‌ 
கின்றார்கள்‌. அதுவே உண்மைக்‌ கவிதை ௩லனை 
உணர முடியாது இடர்ப்படும்‌ வழியாகின்றது. அரசி 
யல்‌ சதுரங்கத்தில்‌ கால்‌ வைத்து விளையாட நினைக்‌ 
கின்றவர்கள்‌, கவிதை இயற்றட்டும்‌ ; கற்பனையில்‌ 
திளைக்கட்டும்‌. ஆனால்‌, முன்னர்‌ இயற்றிய கவிதை 
களை ஆராய்ந்து, அவற்றில்‌ தத்தம்‌ அரசியல்‌ 
கொள்கைகளைப்‌ புகுத்த முற்படுவது சற்றும்‌ பொருக்‌. 
தாததாகும்‌. அரசியல்‌ வேறு, கவிதை வேறு. அரசி 
யல்‌ நாளைக்கு ஒரு விதமாக மாறலாம்‌. ஆனால்‌. கவி 


132 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தையின்‌ அடிப்படையான பண்பாடு என்றும்‌ மாரளுது, 
எனவே, இரண்டையும்‌ பின்னிப்‌ பிணை ப்பது எவ்வாறு 
பொருந்தும்‌ ? இது நிற்க. 


ஒரு நூலை ஆராய வேண்டுமாயின்‌, அதைமுற்‌ 
றும்‌ பல முறை பயின்று, ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகத்‌ 
தோன்றும்‌ கருத்துக்களை வரிசைப்படுத்தி, அவற்றின்‌ 
நலங்கேடுக்ளை ஆராய வேண்டும்‌. அவ்வாறன்றி, 
இங்கொன்றும்‌ அங்கொன்றுமாகச்‌ சில பாடல்களைப்‌ 
படித்து, அவற்றின்‌ அளவிலே நூலைக்‌ கண்டுவிட்ட 
தாக்ச்‌ சொல்லுதல்‌ முடியுமா? “ஒரு பானைச்‌ சோற்‌ 
க்கு ஒரு சோறு பதம்‌,” என்பதை, எதற்குப்‌ 
பொருந்துமோ, அதற்குப்‌ பொருத்த வேண்டும்‌. 
கவிதை உலகில்‌ ஒன்றைப்‌ பதம்‌ பார்த்து அனைத்‌ 
தையும்‌ முடிவு கட்டுதல்‌ எவ்வாறு இயலும்‌,? ஒரே 
கவிஞன்‌ இயற்றும்‌ ஒரே காவியத்திலேயே பல ஏற்‌ 
நத்தாழ்வுகள்‌ இருக்கத்தான்‌ செய்யும்‌. ஏற்றத்தை 
மட்டும்‌ கொண்டு அக்காவியமே அவ்வா ௮ ஓங்கியது 
என்றோ, அன்றித்‌ தாழ்வைக்‌ கொண்டு அவ்வாறே 
தாழ்ந்தது “என்றோ கொள்ளுதல்‌ அறிவுடைய 
தாகுமோ 7₹... நூல்‌ முழுவதையும்‌ நுணுகி ஆராய்ந்து 
அவ்வாராய்ச்சியை உலகுக்குப்‌ பயன்பட வைப்பதே 
திறனாய்வாகும்‌. மேலை நாட்டுக்‌ கவிதைகள்‌ பலவும்‌ 
அவ்வாறே ஆராயப்பெறுகின்‌ றன. இங்கோ, அந்த 
நிலை இல்லை. 


௩ம்‌ நாட்டு ஆய்வு முறையில்‌ மற்றொரு குறையும்‌ 
கேர்கின்றது. தமிழ்‌ நாட்டு இலக்கியங்களில்‌ பல, 
இப்போ து தேவைப்படா தவை எனச்‌ சிலர்‌ பேசுவதைக்‌ 
காண்கின்றோம்‌. பிற நாட்டார்‌ கலப்பால்‌ நாட்டில்‌ 
சில இலக்கியங்கள்‌ வளர்க்‌ துள்ளன. அவற்றை அடி 


கவிதை நலன்‌ 133 


யோடு வேண்டா என ஒதுக்க விழைகின்‌ றனர்‌ சிலர்‌- 
- அவற்றை இலக்கியங்களாக-கவிதைக்‌ கோவைகளாக- 
கொள்ளின்‌ வரும்‌ இழுக்கென்னையோ £? பெரிய புரா 
ணமும்‌ கம்பராமாயணமும்‌ எரிக்கப்பட வேண்டிய 
நூல்கள்‌ எனப்‌ பேசும்‌ அளவுக்குத்‌ தமிழர்‌ ஆராய்ச்சி 
செல்கிறது. அவற்றின்‌ இலக்கியத்‌ திறன்‌ ஆய்வூ 
காண இயலாமையே அக்குறைபாட்டி ற்குக்‌ காரணம்‌, 
கம்பராமாயணத்தில்‌ தொடங்கிய ஒன்று, இன்று 
_ சங்க இலக்கியம்‌ வரை சென்றுள்ள து. சிலப்பதிகாரம்‌ 
வேண்டா எனச்‌ சிலரும்‌, பதிற்றுப்பத்துப்‌ போன்‌ ற 
இலக்கியங்கள்‌, சங்க இலக்கியங்களே அல்ல எனச்‌ 
சிலரும்‌ பேசுகின்றனர்‌. இவ்வாறே தம்‌ கொள்கைக்கு 
ஒவ்வாதனவென்று சங்க இலக்கியங்களும்‌ திருக்குறள்‌ 
போன்றவையும்‌ பிறவும்‌ ஒதுக்கப்பட்டு நிற்பின்‌, 
இறுதியில்‌ இவர்கள்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ என்று எதை 
வைத்துக்கொண்டு தங்கள்‌ கலையும்‌ பண்பாடும்‌ 
உயர்ந்தன என்று பேசுவார்களோ, யாமறியோம்‌! 


ஆராய்பவன்‌ மட்டுமன்றிக்‌ கவிதை ஆக்கும்‌ புல 
வனும்‌ அவ்வா3ற நடுவுநிலை பிறழாதவனாய்‌ இருக்க 
வேண்டும்‌. மனிதனுக்கென்று கொள்கைகளும்‌ 
பிறவும்‌ இருப்பதில்‌ தவறில்லை. அக்கொள்கையை 
உலக மக்களுக்குப்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தும்‌ 
வகையில்‌ கவிதை இயற்றும்‌ வழிச்செலுத்தினால்‌, அக்‌ 
கவிதைகள்‌ சிறந்தவையாகமாட்டா. நாம்‌ மேலே 
கண்ட நீதிபதியின்‌ உவமை, ஆய்வாளனுக்கு மட்டு 
மன்றிக்‌ கவிஞனுக்கும்‌ பொருந்துவதாகும்‌. கவிஞர்கள்‌ 
காட்டிய வழியிலேதான்‌ இன்றும்‌ உலக மக்களில்‌ 
பெரும்பாலார்‌ செல்கின்றனர்‌. எனவே, அவர்களை 
நடத்திச்‌ செல்லும்‌ பெரும்பொறுப்பை ஏற்ற கவிஞன்‌, 


134 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தன்‌ மனம்‌ போனபடி கவிதையை எழுதுவானாயின்‌, 
* கவிதை? அப்பெயர்‌ பெறத்‌ தகுதியற்று மாய்வது 
திண்ணம்‌. அது மட்டும்‌ மாய்க்தால்‌, ஈமக்குக்‌ கவலை 
யில்லை. எவ்வகையாலோ அவனைப்‌ பின்‌ பற்றிச்‌ 
செல்லும்‌ பற்பலர்‌ வாழ்விழந்து வருந்‌ துவரே என்பதை 
எண்ணும்‌ போது வருந்தாதிருக்க முடியுமோ? மேலை 
நாட்டுப்‌ புலவருள்‌ ஒருவரான :ரிட்லி ? என்பவர்‌, கொள்‌ 
கைக்கு அடிமையாகாத கவிஞனே சிறந்தவன்‌ என்றும்‌, 
அவனே காலங்கடந்த கவியாக வாழ முடிய்மென்றும்‌, 
மற்றவரெல்லாரும்‌ வெறி கொண்டு துளும்பும்‌ கால 
எல்லையில்‌ கட்டுண்டு மடிவர்‌ என்றும்‌ திட்டமாக 
எழுதிச்‌ சென்றுள்ளார்‌. ! 


மற்றொரு மேலை நாட்டுப்‌ புலவர்‌ கவிதையைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ பண்பாட்டினையும்‌ ஆய்வாளர்‌ கோக்க 
வேண்டும்‌. உலகில்‌ எத்தனையோ மொழிகள்‌ பேசப்‌ 
படுகின்றன. அவற்றுள்‌ தொன்மை வாய்ந்தவை சில. 
'தோன்‌ றிய காலம்‌ கணக்கிட. முடியாத வகையில்‌ அம்‌ 
மொழிகள்‌ வாழ்கின்றன. அவற்றுள்‌ சிறந்ததாகிய 
நம்‌ தமிழ்‌ மொழியும்‌ ஒன்று-ஏன்‌-உயர்ந்தது என்றும்‌ 
கூறிக்கொள்ளப்‌ பெருமையாகத்தான்‌ இருக்கிறது! 
அந்த மொழிகளைப்‌ பற்றி ஆராய்கின்றார்‌ புலவர்‌. 
* மொழிமுதற்காரணமாம்‌ அணுத்திரள்‌ ஒலி எழுத்து,” 
என்று எழுத்துக்கு இலக்கணம்‌ கூறினார்‌ பவணந்தி 
யார்‌. ஒலி அணுக்கள்‌ ஒன்று சேர்ந்தே எழுத்‌ 
தென்னும்‌ உருப்பெற்றன. . அவ்வெழுத்தின்‌ வரி 
வடிவம்‌ தோன்ற நெடுங்காலத்துக்கு முன்பே ஒலி 
வடிவம்‌ உண்டாகியிருக்க வேண்டும்‌. ஒலியால்‌ உள்‌ 
ளத்தை அறிந்து, அவ்வொலியைச்‌ செம்மைப்படுத்தி 
கவனுன்சைவல்மைவிபலள்‌ அதவம ண வத்தை அடவ வைனை யல்‌ அத்‌ பட்‌ அடல கட்க 


1. ந௦சடு ஊர்‌ (46 ௦00காரு ரசம்‌, 18.௩. நாறா நர. 


கவிதை நலன்‌ 135 





எழுத்தாக்கி, உதட்டசைவால்‌ அதன்‌ பொருளை 
விளக்கிப்‌ பின்‌ வடிவாக்கி, எழுத்தினை உண்டாக்க 
எத்தனை எத்தனை ஆயிரம்‌ ஆண்டுகளோ கழிக்திருக்க 
வேண்டும்‌ 1! அவ்வாறு உண்டான ஒலி அமைப்புக்‌ 
களும்‌, வரி அமைப்புக்களும்‌ காட்டுக்கு காடு மாறியே 
வந்துள்ளன. மொழி நூல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ 
உலகில்‌ எத்தனயோ மொழிகளைக்‌ கணக்கிட்டுள்‌ 
ளார்கள்‌.. அவற்றுள்‌ சில இன்று வழக்கிழந்தன ; 
சில வாழ்கின்றன ; சில செழிக்கின்றன. இத்தகைய 
மொழிகளின்‌ வளர்ச்சியை எண்ணின்‌, இவற்றால்‌ 
யாருக்குப்‌ 'பயன்‌? இதையும்‌ எண்ணிப்‌ பார்க்க 
வேண்டுமன்றோ ₹ 


மனிதன்‌ தன்‌ உள்ளக்‌ கருத்தைப்‌ பயன்பட 
உதவுவ3$த மொழி. விலங்குகளும்‌ பிறவும்‌, கத்தியும்‌, 
கதறியும்‌, வேறுவகையாகவும்‌ தம்‌ கருத்தை உணர்த்த, 
அறிவறிந்த மனிதன்‌, தன்‌ கருத்தை மற்றவர்‌ 
உணர்ந்துகொள்ள * மொழி? என்னும்‌ சாதனத்தைக்‌ 
கண்டு பிடித்துக்கொண்டான்‌. ஆனால்‌, அதற்காக 
அவன்‌ கெடுகாள்‌ உழைத்திருப்பான்‌ என்றாலும்‌, ௮ம்‌ 
மொழி தனக்காக ஏதாவது நன்மையைத்‌ தேடிக்‌ 
கொள்ளுகின்‌ றதா என்றால்‌, இல்லையென்றுதானே 
கூற்‌ முடியும்‌ 2? மொழியால்‌ அதற்கு என்ன ௩ன்மை £ 
தமிழால்‌ தமிழுக்கே ஈன்மை உண்டா? தமிழன்‌ 
என்னும்‌ மனிதன்‌ வேண்டுமாயின்‌, அம்‌ மொழியால்‌ 
தான்‌ எவ்வெவ்வாறு உயர்ந்துள்ளான்‌ என்பதை 
எண்ணிப்‌ பெருமைப்பட்டுக்கொள்ளக்கூடும்‌. ஆனால்‌, 
அதனால்‌ மொழிக்கென்ன பயன்‌? தனக்கென ஒரு 
பயனையும்‌ எதிர்‌ பாராமலே மொழி மக்களுக்குத்‌ 
தொண்டு செய்கிறது. கலையின்‌ நிலையும்‌ இத்தகையதே 


136 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


எனக்‌ காட்டுகின்றார்‌, மேனாட்டுப்‌ புலவர்‌ ஒருவர்‌. 
மொழி பிறவற்றை விளக்குவதற்காகவே வாழ்வது 
போன்றுதான்‌. கலையும்‌ கலைஞனும்‌ வாழக்‌ காண்கி 
றோம்‌. கலை தனக்கென ஒன்றையும்‌ தேடி வைத்துக்‌ 
“கொள்ளவில்லை ; தான்‌ பெருமைப்பட * வேண்டும்‌ 
என்று தருக்குக்‌ கொள்ளவுமில்லை. கலைஞனும்‌ அத்‌ 
கதுகையவனே. மேலே கலைஞர்‌ வெற்றியிலே கண்ட 
பல காட்சிகள்‌ அவ்வுண்மையை வலியுறுத்தும்‌. கலை 
ஞர்கள்‌ தமக்கென வாழ வேண்டும்‌ என்று திட்டமிட்‌ 
டிருப்பார்களாயின்‌, எவ்வளவோ செல்வமும்‌ சீரும்‌ 
பெற்று உலக வாழ்வில்‌ ஓங்கியிருக்கக்கூடும்‌. ஆனால்‌, 
அந்த வாழ்க்கையில்‌ அவர்தம்‌ கவிக்கு வெற்ஜியுண்‌ 


டாகுமா என்று ஐயந்தான்‌ உண்டாகும்‌. 


இனி, கவிதையின்‌ நலனைக்‌ காண முயலின்‌, 
அதில்‌ முழு வெற்றிபெற முடியுமா என ஐயம்‌ தோன்ற 
லாம்‌. ௩ல்ல கவிதைகளைக்‌ கண்டு, அவற்றில்‌ எங்குச்‌ 
சுவையுள்ளது என ஆராய்தல்‌ முடியாதுதான்‌. கவிதை. 
யின்‌ திறன்‌ ஆயும்‌ ஒருவன்‌, அதன்‌ ஒவ்வொரு பகுதி 
யையும்‌ உற்று அறிந்தால்தான்‌ தன்‌ மனமறிய முழுத்‌ 
தொண்டு செய்தவனாவான்‌, கவியின்‌ இனிமையோ, 
அதன்‌ ஈலனோ, கவிதையின்‌ ஓர்‌ இடத்தில்‌ மட்டும்‌ 
நின்று மின்னல்‌ போல மை றந்துவிடக்‌ கூடியதன்று. 
தடேறிய வெக்கீரில்‌ அந்த வெப்பம்‌ எவ்விட.த்‌ தும்‌ 
பரவியுள்ளது போன்று, கவிதையிலும்‌ அடி. முதல்‌ முடி 
வரையும்‌ அதன்‌ நலன்‌ நிரம்பி இருத்தல்‌ அவசிய 
மாகும்‌. அப்படி நிரம்பி இருக்கின்ற கவிதையிலே 
திறன்‌ ஆய்ந்து செம்மை காண விரும்புவோர்‌ எப்படி 

1. 11814௦8 ௦78 284 ற௦னரு, நர 1800111715 

2:15 12121: 


கவீதை நலன்‌ 137 


இரண்டோர்‌ இடத்தை மட்டும்‌ கண்டுகொண்டு முடிவு 
செய்ய முடியும்‌ 2? அவர்களும்‌ கவிதை முழுவதிலும்‌ 
தோய்ந்து, தாமே அக்கவிதையாக மாறி அனைத்திலும்‌ 
ஆழ்ந்து ஆய்வை மேற்கொண்டால்தான்‌ கவிதை 
நலம்‌ சிறந்து விளங்கக்‌ காண முடியும்‌. இவை 
யெல்லாம்‌ நல்ல உள்ளம்‌ வாய்ந்த : மெய்க்கவிஞர்தம்‌ 
கவிதைகளுக்குப்‌ பொருத்தமான ஆய்வைப்பற்றியன. 
கவிதையே அல்லாதவற்றைக்‌ கவிதை என எடுத்து 
வைத்து ஆய்பவரைப்‌ பற்றி நாம்‌ ஒன்றும்‌ கூற 
வேண்டா. அவர்தம்‌ ஆய்வுகளையும்‌, அவ்வாய்வுக்குக்‌ 
காரணமான அந்தக்‌ கவிதைகளையும்‌, அவற்றைச்‌ 
சார்ந்த பிறவற்றையும்‌ காலத்தேவன்‌ தன்‌ போக்கில்‌ 
தரை மட்டமாக்கிக்கொண்டே போவான்‌ என்பது 
உறுதி. பலவற்றை அந்த நிலையிலும்‌ பார்த்திருக்‌ 
கின்றோமே ! பின்‌ வாய்ப்பு வரும்‌ போது அக்கவிகளைப்‌ 
பற்றியும்‌ அவற்றின்‌ ந௩லங்கேடுகள்‌ பற்றியும்‌ 
விளக்கமாக எடுத்து ஆராய்வோம்‌. 


இவ்வாறு கவிதையின்‌ ௩லனை ஆராய்பவர்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ இருப்பதை மறந்து, அக்கவிதையின்‌ நலன்‌ 
பற்றியும்‌, அக்கலனைச்‌ சிறக்கச்‌ செய்யும்‌ பிற பற்றியும்‌ 
காண்போம்‌. கவிதை, சொல்லும்‌ பொருளும்‌ கலந்த 
ஒன்று என்பதும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ உடலும்‌ 
உயிரும்‌ போன்றவை என்பதும்‌ மேலே கண்டவை, 
இரண்டும்‌, கவிதைக்கு இன்‌ றியமையாதனவே. 
கவிஞன்‌ கைப்பட்ட எப்பொருளும்‌ ஏற்றமுற்று 
விளங்கும்‌ என்பதையும்‌ மேலே கண்டோம்‌. கவிதை, 
வாழ்வில்‌ பெற முடியாத மேம்பட்ட ஒன்று என்று 
கொள்வதற்குக்‌ கவிஞன்‌ ஈல்லுள்ளமும்‌ எடுத்த 
பொருளும்‌ சொல்லும்‌ இன்றியமையாதன என்றுலும்‌, 

9 


138 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அவற்றுடன்‌ இன்னும்‌ சிலவும்‌ சேர்ந்தே அக்கவி 
தையைச்‌ சிறக்கச்‌ செய்கின்றன என்பதையும்‌ காணல்‌ 
வேண்டும்‌. கவிதை, ஒரு சொல்‌ ஓவியம்‌ எனக்‌ கண்‌ 
டோம்‌. சொல்லும்‌ பொருளும்‌ கலந்து சிறத்தல்‌ நற்‌ 
கவிதைப்‌ பண்பு. அச்சொற்கள்‌ அமைப்பைப்‌ பற்றி 
ஒன்று கூறல்‌ வேண்டும்‌ 


தமிழில்‌ எடுத்ததை விளக்கப்‌ புலவர்‌ ஆற்றலுக்கு 
உறுதுணையாகத்‌ தமிழில்‌ எழுத்துக்களும்‌ சொற்களும்‌ 
அமைந்துள்ளன. ஒரு பொருளைப்‌ பற்றியோ, மனி 
தனைப்‌ பற்றியோ பாடும்‌ கவிதையில்‌ அப்பொருளின்‌, 
அன்றி மனிதனின்‌ ஈ௩ற்பண்பு வெளிப்படவேண்டும்‌. 
மனிதனின்‌ பண்பு கவிதையில்‌ வெளிப்படுவதெவ்‌ 
வாறு? மனிதனுக்கு இயல்பாகப்‌ பல குணகலன்கள்‌ 
அமைந்துள்ளன. அவை கவிதை ௩கலமாக மாற 
வேண்டும்‌. மனிதன்‌ உள்ளத்துணர்வை வெளிப்‌ 
படையாக எவ்வாறு அறிவது ? அவ்வாறான அவன்‌ 
உணர்வை அவனது உடலே காட்டிவிடும்‌. ஆதலி 
னாலேதான்‌ தொல்காப்பியர்‌ மெய்ப்பாட்டியல்‌ என்ற 
ஒன்றைச்‌ செய்யுள்‌ இயலின்‌ முன்‌ வைத்துள்ளார்‌. 
தமிழ்த்‌ துறையில்‌ விள௩ கும்‌ அகமும்‌ (ுறமும்‌ கலந்தது 
பொருள்‌. அப்பொருள்‌ சிறக்க வேண்டிய இடம்‌, மக்கள்‌ 
வாழ்க்கை. அவ்வாழ்க்கையை வெளியில்‌ காட்டுவது 
அவர்தம்‌ மெய்ப்பாடேயாரும்‌. அப்பொருளையும்‌ மெய்ப்‌ 
பாட்டையும்‌ உவமத்தின்‌ உறுதுணையாகக்‌ கொண்டு 
செய்யுள்‌ வழியில்‌ விளக்க வருவதே கவிதையாகும்‌. 
அக்கவிதையும்‌ மரபு நலம்‌ கெடாதிருக்க வேண்டும்‌, 
இந்த உண்மையையே தொல்காப்பியப்‌ பொருள தி 
காரம்‌ ௩மக்கு விளக்குகிறது. உவமத்தையும்‌ மர 
பையும்‌ பற்றிப்‌ பின்னர்ப்‌ பார்க்கலாம்‌. 


கவிதை நலம்‌ 139 


மெய்ப்பாட்டை வெளிக்காட்டுவதே கவிதை. அது 
தான்‌ வாழ்க்கையுங்கூட. ஒருவன்‌ உள்ளம்‌ செம்மை 
யுற்றுச்‌ சிறக்கிறது என்பதை அவன்‌ மெய்ப்படு 
செயலால்‌ அறிய முடியும்‌; அவனது வாழ்வு அக்‌ 
நிலையை விளக்கிக்‌ காட்டும்‌. தொல்காப்பியர்‌ ௮ம்‌ 
மெய்ப்பாட்டை எட்டு வகையாகப்‌ பிரித்துக்‌ காட்டு 
கின்றார்‌. ஈகை, அழுகை, இளிவரல்‌, மருட்கை, அச்சம்‌, 
பெருமிதம்‌, வெகுளி, உவகை என்பன அவை, 
இவற்றை இன்னும்‌ பலவாறு பிரிக்கின்றவரும்‌ உள்‌ 
ளனர்‌. அது பற்றிய ஆராய்ச்சி ௩மக்கு வேண்டா. 
இந்த மெய்ப்பாட்டைக்‌ கவிஞன்‌ தன்‌ கவியிடைக்‌ 
காட்டும்‌ கவிதை நலனையே காம்‌ காணல்‌ வேண்டும்‌. 
ஆம்‌ ! வெறும்புறத்தோற்றங்களை மட்டும்‌ புனைகங்‌ 
துரை வகையால்‌ பாடுவதல்லது, உணர்தற்கரிய மக்‌ 
கள்உள்ளத்தையும்‌ அளந்து அவர்தம்‌ மெய்ப்பாட்டின்‌ 
வழி வாழ்வை உலகுக்கு உணர்த்துவதிலேதான்‌ 
கவிதை, நலன்‌ நிறைந்ததாகின்றது. தமிழில்‌ இத்‌ 
துறையில்‌ கவிஞனுக்கு எழுத்துக்களும்‌ சொற்களும்‌ . 
பயன்படுகின்றன. தமிழில்‌ எழுத்துக்களை இனவாரி 
யாகப்‌ பிரித்துள்ளார்கள்‌. வல்லினமும்‌, மெல்லினமும்‌, 
இடையினமும்‌ மெய்யெழுத்துக்களாகின்றன. * இவ்‌ 
வாறு மூவகைப்பட்ட இனங்கள்‌ எழுத்தில்‌ எதற்கு ₹ 
மக்களுக்குள்‌ இனப்‌ போராட்டம்‌ மிகுந்து நாடுகளைப்‌ 
பொசுக்கும்‌ பொல்லாத இந்தக்‌ காலத்தில்‌ எழுத்துக்‌ 
களுக்குள்ளும்‌ இனமா?” என்ற கேள்வி எழுதல்‌ 
இயல்பே. ஆனால்‌, இந்த எழுத்துக்கள்‌ தம்முள்‌ வர்க்‌ 
கப்‌ போராட்டத்துக்கு வரிந்து கட்டி நிற்கவில்லை. 
இவை அனைத்தும்‌ மனிதனுக்குப்‌. பயன்படும்‌ கவிதை 
அமைப்புக்காகவே அமைந்துள்ளன. மற்றவர்களுக்‌ 
காகவே இவ்வெழுத்தும்‌, மொழியும்‌, கலையும்‌ வாழ்‌ 


140 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கின்றனவேயன்றி, மனிதனைப்‌ போன்று மற்றவரை 
அடக்கித்‌ தாம்‌ மட்டும்‌ வாழ வேண்டும்‌ என்ற எண்‌ 
ணத்தில்‌ இவை வாழவில்லை. இவ்வெழுத்துக்கள்‌ அவ்‌ 
வாறு அமைந்துள்ளமை மெய்ப்பாட்டை விளக்கும்‌ 
கவிக்குக்‌ கவிஞன்‌ வேலையை எளிமையாக்குகின்‌ றன. 
எவ்வாறு £ 


மனிதன்‌ உள்ளத்து வெகுளி உருவாகின்றது. 
உள்ளத்துண்டாகும்‌ உணர்ச்சி மெய்‌ வழி வெளிப்‌ 
பட்டுத்தான்‌ ஆக வேண்டும்‌. அவ்வாறு வெளிப்படும்‌ 
போது அது சொற்களாகவும்‌ வெடிக்கும்‌. கோபத்தால்‌ 
முகம்‌ சிவந்து சொற்களும்‌ இடி என முழங்கி வெளி 
வருதல்‌ இயற்கை, இந்த நிலைக்கு வல்லின எழுத்‌ 
துக்கள்‌ மிகுதியும்‌ பயன்படுகின்‌ றன என்பர்‌ ஆராய்ச்சி 
யாளர்‌; அதற்கெனக்‌ கம்பராமாயணத்திலும்‌ சிலப்பதி 
காரத்திலும்‌ சிற்சில சான்றுகளையும்‌ காட்டுவர்‌. நாமும்‌ 
அவற்றுள்‌ இரண்டொண்று கண்டு மேலே செல்வோம்‌. 


- சிலப்பதிகாரத்தில்‌, கண்ணகியின்‌ வாக்கிலே இவ்‌ 
வல்லெழுத்துக்களை அமைத்து அவள்‌ சீற்றம்‌ வெடிப்‌ 
பதைக்‌ காட்டுகின்ளுர்‌ இளங்கோவடிகள்‌. வாழ வந்த 
மதுரை மாககரிலே தன்‌ கணவன்‌ கோவலன்‌ கொல்லப்‌. 
பட்ட செய்தி கண்ணகியின்‌ காதுக்கு எட்டிய உடனே 
அவள்‌ உள்ளம்‌ சீற்றத்தால்‌ பொங்குகின்றது. அந்த 
வெகுளி உள்ளத்தின்‌ வழி உதட்டில்‌ சொற்கள்‌ உரு 
வாகின்றன. கண்ணகி அச்சொற்களை எவ்வாறு 
உதிர்த்தாளோ , நாமறியோம்‌! ஆனால்‌ இளங்கோ 
வடிகள்‌ அவள்‌ கூற்றை இவ்வல்லின எழுத்தின்‌ 
துணை கொண்டு அழகாக அவளது உள்ளும்‌ புறமும்‌ 
ஒரு சேரப்‌ பயில்வார்க்கும்‌ புலனாகும்படி தம்‌ கவிதை 
ரில்‌ வடி.த்துள்ளார்‌. 


கவிதை நலன்‌ 141 
* மட்டார்‌ குழலார்‌ பிறந்த பதிப்பிறந்ேே தன்‌ ; 
பட்டாங்‌ கியானுமோர்‌ பத்தினியே யாமாயின்‌, 
ஒட்டேன்‌ அரசோடு; ஒழிப்பேன்‌ மதுரையை 7, 


என வஞ்சினம்‌ கூறியதாகக்‌ காட்டுகின்றார்‌. இவ்‌ 
வடிகள்‌ வல்லெழுத்து மிக்கிருத்தலே அவள்‌ கோபக்‌ 
குறியைப்‌ புலப்படுத்தக்‌ காரணமாயின என்பர்‌. 
இதைப்‌ போன்றே இராமாயணத்தில்‌ பல இடங்‌ 
களிலும்‌, வேறு பல காவியங்களிலும்‌ சீற்றத்தைக்‌ 
காட்ட வல்லின எழுத்துக்கள்‌ பெரிதும்‌ பயன்பட்டன 
என்பதை அறிஞர்‌ எடுத்துக்‌ காட்டுவர்‌. 


மெல்லின எழுத்துக்களின்‌ அமைப்பையும்‌ அசை 
வையும்‌ அவற்றின்‌ வழிக்காட்டும்‌ மெல்லியற்பொருள்‌ 
களையும்‌ பல பாடல்கள்‌ மூலம்‌ விளக்குவர்‌ ஆய்வாளர்‌. 
* பஞ்சியொளிர்‌ விஞ்சுகுளிர்‌ பல்லவ மனுங்கச்‌ 
செஞ்செவிய கஞ்சநிமிர்‌ சீறடிய ளாகி 
அஞ்சொலிள மஞ்ஜஞையென அன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள்‌ வந்தாள்‌. ” 
என்பதும்‌ அவற்றுள்‌ ஒன்று. இது கம்பர்‌ கைத்திறன்‌. 
மங்கை ஒருத்தி கொம்பின்‌ ஒசிக்து மெல்ல வரும்‌ காட்சி 
யைக்‌ காட்டும்‌ பாடல்‌ இது. இதில்‌ மெல்லெழுத்துக்கள்‌ 
மிக அதிகமாய்‌ விரவி, அம்மங்கையின்‌ செயலை 
நமக்குக்‌ காட்டுகின்றன அல்லவா ? 


அமைதியான இன்ப வாழ்வைக்‌ குறிக்கும்‌ பகுதி 
களுக்கு இடை எழுத்துக்கள்‌ பெரிதும்‌ துணையாய்‌ 
அமைவன போலும்‌ ! அதற்குச்‌ சிலப்பதிகாரத்திலே 
கோவலன்‌ கண்ணகிஃயோடு புகாரில்‌ சில காலம்‌ 
அமைதியாய்‌ வாழ்ந்த நிலையினைக்‌ காட்டும்‌ கவிதை 
ப்லே இளங்கோவடிகள்‌ , 


142 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


குழலும்‌ யாழும்‌ அமிழ்தும்‌ குழைத்தநின்‌ 

மழலைச்‌ செவ்வாய்க்கு மென்கிளி வருந்தியும்‌" 
என்ற இடையெழுத்துக்களின்‌ செயலை அழகுபடக்‌ 
காட்டுவர்‌. பிற இலக்கியங்களிலும்‌ இவ்வாறு காட்‌ 
டவும்‌ கூடும்‌. இந்த வகையில்‌ தமிழ்‌ எழுத்துக்‌ 
களையும்‌ அவற்றால்‌ ஆய சொற்களையும்‌ கொண்டே 
மக்கள்‌ உள்ளத்துத்‌ தோன்றும்‌ மெய்ப்பாடுகளை 
உணர்த்தும்‌ கவிதை நலன்‌ சிறந்தது என்பதே நாம்‌ 
இங்குச்‌ சிந்திக்க வேண்டுவது. இம்முறை எல்லா 
இடத்துக்கும்‌ பொருந்திய ஒன்று என்று கொள்ள 
இயலாவிட்டாலும்‌, எழுத்‌ துக்களின்‌ அமைப்பு மெய்ப்‌ 
பாடுகளை விளக்க உதவுகின்றது என்பதை மறுக்க 
முடியுமா? எனவே, கவிதை ௩லன்‌ இவ்வெழுத்துக்‌ 
களைக்‌ கொண்டு மேலும்‌ சிறக்கின்றது என்று 
சொல்வது உண்மையன்ரர ? 


எழுத்து என்று சொல்லும்‌ போது மற்றொன்று 
நினைவுக்கு வருகின்றது. கலைகளைப்‌ பற்றிக்‌ கூற 
எழுந்த ஒரு பழமொழி காட்டில்‌ உண்டு, கைதேர்ந்த 
சிற்பி ஒருவன்‌ தன்‌ கை வண்ணத்‌ திறனையெல்லாம்‌ 
காட்டி, கல்லில்‌ ஓர்‌ அழகிய நாயின்‌ உருவத்தைச்‌ 
செய்து முடித்தான்‌. அந்த நாயினைப்‌ பலர்‌ கண்டனர்‌. 
கலை கலத்தில்‌ தோய்ந்து கருத்திழந்த ஒருவன்‌, அந்த 
நாயினைக்‌ கண்டு, அதன்‌ வயமேயாகி, அந்த காயைப்‌ 
பற்றிப்‌ போற்றத்‌ தொடங்கிவிட்டான்‌. ஆனால்‌, 
அங்கே இருந்த அந்தப்‌ பழைய கல்லைக்‌ கண்டிருந்த 
கலை நலமறியா மற்றொருவன்‌, * இது) ஒரு கல்லே, 
என்று பேசினான்‌, இருவர்‌ கூற்றும்‌ அவரவர்‌ மனப்‌ 
போக்கின்படியே சரிதான்‌. இதனாலேதான்‌ நாட்டிலே 
* நாயைக்‌ கண்டால்‌ தல்லைக்‌ காணோம்‌, கல்லைக்‌ 


கவிதை நலன்‌ 143 


கண்டால்‌ காயைக்‌ காணோம்‌, ? என்ற பழமொழி 
எழலாயிற்றுப்போலும்‌ ! கலை உள்ளம்‌ பெருத ஒரு 
வனுக்கு அது கல்லாகிறது; கலையில்‌ படிந்த ஒரு 
வனுக்கு அங்கே கல்‌ இல்லை ; நாய்தான்‌ காட்சி தரு 
கின்றது. இந்தக்‌ கருத்து, கவிதைக்கு முற்றும்‌ 
பொருந்துவதாகும்‌. கவிதை நலத்தைத்‌ துய்ப்பார்‌ 
நாட்டில்‌ மிகக்‌ குறைவே. அவர்கள்‌ இவ்வெழுத்‌ 
தோவியங்களில்‌ தம்மைப்‌ பறிகொடுத்து, தாம்‌ கலை 
யேயாகி, எழுத்துக்களை வெற்று வல்லின எழுத்துக்‌ 
களாகக்‌ காணாமல்‌, அவற்றை - அவற்றால்‌ ஆகிய 
கவிதையை - அக்கவிதையால்‌ விளங்கும்‌ கவினைப்‌ 
போற்றிப்‌ புகழ்கின்றார்கள்‌. மற்றவர்களோ, அவை 
வெற்றெழுத்துக்கள்‌ என்று பேசி வாளாக்‌ கழிதின்‌ 
மார்கள்‌. 


இனி இவ்வெழுத்து வழியே கவிதையில்‌ சிறக்‌ 
கும்‌ மற்றொரு ௩லத்தையும்‌ காணலாம்‌; *ஓசை 
உடைமை” என்பது, கவிக்குரிய பத்தழகுகளுள்‌ ஒன்று. 
தமிழ்‌ நாட்டில்‌ சங்க காலத்திலே சந்தப்‌ பாடல்கள்‌ 
இல்லை என்பர்‌. அக்காலத்தில்‌ காம்‌ முன்னமே 
கண்டபடி வெண்பாவும்‌ அகவலுமே அதிகமாக வழக்‌ 
கத்தில்‌ இருந்தன என அறிகின்றோம்‌. ஆயினும்‌, 
நாட்டில்‌ காலப்போக்கில்‌ பல்வகைப்‌ பாடல்கள்‌ 
தோன்றின. அவற்றின்‌ இலக்கணங்களையும்‌ ஓரளவு 
மேலே கண்டோம்‌. எப்படியோ காலப்போக்கில்‌ அவை 
வளர்ந்துவிட்டன. அவற்றிற்கு ஏற்ப இலக்கணங்்‌ 
களும்‌ தோன்‌ றிவிட்டன. ௩ன்னூலார்‌, அந்தக்‌ கவிதை 
களை மனத்தில்‌ வைத்து, நூல்‌ பற்றிக்‌ கூறும்‌ போது 
“ஓசை உடைமை? என ஒன்றையும்‌ அழகாகக்‌ குறிக்‌ 
கின்றார்‌. ஓசை இனிமை உடையதுதான்‌. ஓசையின்‌ 


144 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





றேல்‌ உலகமே இல்லை எனலாம்‌. ஒலி வடிவக்‌ 
தானே வரி வடிவத்திற்கு முதல்‌ இடம்‌? ஆகவே, கவி 
தைக்கு ஓசை இல்லையானால்‌, சிறவாதுதான்‌. ஆனால்‌, 
பிற்காலக்‌ கவிஞருள்‌ சிலர்‌ இவ்வோசை ஒன்றையே 
தும்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு, பொருளையும்‌ பிற 
பண்புகளையும்‌ மறந்துவிட்டதை நினைக்கும்‌ போது 
தான்‌ வருத்தமேற்படுகின்றது ! 


நல்ல சந்தப்‌ பாடல்களில்‌ ஓசை உடைமை ௩ட 
மாடும்‌ என்பதறிந்தோம்‌. சங்கப்‌ பாடல்களுள்‌ சந்தப்‌ 
பாடல்கள்‌ இல்லை. ஆனால்‌, அவற்றையும்‌ இசையொடு 
பொருத்திப்‌ பாட முடியாதா? சிலர்‌ நினைப்பது போன்று 
சங்கப்‌ பாடல்கள்‌ இசையொடு பொருந்தாப்‌ பாடல்கள்‌ 
என்று எண்ண முடியாது. வெண்பாவும்‌ ஆசிரி 
யமும்‌ இசைக்குட்பட்டனவே. அச்சங்ககாலத்து இயற்‌ 
றமிழாகிய கவிதையிலிருந்துதான்‌ இசையும்‌ நாடக 
மும்‌ தோன்றலாயின. சங்கத்தைத்‌ தழுவி எழுந்த 
சிலப்பதிகாரத்தே இசையொடு கலந்த கானல்‌ வரி, 
வேனில்‌ வரி, வேட்டுவ வரி முதலியன சிறக்துள்ள 
மையைக்‌ காணலாம்‌. பின்னர்க்‌ கடவுள்‌ நெறி 
சிறக்க வளர்ந்த காலத்தில்‌--தோத்திரப்‌ பாடல்கள்‌ 
உண்டான காலத்தில்‌--பல்வேறு வகைப்‌ பாடல்கள்‌ 
உருப்பெற்றன. இன்னம்‌ காலம்‌ செல்லச்‌ செல்ல, 
சந்தப்‌ பாடல்கள்‌ பாடுவதே பெருமை என்று மதிக்கக்‌ 
கூடிய அளவில்‌ கவிஞர்‌ பெருமை பெறலாயினர்‌. 
சிலர்‌ அச்சந்தங்களை நாம்‌ மேலே கண்ட மெய்ப்பாடு 
களைக்‌ குறிக்கப்‌ பயன்படுத்திக்கொண்டுள்ளனர்‌. சிலர்‌ 
வெறுஞ்சந்தமாகவே பாடிப்‌ பயனற்றுக்‌ கழிந்து 
விட்டனர்‌. 


கவிதை நலன்‌ 145 





சந்தப்‌ பாடல்களால்‌ சிறந்த காவியம்‌ வில்லி 
புத்தூரார்‌ இயற்றிய பாரதம்‌ என்பர்‌, திருப்புகழிலே 
அதினும்‌ அதிகமான சந்தங்கள்‌ இருப்பதாகக்‌ 
கூறுவர்‌. கம்பரும்‌ சந்தப்‌ பாடல்களால்‌ தம்‌ கருத்தை 
ஆங்காங்குக்‌ குறித்துள்ளார்‌. அனைவருக்கும்‌ முற்‌ 
பட்ட விருத்தப்‌ பாவால்‌ காவியம்‌ செய்த திருத்தக்க 
தவர்‌, சந்தப்‌ பாடல்களால்‌ கவிதையின்‌ ஓட்டத்‌ 
தையே காட்டுகின்ஞுர்‌. 
இராசமாபுரத்துப்‌ பெருமாளிகையிலே மன்னவர்‌ 
திருவும்‌ தங்கள்‌ வளஈகர்‌ சிறப்பும்‌ பொங்கப்‌ பிறக்க 
வேண்டிய சீவகன்‌, அந்த ஊர்ப்‌ புறத்திலேயே பல்ரை 
யும்‌ சுட்டெரிக்கின்ற ௬ுடுகாட்டிலே பிறந்தான்‌ என்‌ 
பதை எண்ண யார்‌ உள்ளக்தான்‌ வருந்தாது! 
புலவர்‌ உள்ளமும்‌ வருந்திற்று. அந்த வருத்தத்தைக்‌ 
காட்டப்‌ பாத்திரமாக அமைந்தாள்‌ விசையை. தன்‌ 
முன்னைய வாழ்வையும்‌ அன்றைய தாழ்வையும்‌ 
அவள்‌ உள்ளம்‌ எண்ணிற்று. 
 வெவ்வாய்‌ ஓரி முழவாக 
விளிந்தார்‌ ஈமம்‌ விளக்காக 
ஒவ்வாச்‌ சுடுகாட்‌ டுயர்‌அரங்கின்‌ 
நிழல்போல்‌ நுடங்கிப்‌ பேயர்ட 
எவ்வாய்‌ மருங்கும்‌ இருந்து இரங்கிக்‌ 
கூகை குழறிப்‌ பர்ரர்ட்ட 
இவ்வர்‌ ரகப்‌ பிறப்பதோர்‌ 
இதுவேர்‌ மன்னர்க்கு இயல்வேந்தே!?” (309) 


என்று அன்று பிறந்த குழந்தையை நோக்கும்‌ 
உள்ளத்தைத்‌ திறந்து காட்டுகின்றார்‌ அவர்‌, ,இதில்‌ 
அச்சந்தந்தான்‌ அவலச்சுவையை எவ்வளவு அழகாக 
விளக்குகிறது! அடுத்து வீரம்‌ காட்ட விரும்பிய 


146 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
மற்றோரிடத்தில்‌ அவர்‌, வேடர்கள்‌ அம்பு சென்ற 
விரைவையும்‌, அதை ஏற்ற ஆயர்‌ உடைந்த தோற்‌ 
த்தையம்‌, 
* பாய மாரிபோல்‌ பகழி சிந்தினர்‌ ; 
ஆயர்‌ மத்தெறி தயிரின்‌ ஆயிஞர்‌." (421) 
என்று சந்தம்‌ பொருந்த விளக்கியுள்ளார்‌. இவ்வாறே 
இராமாயணத்தும்‌ பிற இலக்கியங்களிலும்‌ பலப்பல 
சந்தப்பாடல்களைக்‌ காணலாம்‌. இப்பாட.ல்களால்‌ 
சாதாரண மக்களுக்குக்‌ கருத்து ஈ௩ன்கு விளங்கு 
முன்பே, இச்சந்தங்கள்‌ ஓரளவு ஆசிரியர்‌ காட்ட: வந்த 
பொருளை உணர்ந்துகொள்ள உதவுகின்றன. இவ்‌ 
வாறு எழுத்துக்களையும்‌ சொற்களையும்‌ அமைத்துப்‌ 
பாடுவது அனைவருக்கும்‌ எளிதான காரியமன்று. 
எப்படி எளிய பொருளும்‌ கவிஞன்‌ கைப்படின்‌ 
சிறந்த பொருளாகக்‌ காட்சி அளிக்கின்றதோ, அப்‌ 
படியே சொற்கள்‌ அமைப்பும்‌ கவிஞனுடைய திறமை 
யினாலேயே சிறப்படையும்‌ என்பது திண்ணம்‌. 
சொற்களால்‌ ஆக்கப்படும்‌ கவிதையின்‌ நலனில்‌ 
ஒன்று அவசியமாகக்‌ காண வேண்டியுள்ளது. சொற்‌ 
கள்‌ கலந்ததே கவி என்றாலும்‌, அச்சொற்களை அள 
வறிந்து பெய்து பாடுகின்ற கவிஞர்‌ ஒரு சிலரே! 
கவி புனைவதில்‌ மட்டுமன்றி, பேச்சிலுங்கூடச்‌ 
சொல்லை அளந்து, அச்சொல்லைப்‌ பிறர்‌ மறுக்கா வகை. 
யில்‌ அமைத்து; ஆராய்ந்து சொல்ல வேண்டும்‌ என்‌ 
பதுதான்‌ அறிந்தோர்‌ முடிவு. வெறுஞ்சொற்களும்‌ 
கவிதைகளில்‌ அமையும்‌ போது நன்கு சிறப்படை 
கின்றன என்ற உண்மையை * £லயான்‌ ” என்ற ஆங்கில 
நாட்டு ஆய்வாளர்‌ நன்கு விளக்கியுள்ளார்‌.! கவிஞன்‌ 
வனக டலிகக ப்‌ ைல்ல்வதை கைவ கையை யுகி வ ட கவணத்தில்‌ அனமத வலம வ வக டல்‌ 


1. 1060150040 ௦71௦௨, ந. ந. ந.ர0ாு 


கவிதை நலன்‌ 147 


கவிதைகளில்‌ சொற்கள்‌ விளையாட்டுப்‌ பொருள்‌ 
கள்‌ என்கின்றார்கள்‌. ஆனால்‌, அவ்விளையாட்டுப்‌ 
பொருள்களை அரிதில்‌ முயன்று தேடுபவன்‌ கவியாக 
மாட்டான்‌. எல்லாச்‌ சொற்களும்‌, * என்னை அழைப்‌ 
பானோ, என்னை அழைப்பானோ !”? என்று அவன்‌ முன்‌ 
மண்டியிட்டு வணங்கிக்‌ காத்துக்‌ கிடக்க வேண்டும்‌... 
அவ்வாறு சொல்லுக்கும்‌ பொருளுக்கும்‌ முட்டுப்‌ 
படாது, செல்வன்‌ தன்‌ கையால்‌ செல்வத்தை வாரி 
வழங்குவது போன்று கவிஞன்‌ கவிதைச்‌ செல்‌ 
வத்தை *வையம்‌ பெறுக ? என வாரி வழங்குவதே 
நல்ல கவிதையின்‌ நலனாகும்‌. இவ்வாறு சொற்கஸால்‌ 
ஆயவை கவிதை என்றாலும்‌, எல்லாச்‌ சொல்லும்‌ 
எதிரே மண்டியிட்டு நின்று காத்துக்கிடந்தாலும்‌, 
சொற்களை அமைப்பின்று அழகின்‌ றி அளவின்றிப்‌ 
பெய்தலும்‌ கவிதை நலத்தைக்‌ கெடுக்கக்கூடடும்‌. 


சார்லஸ்‌ வில்லியம்ஸ்‌ என்ற ஆங்கில காட்டு 
ஆய்வாளர்‌, “கவிதையில்‌ சொற்கள்‌ பல நிறைக்‌ 
திருந்தாலும்‌, ஒன்றும்‌ பயனற்றதாக இருத்தல்‌ 
கூடாது,” என்கிறார்‌ ; * எத்தனை சொற்கள்‌ இருப்பி 
னும்‌, அத்தனைக்கும்‌ பொருளும்‌ பொருத்தமும்‌ அழ 
கும்‌ அமைவும்‌ இருக்க வேண்டும்‌, ? என்கிறார்‌. * ௮க்‌ 
கவிதையிலிருந்து ஒரு சொல்லை எடுத்துவிட்டாலும்‌ 
அக்கவிதையின்‌ பொருளைக்‌ காண முடியாத வகை 
யில்‌ அமைவதே மெய்க்கவிதை,? என்பது அவர்‌ 
கருத்து. ஆம்‌; ௩ம்‌ காட்டுச்‌ சங்க இலக்கியங்கள்‌ 
அந்த வகையில்‌ சிறந்து நிற்பன அல்லவோ £.திருக்‌ 
குறளின்‌ பெருமைக்கே அதனிடம்‌ அசைச்சொல்‌ அரு 

1. 768500 ௨ம்‌ 62809 1 (12 7௦611௦ மார்றம்‌, ரூ பேக 
5 ராகா. 


148 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கியுள்ளமையே காரணமன்றோ ? நிலைத்த பாடல்கள்‌ 
பல வேடிக்கையாக அமைந்தன போலத்‌ தோன்றும்‌: 
ஆயிரக்கணக்கான பாடல்களால்‌ ஆக்கப்பெற்ற ஒரு 
காவியத்தைப்‌ படித்தாலும்‌ இறுதியில்‌ அதில்‌ புரிந்து 
கொள்வது ஒன்றும்‌ இராது. ஒரு பாடலில்‌ எத்தனை 
அசைச்‌ சொற்கள்‌ வந்துள்ளன! பொருளற்ற சொற்‌ 
களைத்தானே அசைச்சொல்‌ என்கின்றோம்‌ ? எனவே, 
நல்ல கவிதையில்‌ பொருளற்ற சொற்கள்‌ இடம்‌ 
பெறலாமா ? ஒரு சொல்லிலே ₹ ஆவும்‌ * ஓ£வும்‌ அசை 
கள்‌ என்று எழுத்துக்களைப்‌ பிரிக்கின்றோம்‌. சில 
பாடல்களில்‌ சொற்களின்‌ பின்‌ சொற்கள்‌ பொருள்‌ 
தாரா அசைகளாய்‌ இருக்கின்றன. இவையெல்லாம்‌ 
நல்ல பாடல்களுக்கு இலக்கணமாகா. 


கவிஞன்‌ தன்‌ கருத்தைச்‌ சுருங்கச்‌ சொல்லி 
விளங்க வைத்தல்‌ வேண்டும்‌. பின்னர்த்‌ தோன்றிய 
நன்னூலில்‌, நூலுக்கு இலக்கணம்‌ கூறும்போது 
இதைத்தான்‌ பத்து அழகில்‌ முதலாவதாக வைத்திருக்‌ 
கின்றார்‌. ஆகவே, எடுத்த பொருளை இடர்ப்பாடின்றி, 
வெற்றுரைகள்‌ இன்‌ றி, சுருக்கமாக, எளிய வகையில்‌ 
விளங்க வைப்பவனே மெய்க்கவிஞனாவன்‌. அத்‌ 
தகைய இயற்கை நலன்‌ பொருக்தியதே, கவிதை ஈலன்‌ 
வாய்ந்ததுமாகும்‌. ௩ம்‌ காட்டில்‌ இத்துறையில்‌ திரு 
வள்ளுவர்‌ முதல்வராக எண்ணப்படுவர்‌. அவர்தம்‌ 
குறளை ஆராய்ந்து பார்த்த பெரியவர்கள்‌, * கடுகைத்‌ 
துளைத்து ஏழ்‌ கடலைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌ தறித்த 
குறள்‌,” என்றும்‌, * அணுவைத்‌ துளைத்து ஏழ்‌ கட 
லைப்‌ புகட்டிக்‌ குறுகத்‌ தறித்த குறள்‌, £ என்றும்‌ கூறி 
யுள்ளார்கள்‌. £ அணுவையும்‌ கடுகையும்‌ குடைந்து 
ஏழ்‌ கடலையும்‌ எவ்வாறு புகட்டவியலும்‌ !” என்று வியப்‌ 


கவிதை நலன்‌ 149 





பும்‌ தோன்றும்‌. ஆனால்‌, வள்ளுவர்‌ அதனினும்‌ 
சிறந்த ஒரு செயலைத்தான்‌ செய்துள்ளார்‌. அவர்‌: 
குறளில்‌ பயனற்ற வெற்றுச்சொற்களைக்‌ காணல்‌ இய 
லுமோ? 


குறட்பா, சில சொற்களால்‌, இரண்டு அடிகளால்‌ 
ஆகிய ஒன்று. அவ்வாறு அமையும்‌ குறட்பாக்களில்‌ 
அசைச்சொற்களுக்கு இடம்‌ எங்கே? ஒரு சிலர்‌ 
இரண்டொரு சொற்களை அசைச்சொற்களென்று கருதி 
னாலும்‌, ஆழ்ந்து கோக்கின்‌, அவற்றிற்கும்‌ பொருள்‌ 
கொள்ளல்‌ இயலுவதாகும்‌. அக்குறளைப்‌ போன்று 
சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌ பொருட்செறி 
வுடைய எல்லாப்‌ பாடல்களும்‌ கவிதை ஈலன்‌ நிறைந்த. 
பாடல்களேயாகும்‌. 


இக்கருத்தை ௩ன்னூலாசிரியர்‌ பவணந்தி முனி 
வர்‌ நன்கு விளக்குகின்றார்‌. ஜத்திரம்‌ என்பது இது 
தான்‌ எனத்‌ திட்டவட்டமாக அவர்‌ பாயிரத்தில்‌ 
வரையறுக்கின்றார்‌; *சில வகை எழுத்துக்களைக்‌ 
கொண்டு பல வகையான பொருள்களை விளக்குவதே 
சத்திரம்‌,” என்கின்றார்‌. மேலும்‌, அது திட்பமாக 
நின்று, நுட்பமான பொருளையும்‌ விளக்கும்‌ திறன்‌ 
வாய்ந்ததாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்பது அவர்‌ 
கூற்று. அவர்‌ இச்சூத்திரத்திற்குக்‌ காட்டும்‌ உவமை 
சாலச்‌ சிறந்தது. செம்மையான கண்ணாடியை இச்‌ 
செம்மையான கவிதை கலன்‌ நிறைந்த சூத்திரத்துக்கு 
உவமையாகக்‌ காட்டுகின்றார்‌. அழகிய கண்ணாடி. 
தன்னிடத்தே கொண்ட பொருளை எவ்வாறு திட்டமாக 
வும்‌ திறம்படவும்‌ விளக்கிக்‌ காட்டுகிறதோ, அவ்வா 
றமைவதே சூத்திரம்‌ என்பது அவர்‌ காட்டும்‌ சிறப்பு. 


750 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


இயங்கும்‌ பட.க்காட்சியைக்‌ காணாத மக்கள்‌ இன்‌ 
றைய உலகில்‌ இருக்க மாட்டார்கள்‌. பார்க்குமிட. மெங்‌ 
கும்‌ படக்காட்சிக்‌ கொட்டகைகள்‌ பரந்து நிறைக்‌ 
துள்ளன. எத்தனையோ படங்கள்‌ புற்மீசல்களெனத்‌ 
"தோன்றி மறைகின்றன. அப்படக்‌ காட்சிகளில்‌ 
காண்பதுதான்‌ என்ன? வெள்ளித்‌ திரையில்‌ வெற்று 
நிழல்களே விழுகின்றன. ஆனால்‌, நிழல்களின்‌ உரு 
வங்களை கேரில்‌ காண்பது போன்று அத்துணைத்‌ 
தெளிவாகவும்‌ பெரியவையாகவும்‌ காட்டுவது எது? 
படச்சுருளோ, மிகச்‌ சிறியது; கைப்பிடியில்‌ அடங்‌ 
கக்‌ கூடியது. ஆனால்‌, அதே படந்தான்‌ வெள்ளித்‌ 
திரையில்‌ அவ்வளவு பெரிதாகத்‌ தெள்ளத்‌ தெளிய 
விளங்குகின்‌ றது; அசைகின்றது; ஆடுகின்றது ; 
பாடுகின்றது; சாதாரண மனிதன்‌ போலவே அனைத்‌ 
தும்‌ செய்கின்றது. அவற்றையெல்லாம்‌ அச்சிறு 
படச்‌ சுருளிலிருந்து ௩மக்கு உருவாக்கித்‌ தருவது 
இடையிலுள்ள சிறு கண்ணாடிதானே ? அந்தக்‌ கண்‌ 
ணாடி (2௦) எத்துணைச்‌ சிறிய பொருளையும்‌ பெருக்‌ 
கிக்‌ காட்டுகின்றது என்பதை அறியாதார்‌ யார்‌? இப்‌ 
(போது பவணந்தியின்‌ உவமையைப்‌ பொருத்திப்‌ 
பாருங்கள்‌. எவ்வளவு பொருத்தமாக அமைகின்ற து 
அது! எங்கோ பாமரர்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத படச்‌ 
சுருளில்‌ உள்ள அனைத்தை:பும்‌, வெள்ளித்‌ திரையில்‌ 
அத்துணைத்‌ தெளிவாகத்‌ திட்ப நுட்பமாகத்‌ தெரியும்‌ 
வகையில்‌ எடுத்துக்காட்டுவது அக்கண்ணாடி. அதைப்‌ 
போன்று, ௩ல்ல கவி--நலன்‌ நிறைந்த கவிதை-- 
காணும்‌ பொருளையும்‌, அல்லாப்பொருளையும்‌, விளக்க 
மாக்கி, அந்தப்‌ பொருளையுங்கூடத்‌ தன்னுள்‌ 
அடக்கி, தன்னைப்‌ பயில்வார்‌ அப்பொருளை ஈன்கு 


புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ -தெளிவாக விளங்க 


கவிதை நலன்‌ 151 


வைக்க வேண்டும்‌. அவ்வாறு கற்றாரும்‌ கல்லாரும்‌ 
அறியாப்‌ பொருளையும்‌ எளிதில்‌ அறிந்துகொள்ளும்‌ 
வகையில்‌ தான்‌ காட்ட விரும்பும்‌ பொருளை விளக்கு 
வதே கலம்‌ நிறைந்த கவிதையாகும்‌. பவணக்தியாரின்‌ 
வாக்கை அப்படியே தந்து மேலே செல்லலாம்‌. 


*சில்வகை எழுத்திற்‌ பல்வகைப்‌ பொருளைச்‌ 
செவ்வன்‌ ஆடியில்‌ செறித்து இனிது விளக்கித்‌ 
திட்பம்‌ நுட்பம்‌ சிறந்தன சூத்திரம்‌. £ (18) 


என்பது நன்னூல்‌. 


கவிதைக்குக்‌ கண்ணாடி உவமையாய்‌ அமைந்த 
நலம்‌ கண்டோம்‌. இனி அந்த உவமையே கவிதை 
யின்‌ கலத்துக்குச்‌ சிறந்த காரணமாய்‌ அமைகின்றது 
என்பதையும்‌ காணல்‌ வேண்டும்‌. உவமை என்பது 
என்ன £ அது எப்படிக்‌ கவிதைக்கு அங்கமாகின்‌ றது £₹ 
அதனால்‌ கவிதை சிறப்பது எங்ஙனம்‌ ? செய்யுளுக்கே 
உவமை சிறந்த அணியாய்‌ அமைகின்றது. நாம்‌ 
மேலே அணி இலக்கணம்‌ பற்றி ஓரளவு கண்டோம்‌, 
தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ உவமை அணி ஒன்றாகவே 
இருந்த அது, காலப்போக்கில்‌ நூற்றுக்கும்‌ அதிகமாக 
மாறி நின்றதைக்‌ கண்டோம்‌. தொல்காப்பியம்‌, 
பொருளுக்கு இன்றியமையாத செய்யுளைக்‌ கூறி 
அதன்‌ இன்று அமையாத உவமையை மட்டுந்தான்‌ 
காட்டுகிறது. உவமை என்பது என்ன? அது, 
இரண்டு பொருள்களை ஒப்புமைப்படுத்தி, * இதுபோல்‌ 
வது ஒன்று? என்று ஒரு பொருளால்‌ மற்றொன்றை 
விளங்க வைத்தல்‌. விளங்காத பொருள்களை உவமை 
௩ன்கு விளக்கிக்‌ காட்டும்‌. காணாத பொருள்களை அறி 
விக்க, கண்ட ஒன்றைக்‌ காட்டி, * இது போன்றது 


152 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அது, ? என்பதற்கு இந்தவுவமை பயன்படும்‌. ஆனால்‌, 
காணாத ஒன்றைக்‌ காட்டுவதற்கு மட்டுந்தான்‌ உவமை 
பயன்படும்‌ என்று யாராவது முடிவு கட்டுவார்களா 
யின்‌, அது தவளுகவே முடியும்‌. உவமம்‌ அதற்குப்‌ 
பயன்படுவதோடு கவிதை ௩ஈலத்தை உயர்த்தவும்‌ பயன்‌ 
படுகின்றது. கவிஞன்‌ கற்பனைத்‌ திறனைக்‌ காட்ட 
வும்‌ உவமை பயன்படுகின்றது. மேலை நாட்டுப்‌ புல 
வர்‌ ஒருவர்‌, * உவமையற்ற கவிதை கவிதையே 
ஆகாது,” என்று சொல்லுகின்றார்‌. அக்கவிதை, 
புனையாத புகையுண்ட ஓவியம்‌ போன்றது என்பது. 
அவர்‌ கருத்து. எனவே, உவமை என்பது கவிதைக்கு 
இன்றியமையாத ஒரு பொருளாய்‌ அமைவதோடு, ௮க்‌ 
கவிதையின்‌ ஏற்றத்தையும்‌, அதைப்‌ பாடிய கவிஞ 
னின்‌ கற்பனைத்‌ திறனையும்‌ விளக்க வரும்‌ ஒன்று என்‌ 
பது ஈன்கு புலனாகும்‌. உவமை என்பது இரண்டு 
சிறந்த பொருளை இணைக்கும்‌ ஒப்பற்ற பாலம்‌ என்கின்‌ 
ரர்‌ * லையான்‌ ? என்ற அம்மேனாட்டு ஆய்வாளர்‌.' இரு 
பேரூர்களைப்‌ பிரிக்கும்‌ ஆறுகளுக்குப்‌ பாலம்‌ இடுவ 
தைக்‌ காண்கிறோம்‌. அப்பாலத்தால்‌ ஆற்றின்‌ இரு 
பக்கத்து ஈலன்களையும்‌ ஒரு சேர அல்லலின்றி அனு 
பவிக்க முடிகின்றது. அது போன்று இரண்டு 
பொருள்களை நமக்குப்‌ புலனாக்கி மகிழ்வளிக்கும்‌ பாலமே 
உவமை என்பது அவர்‌ கருத்து. மேலும்‌, இவ்வுவமை 
நலம்‌ பற்றி அவர்‌ ஈநன்கு விளக்கியுள்ளார்‌. 


இரண்டு பொருள்களை ஒப்பு நோக்கிக்‌ கண்டு, 
அவற்றின்‌ தன்மை முதலியவைகளை விளக்குவது உவ 
மைதான்‌. என்றாலும்‌, உலகில்‌ எந்த இரண்டு 
பொருள்கள்‌ ஒத்திருக்கின்றன ? தோற்றத்தாலோ, 
1. நச 0100 ௦8 9௦810, ௫ 9, 14, 9. ௩௩01. 





கவிதை நலன்‌ 153 


பண்பாலோ, பிற வகைகளாலோ ஓத்திருக்கின்ற 
இரு மனிதரை எடுத்துக்‌ காட்ட. முடியுமா £? எப்படி. 
முடியும்‌ 2? அதைப்‌ போன்றே உலகில்‌ வாழும்‌ எல்லாப்‌ 
பொருள்களிலும்‌, இரண்டு ஒரே வகையில்‌ இருப்ப 
தைக்‌ காண முடியாதே! எனவே, எப்படி இரண்டி 
னைப்‌ பாலத்தால்‌ பிணித்து ஒற்றுமைப்படுத்திக்‌ 
காட்டுவது? ஆம்‌; ஓரளவு இயலாத ஒரு பெரும்‌ 
புதிர்தான்‌ அது. அனைவரும்‌ அத்துறையில்‌ வல்லவ 
ராகிவிடுவர்‌ என்று கூற முடியாது. எத்தனையோ 
உவமைகள்‌ கேட்க விரும்பத்தகாத வகையில்‌ அமை 
கின்றன. பொருந்தா வகையில்‌ சிலர்‌ இரு பொரூள்‌ 
களைப்‌ பொருத்த வழி ஆராய்வர்‌. ஆனால்‌, அவர்‌ 
செயல்‌ தோல்வியிலேதான்‌ முடியும்‌. எப்படிக்‌ கவிதைப்‌ 
பண்பும்‌ அதன்‌ நலனும்‌ எல்லாராலும்‌ எடுத்துக்‌ 
காட்ட இயலாதனவோ, அப்படியே உவமை ௩லத்தை 
எடுத்துக்‌ காட்டுவதுமாம்‌. எனவே, உவமை எல்லா 
ராலும்‌ எளிமையாகக்‌ கையாள முடியாத ஒன்றுதான்‌. 
ஆயினும்‌, கவியுள்ளம்‌ படைத்‌.து, கவிதை ஈலனே 
தன்‌ வாழ்வின்‌ ஈலன்‌ என்று கருதி வாழும்‌ மெய்ம்மைக்‌ 
கவிஞனுக்கு :இவ்வுவமை ஊற்றுப்‌ பெருக்கென ஓடி 
வந்து உதவி செய்யும்‌. அவன்‌ கற்பனைக்கு இவ்வுவ 
மைகள்‌ மெருகு கொடுத்து மேன்மைப்படுத்தும்‌. 
எனவே, உவமையைக்‌ கவிஞனது ஒரு சிறந்த கை 
வண்ணத்‌ திறன்‌ என்று கூறுவது பொருந்தும்‌. 


உவமை காணாத பொருளைக்‌ காட்டுவதற்குத்‌ 
தான்‌ உரியது எனச்‌ சிலர்‌ நினைப்பர்‌ என்பதை மேலே 
கண்டோம்‌. அது ஓரளவு உண்மைதான்‌. ஆனாலும்‌, 
அந்தக்‌ காணாததைக்‌ காட்டுவதற்கும்‌ திறன்‌ வேண்‌ 
டாவா? எங்கேயோ வெளி காட்டில்‌ நடக்கும்‌ ஒரு 
10 


354 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





நிகழ்ச்சியையோ, வெளி காட்டில்‌ உள்ள ஒரு பொரு 
ளையோ ஈம்‌ காட்டில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சியைக்‌ காட்டி 
யும்‌, நாட்டில்‌ உள்ள பொருள்களைக்‌ காட்டியும்‌ ஓர 
ளவு விளக்க முடியும்‌. வகுப்பறையில்‌ மாணவர்முன்‌ 
ஆசிரியர்‌ உலகப்‌ பொருள்களைப்‌ பல்வேறு உபகர 
ணங்களின்‌ துணை கொண்டே, *இது இவ்வாறு 
இருக்கும்‌ ?, * இது இவ்வாறு சுற்றும்‌ ? என்றெல்லாம்‌ 
எடுத்துக்காட்டி, காணாத-காணமுடியா த-பொருள்களை 
விளக்குவதும்‌ இந்த உவமையின்பாற்படுவதொன்‌ 
ராகும்‌. ஆனால்‌, காணாததை விளக்குவ துமட்டுமன்‌ றி, 
வேறு பலவற்றையும்‌ விளக்க உவமை பயன்படு 
கின்றது. 

எத்தனையோ உவமத்‌ தொடர்கள்‌ காட்டில்‌ சாதா 
ரண வழக்கத்தில்‌ இருப்பதை மாம்‌ அறிவோம்‌. 
வேகமாகப்‌ பாயும்‌ ஒருவனைச்‌ செயலால்‌ ₹ புலி போலப்‌ 
பாய்ந்தான்‌ ? என்கின்றோம்‌. ஆனால்‌, புலியின்‌ பாய்ச்‌ 
சலை நேரில்‌ கண்டவர்‌ எத்தனை பேர்‌ £ மற்றும்‌ காணாத 
தைக்‌ கண்டதைக்‌ கொண்டுதான்‌ விளக்குவது என்‌ 
றால்‌, $புலி போலப்‌ பாய்தல்‌ ? கண்‌।_தன்றே ! ஆயி 
னும்‌, : புலி போலப்‌ பாய்ந்தான்‌ ' என்றால்‌, விரைந்து 
பாய்ந்தான்‌ என்பதை அனைவரும்‌ புலியைக்‌ காணாத 
வருங்கூட--நன்கு அறிந்துகொள்வர்‌ அன்‌ 6௫௬! 
ஆகவே, உவமை, காணாததைக்‌ காட்ட மட்டும்‌ 
வருவதன்று. 

கவிஞன்‌ உள்ளத்தில்‌ எத்தனையோ வகையான 
உணர்ச்சி அலைகள்‌ தொடர்ந்து உருப்பெற்றுக்‌ 
கொண்டேதான்‌ இருக்கும்‌. அவை இன்ன வஷை 
யானவை என்று அறுதியிட முடியாதன. அவ்வுணர்‌ 
வின்‌ வழிப்‌ பலப்பல பொருள்கள்‌ உருப்பெற்றுக்‌ 


கவிதை நலன்‌ 155 





கொண்டே வரும்‌. அவ்வாறு உருப்பெற்ற பொரு 
ளாகிய கவிதைகள்‌ சிறக்கும்‌ வழிக்கு இந்த உவமை 
துணை செய்வதாகும்‌ என்பது அறிஞர்‌ முடிவு. அவர்‌ 
தம்‌ முடிவின்‌ வழி, கவிதை எப்படி எண்ணி எண்ணித்‌ 
தான்‌ பாட வேண்டும்‌ என்ற கியதியில்லாது வெள்‌ 
ளம்‌ போலப்‌ புறப்பட்டு வருகின்றதோ, அப்படியே 
உவமையும்‌ ஒன்றையொன்று பற்றிக்கொண்டு 
கவிஞன்‌ உள்ளத்திலே உதித்தோடும்‌ பேராறு 
போன்‌ றதென்பதை அறிதல்‌ வேண்டும்‌. 


இத்தகைய உவமை பல பாடல்களாலேதான்‌ 
ஆக்கப்‌ படவேண்டும்‌ என்ற நியதி இல்லை, ஒரு 
சொல்லிலேயும்‌ உவமை காணலாம்‌; ஒரு தொடரி 
லேயும்‌ உவமை காணலாம்‌; ஒரு பாட்டிலேயும்‌ 
உவமை காணலாம்‌. கவிதைக்குச்‌ சொன்ன அத்தனை 
யும்‌ உவமைக்கும்‌ பொருந்தும்‌. ஒரு பொருளை முற்றிய 
கவிஞன்‌ பாராட்டும்‌ முறை மற்றவர்களுடையதை 
கோக்க எவ்வாறு மாறுபட்டிருக்குமோ, அவ்வாறே 
ஓர்‌. உவமை மற்றவர்தம்‌ கற்பனையைக்காட்டிலும்‌ 
முற்றிய கவிஞன்‌ வழிச்‌ சிறப்புடையதாய்‌ விளங்கும்‌ 
பயனற்ற பொருள்கள்கூடப்‌ புலவர்‌ நாவில்‌ 
பொதுளும்‌ கவிதைகளால்‌ பெருமை அடைவது 
போன்று, ஒன்றுமற்றவைகூட , கவிஞர்தம்‌ உவமை 
நலத்தால்‌ உயர்வுறும்‌. தீய பொருள்களுங்கூட 
உவமை நலத்தால்‌ உயர்த்தப்‌ பெறும்‌. அம்மட்டோ ! 
சாதாரணப்‌ பொருள்கள்கூட, உவமை வழி உயர்ந்த 
மனிதனுக்குப்‌ பல உண்மைகளை உணர்த்தும்‌. கவிஞர்‌ 
உவமை வழி உயர்வைத்‌ தாழ்வாக்குவர்‌ ; தாழ்வை 
உயர்வாக்குவர்‌. கோபுரம்‌ குப்பை மேடாகும்‌ ; குப்பை 
கோபுரம்‌ ஆகும்‌. இத்தகைய பெருந்திறன்‌ கவிஞர்‌ 


126 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 








டாட்டு மிகுதியும்‌ உண்டு. ஒன்றை மட்டும்‌ இங்கே 
காணலாம்‌. 


செல்வமும்‌ வறுமையும்‌ நாட்டில்‌ நடமாடும்‌ இரு 
வகை வேறுபாடுகள்‌. சிலர்‌ செல்வம்‌ பெற்றுச்‌ சிறக்‌ 
கின்றனர்‌. சிலர்‌ வறுமையுற்று வாடுகின்றனர்‌. 
செல்வம்‌ நலம்‌ தருவதென்றும்‌, வறுமை துன்பம்‌ 
பயப்பதென்றும்‌ நாம்‌ நன்கு அறிவோம்‌. செல்வத்தால்‌ 
சிறக்க வாழ்வதும்‌, வறுமையால்‌ வாழ்விழந்து வாடு 
வதும்‌ காம்‌ நாள்தோறும்‌ காண்கின்ற காட்சிகள்‌. 
செஷஞ்வம்‌ என்பது இனிமை பயப்பது, வறுமை என்பது 
இன்னல்‌ பயப்பது என்பது) உலகில்‌ மாற்ற முடியாத 
மேல்வரிச்‌ சட்டம்‌, ஆனால்‌, புலவர்‌ நாவில்‌ -- அவர்‌ 
காட்டும்‌ உவமையில்‌ -- செல்வம்‌ துன்பம்‌ தருவதா 
கின்றது ; வறுமை இன்பம்‌ தருவதாகின்றது. இத்‌ 
தகைய பொன்‌ செய்யும்‌ மருந்தைப்‌ புலவன்‌ எங்குப்‌ 
பெற்றான்‌ ? ஆம்‌. இந்த உவமை வழியிலேதான்‌ ௮ம்‌ 
மருந்து கிடைத்தது. 

செல்வம்‌ இன்பம்‌ தருவதுதான்‌. ஆனால்‌, அது 
கல்லாதவனிடம்‌ சேரின்‌, அதனால்‌ அவனுக்கும்‌ மற்ற. 
வருக்கும்‌ விளையும்‌ பயன்‌ ஒன்றும்‌ இல்லை. ஆனால்‌, 
அதனால்‌ துன்பமும்‌ இல்லையே! இதை ஒருபுறம்‌ 
எண்ணிக்கொண்டிருக்க, மற்றொரு புறமும்‌ நமக்குத்‌ 
தெரிகின்றது. அதுதான்‌ ௩ல்லவர்‌. பெற்ற நல்குரவு. 
வறுமை பொல்லாதவனிடம்‌ சேர்க்தால்‌, அவண்‌ அவ்‌ 
வறுமை காரணமாகப்‌ பல கொடுமைகள்‌ இழைப்பான்‌. 
ஆனால்‌, அது ௩ல்லவனிட.ம்‌ சேருமாயின்‌, அவன்‌ 
அமைதி பெற்று வாழ்வான்‌ ; மற்றவர்மேல்‌ சீற்றம்‌ 
கொண்டு சிறு தொழில்‌ புரியான்‌. அதனால்‌ யாருக்கும்‌ 
நன்மையோ தீமையோ இல்லை. இதைத்தான்‌ நாம்‌ 


கவிதை நலன்‌ நதர 





அறுதியிட்டு முடிவு செய்கிறோம்‌. ஆனால்‌, கவிஞன்‌ 
அதனினும்‌ மேலே ஒரு படி செல்கின்றான்‌. அக்கவிஞன்‌ 
கலையுள்ளத்துக்கு அத்தகைய. செல்வத்தின்‌ தீமை, 
நல்லவன்‌ நல்குரவினும்‌ கொடுமை பயப்பது என்ற 
உண்மை புலனாகின்றது. அது உண்மைதானே! 
செல்வம்‌ கல்லாராகிய அற்பரிடம்‌ சேருமாயின்‌, 
அதனால்‌ அவர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ ஈன்மை 
உண்டாகாது போவது ஒரு புறம்‌ இருக்க, தீமையே 
பெரும்பாலும்‌ உண்டாவதைக்‌ காண்கின்றோம்‌. 
இன்றைய உலகத்தில்‌ கடக்கும்‌ அத்தனைக்‌ கொடுமை 
களுக்கும்‌ கல்லார்கண்‌ செல்வம்‌ சேர்ந்ததுதானே 
காரணம்‌? செல்வம்‌ என்பது வெறும்பணத்தை மட்டும்‌ 
உள்ளடக்கிக்கொண்டதன்று. எல்லாச்‌ செல்வத்‌ 
தையும்‌ அது குறிக்கும்‌. நாட்டில்‌ போர்‌ விளைக்கும்‌ 
வல்லரசுகள்‌ தம்‌ செல்வ பலத்தால்தானே கொடுமைகள்‌ 
இழைக்கின்றன ? ஊர்களில்‌ கல்லார்‌ செல்வம்‌ பெறின்‌, 
அச்செல்வத்தால்‌ சிலர்‌ தாமே உயர்ந்தவர்‌ என்று 
தருக்கி மற்றவருக்குத்‌ தீங்கிழைக்கும்‌ காட்சியும்‌ நம்‌ 
நாட்டுக்குப்‌ புதியதன்றே! இவ்வாறு செல்வம்‌ கல்லார்‌ 
கண்‌ சேரின்‌ யாருக்கும்‌ நன்மை உண்டாகாமற்போவ 
துடன்‌, மற்றவருக்குத்‌ தீமை உண்டாவதில்‌ சிறந்தும்‌ 
மிற்கின்றது. இதைக்‌ கண்டார்‌ கவிஞர்‌, இதுவும்‌ 
நல்லார்‌. வறுமையும்‌ அனைவரும்‌ அறிந்தனவே 
எனினும்‌, அவற்றிற்குப்‌ பாலமிட்டு இணைத்துப்‌ பார்க்க 
வில்லை நாம்‌. இரண்டையும்‌ கவிஞர்‌ சீர்‌ தூக்கிப்‌ பார்த்‌ 
தார்‌. செல்வம்‌ ௩ஈலம்‌ பயக்கும்‌ ஒன்று என்ற எண்ணத்‌ 
தையும்‌, வறுமை துன்பம்‌ தரும்‌ என்ற நிலையையும்‌ 
அடியோடு மாற்றிவிட்டார்‌ கதம்‌ உவமை கலந்த 
கவிதை கலத்தினால்‌. அப்புலவர்‌ யார்‌ என்று நினைக்‌ 
கின்றீர்கள்‌ £? உலகக்‌ கவிஞர்‌ வள்ளுவரைத்‌ தவிர 


158 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வேறு யாரால்‌ அவ்வாறு சிறந்த மனத்தில்‌ நீங்காது 
நிலைத்து நிற்கக்‌ கூடிய மெய்ப்பாலம்‌ அமைக்க 
முடியும்‌ 2? அவர்‌ வாக்கு இதுதான்‌ : 


 நல்லார்கட்‌ பட்ட வறுமையின்‌ இன்னாதே 
கல்லார்கட்‌ பட்ட திரு.” 

என்னும்‌ குறள்‌ எண்ணிப்‌ பார்க்க வேண்டுவது ஒன்‌ 
றன்றோ ! இக்குறளுக்கு உரையாசிரியர்‌ சிலர்‌ உவமை 
வழியிலேதான்‌ உரை காண்கின்றனர்‌. வேறு வகை 
யில்‌: காண்பாரும்‌ உண்டு, ஆயினும்‌, அவைசிறவா. 
* திருவின்‌ இன்னாது ? என்று காம்‌ சொன்னால்‌, ஈம்மைப்‌ 
பயித்தியக்காரர்‌ என்று பரிகசிப்பர்‌ உலகத்தார்‌. 
“பொருள்‌ இலார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை, என்ற 
வள்ளுவர்‌ அப்பொருளை இன்னாது என்று கூறும்‌ 
போது எவ்வளவு உண்மையாகின்‌ றது! ஆனால்‌, அந்த 
உண்மை எதனால்‌ சிறந்து விளங்குகிறது ! *கல்லார்‌ 
கட்பட்ட திரு இன்னாது? என்றால்‌, அவ்வளவு சிறப்பு 
உண்டாகாது. அதைச்‌ சொல்லியிருந்தால்‌ வள்ளு 
வரையும்‌ காம்‌ போற்ற வேண்டுவதில்லை, ஆனால்‌, 
அதை அதற்கு கேர்‌ மாரான வறுமையோடு பிணைக்கும்‌ 
பாலமாகிய உவமையையிட்டு : ஈல்லார்கட்‌ பட்ட வறு 
மையின்‌ ? என்று கூறி விளக்கும்‌ குறளே அவரை 
வாழ வைத்தது. அவர்‌ வழி உவமை நலமும்‌, 
அவ்வுவமை நலத்தின்‌ வழிக்‌ கவிதை கலமும்‌ 
சிறக்க வாழ்கின்றன . அவ்வுவமையின்‌ நலத்தையும்‌ 
தொடர்ந்து காண்போம்‌ : 


தொல்காப்பியர்‌ பொருளதிகாரத்திலே அகமும்‌ புற 
மும்‌, அவை பற்றிய பொருளும்‌, அவற்றின்‌ வழி நிக 
மும்‌ மெய்ப்பாடும்‌ கூறி அவற்றையெல்லாம்‌ விளக்கும்‌ 


கவிதை நலன்‌. 159 





செய்யுள்‌ இயலுக்குச்‌ செல்லுமுன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
இன்றியமையாத * உவம இயலை *க்‌ கூறுகின்றார்‌. 
எப்பொருளும்‌ இவ்வுவமம்‌ இல்வழிச்‌ சிறவாது. அகத்‌ 
திலும்‌ புறத்திலும்‌ பலப்பல பொருள்கள்‌ உவமை 
வாயிலாகவே விளக்கப்‌ பெறுகின்றன. எனவே, 
பொருள்களை விளக்க வரும்‌ கவிதைகளின்‌ இலக்கண 
மாகிய செய்யுள்‌ இயலைக்‌ குறிக்குமுன்‌ அதற்கு இன்றி 
யமையாது வேண்டப்படும்‌ இவ்வுவமை இயலைப்‌ 
பெய்துவைத்துக்‌ காட்டுகின்றார்‌. நாம்‌ மேலே கண்ட 
படி பிற்காலத்தில்‌ அணி இலக்கணத்தே எத்தனையோ 
அலங்காரங்கள்‌ தோன்றின போதிலும்‌, அவை 
அனைத்தும்‌ தொல்காப்பியர்‌ கண்ட உவமம்‌ ஒன்‌ 
ிலேயே அடங்கும்‌. அதனாலேயே அவர்‌ உவம இயல்‌ 
ஒன்றை மட்டும்‌ கூறி அமைகின்ளுர்‌. 

உவமையைப்‌ பற்றி எண்ணும்‌ போது ஆசிரிய 
ருக்கு உயர்ந்த எண்ணம்‌ உருவாகின்றது. காணாத 
பொருளைக்‌ காட்டுவதோ, கற்பனைக்‌ கடலில்‌ மிதப்‌ 
பதோ, எப்படிப்பட்ட வகையிலே உவமம்‌ அமைக்‌ 
தாலும்‌, அவ்வுவமம்‌ * உயர்ந்ததன்‌ மேற்‌ *ரகவே 
அமைய வேண்டும்‌ என்கின்றார்‌ அவர்‌. “உயர்ந்ததன்‌ 
மேற்றே உள்ளுங்‌ காலை? என்பது அவர்‌ வாக்கு, 
இதற்குப்‌ பேராசிரியர்‌, :உவமையெனப்பட்டது 
உயர்ந்த பொருள்‌ ஆகல்‌ வேண்டும்‌,” என்கின்ளுர்‌; 
தொடர்ந்து, (எனவே, உவமிக்கப்படும்‌ பொருள்‌ 
இழிந்து வரல்‌ வேண்டுமென்பது, என்கின்ருர்‌, 
உரையாசிரியர்‌ கூற்றும்‌ உண்மையாயினும்‌, உவ 
மிக்கப்படும்‌ பொருள்‌ இழிந்து வரவேண்டும்‌ என்பது 
தொல்காப்பியர்‌ கருத்தாகாது என எண்ணுகின்‌ 
ஜேன்‌. பொருள்‌ இழிந்து வருவதாயின்‌, அதை 
ஏன்‌ கவிஞன்‌ பாட வேண்டும்‌ ? அவர்‌ உதாரணமாகப்‌ 


160 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
* பொன்‌ மேனி : என்ற ஒரு தொடரைக்‌ குறிக்கின்ளுர்‌. 
இதில்‌ உவமிக்க்ப்படுவது மேனி; உவமப்‌ பொருள்‌ 
பொன்‌. பொன்‌ உயர்ந்ததுதான்‌. ஆனால்‌, மேனி 
தாழ்ந்த ஒன்றோ? புலவர்‌ தாம்‌ எடுத்துக்கொண்ட. 
பொருளின்‌ ஏற்றத்தையும்‌ தோற்றத்தையும்‌ பாட 
நினைக்கின்‌ றவர்‌. அவர்‌ விருப்பத்துக்குத்‌ துணை 
யாக உதவுவதே உவமை, அந்த உவமையில்‌ தன்‌ 
பொருளைத்‌ தாழ்த்திக்கொள்ள எந்தக்‌ கவிஞன்தான்‌ 
எண்ணுவான்‌ ? தன்‌ கைச்சரக்கு எவ்வளவு மட்டமான 
தாயினும்‌, அதைக்‌ குறைத்துக்‌ கூறும்‌ கடைக்காரனை 
நாம்‌ எங்கும்‌ காண முடியாதே! அப்படியிருப்பானா 
யின்‌, ஒன்று அவன்‌ பயித்தியக்காரனாய்‌ இருக்க 
வேண்டும்‌ ; அன்றேல்‌, அவன்‌ வாணிபம்‌ விரைவில்‌ 
மூடப்பட வேண்டியதாயிருக்கும்‌. எனவே, எவனும்‌ 
தான்‌ காட்ட விரும்பிய பொருளைத்‌ தாழ்த்திக்‌ காட்ட 
எண்ண மாட்டான்‌: பேராசிரியரும்‌ இந்த வகையில்‌ 
கருத்திருத்தி அவ்வாறு எழுதியிருக்கமாட்டார்‌ என 
நினைக்கின்றேன்‌. * பொன்‌ மேனி ? என்ற அந்த உதார 
ணத்தையே எடுத்துக்கொள்வோம்‌. மாம்பழம்‌ விற்‌ 
கின்ற ஒருவனை கிறுத்திக்‌ கூடையில்‌ உள்ள மாம்‌ 
பழத்தைப்‌ பற்றி விசாரிப்போம்‌. அவன்‌ என்ன சொல்‌ 
லுவான்‌ ? ஆகா! இது தங்கமான மாம்பழம்‌! இதன்‌ 
நிறத்தையே பாருங்கள்‌ ! அப்படியே கண்ணில்‌ ஒற்‌ 
றிக்கொள்ளக்‌ கூடியவகையில்‌ பொன்னிறமாய்‌ நன்கு 
கனிந்து இருக்கிறது! தேவையா?” என்றுதான்‌ 
கேட்பான்‌. இதனால்‌ அவன்‌ பொருளாகிய மாம்பழமோ, 
அதன்‌ ௩ல்ல நிறமோ, பொன்னில்‌ இழைக்ததாகாது 
மேலும்‌, பொன்‌ உயர்ந்ததுதான்‌ ; எனினும்‌, மாம்‌ 
பழத்தைத்‌ தின்ன விரும்பிய ஒருவனுக்குப்‌ பொண்‌ 
எவ்வளவுதான்‌ கிடைத்தாலும்‌, அதனால்‌ என்ன பயன்‌? 


கவிதை நலன்‌ உ 161 





அவனுக்கு வேண்டுவதெல்லாம்‌ அழகிய நல்ல மாம்‌ 
பழந்தான்‌; ஆகவே, : பொன்‌ போன்ற பழம்‌ *? என்னும்‌ 
போது உவமிக்கப்படும்‌ பழம்‌ இழிந்து வரல்‌ வேண்டும்‌ 
என்ற நியதியில்லை. அது இயல்பாகவே நல்ல உயர்ந்த 
பழக்தான்‌; இந்த உவமையால்‌ அப்பழம்‌ இன்னும்‌ 
சிறக்கிறது என்றுதான்‌ கொள்ள வேண்டும்‌. பின்பு 
ஏன்‌ தொல்காப்பியர்‌ * உயர்க்ததன்‌ மேற்றே உள்ளும்‌ 
காலை: என்ளுர்‌ ? 


ஒரு பொருளைப்‌ பற்றிப்‌ பாட விரும்பும்‌ கவிஞன்‌ 
அதன்‌ உயர்வுகளைப்‌ பற்றித்தானே பேசவேண்டும்‌ ? 
அதை ஒத்து கோக்கிக்‌ கருதும்‌ போதும்‌ உயர்ந்த 
வகையில் தானே அவ்வுவமையையும்‌ பொருத்த 
(வேண்டும்‌? உள்ளுவதெல்லாம்‌ உயர்வுள்ளல்‌ ? என 
வள்ளுவர்‌ கூறியது அது கருதியன்றோ ? இந்த நிலை 
யில்‌ தான்‌ எடுத்துக்கொண்ட பொருளை மேலும்‌ 
மேலும்‌ சிறக்கப்‌ பாடுபவனே உண்மைக்‌ கவிஞனாக 
முடியும்‌. தனக்கு வேண்டாத பொருளாயினும்‌, 
அதைப்பற்றிக்‌ கவிஞன்‌ பாடுவானாயின்‌, அதை 
உயர்த்தித்தான்‌ பாட வேண்டும்‌. அன்றித்‌ தாழ்த்‌ 
தியோ பழித்தோ பாடுவானாயின்‌, அவனும்‌ அவன்‌ 
கவிதையும்‌ மக்களால்‌ பெரிதும்‌ விரும்பப்படா நிலை 
தோன்றும்‌. காம்‌ மேலே காளமேகப்‌ புலவர்‌ மற்ற 
வரைப்‌ பழித்துப்‌ பாடிய காரணமேதான்‌ அவரும்‌ அவர்‌ 
கவிதைகளும்‌ இன்று சமுதாயத்தில்‌ போற்றப்‌ 
படாத நிலையை உண்டாக்கிவிட்டது என்பதைக்‌ கண்‌ 
டோம்‌. * பகைவனுக்கருள்வாய்‌ ? என்ற பண்பட்ட 
உள்ளந்தானே கவிதையுள்ளம்‌ £ பிறர்‌ குறை காண்‌ 
டலிற்குருடனாகி, பிறர்‌ குறை பேசலில்‌ ஊமனாகி 
வாழ வேண்டுமென்றுதானே இன்றைய கவிஞர்கள்‌ 


162 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கூட . விரும்புகின்றார்கள்‌? எனவே, மற்றவர்க 
ளிடத்தோ, மற்றைய பொருளிடத்தோ உள்ள குற்றங்‌ 
குறைகளை நீக்கிக்‌ குணத்தைப்‌ புகழ வேண்டு 
வதே கவிஞன்‌ பண்பு. அந்த நிலையில்‌ கவிஞன்‌, தான்‌ 
உவமிக்க எடுத்துக்கொண்ட பொருளை இழிவுபடுத்த 
மாட்டான்‌. அவ்வாறு படுத்த வேண்டும்‌ என்பது 
தொல்காப்பியருக்கோ, பேராசிரியருக்கோ கருத்தன்று. 
எனினும்‌, உரையாசிரியர்‌ உரையால்‌ ஒரு சிலர்‌ அவ்‌ 
வாறு பொருள்‌ கொள்ளுகின்றார்கள்‌ என்பதை அறி 
யவே இத்துணை எழுத நேர்ந்தது. அவர்தம்‌ கருக்து 
தான்‌ என்ன £? எடுத்து விளக்க வேண்டிய பொருள்‌ 
எப்படிப்பட்டதாயினும்‌, அதனினும்‌ மேம்பட்ட ஒன்‌ 
றைக்‌ காட்டி விளக்கினால்‌ அது * பொன்‌ மலர்‌ காற்‌ 
றமுடைத்து? என்பது போலப்‌ பின்னும்‌ சிறக்கும்‌ என்‌ 
பதுதான்‌. உவமை, ஆளும்‌ கவிஞர்களுக்கு ஒரு வழி 
காட்டி போன்று, அதற்கு முன்‌ வாழ்ந்த மெய்ப்புலவர்‌ 
கள்‌ கையாண்ட ஒரு பண்பு கலந்த பாட்டு உடையை 
நமக்கு அறிவிப்பதாக அமைந்து நிற்பது என்பதே 
இதன்‌ பொருள்‌. எவ்வளவு உயர்ந்ததாயினும்‌, அதற்கு 
உவமை காணும்‌ போது, அதனினும்‌ உயர்ந்த ஒன்‌ 
றையே காட்டி, அதன்‌ வழி அப்பொருள்‌ நலத்தை 
மேலும்‌ சிறக்க வைக்க வேண்டுவதே கவிஞன்‌ கட 
னாகும்‌. அதுவே கவிதையின்‌ நலமுமாம்‌. 


இனி இவ்வுவமை ௩லத்தை ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌ எவ்வெவ்வாறு விளக்குகின்றார்‌ என அறி 
தலும்‌ அமைவுடைத்தாகும்‌. ஒன்‌ அக்கொன்றை ஒப்புப்‌ 
படுத்துவதுதான்‌ உவமையென அறிந்த பின்‌ எக்‌ 
தெகந்த வகையில்‌ அவ்வொப்புமை அமைய வேண்டும்‌ 


கவிதை நலன்‌ 163 





என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ முதலில்‌ விளக்கிய பின்‌ பே 
மேலே செல்கின்ஞுர்‌. 


* வினைபயன்‌ மெய்்‌உரு என்ற நான்கே, 
வகைபெற வந்த உவமத்‌ தோற்றம்‌.” 


என்பது உவம இயலின்‌ முதற்சூத்திரமாகும்‌, தொழி 
லும்‌, பயனும்‌, வடிவும்‌, வண்ணமும்‌ என்னும்‌ நான்கு 
வகைப்பட வருவதே உவமம்‌ என்பது அவர்‌ கருத்து. 
இவ்வாறு நான்கையும்‌ முறைப்படுத்திக்‌ கூறுவதற்‌ 
கெல்லாம்‌ பேராசிரியர்‌ காரணங்களை நன்கு ஆராய்ந்து 
கூறுகின்றார்‌. தொழிலால்‌ உவமிக்கப்படுவது வினை 
அல்லது தொழில்‌ உவமமாம்‌. ₹ புலி பாயுமாறே பாயும்‌ 
மறவன்‌, என்னும்‌ உவமை அதற்கு உதாரணமாகும்‌; 
புலி பாய்தலாகிய தொழில்‌ மறவன்‌ தொழிலுக்கு 
உவமிக்கப்படுகின்றது. “மாரியன்ன வண்கதைை* 
என்னும்‌ போது  * மாரி போல, வேண்டாதவராயினும்‌ 
கொடை ௩லம்‌ ஆற்றும்‌ கை? எனப்‌ பொருள்‌ தந்து 
அது பயன்‌ உவமமாகின்றது. இதில்‌ தொழில்‌ முதலிய 
எதனாலும்‌ உவமை பெற முடியாது. மழையினால்‌ உண்‌ 
டாகும்‌ பயனும்‌, கொடையால்‌ உண்டாகும்‌ பயனும்‌ 
: பிறரை மகிழ்வித்தல்‌ ? என்ற அளவில்‌ செல்லுதலின்‌, 
இது பயன்‌ உவமமாயிற்று. தோற்றத்தை உவ 
மைப்படுத்துவது உரு உவமமாகும்‌. இது *பொன்‌ 
போன்ற மேனி? என உடலின்‌ தோற்றத்தைப்‌ பொன்‌ 
னுக்கு ஒப்ப ஆக்குவதாய்‌ நிற்கும்‌. இது உருவுவம 
மாயிற்று. ஆனால்‌, இதற்கு முன்‌ வரும்‌ மெய்‌ உவமம்‌, 
₹ துடியிடை ? என்பதைக்‌ காட்டாகப்‌ பெற்றது. இது 
“துடி போன்ற இடை” என விரிகின்றது. மெய்யின்‌ 
தன்மைக்கு உவமப்படுத்தலின்‌ இது மெய்‌ உவம 
மாயிற்று. இவற்றுள்‌ மெய்யும்‌ உருவும்‌ அத்துணை 


ட] கவ்தையம்‌ அரத்க்கைஷம்‌ 





வேறுபாடுடையனவாதத்‌ தோன்றா. ஆனால்‌, பேரா 
சிரியர்‌ இரண்டையும்‌ நன்கு வேறுபடுத்துகின்றார்‌ ; 
“ தண்ணுக்குப்‌ புலருகும்‌ பண்பையும்‌, உற்றுஉணரும்‌ 
பாண்பீனையும்‌ வேறாக கேரக்கி, இவ்வாறு தொல்காப்‌ 
பியர்‌ இரண்டாக்கிர்‌,' என்று கூறுகின்றார்‌. துடி 
பிடை, இரவிலும்‌ கண்களில்‌ தோன்றும்‌. ஆனால்‌, 
பெரன்‌ மேணி இருளில்‌ புலப்படுவதெங்கே? இவ்வகை 
வேற்றுமையே உருவும்‌ மெய்யும்‌ வேறு கொள 
வைத்தது. உருவுவமத்தைப்‌ பீற்காலத்தார்‌ பண்பு 
உவமை என்பர்‌, இவற்றின்‌ வீரிவையெல்லாம்‌ காம்‌. 
இங்கு ஆராய வேண்டா. இங்கு ஆய்வு தேவையு 
மில்லை. கவிதை கலனுக்கு அணியாகிய இந்த உவமை 
ான்கு வகையாகும்‌ என்பது மட்டும்‌ காம்‌ அறிந்து 
கொள்ளுதல்‌ போதும்‌. அதனுடன்‌ இவை தனித்து 
வருவதோடு, ஒன்றோடொன்று கலக்து ஒரு பொரு 
க்கே ஒன்றுக்கு மேற்பட்ட உவமை நலன்கள்‌ 
பொருந்தி வருவதும்‌ உண்டு, 


இவ்வுவமை கலன்‌ பற்றி ஆசிரியர்‌ தொல்காப்பிய 
ஞர்‌ பல கத்திரங்களில்‌ விளக்கிச்‌ செல்கின்றார்‌. அவற்‌ 
றுள்‌ இவ்வுவமையின்‌ பிரிவுகளும்‌, உவம உருபு 
களும்‌, அவற்றுள்‌ நால்வகை உவமங்களுக்கான தனித்‌ 
தனி உருபுகளும்‌ கொள்ளக்‌ கிடக்கின்றன. மேலும்‌, 
உவமப்‌ பொருளை உணரும்‌ வகையையும்‌, அகப்பொரு 
ரில்‌ உவமை உதவும்‌ நெறியினையும்‌ குறிக்கின்ளார்‌. 
முன்னர்‌ *உயர்ந்ததன்‌ மேற்றே உள்ளுங்‌ காலை? 
என்று கூறிய போதிலும்‌, “உவமையும்‌ பொருளும்‌ 
ஒத்தல்‌ வேண்டும்‌? (8) என்று தொல்காப்பியனாரே 
கூறுகின்றார்‌. இக்கூற்று காம்‌ மேற்கண்ட ஒப்பு 
கிலையின்‌ தன்மைக்குச்‌ சிறந்த ஆதாரமாகும்‌. 


364 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வேறுபாடுடையனவாகத்‌ தோன்றா. ஆனால்‌, பேரா 
சிரியர்‌ இரண்டையும்‌ ஈன்கு வேறுபடுத்துகின்றார்‌ ; 
* கண்ணுக்குப்‌ புலனாகும்‌ பண்பினையும்‌, உற்றுஉணரும்‌ 
பண்பினையும்‌ வேறாக நோக்கி, இவ்வாறு தொல்காப்‌ 
பியர்‌ இரண்டாக்கினார்‌, என்று கூறுகின்றார்‌. துடி 
யிடை, இரவிலும்‌ கண்ணில்‌ தோன்றும்‌. ஆனால்‌, 
பொன்‌ மேனி இருளில்‌ புலப்படுவதெங்கே 2? இவ்வகை 
வேற்றுமையே உருவும்‌ மெய்யும்‌ வேறு கொள 
வைத்தது. உருவுவமத்தைப்‌ பிற்காலத்தார்‌ பண்பு 
உவமை என்பர்‌. இவற்றின்‌ விரிவையெல்லாம்‌ காம்‌ 
இங்கு ஆராய வேண்டா. இங்கு ஆய்வு தேவையு 
மில்லை. கவிதை ஈலனுக்கு அணியாகிய இந்த உவமை 
கான்கு வகையாகும்‌ என்பது மட்டும்‌ நாம்‌ அறிந்து 
கொள்ளுதல்‌ போதும்‌. அதனுடன்‌ இவை தனித்து 
வருவதோடு, ஒன்றோடொன்று கலந்து ஒரு பொரு 
ளுக்கே ஒன்றுக்கு மேற்பட்ட உவமை நலன்கள்‌ 
பொருந்தி வருவதும்‌ உண்டு. 


இவ்வுவமை ஈலன்‌ பற்றி ஆசிரியர்‌ தொல்காப்பிய 
னார்‌ பல சூத்திரங்களில்‌ விளக்கிச்‌ செல்கின்றார்‌. அவற்‌ 
றுள்‌ இவ்வுவமையின்‌ பிரிவுகளும்‌, உவம உருபு 
களும்‌, அவற்றுள்‌ நால்வகை உவமங்களுக்கான தனித்‌ 
தனி உருபுகளும்‌ கொள்ளக்‌ கிடக்கின்றன. மேலும்‌, 
உவமப்‌ பொருளை உணரும்‌ வகையையும்‌, அகப்பொரு 
ளில்‌ உவமை உதவும்‌ நகெறியினையும்‌ குறிக்கின்றார்‌. 
முன்னர்‌ *உயர்ந்ததன்‌ மேற்றே உள்ளுங்‌ காலை? 
என்று கூறிய போதிலும்‌, *உவமையும்‌ பொருளும்‌ 
ஒத்தல்‌ வேண்டும்‌? (8) என்று தொல்காப்பியனாரே 
கூறுகின்றார்‌. இக்கூற்று காம்‌ மேற்கண்ட ஒப்பு 
கிலையின்‌ தன்மைக்குச்‌ சிறந்த ஆதாரமாகும்‌. 


கவிதை நல ன்‌ 163 








தொல்காப்பிய உவம இயலை விடுத்து, இலக்கி 
_ யத்தில்‌ வழங்கப்பெறும்‌ உவமங்களிற்‌ சில காணலாம்‌. 
ஆனால்‌, அதற்கும்‌ தொல்காப்பியத்தைத்தொட்டே 
நாம்‌. சொல்ல வேண்டியுள்ள து. உவமத்தை ஆசிரியர்‌ 
தொல்காப்பியனார்‌ உள்ளுறை உவமம்‌ வெளிப்படை 
உவமம்‌ என இரண்டாகப்‌ பிரிக்கின்றார்‌; அதை உவம 
இயலுள்‌ கூறாது அகத்திணை இயலுள்‌, உள்ளுறை 
உவமம்‌ மிகச்‌ சிறந்து நிற்கும்‌ அகப்பொருள்‌ பற்றிய 
கூற்றுக்கள்‌ நிகழும்‌ இடத்தில்‌ குறிக்கின்றார்‌. வெளிப்‌ 
படை உவமம்‌ என்பது யாவருக்கும்‌ எளிதில்‌ விளங்கு. 
மாறு உவம உருபுடனோ, அது இன்றியோ கூறுவது... 
ஆனால்‌, உள்ளுறை உவமம்‌ அத்தகையதன்று. 


கவிஞன்‌ பலவற்றைப்‌ பற்றிப்‌ பாட்டிசைக்கின்‌ 
றவன்‌; சிலவற்றைப்‌ பற்றி வெளிப்படையாகப்‌ பாடு 
வான்‌; சிலவற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பாகவே கூற 
வேண்டியிருக்கும்‌; அதுவும்‌ உள்ளத்திலேயே உற்‌. 
அணரும்‌ அக வாழ்வில்‌ பலவிடங்களில்‌ பாங்கன்‌,. 
பாங்கி, தோழி, தலைவி முதலியவர்‌ வாயிலாகக்‌ கவிஞன்‌ 
பலவற்றை வெளிப்படையாகக்‌ கூறுது மறைத்துக்‌. 
கூறவேண்டியிருக்கும்‌. கூற வேண்டியவற்றைக்‌. 
கூறாது விடுதலும்‌ இயலாது. கூறவும்‌ வேண்டும்‌. 
அறிய வேண்டுபவர்‌ தவிர மற்றவருக்கு அதன்‌ 
பொருளும்‌ புலப்படலாகாது. இத்தகைய இக்கட்டான 
நிலையில்‌ என்ன செய்வது? இதற்குத்தான்‌ கவிஞன்‌ 
இந்த உள்ளுறை உவமத்தைக்‌ கையாண்டான்‌. இதில்‌ 
சொல்ல வேண்டிய பொருளுக்கு ஏற்ற உவமையை: 
மட்டும்‌ வேறு செயலாக விளக்கி, அதன்‌ மூலம்‌ தான்‌ 
கூற வேண்டியதைக்‌ கவிஞன்‌ விளக்கும்‌ திறன்‌ 
அறிந்து இன்புறத்‌ தக்கதொன்றாகும்‌. இவ்வாறு; 


166 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பொருள்‌ புறத்ததாக நின்று காட்டும்‌ மற்றொரு வகை 
விளக்கத்துக்கு இறைச்சிப்‌ பொருள்‌ என்பது பெயர்‌. 
இதனைத்‌ தொல்காப்பியனார்‌ பொருளியலிற்‌ கூறு 
கின்றார்‌. அங்கும்‌ இது அகப்பொருள்‌ பற்றியே வரு 
கின்றது. ஆனால்‌, இதனை உள்ளுறை உவமத்திடை 
யிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுகின்றார்‌. இவ்வுள்ளுறை 
உவமமும்‌, இறைச்சியுமாகிய இரண்டும்‌ கவிதையின்‌ 
நலனை மிக உயர்ந்த நிலைக்குக்‌ கொண்டு செல்வன 
வாகும்‌. சாதாரணமாக உவமை கவிதையை எவ்வாறு 
சிறப்பிக்கின்ற) து என்பதைக்‌ கண்டோம்‌, ஆயின்‌, இவ்‌ 
விர்ண்டும்‌ கூற வேண்டுவதை வெளிப்படையாகக்‌ 
கூறாது, ஆனால்‌ கூற வேண்டுவன அனைத்தையும்‌ 
விடாது| கவிதை வகையான்‌ விளக்கிக்‌ கூறும்‌ சிறப்‌ 
பினைப்‌ பெற்றமையின்‌, இவ்விரண்டின்‌ வழிக்‌ கவிதை 
நலன்‌ மிகமிக உயர்ந்து போற்றப்படும்‌. எனினும்‌, இவ்‌ 
விரண்டும்‌ சாதாரண உவமை போல அனைவராலும்‌ 
பயின்று உடன்‌ துய்த்து மகிழும்‌ வகையில்‌ அமைவன 
அல்ல. கவிதை நலனில்‌ தோய்ந்து தோய்ந்து, அவை 
காட்டும்‌ பொருள்‌ நலன்களையெல்லாம்‌ கண்டு கண்டு, 
கருத்தால்‌ துய்த்த ஒரு சிலரே இவற்றின்‌ உள்ளுறைப்‌ 
பொருள்களை நன்கு உணர முடியும்‌. சங்ககாலப்‌ புலவர்‌ 
நன்றாய்ந்த ,கவிதைப்‌ பண்பாளர்களானமையின்‌ , 
இவற்றைத்‌ தம்‌ காதற்கவிதைகளில்‌ ஈ௩ன்கு பெய்து 
காட்டியிருக்கின்‌ றனர்‌. 


உள்ளுறை உவமம்‌ இறைச்சி என்ற இரண்டிலும்‌ 
பின்னதை உற்றறிதல்‌ மிகவும்‌ கடினமாகும்‌. இதைத்‌ 
தொல்காப்பியனாரே சொல்லுகின்றார்‌. உள்ளுறை உவ 
மத்தைக்‌ கூறும்‌ போது அகத்திணை இயலுள்‌, 


கவிதை நலன்‌ 167 


்‌ உள்ளுறுத்து இதனெடு ஒத்துப்பொருள்‌ முடிகென 
உள்ளுறுத்து உரைப்பதை உள்ளுறை உவமம்‌.” (51) 


என்ளுர்‌. 


இதற்கு உரை கூற வந்த எச்சினார்க்கினியர்‌, 
“தான்‌ புலப்படக்‌ கூறுகின்‌ ற இவ்வுவமத்தோடே புலப்‌ 
படக்‌ கூறாத உவமிக்கப்படும்‌ பொருள்‌ ஒத்து முடிவ 
தாகவென்று புலவன்‌ தன்‌ உள்ளத்தே கருதி, தான்‌ 
அங்ஙனம்‌ கருதும்‌ மாத்திரையேயன்‌ றஜியும்‌, கேட்போர்‌ 
மனத்தின்கண்ணும்‌ அவ்வாறே நிகழ்த்துவித்து அங்‌ 
ஙனம்‌ உணர்த்துதற்கு உறுப்பாகிய சொல்லெல்லாம்‌ 
நிறையக்கொண்டு முடிவது உள்ளுறை உவமம்‌ என்ற 
வாறு,” என விளக்குகின்றார்‌. அதாவது, கவிஞன்‌ 
தான்‌ காட்ட வந்ததை வேரளுகக்‌ காட்டாது, வேற்று 
உவமவாயிலான உவமானப்‌ பொருளை மட்டும்‌ கூறி, 
அதன்‌ வழித்‌ தான்‌ உவமிக்க நினைத்த பொருளைக்‌ 
கேட்போன்‌ அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ கவிதை 
இசைப்பதாகும்‌. ஆகவே, ஒரு வகையில்‌ கேட்பவ 
ருக்கு இவ்வுள்ளுறாண உவமம்‌ புலனாகும்‌. ஆனால்‌, 
இறைச்சியோ, அத்தகையதன் று. அப்பொருளையே 
விளக்க உவமமுகத்தான்‌ வருவதாயினும்‌, இறைச்சிப்‌ 
பொருள்‌, கூற வேண்டிய பொருளின்‌ புறத்தே கின்று 
அந்தப்‌ பொருளை விளக்க நிற்பதாகும்‌, உள்ளுறை 
உவமத்தை உணர்ந்துகொள்கின்ற அந்த அளவு 
கவிதையில்‌ வரும்‌ இறைச்சியை அனைவராலும்‌ 
எளிதில்‌ உணர்ந்துகொள்ள இயலாது. இதைத்தான்‌ 
தொல்காப்பியர்‌, 


இறைச்சியில்‌ பிறக்கும்‌ பொருளுமா ௬ளவே 
திறத்தியல்‌ மருங்கின்‌ தெரியு மோர்க்கே.'(பொ. 35) 


168 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்கிறார்‌. £-திணை நிலத்துக்கு உரிய கருப்பொருள்கள்‌ 
மேற்கண்ட உள்ளுறை உவமத்தாலும்‌ வெளிப்படை 
உவமத்தாலும்‌ கொண்ட பொருளை விளக்குவதே 
யன்‌ றி, அக்கருப்பொருள்கள்‌ தம்முள்ளே தனித்து 
நின்று விளக்கும்‌ பொருள்களும்‌ உளவாம்‌. அப்‌ 
பொருள்களே இறைச்சிப்‌ பொருள்களாம்‌. அவை 
தோன்றும்‌ போது உள்ளுறை உவமம்‌ போன்று 
இருக்கும்‌. ஆனால்‌, ஆராய்ந்து கோக்குவாருக்கு அவை 
உள்ளுறையன்று, இறைச்சியே என்பது புலனாகும்‌, 
என்று விளக்குகின்றார்‌ ஈச்சினார்க்கினியர்‌. ஆம்‌! 
இறைச்சி உள்ளுறை போன்று இருப்பினும்‌, அதற்குள்‌ 
ளேயே உரிய பொருளைக்‌ கொண்டு காட்டும்‌ தன்மை 
யது. இரண்டையும்‌ அவர்‌ காட்டிய மேற்கோள்கள்‌ 
மூலமாகவே நன்கு விளக்கலாம்‌ என எண்ணுகின்‌ 
ஜேன்‌. பின்‌ தொடர்ந்து ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக உவமம்‌, 
உள்ளுறைஉவமம்‌, இறைச்சி என்ற மூன்‌ றனையும்‌ காண்‌ 
போம்‌. இவ்வாறு கவிதை கலம்‌ சிறப்புற்று ஓங்குவ 
தற்கு உவமை வெளிப்படையாகவும்‌, உள்ளுறையாக 
வும்‌ வந்து உதவுவதோடு, கருப்பொருளே பொருளா 
யமைந்த இறைச்சியாகவும்‌ கின்று ஒரு சிறந்த 
கவிதைச்‌ சாதனமாய்‌ இருக்கின்‌ றதென்பதைச்‌ சங்க 
காலம்‌ தொடங்கி இன்றளவும்‌ தோன்றி வாழ்கின்ற 
இலக்கியங்கள்‌--கவிதைகள்‌ -- கற்பனைக்கோவில்கள்‌ 
விளக்கிக்‌ காட்டுகின்‌ றன. 


கவிதைக்குச்‌ சிறந்த அணிகலனாகிய இந்த உவ 
மையைப்‌ பிற்காலத்தோர்‌ சிதைக்கத்‌ தொடங்கி 
விட்டனர்‌. அந்தச்‌ சிதைவுதான்‌ நாம்‌ மேலே கண்ட 
அணி இலக்கணமாக உருப்பெற்றுள்ள து. ஆனால்‌, 
ஆய்ந்து நோக்கின்‌, அவை அனைத்தும்‌ உவமையுள்‌ 


கவிதை நல்ன்‌ 69 





அடங்கும்‌. உவமையை ஒட்டி உண்டான அதன்‌ முதற்‌ 
சிதைவுதான்‌ * உருவகம்‌? என்பது. உருவகம்‌ உவ 
மையிலிருக்து தோன்றிய ஒன்றானாலும்‌, தொல்காப்பி 
யத்தில்‌ கூறப்படாத ஒன்றானாலும்‌, அதுவும்‌ இன்று 
கவிதை உலகில்‌ ஆட்சி செலுத்துகின்றது. . அதுவும்‌ : 
கவிதையை அழகுபடுத்தும்‌ ஒரு பூணாகிவிட்ட.து. 
தமிழ்க்‌ கவிதை உலகில்‌ மட்டுமன்றி ஆங்கிலம்‌ 
முதலிய பல்வேறு மொழிக்‌ கவிதைகளிலும்‌ அவ்வுரு 
வகம்‌ நிலைத்த இடம்‌ பெற்றுவிட்டது. அதன்‌ அழகும்‌ 
ஒரு தனிப்பட்ட வகையில்‌ அமைந்துள்ள து. உவமை 
யைப்‌ போன்று நிறைந்த ஆதிக்கத்தைக்‌ கவிதை 
உலகில்‌ அது செலுத்தவில்லை என்றாலும்‌, இன்று ௩ம்‌ 
கண்‌ முன்‌ காணும்‌ கவிதை உலகில்‌ உவமைக்கு 
அடுத்த நிலையில்‌ உருவகத்தின்‌ ஆதிக்கமும்‌ உண்டு 
என்பதை மறுப்பார்‌ யார்‌? ஆம்‌! அந்த உருவகம்‌ 
என்பது என்ன ? உவமையை உணர்வார்க்கு உருவகம்‌ 
புதிதன்று என்பது காணலாம்‌. உருவகம்‌ என்பதும்‌ 
ஒரு வகையில்‌ உவமையேயாகும்‌. உருவகத்தைப்‌ பற்‌ 
றிக்‌ கூற வருகின்ற கண்டி அலங்காரம்‌, 


* உவமையும்‌ பொருளும்‌ வேற்றுமை ஒழிவித்து 
ஒன்றென மாட்டின்‌௮ஃது உருவக மாகும்‌." 

என்கின்‌ றது. உவமையில்‌ வரும்‌ இரண்டு பொருள்‌ 
களும்‌ தம்முள்‌ வேறுபாடு இன்றி நிற்பனவே என்பது.. 
அவர்‌ கருத்து. அங்கு உவமையில்‌ இரு பொருளுக்‌ 
கும்‌ இடையில்‌ பாலம்‌ அமைத்தார்கள்‌ ; ஆனால்‌, 
இங்கோ, இரண்டையுமே பின்னிப்‌ பிணைக்கின்ளறுர்கள்‌. 
எவ்வாறு பிணைப்பது 2 உவமை அணிக்குப்‌ * போல” 
முதலிய உருபுகள்‌ இடையில்‌ வருகின்றன. ஒரு 
பொருளை எடுத்து விளக்கும்‌ போது, * அது இதைப்‌ 

11 


170 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





போன்று இருக்கும்‌,” என்று வேறொரு பொருளால்‌ 
விளக்குவது உவமை. உருவகத்தில்‌ அந்தப்‌ பொருள்‌ 
தானே ஆகிவிடுகின்‌ றது. மகளிர்‌ முகத்திற்குத்‌ தாம 
ரையை உவமையாகச்‌ சொல்வது மரபு. மதி போன்ற 
முகம்‌, மதியன்ன முகம்‌ என்ற தொடர்கள்‌ உவமை - 
பற்றியன. இங்கே மதி வேறு, முகம்‌ வேறு. இரண்‌ 
டிலும்‌ போன்ற, அண்ன என்னும்‌ உவம உருபுகள்‌ 
முதற்பொருளுக்குச்‌ சிறப்புத்‌ தருகின்ன. மதி 
போன்ற முகம்‌ என்னும்‌ போது அதனால்‌ சிறப்படை 
வது மூகமேயன்றி, மதியன்று உருவகத்தும்‌ அதே 
நிலைதான்‌. சிறப்படைவது எடுத்துக்கொண்ட முகம்‌ 
என்னும்‌ பொருளேயாம்‌. ஆனால்‌, இங்கே உவம உரு 
புகள்‌ இல்லை. மதி வேறு, முகம்‌ வேறு! என்ற பிரிவும்‌ 
இல்லை. இரண்டையும்‌ ஒன்று சேர்த்து * முகம்‌ மதி * 
என்று கூறுவார்கள்‌. *இது எப்படிப்‌ பொருந்தும்‌ £ 
உவமையாவது ஓர்‌ அளவு ஒப்புமைப்படு த்திக்‌ கூறும்‌ 
போது சரியாகின்றது. இங்கே முகத்தையே மதியாக்‌ 
குவது சற்றும்‌ பொருத்தமல்லவே!' என்று கூறத்‌ 
தோன்றும்‌. அதனாலேதான்‌ தொல்காப்பியர்‌ இது 
பற்றிக்‌ கூறாது விட்டனரோ என எண்ண வேண்டி 
யுள்ளது. எனினும்‌, உவமையைப்‌ போன்று, இந்த 
உருவகமும்‌ ஓர்‌ அளவுக்குக்‌ கவிதை ஈ௩லனுக்கு உறு 
துணையாகின்றது. “மதி போன்ற முகம்‌ ? என்பதிலும்‌ 
“முகம்‌ மதி? என்பது இலக்கியத்தில்‌ ஓர்‌ ஏற்றம்‌ 
பெற்றதாகத்தான்‌ உள்ளது என்பர்‌. மூகத்தையே சந்‌ 
திரனாக உருவகம்‌ செய்தால்‌ சந்திரனிடத்துள்ள 
தண்ணளி, நிறைமதியின்‌ வட்ட நிலை, பிற நல்லியல்‌ 
புகள்‌ அனைத்தும்‌ முகத்துக்கும்‌ பொருக்துமன்‌ 8ர.? 
ஆகவே, முகம்‌ தன்‌ நிலையினின்று சற்று 
உயர்ந்து காணப்படுகின்றது. உவமையேந்கும்‌ 


கவிதை நலன்‌ ட 171 


பொருளைக்காட்டிலும்‌ உவமை எப்போதும்‌ சற்று 
உயர்ந்த பொருளாகவே இருக்கும்‌ என அறிகின்‌ 
மையின்‌ , அவ்வுயர்ந்த பொருளின்‌ பண்‌ 
புகள்‌ சில, உவமையின்‌ மூலம்‌ அப்பொருளுக்கும்‌ 
வரலாம்‌. ஆனால்‌, தானே அதுவாக மாறும்‌ உருவக 
மாயின்‌, அவ்வுயர்பொருள்‌ நலம்‌ அனைத்துமே இதற்‌ 
- கும்‌ பொருந்துவனவாகாவோ ! அதனால்‌ அவ்வுருவகம்‌ 
இலக்கிய உலகில்‌ பொருள்களை உயர்த்தும்‌ நெறியில்‌ 
தொண்டாற்றுகிறதென்பர்‌. அதனாலேயே இஃது உவ 
_ மையை ஒத்துப்‌ போற்றப்படுகின்றது போலும்‌ ! 


இனி, இவ்வுவமைகள்‌ எப்படி இலக்கியத்திற்கு-- 
கவிதைக்கு--சிறப்பு நல்குகிறதென்பதைக்‌ கண்டு 
'மேலே செல்லலாம்‌. முதலாவதாகச்‌ சாதாரண உவ 
மையைக்‌ காண்போம்‌. ஒரு பொருளை நேரடியாக எடுத்‌ 
துச்‌ சொல்வதிலும்‌, அதையே ஓர்‌ உவமை வாயிலாக 
விளக்கின்‌, அப்பொருள்‌ பற்றிய கருத்து ஈன்கு 
விளங்கும்‌. வள்ளுவர்‌ முதலிய புலவர்‌ பலரும்‌ இக்‌ 
கவிதை நலத்தைக்‌ கையாண்டிருக்கின்்‌ றனர்‌. 


செல்வம்‌ யாரிடம்‌ சிறக்க விளங்கும்‌ என்பதை 
வள்ளுவர்‌ விளக்க வந்தார்‌. முன்னமே அச்செல்வத்‌ 
தைப்‌ பற்றிய உவமைத்தன்மையைக்‌ கண்டோம்‌, 
செல்வம்‌ அற்பரிடம்‌ சேரின்‌ கொடுமையை விஸைக்கும்‌ 
என்பது அது. அதே செல்வம்‌ ௩ல்லவரிடம்‌ சேரின்‌ 
என்னாகும்‌ என்பதையும்‌ எண்ணிப்‌ பார்க்கின்ளுர்‌ 
வள்ளுவர்‌. செல்வம்‌ நல்லவரிடம்‌ சேர்ந்தால்‌, அவர்கள்‌ 
அதைத்‌ தமக்கென வைத்துக்கொள்ளாது மற்றவ 
ருக்கும்‌ வழங்குவர்‌, இந்த உண்மையை இப்படியே 
நேரடியாகச்‌ சொல்லிவிடலாம்‌. ஆனால்‌, அதைக்‌ காட்‌ 
_ ஒலும்‌ உவமை முகத்தான்‌ சொல்லின்‌, கல்லார்க்கும்‌, 


172 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கற்றவர்க்கும்‌, எல்லார்க்கும்‌ எளிமையில்‌ விளங்கும்‌ 
என்று எண்ணிற்று அவர்‌ கவிதை உள்ளம்‌. அவர்‌ ஒரு. 
நல்ல உவமையை எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. 


நல்ல மாமரம்‌--இனிய பழங்களை த்தரும்‌ மரம்‌. அது! 
பூத்துக்‌ குலுங்கிக்‌ காய்த்துப்‌ பழுத்துப்‌ பயன்‌ விளைக்‌ 
கும்‌ காலம்‌ தொடங்கிவிட்டது. ஆனால்‌, அந்த மரம்‌ 
எங்கேயோ-காட்டிலோ அன்றி அடைய முடியா 
கெடுவழியிலோ--பழுக்கவில்லை. மக்கள்‌ வாழும்‌ ஊரில்‌ 
அவர்களுக்குப்‌ பக்கலில்‌, அனைவரும்‌ கொள்ள த்தக்க 
வழியில்‌, பொது மன்றத்தில்‌ அம்மரம்‌ நிற்கின்றது. 
பொது மன்றத்தில்‌ பழுப்பது அனைவருக்கும்‌ 
உரியதுதானே £ அப்பழங்களும்‌ அனைவருக்கும்‌ உரி 
யனவாகின்றன. *உண்ண வாரும்‌, என்று யாரும்‌ 
அழைக்க வேண்டுவதுமில்லை. அனைவரும்‌ கூடி 
உண்ணும்‌ நிலையில்‌ அது உள்ளது. சாதாரண ஆல 
மரம்‌ பழுத்தால்‌, அதில்‌ வந்து கூடும்‌ பறவைகள்‌ 
நிலையை ஒரு புலவர்‌ உவமையாகக்‌ கூறு வதும்‌ நினை 
வுக்கு வருகின்றது. 


* ஆலிலை பூவும்‌ காயும்‌ அளிதரு பழமும்‌ உண்டேல்‌ 
சாலவே பட்சி எல்லாம்‌ தங்குடி என்றே வாழும்‌. £ 
என்ற உவமையே அது. இது போன்று செல்வம்‌ 
உண்டான காலத்துப்‌ பலர்‌ வந்து சேர்வர்‌ என்ற 
பொருளைப்‌ புலப்படுத்துகிறார்‌ அப்புலவர்‌. 
வாலிபர்‌ வந்து தேடி வந்திப்பார்‌ கோடி கோடி; 
ஆலிலை யாதி போனால்‌ அங்குவந்து இருப்பார்‌ 
[உண்டோ?” 


என்று தாம்‌ கூற விரும்பும்‌ பொருளையும்‌ இவ்வடிகளில்‌ 


அவர்‌ காட்டிவிட்டார்‌. வள்ளுவர்‌ மக்கள்‌ பயன்படுத்‌ 


கவிதை நலன்‌ ந?3 





தும்‌ நல்ல பழமரத்தையே உவமையாகக்‌ காட்டு 
கின்றார்‌. அதிலும்‌ உவமை ஈன்கு திறம்படப்‌ பொருக்து 
கின்றது. அனைவரும்‌ சென்று பற்றலாம்‌ என்ற 
காரணத்தால்‌ வழியல்லா வழியில்‌ பழுக்குமுன்‌ காய்கனி 
களைப்‌ பறிப்பின்‌ அதனால்‌ பயன்‌ விளையாது அவலமே 
கேரும்‌ என்பதைக்‌ கருத்தில்‌ வைத்து, * மரம்‌ பழுத்தால்‌ 
ஒத்து? என உவமையை விளக்குகின்றார்‌. அது 
போன்றே செல்வம்‌ நல்லானிடத்தில்‌ சேர்க்துள்ளமை 
யின்‌ எப்படியும்‌ பெறலாம்‌ என்று வழியல்லா வழியில்‌ 
செல்லின்‌, ஈலமன்றித்‌ தீங்கே விளையும்‌ என்பத... 
அவர்‌ கருத்து. மற்றும்‌ வேண்டுவார்க்கு மட்டுமன்றி, 
அல்லார்க்கும்‌ அது பயன்படும்‌ என்பதும்‌ அவர்‌ 
கொள்கை, அவர்‌ குறள்‌ இதுதான்‌ : 
“பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்தற்றால்‌ செல்வம்‌ 
நயன்‌ உடை யான்கட்‌ படின்‌. ' (216) 


மற்றவரை வாழ்த்துவது சிறந்ததுதான்‌. ஆயினும்‌, 
ஒரு சிலர்‌ தம்மை உயர்ந்தவரெனக்‌ கருதி, மற்றவரை 
மதியாது வாழ்வாராயின்‌, அவர்களைப்‌ பழிக்கா திருக்க 
முடியுமா ? அவர்களைப்‌ பற்றி வள்ளுவர்‌ போன்ற 
அறகெறி வகுத்த நல்லவர்கள்‌ ஒன்றும்‌ கூறாது விடின்‌ 
உலகில்‌ சிலராவது அவர்களைப்‌ பின்‌ பற்றி வாழ 
விரும்ப மாட்டாரா? அவ்வகையில்‌ அறகெறிக்கே 
இழுக்கு கேருமன்றோ ! ஆயினும்‌, தீயார்‌ இயல்பை 
உள்ளது உள்ளபடியே எப்படி :.எடுத்துக்காட்டுவ து? 
எடுத்துக்காட்டுவதில்‌ தவறில்லை என்றாலும்‌, அவ்வாறு 
“பச்சையாகக்‌ காட்டுவது காகரிகமாகுமா £ அது 
பண்பாடுமல்லவே! தவறு செய்பவர்‌ தம்‌ குற்றத்தையும்‌ 
உலகுக்குக்‌ காட்ட வேண்டும்‌; ஆனால்‌, அவர்தம்‌ 
கொடுமையும்‌ நேருக்கு கேர்‌ தெரியாமல்‌, நாகரிகமாக 


174 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வும்‌ இருக்க வேண்டும்‌. இவற்றையெல்லாம்‌ எண்ணும்‌ 
திருவள்ளுவர்‌ உவமை முகத்தான்‌ தாம்‌ கொண்ட 
கருத்தை விளக்குகிறார்‌. ஒன்று கண்டு மேலே 
செல்வோம்‌ : 


. தேவரைப்‌ பற்றியும்‌ அவர்‌ உலகம்‌ பற்றியும்‌ 
இலக்கியங்களும்‌ இலக்கணங்களும்‌ நெடுங்காலமாகப்‌ 
பாடியுள்ளன. தேவர்‌ உலகம்‌ நம்முடையதிலும்‌ 
மேம்பட்ட ஓர்‌ உலகம்‌ என்று சாதாரண மக்கள்‌ 
கருதின போதிலும்‌, அறிவறிந்த மக்கள்‌ அதை இழி 
வாகவே கருதுகின்றார்கள்‌. ஆண்டவனைப்‌ பாடும்‌ அடி. 
யவர்களுங்கூட அந்த்‌ வாழ்வை வெறுத்துத்தான்‌ 
ஒ.துக்கியுள்ளார்கள்‌. * இந்திர லோகபாளும்‌ அச்சுவை 
பெறினும்‌ வேண்டேன்‌ !” என்று அந்த உலகத்‌ 
தலைமைப்‌ பதவியை வேண்டாவென ஓர்‌ ஆழ்வார்‌ 
ஒதுக்கியுள்ளார்‌. தேவர்‌ உலகம்‌ போன்றவற்றை 
மறந்தும்‌ நினைக்க வேண்டாவென்று கம்பர்‌ *துறக்‌ 
கமே முதலவாய தூயன யாவை யேனும்‌ மறக்குமா 
நினையல்‌ ? என்று காட்டி, அவை அழியக்‌ கூடியன 
என்கின்றார்‌. தேவருலகம்‌ உண்டா இல்லையா என்ற 
ஆராய்ச்சி .௩மக்கு வேண்டா. உண்டாயின்‌, அது 
நம்‌ உலகினும்‌ உயர்ந்ததா அன்றித்‌ தாழ்ந்ததா 
என்பதே ஈ௩மக்குத்‌ தெரிய வேண்டும்‌. அறிஞர்‌ பல 
ருடைய கருத்து அவ்வுலகு இம்மனித உலகத்திற்குத்‌ 
தாழ்ந்ததுதான்‌ என்பது. இலக்கண நூலில்‌ உயர்‌ 
திணை கூற வந்த இடத்தில்‌ இதனாலேயே மக்களை 
முதலில்‌ வைத்து, * மக்கள்‌ தேவர்‌ நரகர்‌ உயர்‌ திணை, * 
என்று கூறியதாகக்‌ கொள்ளுவர்‌. சாதாரணப்‌ புலவர்‌ 
களுக்கே இக்கொள்கை உடன்பாடாயின்‌, இதை 
வள்ளுவர்‌ ஒதுக்கிவிடுவரோ ! ஏதோ தேவர்‌ உலகம்‌ 


கவிதை நலன்‌ 175 





நம்முடையதினும்‌ பெரியது என்றும்‌, அதை நாட 
வேண்டும்‌ என்றும்‌ பலர்‌ அக்காலத்திலும்‌ அவர்‌ 
காதில்‌ விழும்படி பேசியிருந்திருப்பர்‌. அவர்‌ அக்‌ 
கொடுமையைக்‌ கேட்டிருப்பார்‌; தேவர்‌ உலகம்‌ ௩ம்‌ 
முடையதினும்‌ மட்டமானது என்று கூற விரும்பி 
யிருப்பார்‌..அப்படியே நேரடியாகக்‌ கூறின்‌, அது வள்‌ 
ளுவர்‌ பண்பாட்டிற்பட்ட நாகரிகமாகாது. ஆக்வே, 
அவ்வுலகம்‌ பற்றிக்‌ கூற விரும்பியதை உவமை 
மூலமே காட்டுகின்றார்‌. அதில்‌ அவர்‌ கவிதை நலன்‌ 
சிறந்திருப்பதைக்‌ காணுதல்‌ வேண்டும்‌. இதைப்‌ 
போன்றே கயவர்‌ பற்றிய கொடுமையையும்‌ அவர்‌ உள்‌ 
ளம்‌எண்ணியிருக்கும்‌. அவரால்‌ நேரும்‌ கொடுமையைக்‌ 
கூறல்‌ நாகரிகமாகாது என அவர்தம்‌ கவிதையுள்ளம்‌ 
கருதியிருக்கும்‌. எனவே, அதையும்‌ ஒரே உவமையில்‌ 
அமைத்து, அதிகார முறையிலேயும்‌ பொருத்தி, ஈன்கு 
விளக்கிவிடுகின்றார்‌. ஆம்‌. அவர்‌ கயவர்‌, தேவர்‌ இவர்‌ 
தம்‌ நிலையை ஒரு சேர உவமையால்‌ விளக்கும்‌ திறம்‌ 
உயர்ந்ததாகும்‌. 
கயமை என்னும்‌ அதிகாரம்‌ குறளில்‌ ஒரு பகுதி. 
அதில்‌ கயவரைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றார்‌ வள்ளுவர்‌, 
அப்போதுதான்‌ தேவரைப்‌ பற்றியும்‌ கூற வேண்டும்‌ 
என்ற உணர்வு பிறக்கின்றது. நாகரிக முறையில்‌, 
்‌ தேவரளையர்‌ கயவர்‌ அவரும்தாம்‌ 
மேவன செய்தொழுக லான்‌. " (1078) 
என்று காட்டிவிட்டார்‌. இக்குறளுக்குப்‌ பலர்‌ உரை 
எழுதியுள்ளனர்‌. பரிதியார்‌ உரை தவிர, மற்ற 
அனைத்தும்‌ ஒத்திருக்கின்‌ றன. அவரனைவரும்‌, ₹* தேவர்‌ 
கள்‌, மேல்‌ கேட்பாரும்‌ தடுப்பாரும்‌ இன்மையின்‌, அவர 
வர்‌ விருப்பின்படியே செயல்களைச்‌ செய்வர்‌; அது 


376 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





போன்று இங்குக்‌ கயவரும்‌ செயலாற்றுவர்‌, ? என்று 
நாகரிக முறையில்‌ தேவர்‌ செயலைக்‌ காட்டிவிட்டனர்‌. 
கயவரைப்‌ பற்றி ஓரளவு தெரியும்‌. *அவர்கள்‌ யார்‌ 
சொல்லுக்கும்‌ கட்டுப்படாமல்‌, தம்‌ மனம்‌ போன 
போக்கில்‌ போவார்கள்‌ என்பது அறிந்ததே. இதை 
ஓர்‌ உவமையால்‌ விளக்க வேண்டும்‌ என்னும்‌ நியதி 
யும்‌ இல்லை. எனினும்‌, வள்ளுவர்‌ இங்குத்தேவர்‌ 
நிலையைக்‌ காட்டி, அவரைப்‌ பற்றி உலகம்‌ உணர்ந்து 
கொள்ளவேண்டுமென்பதற்காகவே இவ்வுவமையை 
அமைத்தார்‌ என்று கொள்ள வேண்டியுள்ள து. தேவ 
ரைப்‌ பற்றித்‌ தனிப்பாட்டோ, அதிகாரமோ அமைத்து 
அவரைப்‌ பழித்துரைத்தல்‌ சிறந்ததாகாது. எனவே 
தான்‌ இவ்வுவமையில்‌ அவர்‌ இத்துணை நல்ல 
முறையில்‌ உவமை கலம்‌ பெய்து தேவர் தம்‌ 
இழிநிலையையும்‌ விளக்குகின்றார்‌. மனம்‌ போன 
போக்கெல்லாம்‌ போகும்‌ ஒரு மனிதனை யாராவது 
விரும்புவரோ ? விரும்பார்‌. எனவே, தேவர்‌ வாழ்‌ 
வையும்‌ அவர்‌ நாட்டையும்‌ நல்லவர்‌ யாரும்‌ காடார்‌ 
என்பதை வள்ளுவரைத்‌ தவிர வேறுயார்‌ இவ்வளவு 
திட்டமாகவும்‌ அதே வேளையில்‌ காகரிகமாகவும்‌ காட்ட 
முடியும்‌? இவர்‌ அடியொற்றி இவர்‌ பாடல்களை 
அப்படியே எடுத்தாளும்‌ சாத்தனார்‌, தம்‌ மணிமேகலை 
யில்‌ இவ்வடியை வைத்துக்கொண்டு, ஆபுத்திரன்‌ 
வாயிலாக, இந்திரனைச்‌ சற்று நாகரிகமற்ற முறை 
யிலேயே கண்டி த்திருப்பதை அறிவோம்‌. அது பற்றிப்‌ 
பின்னர்‌ வாய்ப்புளதேல்‌ காண்போம்‌. 


வள்ளுவர்‌, தமது கவிதை கலம்‌ பெற்று கிற்க, 
இத்தகைய ஈல்ல உவமைகளின்‌ மூலம்‌ பல உண்‌ 
மைகளை எடுத்துக்‌ காட்டுகின்ளுர்‌. இன்னும்‌, 


கவிதை நலன்‌ ' 177 





பீலிபெய்‌ சாகாடும்‌ அச்சிறும்‌ அப்பண்டம்‌ ்‌ 
சால மிகுத்துப்‌ பெயின்‌. (475) 


என்றும்‌, 
 நுனிக்கொம்பர்‌ ஏறினார்‌ அஃது இறந்து ஊக்கின்‌ 

உயிர்க்கிறுதி யாகி விடும்‌.” (476) 
என்றும்‌ உவமையைப்‌ பல்வேறு வகையில்‌ ஆங்‌ 
காங்கு எடுத்தாண்டு, தம்‌ கவிதை மூலம்‌ நல்ல 
பொருள்களையெல்லாம்‌ விளக்குகின்றார்‌. அவற்றை 
(யெல்லாம்‌ பின்னர்க்‌ காண்பதற்குரிய இடங்களில்‌ 
கண்டு ஆராய்வோம்‌. 


வள்ளுவர்‌ , மட்டுமன்றி இவ்வுவமையை மேற்‌ 
கொள்ளாத சாதாரணப்‌ புலவரும்‌ இல்லை. தமிழ்‌ 
இலக்கியத்தில்‌ மட்டுமன்‌ றி உலக மொழிகளில்‌ வாழும்‌ 
எந்தக்‌ கவிஞனும்‌ இந்த உவமையை விட்டிருக்க 
முடியாது. உவமை இன்றேல்‌, கவிதை நிறைவு 
பெற்றதாகாது. உயிரும்‌ உடலும்‌ சொல்லும்‌ பொருளு 
மாகக்‌ கவிதைக்கு அமையுமாயினும்‌, அந்த உயிரோடு 
, கூடிய மெய்‌ உலவத்‌ தக்க ஆற்றலைத்தருவது இந்த 
உவமையே என்பது பொருக்தும்‌. இந்த நிலை தமிழ்க்‌ 
கவிதைக்கு மட்டும்‌ பொருந்துவதன்று; ஆங்கிலப்‌ 
பேராசிரியர்‌ *கோல்டுஸ்மித்து” என்பவர்‌ இந்த உவ 
மையை எடுத்தாண்ட விதத்தைக்‌ காணல்‌ நலம்‌ 
தருவதாகும்‌.! அவர்‌ மலையையும்‌ மாண்புடையார்‌ 
நிலையையும்‌ ஒன்றுபடுத்துகின்றார்‌. மலையின்‌ உச்சி 


1, * &$ 80116 (௨11 0111 11கர்‌ 14106 16 காரியப்‌ ரீமா 
110118 8010 116 ஏ௨16, க௱ம்‌ நமார்ம்டிது 1805 116 5001௫ 
11௦? ர௦ரும்‌ 115 002851 (16 101112 ௦10045 ௧6 8றா௦கம்‌ 
ர்வ! ஊரு உர்ற6 8611108 01 16 1280.” --0010801111 


178 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மாண்புடையார்‌ நிலையை ஒத்தது என்கின்றார்‌. அறி 
வறிக்து ஆன்றவிந்தடங்கிய சான்றோர்‌ உலகிடை 
வாழினும்‌ அவர்‌ உள்ளமெல்லாம்‌ உயர்ந்த எண்ணத்‌ 
தே பொருக்தி, உலகை வாழ்விக்கும்‌ நெறியிலே திளைக்‌ 
கும்‌ என்பது அவர்‌ கூற விரும்பிய பொருள்‌. அதற்கு 
உவமையாக மலை முன்னின்றது. மலையின்‌ இடையில்‌ 
மேகமும்‌ பிறவும்‌ தழுவி நின்று உச்சியைக்‌ காணா 
வகையில்‌ மறைக்கும்‌. ஆயினும்‌, அதன்‌ உச்சி அவற்‌ 
றால்‌ மறைக்க முடியாத ஒன்று. அந்த உச்சியில்‌ இந்த 
மாசுகள்‌ செல்லா. அவ்வளவு உயர்ந்தது அதன்‌ உச்சி. 
அந்த உச்சியில்‌ என்றென்றும்‌ மங்கா ஒளி விளங்கிக்‌ 
கொண்டே இருக்கும்‌. அது3வ ஆன்றோர்‌ எதற்கும்‌ 
அசையா உள்ளத்திற்கு உவமையாகக்‌ கூறப்பட்டுப்‌ 
போற்றப்படுகின்றது. ஆங்கிலக்‌ கவிை தகளைப்‌ 
பயின்று நலம்‌ காணுவோர்‌ இந்த உவமையைப்‌ 
போற்றாதிரார்‌ . என்பது திண்ணம்‌. ஈம்‌ பவணந்தி 
யாரும்‌ சிறந்த ஆசிரியருக்கு மலையை உவமை 
யாகக்‌ கூறியிருப்பதும்‌ காம்‌ ஈண்டு நினைவு கூர்தற்‌ 
பாலது. 


சாதாரண உவமைகளைக்‌ கண்டோம்‌. இனி 
உள்ளுறை உவமம்‌, இறைச்சிப்‌ பொருள்‌ இரண்டனை 
யும்‌ கண்டு இப்பகுதியை முடிப்போம்‌.” இரண்டி ற்கும்‌ 
வேறு மேற்கோள்களைக்‌ கொள்வதைக்காட்டிலும்‌ 
தொல்காப்பியத்தில்‌ ௩ச்சினார்க்கினியர்‌ கொண்டவற்‌ 
றையே கொண்டு, நாமும்‌ செல்லுதல்‌ நல்லது என 
நினை க்கின்‌ றேன்‌. 


_ உள்ளுறை என்பதன்‌ விளக்கத்தை மேலே 
கண்டோம்‌. அதனைச்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 


கவிதை நலன்‌ 179 





தமிழ்‌ அகராதி, ஆங்கிலத்தில்‌ ஈன்கு எடுத்துக்‌ 
காட்டியுள்ள து. ! 


* உள்ளுறுத்து இதனெடு ஒத்துப்பொருள்‌ முடிகஎன 
உள்ளுறுத்து இறும்‌ ' - (அகம்‌-51) 


இவ்வுள்ளுறை உவமத்திற்கு உரையாசிரியர்‌ 
நச்சினார்க்கினியர்‌ கலித்தொகைப்‌ பாடல்‌ ஒன்றை 
உதாரணமாக எடுத்துத்‌ தருகின்றார்‌. :வீங்குகீர்‌ 

அவிழ்‌ நீலம்‌? என்ற அறுபத்தாறாம்‌ கலி எவ்வாறு 

உள்ளுறையாய்‌ அமைகின்றது என்பதையும்‌ அவர்‌ 

எடுத்துக்காட்டுகின்றார்‌. இதற்கு முன்‌ உள்ளுறை 

யோடு ஏனை உவமம்‌ கலந்து வந்கு, கருப்‌ 

பொருள்‌ நலமுற்றிய அந்த ஏனைய சாதாரண உவமை 

யும்‌ உள்ளுறை உவமத்துக்கு எவ்வாறு சிறப்புச்‌ செய்‌ 

கின்‌ றதென்பதை * விரிகதிர்‌ மண்டிலம்‌ ? என்ற கலிப்‌. 

பாட்டால்‌ நன்கு விளக்குகின்றார்‌, * இனிதமர்‌ காதலன்‌ 

்‌. இறைஞ்சித்தன்‌ அடிசேர்பு, ௩னிவிரைந்‌ தலித்‌ 

குலின்‌ ஈநகுபவள்‌ முகம்‌ போல? என்ற வெளிப்படை 

உவமமும்‌ வந்து, அதற்குமுன்‌ அமைந்த உள்ளுறு 

உவமத்திற்கு அணி செய்கின்றது. அதன்‌ நலத்தை 

உரையாசிரியர்‌ ஈச்சினார்க்கினியர்‌, * துனி மிகுதலாலே 

பெருக்கு மாறாது வீழ்கின்ற கண்ணீர்‌, காமத்தீயில்‌ 

சுவறி அறுதலையுடைத்தாய்‌ ஒழுக, அவ்வருத்தத்தைக்‌ 

கண்டு விரைந்து கணவன்‌ அருளுதலின்‌, சிறிது 

மகிழ்பவள்‌ முகம்‌ போல? என்று ஏனை உவமம்‌, 

1. “13 01720 2122051100 09 ஏர்ர்ன்‌ட வ கர்மா ௭1௦ 0005 ௬௦1 

100086 1௦ 6211011137 51௧16 115 14௦8, 610621௦175, 1௦, ந்‌ 
மாம்‌ 11 ராத்‌ ரரி 8180ம்‌ ரற10ரரரோர்‌ ௦8 8011 161111 
௦01104118015 88 ௬௦04 1212 ற60ற1௦ 1௦ றீரே (1 மாச்௦ாம நற்கர்‌ 
116 ௨௦(ம8]]$7 110088 10 ௦௦0.1 61௦௦0, 7௦1. 7, ற, 474 


180 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





“தாமரை மலர்‌ பனி வாரத்‌ தளைவிடும்‌”? என்ற 
உள்ளுறை உவமத்தைத்‌ தரும்‌ கருப்பொருட்குச்‌ 
சிறப்புக்கொடுத்து கின்றது,”?” என எடுத்துக்‌ காட்டு 
கின்றார்‌. இவற்றிலெல்லாம்‌ ஆசிரியர்‌ காட்ட விரும்பிய 
பொருள்கள்‌ யாவை? காம்‌ மேலே வள்ளுவர்‌ காட்‌ 
டிய உவமையில்‌ கண்ட நிலைதான்‌ இங்கும்‌. இந்த 
உள்ளுறை உவமமும்‌ இறைச்சியும்‌ பெரும்பாலும்‌ 
அகப்பொருளுக்கே உரியனவாகும்‌. அகப்பொருளில்‌ 
தலைவன்‌, தலைவி, பாங்கி முதலானோர்‌ பேசுகின்ற 
னர்‌. அவர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ போற்றும்‌ இட 
மும்‌ உண்டு; பழிக்கும்‌ இடமும்‌ உண்டு. போற்று 
வதைத்‌ தாராளமாக நேருக்கு நேர்‌ நின்று செய்ய 
லாம்‌. ஆனால்‌, தூற்றுதலை அவ்வாறு செய்ய முடி 
யாதே! யாரையு₹ம அவ்வாறு வெளிப்படையாகத்‌ 
தூற்றி அறியாத தமிழ்க்‌ கவிஞர்‌ சமுதாயம்‌ 
தவறிழைத்த தலைவனை எவ்வாறு அவன்‌ மனைவி 
வாயிலாகவும்‌ தோழிவாயிலாகவும்‌ தூற்ற முற்படும்‌? 
அகப்பொருட்பகுதியே பெரும்பாலும்‌ புலவர்‌ நாட்டிய 
வழக்கானமையின்‌, அதில்‌ வருகின்ற பல பாத்திரங்‌ 
களும்‌ அவர்தம்‌ கையிடைப்பட்டு, அவர்‌ கூற்று 
வழிச்‌ செயலாற்ற வேண்டுவனவே. அவர்கள்‌ உள்‌ 
ளுறையையும்‌ இறைச்சியையும்‌, தலைவனுக்கு முன்‌ 
அவன்‌ தவற்றை இடித்துரைத்து, அவன்‌ வழி 
தவறு என்பதை விளக்கி, அவனை கேர்மை வழி 
யில்‌ திருத்தும்‌ வகையிலே பயன்படுத்துகின்‌ றனர்‌. 
“ தலைவனைத்‌ திருத்த இவர்கள்‌ யார்‌?” என்று கேட்‌ 
கலாம்‌. வாழ்வில்‌ பிரியாத வகையில்‌ ஓம்படை 
“கூறி உறுதியளித்து நின்ற தலைவன்‌, தன்‌ நிலை 
கெடுவானாயின்‌, அவனைத்‌ திருத்த அவனுடன்‌ 
இருக்கும்‌ இவ்விருவரைத்‌ தவிர வேறு யார்‌ உத 


கவிதை நலன்‌ 18% 
வக்‌ கூடும்‌? அவன்‌ :வாழ்வே அவள்‌ வாழ்வு 
என்பதை நன்கறிந்த தோழி, தவறுகளைத்‌ திருத்‌. 
தாது விடுவாளா! திருத்தாஈது விட்டு நிலைமை நீட்‌ 
டிக்கின்‌, தலைவி மெலிந்து இறக்துபடவும்‌ கூடுமே! 
அத்தகைய கொடுமையைத்‌ தலைவன்‌ செய்வானா? 
ஆம்‌. செய்கின்றான்‌. வேண்டுமென்றே அன்று சூழ்‌ 
நிலை ; காரணமாக, அச்செயலை விளக்கித்‌ தடுத்து: 
நிறுத்த இந்த உள்ளுறையும்‌ இறைச்சி.பும்‌ பயன்‌ 
படுகின்றன. 


கண்ணனைய காதலியுடன்‌ பிரியா வாழ்வில்‌ 
திளைக்க வேண்டிய காதலன்‌, அவளை விட்டுப்‌ பரத்தை 
யரை நாடிச்‌ செல்கின்றான்‌. பரத்தையர்‌ என்பார்‌, 
விலை மகளிராகி, ஆடவரை மயக்கும்‌ இயல்பு 
பெற்று, காசுக்காக அவரோடு கூடும்‌ பண்பினர்‌ என்‌ 
பதை அறிகின்றோம்‌. தலைவன்‌ தன்‌ வாழ்வுக்காகவே 
வாழும்‌ தலைவியை விடுத்து, இத்தகைய காசு வழிக்‌. 
கருத்திருத்தும்‌ பரத்தையை நாடிச்‌ செல்வனாயின்‌, 
அவன்‌ செல்வமும்‌ புகழும்‌--ஏன்‌ வாழ்க்கையுங்கூட-- 
ஒரு சேரப்‌ பாழ்பட்டு அழியாவோ? அந்த அவகிலை 
யில்‌ அனைத்தையும்‌ காண்கின்ற தோழி, வாளாவிருக்க. 
இயலுமோ ₹ அவனுக்கு அறிவூட்டித்‌ தெருட்டுகின்‌ 
றாள்‌. அப்போதுதான்‌ இவ்வுள்ளுறையும்‌ இறைச்சி 
யும்‌ உதவுகின்றன. தலைவனை நேர்‌ நிறுத்தி, நீ 
இவ்வாறு பரத்தையர்‌ வீட்டுக்குச்‌ செல்லுதல்‌ தக்க. 
தன்று. இங்கேயே இரு,? என்று அவளால்‌ கூற முடி 
யுமா? கூறுவதுதான்‌ நாகரிகமாகுமா £ அதற்கா 
கவே ௮வன்‌ நாட்டில்‌ உள்ளனவாகிய கருப்பொருள்‌ 
களின்‌ செய்கைகளைக்‌ கூறி, அத்தகைய காட்டுத்‌ தலை 
வனை என விளித்து, மேல்‌ வேறு பேசுகின்றாள்‌ 


182 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தோழி'; அவனது நாட்டுப்‌ பொருள்‌ நிகழ்ச்சியில்‌ தலை 
வன்‌ செயலை உள்ளுறையாக அமைத்து, அப்பொருளை 
அவனுக்குப்‌ புலப்படுத்துகின்றாள்‌. ஈச்சினார்க்‌ கினி௰ர்‌ 
காட்டிய உவமையை நாம்‌ காண்போம்‌ : 


** வீங்குநீர்‌ அவீழ்கீலம்‌ பகர்பவர்‌ வயற்கொண்ட 
ஞாங்கர்‌ மலர்சூழ்தக்‌ தூர்புகுந்த வரிவண்டு 
ஓங்குய ரெழில்யானைக்‌ கனைகடாங்‌ கமழ்காற்றம்‌ 
ஆங்கவை விருக்தாற்றப்‌ பகலல்கிக்‌ கங்குலான்‌ 
வீங்கிறை வடுக்கொள வீழுகர்ப்‌ புணர்ந்தவர்‌. 
தேங்கமழ்‌ கதுப்பினுள்‌ எரும்பவிழ்‌ நறுமுல்லை 
பாய்ந்தூதிப்‌ படர்‌ தீர்ந்து பண்டுதா மரீ இய 
பூம்பொய்கை மறந்துள்ளாப்‌ புனலணி நல்லூர!"" 

(கலித்தொகை, 66) 


இதில்‌ உள்ளுறை உவமம்‌ தோன்றுவதை எச்சி 
னார்க்கினியர்‌ :* இதனுள்‌ ' வீங்கு நீர்‌ ? பரத்தையர்‌ சேரி 
யாகவும்‌, அதன்கண்‌ அவிழ்ந்த நீலப்பூக்‌ காமர்‌ செவ்வி 
நிகழும்‌ பரத்தையராகவும்‌, பகர்பவர்‌ பரத்தையரைத்‌ 
'தேரேற்றிக்கொண்டு வரும்‌ பாணன்‌ முதலிய வாயில்‌ 
களாவும்‌, அம்மலரைச்‌ சூழ்ந்த வண்டு தலைவனாகவும்‌, 
யானையின்‌ கடாத்தை ஆண்டுறைந்த வண்டுகள்‌ 
வந்த வண்டுக்கு விருந்தாற்றுதல்‌ பகற்பொழுது புணர்‌ 
கின்ற சேரிப்பர த்தையர்‌ தமது கலத்தை அத்தலை 
வனை நுகர்வித்தலாகவும்‌, கங்குலின்‌: வண்டு முல்‌ 
லையை ஊதுதல்‌ இற்பரத்தையருடன்‌ இரவு துயிலுத 
லாகவும்‌, பண்டு மருவிய பொய்கையை மறத்தல்‌ தலை 
வியை மறத்தலாகவும்‌ பொருள்‌ தந்து ஆண்டுப்‌ 
புலப்படக்கூறிய கருப்பொருள்கள்‌ புலப்படக்‌ கூருத 
॥மருதத்திணைப்பொருட்கு உவமமாய்க்‌ கேட்டோன்‌ 
உள்ளத்தே விளங்கி நின்றவாறு காண்க, ? என்று 


கவிதை நலன்‌ 183 





௩ன்கு விளக்கம்‌ தந்துள்ளார்‌. (தொ.அகத்திணையியல்‌ 
உரை) இதற்குமேல்‌ ௩ம்‌ விளக்கம்‌ ஏனோ! 


இனி, இறைச்சிப்‌ பொருள்‌ பற்றிக்‌ காண்போம்‌. 
இதற்குப்‌ பல்கலைக்‌ கழக அகராதி, * கருப்பொரு 
ளின்‌ உள்ளே கொள்ளும்‌ பொருள்‌ ? எனப்‌ பொருள்‌ 
கூறுகின்றது." 
இறைச்சியில்‌ பிறக்கும்‌ பொருளுமா ௬ுளவே 
திறத்தியன்‌ மருங்கில்‌ தெரியு மோர்க்கே, * 
(தொல்‌. பொருள்‌. 35) 


என்ற சத்திரத்து உரையில்‌ எச்சினார்க்கினியர்‌ 
குறுந்தொகைப்பாட்டொன்றை உதாரணமாகத்‌ தரு 
கின்னார்‌. 

*கன்றுதன்‌ பயமுலை மாந்த முன்றில்‌ 

தினைபிடி உண்ணும்‌ பெருங்கல்‌ நாட ! 

கெட்டிடத்து உவந்த உதவி கட்டில்‌ 

வீறுபெற்று மறந்த மன்னன்‌ போல, 

நன்றிமறந்‌ தமையா யாயின்‌ மென்சீர்க்‌ 

கலிமயிற்‌ கலாவத்‌ தன்ன இவள்‌ 

ஒலிமென்‌ கூந்தல்‌ உரியவால்‌ நினக்கே, " 

(குறுந்‌. 225) 

என்ற பாடலே அது: இதிலும்‌ முன்‌ உள்ளுறை உவ 
மத்தைப்‌ போன்ற ஒரு வெளிப்படை. உவமமும்‌ 
கலந்துள்ளது. எனினும்‌. அதில்‌ விளங்குமாறு, இது 
'ேரிய வழியில்‌ செல்லாது, * திறத்தியல்‌ மருங்கின்‌ 
தெரியுமோர்க்கே, ? என்றபடி, ஆய்ந்து பொருள்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ அமைகின்றது. அதை எச்சி 
1. $ம2265(146 ர௩2கரர்றஜ ௦௦ ுசம்‌ 1017200197 9 12882006 10 
316 0151101176 188116 07 141௦ 11௧௦18 ௦1181௦. (1.௦. 7௦1, 1,2.366) 


184 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


னார்க்கினியர்‌, இதனுள்‌, “தான்‌ கெட்டவிடத்து உத 
வின உதவியை அரசு உரிமையெய்திய மன்னன்‌ 
மறந்தாற்போல, நீ இரந்து துயருற்ற காலத்து யான்‌ 
தலைவியை கின்னோடு கூட்டிய செய்க்கன்றியை மற 
வாது இன்று நீ .வரைக்துகொள்‌ வாயாயின்‌, இவள்‌ 
கூந்தல்‌ கினக்குரிய,”? என்ற வழி, உவமையும்‌ பொரு 
ஞும்‌ ஒத்து முடிந்தமையின்‌, முன்னின்ற * நாட. ? என்‌ 
பது உள்ளுறை உவமம்‌ அன்ளறாய்‌ இறைச்சியாம்‌, 
என்னை £ தன்‌ கன்றிற்குப்‌ பயன்பட்டுப்‌ பிறர்க்கு 
உயிரைக்‌ கொடுக்கின்ற தினையைத்‌ தான்‌ உண்டு 
அழிவு செய்கின்ஞாற்போல, நீ நின்‌ கருமம்‌ சிதையாமல்‌ 
பார்த்து எமக்கு உயிராகிய இவளைத்‌ துயருறுத்தி 
எம்மை இறக்துபடுவித்தல்‌ ஆகாதென்ற உவமை எய்‌ 
திற்றேனும்‌, பின்னர்‌ நின்ற பொருளோடு இயை 
யாது, இவ்வுவமை உள்ளுறையுற்றுப்‌ பொருல்‌ பய 
வாது இறைச்சியாகிய ₹ நாடன்‌ ? என்பதனுள்ளே 
வேறோர்‌ பொருள்தோற்றுவித்‌ து நின்றதேயாமாதலின்‌. 
முலை மாந்த? என்றது, தன்‌ கருமம்‌ சிதையாமல்‌ 
பார்த்தென்னும்‌ துணையன்றி உள்ளுறை உவமப்‌ 
பொருளை முற்ற உணர்த்தாமை உணர்க, ?? என்று 
நன்கு விளக்குகின்றார்‌. இதை விளக்குவது அவ்வளவு 
எளிதன்றுதான்‌. அதனாலேதான்‌ தொல்காப்பிய 
னாரே, * திறத்தியல்‌ மருங்கின்‌ தெரியுமோர்க்கே ' 
என்று, நன்கு ஆராய்ந்தறிந்‌ துகொள்ளும்‌ ஈல்ல திறன்‌ 
வாய்ந்தோர்க்கன்றி இவ்விறைச்சிப்‌ பொருள்‌ விளங்‌ 
காது என்கின்றார்‌. பார்த்தால்‌ உள்ளுறை உவமம்‌ 
ஒத்திருக்கின்றது. என்றாலும்‌, முற்றும்‌ உள்ளுறை 
யாகவும்‌ இல்லை. வெளிப்படை. உவமம்‌, உள்ளுறை 
உவமத்தைச்‌ சார்ந்து நின்றது போன்று இங்கும்‌ 
கின்‌றதாகக்‌ காணினும்‌, அதன்‌ பொருளின்‌ அமைப்பு 


கவிதை நலன்‌ 185 





முறையிலே வேறுபடுகின்றது. அங்குக்‌ காணும்‌ 
. ஊரனைப்பற்றி விளக்கவருகின்ற அத்துணைத்தொடர்‌ 
பொருளும்‌ இங்குக்‌ காணும்‌ * நாடனை ? உள்ளுறை 
உணர வைக்கும்‌ நிலையில்‌ இல்லை. *நாட ”னிடத்தி 
லேயே அப்பொருள்‌ அறியக்‌ கிடக்கின்றது. இவற்‌ 
றிற்கெல்லாம்‌ ஈச்சினாக்க்கினியர்‌ விளக்கத்தையே ௩ல்‌ 
விளக்கமாகக்‌ கொண்டு காம்‌ மேலே செல்வோம்‌. 


கவிதை நலனில்‌ இன்னும்‌ எத்துணையோ காண 
வேண்டியுள்ளன. இந்த உவமை மட்டுமன்றி, உருவ 
கம்‌ என்ற ஒன்று உள்ளதையும்‌ குறித்தோம்‌. அது 
உவமிக்கப்படும்‌ பொருளையும்‌ உவமையையும்‌ வேரு 
கப்‌ பிரியாது, ஒன்‌ றியே பின்னுவதென்பதையும்‌ கண்‌ 
டோம்‌. ₹பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ £? என்ற 
வள்ளுவர்‌ வாக்கு இவ்வுருவகத்தை விளக்கப்‌ 
போதுமானது என நினைக்கின்றேன்‌. பிறவி எல்லை 
யற்றது. கடல்‌ போலக்‌ கங்கு கரை இன்றித்‌ 
தொடர்ந்து வரும்‌ ஒன்று. ₹கடல்‌ போன்ற பிறவி £* 
என்பது உவமை. * பிறவியாகிய கடல்‌” என்பது உரு 
வகம்‌. இது சற்றுச்‌ சிறந்தது போலக்‌ காணப்படு 
கின்றது. ஆய்ந்து பார்ப்பின்‌, பொருள்‌ ஒன்றே. பிறவி 
யாகிய கடல்‌ என்று கவிதையின்‌ கலன்‌ தோன்றப்‌ 
பாட இந்த உருவக அணி உதவுகின்றது என்ற இந்த 
அளவோடு இதை நிறுத்தி, வாய்ப்புளதேல்‌, பின்னர்ப்‌ 
பார்த்துக்கொள்ளலாம்‌. பிற அணிகள்‌ அனைத்தும்‌ 
இவற்றை ஒட்டியே தோன்றியும்‌, பிறழ்க்தும்‌, உறழ்க்‌ 
தும்‌, திரிந்தும்‌ வருகின்‌ றமையின்‌, கவிதையின்‌ 
நலத்திற்கு இவை அணி செய்வன போன்‌ று, 
மற்றவை அத்துணை சிற்ந்தவை அல்ல என்று ஒதுக்‌ 
குதல்‌ ஈண்டைக்கு ஏற்புடைத்தாகும்‌. 

12 





186 கவிதையும்‌. வர்ழ்க்கையும்‌ 


இவ்வாறு கவிதை கலன்‌ பல வகையில்‌ சிறக்‌ 
கின்றது. தமிழ்க்‌ கவிதை மட்டூமன்‌ றி, இங்குக்‌ கூறிய 
அனைத்தும்‌ எம்மொழிக்கவிதைக்கும்‌ ஏற்றன வெனவே 
கொள்ளல்‌ வேண்டும்‌. இது வரை கூறியவற்ளறுன்‌, 
கவிதை நலன்‌ இன்னின்ன வகையால்‌ சிறக்கின்ற 
தென்பதும்‌, சொல்லழகும்‌ பொருளழகும்‌ கவிதைக்கு 
உயிரும்‌ உடலும்‌ போன்று ஒன்‌ றி நிற்பன என்பதும்‌, 
அவற்றுள்‌ ஒன்றின்‌ நல்லமைப்புக்கெடி.னும்‌ கவிதை 
கலன்‌ கெடும்‌ என்பதும்‌, சங்ககாலத்துக்‌ கவிஞர்‌ 
கவிதை ௩லன்‌ கெடாத வகையில்‌ பாதுகாத்தனர்‌ 
என்பதும்‌, பிற்காலப்‌ புலவர்கள்‌ கவிதை ௩லனைக்‌ காக்க 
முூற்படாது ஏதோ பாடி வைத்தார்கள்‌ என்பதும்‌, 
கவிதை ஈலத்துக்குச்‌ சொல்லும்‌ பொருளும்‌ போன்று, 
உவமையும்‌ சிறந்த ஒன்று என்பதும்‌, அவ்வுவமை 
வெளிப்படை, உள்ளுறை; இறைச்சி எனப்‌ பலவாகும்‌ 
என்பதும்‌, அவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ இன்னின்ன 
வகையில்‌ கவிதைக்கு நலன்‌ தருகின்றது என்பதும்‌, 
அவற்றின்‌ அடி ஒற்றியே உருவகமும்‌ கவிதை கல 
னுக்கு ஓரளவு உதவுகின்‌ றதென்பதும்‌ அறிந்தோம்‌. 
கவிதையின்‌ அமைப்பு, பண்பு, கலை, ௩லன்‌, அக்‌ 
கவிதை செய்தவனாகிய கவிஞன்‌ பண்பு, நிலை முதலிய 
வற்றைப்‌ பற்றிக்‌ காண்பதை இந்த அளவோடு 
நிறுத்தி, இனி வாழ்க்கையைப்‌ பற்றி ஓரளவு 
ஆராய்ந்து, பின்பு அவை இரண்டும்‌ ஒன்‌ை றயொன்று 
எவ்வாறு பின்னிப்‌ பிணைந்து வளர்ந்துள்ளன என்ப 
தையும்‌ காண்போம்‌. 


வாழ்க்கை 


1. மண்ணும்‌ விண்ணும்‌ 
பனக வ அவக பவம்‌ மனமக அ அய வதய பப அயபது கை அவவ வையக வைனு 





- உலகில்‌ பிறந்தவை அனைத்தும்‌ வாழ்கின்றன ; 
வாழ நினைக்கின்றன. நூறு வயதான தொண்டு கிழ 
வனும்‌, * உலகில்‌ இன்னும்‌ நெடிது வாழ வழிஉண்டா?” 
என்று சிந்தித்துக்கொண்டே தான்‌ இருப்பான்‌. *நெடு 
நாள்‌ இருந்த பேரும்‌ நிலையாகவே இனும்‌ காயகற்பம்‌ 
தேடி கெஞ்சு புண்ணாவர்‌,: என்று தாயுமானவர்‌ இந்த 
நிலையை மிக அழகாக எடுத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
ஆகவே, எப்படி.ப்பட்டவரும்‌ நெடிது வாழ விரும்புவர்‌, 
மனிதன்‌ மட்டுமன்றி உலகில்‌ உயிர்‌ வாழும்‌ அனைத்தும்‌ 
வாழ வேண்டும்‌ என்ற எண்ணத்திலேதான்‌ இருக்‌ 
கின்றன. அந்த எண்ணத்தில்‌ தாம்‌ செய்வதை ஆய்க்‌ 
தோய்ந்து பாராமலே, எப்படியாவது தாம்‌ வாழ்ந்தால்‌ 
போதும்‌ என்ற நினைப்பில்‌ தம்‌ குழவிகளையே தின்று 
வாழ்கின்றன சில உயிர்கள்‌. கடலில்‌ பெருமீன்கள்‌ 
சிறு மீன்களைத்‌ தின்று உயிர்‌ வாழ்கின்றன என்பர்‌, 


190 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தவிர, தம்‌ உயிர்‌ வாழ்க்கையை எண்ணி, எப்படி 
யாவது மற்றையவற்றை வருத்தியும்‌ வாட்டியுங்‌ 
கூட நிலைபெற வழி தேடுகின்றன. புல்‌ பூண்டு, புழுப்‌ 
பூச்சி முதலியனவுங்கூட : அவற்றிற்கு விலக்காக 
மாட்டா. எப்படியும்‌ அனைத்தும்‌ நெடுங்காலம்‌ உலகில்‌ 
வாழவே விரும்புகின்‌ றன என்பது அனைவரும்‌ அறிந்த 
ஒன்றுதான்‌. 


ஆம்‌! வாழத்தான்‌ வேண்டும்‌. ஏன்‌ வாழ 
வேண்டும்‌? வாழ்க்கை என்பதுதான்‌ என்ன? அவ்‌ 
வாழ்க்கை என்று தோன்‌ றிற்று? இத்தகைய கேள்‌ 
விகளுக்கு ஒருவாறு விடை கூற இயலுமாயின்‌, 
வாழ்க்கை வரலாற்றை ஒரு வகையில்‌ அறிந்து 
கொள்ள முடியும்‌. இன்று, இந்த இருபதாம்‌ நூற்‌ 
ரண்டின்‌ இடையில்‌, மனிதன்‌ அனைத்தையும்‌ கட்டி 
யாள நினைக்கின்றான்‌ ; ஓரளவு கட்டியும்‌ ஆள்கின்றான்‌. 
மண்ணும்‌ விண்ணும்‌, நீரும்‌ நெருப்பும்‌, ஓரளவு அவன்‌ 
வழி ஏவல்‌ கேட்கின்றன. தனக்குக்‌ கீழ்ப்பட்ட விலங்‌ 
கினங்களும்‌ பிறவும்‌ மனிதனுக்கு அடங்கி நிற்பதைக்‌ 
கண்டு அவன்‌ பெருமகிழ்வெய்துகின்ருன்‌. தன்‌ 
அறிவின்‌ எல்லையில்‌ அகப்படுகின்ற அனை த்தையும்‌ 
கட்டி ஆள வேண்டுவதே தன்‌ வாழ்க்கையின்‌ குறிக்‌ 
கோள்‌ என்று திட்டமிட்டுக்கொண்டே மனிதன்‌ தன்‌ 
வேலையில்‌ கண்ணும்‌ கருத்துமாயிருக்கின்றான்‌, அப்‌ 
படித்‌ தன்‌ அறிவினைக்‌ கொண்டு ஆராயும்‌ போது, 
அவன்‌ தன்‌ ஆதி வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌ ஓரளவு 
அறிக்துகொள்ளுகின்றான்‌. அந்த ஆதி வாழ்க்கை 
எப்படி அமைந்தது என்பதையும்‌ காண முடிகின்றது. 
அவவாறு காணும்‌ காலத்தில்‌ கழிந்த கெடுங்காலத்‌ 
தையும்‌. ஒழிந்த உயிர்த்‌ தோற்ற வகைகளையும்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ 191 





எண்ண கேரிடுகின் றது. அந்த எண்ணத்தில்‌ 
இடையில்‌ ஒரு பெருமூச்சு உருப்பெற்று எழும்‌ என்பது 
உறுதி. * 


அறியா மனிதர்கள்‌, “ஏதோ பிறந்தோம்‌, வாழ்கின்‌ 
ரோம்‌!” என்ற அந்த அளவில்‌ காலத்தைக்‌ கழித்துக்‌ 
கண்டதே காட்சி; கொண்டதே கோலம்‌,” என்ற 
படி. எப்படியோ வாழ்ந்து கழிந்துவிடுவதைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. ஆனால்‌, முன்னும்‌ பின்னும்‌ கோக்கி, உயி 
ரினத்தின்‌ வாழ்க்கை வரலாற்றை எண்ணும்‌ ஒரு 
வன்‌, தன்‌ வாழ்நாள்‌ எத்துணை கொடியளவில்‌ உள்‌ 
ள.து என்பதையும்‌, தன்‌ பரந்த உலகமே அணுவினுள்‌ 
அணுவான ஒன்று என்பதையும்‌ நன்கு உணர்ந்து 
கொள்வான்‌. அனைத்தையும்‌ ஆராய வேண்டும்‌ 
என்ற உள்ளத்தோடு, ஆப்வுக்களத்தில்‌ அமர்ந்து அல்‌ 
லும்‌ பகலும்‌ உழைக்கும்‌ ஒருவன்‌, இவ்வாறு இன்று 
விஞ்ஞான வழியில்‌ கண்ட உண்மையை ஈம்‌ கவிஞர்‌ 
கள்‌ சில ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னமே கண்டு 
காட்டியிருக்கின்‌ றார்கள்‌. எப்படிக்‌ கண்டார்கள்‌ என்ப 
தைத்‌ திட்டமாக அறிய இயலாவிட்டாலும்‌, அவர்கள்‌ 
கண்ட அத்தனை முடிவுகளும்‌ இன்று உண்மையென 
விஞ்ஞான வழியில்‌ விளக்கப்படுவதைக்‌ காண அவர்‌ 
தம்‌ ஆய்வுத்‌ திறன்‌ ஓரளவு விளங்குகிறதன்ரோ ! 
இவ்வாறு நாம்‌ நமது வாழ்வை ஆராய்வதன்முன்‌ 
இந்த வாழ்வு வாழ நிலைக்களனாய்‌ இருக்கும்‌ உலகைப்‌ 
பற்றியும்‌ இவ்வுலக முதற்காரணம்‌ பற்றியும்‌ அறிய 
வேண்டுவது அவசியம்‌. பின்பு இக்கிலவுலகம்‌ 
தோன்றி இன்று வரையும்‌ மனிதன்‌ எவ்வாறு படிப்‌ 
படியாய்‌ வளர்ந்துள்ளான்‌ என்பதையும்‌ காணல்‌ 
வேண்டும்‌. இத்துறையில்‌ இன்று ஈம்‌ நாட்டவர்கள்‌ 


192 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கவனம்‌ செலுத்துவதில்லை என்பது உண்மைதான்‌, 
எனினும்‌, மேலை நாட்டு அறிஞர்கள்‌ எல்லாத்‌ துறை 
களிலும்‌ கருத்திருத்துவது போன்று, இத்துறையிலும்‌ 
கருத்திருத்தி, ஆராய்ந்து வருகின்றார்கள்‌. நிலம்‌ 
பற்றியும்‌, அதில்‌ தோன்றும்‌ உயிரினங்கள்‌ பற்றி 
யும்‌ அவற்றின்‌ வளர்ச்சி பற்றியும்‌ பலப்பல நூல்களை 
எழுதிக்கொண்டேயிருக்கிரார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
கின்ற முடிவுகள்‌ அனைத்தையும்‌ ௩ம்‌ இலக்கியங்கள்‌ 
எடுத்துக்காட்ட இயலாவிட்டாலும்‌, அவர்கள்‌ கூறு 
வன்வற்றுள்‌ சில, பழங்காலத்திலே ஈம்‌ தமிழ்‌ இலக்‌ 
கியங்களிலும்‌ கூறப்பட்டிருப்பதை அறிய நாம்‌ மகி 
ழாதிருக்க முடியுங்கொல்‌ ! உலகத்‌ தோற்றத்தையும்‌ 
உயிர்‌ வளர்ச்சியையும்‌ பற்றி அவர்கள்‌ கூறுமாற்றைக்‌ 
கண்டு, மேலே வாழ்க்கை முறையைக்‌ காணலாம்‌. 


உலகத்‌ தோற்றத்தையும்‌ அதன்‌ வரலாற்றையும்‌ 
கூறுகின்ற நூல்கள்‌ நம்மிடை இன்று ஏராளமாய்‌ 
உள்ளன. : வரலாறு என்னும்‌ போது ௩ம்‌ மனக்கண்‌ 
முன்‌ வரலாற்று ஆசிரியர்கள்‌ எழுதி வைத்த சரித்திர 
நூல்கள்‌ தெரியும்‌. வரலாறு என்ளுல்‌, ஒரு நாட்டின்‌அர 
சரைப்‌ பற்றியும்‌, அவர்தம்‌ குடும்பம்‌ பற்றியும்‌, அவர்‌ 
தம்‌ வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌ குறித்து எழுவதுதான்‌ 
எனப்‌ பலர்‌ நம்பி அவ்வாறே எழுதியும்‌ வைத்துள்ளார்‌ 
கள்‌. ஆனால்‌, உண்மையில்‌ வரலாறு என்பது அரச 
ரைப்‌ பற்றியது மட்டுமாகாது ; அரசரே உலகுக்கு 
ஆணி * என்ற மனப்பான்மை இடைக்காலத்தில்‌, காட்‌ 
டில்‌--உலகில்‌--சிறந்தோங்கியிருகந்தது. நம்‌ தமிழ்‌ 
காட்டி லுங்கூட அத்தகைய எண்ணம்‌ ஒரு காலத்‌ 
தில்‌ இருந்தது என்னலாம்‌. எனினும்‌, அந்தக்‌ காலத்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌: 193 


.திற்கூட, அரசன்‌ நாட்டு மக்களை மதித்தே ஈ௩டந்து 
வந்தான்‌ என்பதைக்காண்கின்றோம்‌. எனவே, வரலாறு 
காட்டு மக்களின்‌--உலக உயிர்களின்‌--அடி ப்படையி 
லிருந்து எழுதப்பெற வேண்டும்‌, 

உலக அரங்கங்களில்‌ ௩டக்கும்‌ போர்களே முக்கிய 
மாக வரலாற்று நூல்களை அணி செய்கின்றன. வர 
லாற்றுக்கு உட்பட்ட காலம்‌ என்றும்‌, வரலாற்றுக்கு 
முந்திய காலமென்றும்‌ காலத்தை வரலாற்று ஆசிரி 
யர்கள்‌ வரையறுத்துக்கொண்டு, தத்தம்‌ நூல்களை 
எழுதியுள்ளார்கள்‌. வரலாற்றுக்‌ காலம்‌ என்று அவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ எல்லை ஒரு சில ஆயிரம்‌ ஆண்டுகளையே 
தன்னுள்‌ அடக்கியுள்ளது. ஆனால்‌, ஆராய்ந்து பார்ப்‌ 
பின்‌, அது வரலாற்று எல்லையை வரையறுக்க முடி 
யாத ஒன்று. உயிர்த்‌ தோற்றமும்‌ உலகத்‌ தோற்ற 
மும்‌ உண்டான காலத்திலிருந்தே வரலாறு எழுதப்‌ 
பெறல்‌ வேண்டும்‌. அப்போது வரலாற்று நிலையே 
வேறு வகையில்‌ அமையும்‌. இந்த உணர்ச்சி இக்‌ 
கால உலகில்‌ தோன்றி வளர்ந்து வருகின்றது. நம்‌ 
காட்டுப்‌ பள்ளிகளில்‌ சில ஆண்‌ டுகளுக்கு முன்‌ மாண 
வர்கள்‌ படித்த வரலாற்று நூல்களுக்கும்‌ இன்றைய 
நூல்களுக்கும்‌ எத்தனையோ வேறுபாடுகள்‌ உள்ளன. 
அரச பரம்பரைகளைப்‌ பற்றியும்‌, அவர்களது 
வாழ்க்கை, போர்‌ முறை, பிற செயல்கள்‌ பற்றியும்‌ 
எழுதப்‌ பெற்ற வரலாற்று நூல்கள்‌ இன்று காட்டில்‌ 
இடம்‌ பெறவில்லை. அதற்குப்‌ பதில்‌ மக்கள்‌ சமுதாய 
வாழ்வையே அடிப்படையாகக்‌ கொண்டு, * அவர்தம்‌ 
சமூகத்தை வரலாற்று வழி ஆய்ந்து எழுதும்‌ சமூக 
நூல்களாகிய வாலாற்று நூல்களே இடம்‌ பெற்ற 
மையை நாம்‌ அறியலாம்‌. இந்த நிலை இன்னும்‌ சற்று 
விரிவடைய வேண்டுமென்பதே ஈம்‌ நோக்கம்‌. 


794 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வரலாறு பற்றியும்‌ நிலம்‌ பற்றியும்‌ ஆய்வு நூல்‌ 
கள்‌ வந்துகொண்டேயிருக்கின்றன. பரந்து அண்ட 
கோளத்தின்‌ அமைப்பும்‌, அதிலே நிலைத்துஙிற்கும்‌ சூரி' 
யன்‌ தன்மையும்‌, அதைச்‌ சுற்றி வட்டமிடும்‌ உலகம்‌ 
போன்ற கோளங்களின்‌ நிலையும்‌ அமைப்பும்‌, அவை: 
எவ்வெவ்வாறு வளர்ந்து இன்றைய நிலையில்‌ இருக்‌: 
கின்றன என்பதன்‌ ஆய்வும்‌, அவற்றில்‌ உயிர்த்‌ 
தோற்றம்‌ உண்டான வழியும்‌, அவ்வுயிர்த்‌ தோற்றத்‌ 
தின்‌ வாழ்க்கை முறையும்‌ வளர்ச்சியும்‌ ஆகியவ ற்றை 
உள்ளடக்கியதே உண்மை வரலாறு ஆக முடியும்‌: 
இந்த உண்மையை இன்றைய உலகத்தார்‌ உணர்ந்‌. 
துள்ளனர்‌ என்பதற்கான அறிகுறிகள்‌ உள்ளன. அவர்‌ 
வழி அண்டகோள வரலாறு தொடங்கி, தனி மனிதன்‌ 
வரலாறு முடிய அமையும்‌ வாழ்க்கை வரலாற்று 
நூல்கள்‌ வெளி வரும்‌ என்ற நம்பிக்கை தழைக்கின்‌ 
றது. அந்த வழியில்‌ இன்று மேலை நாட்டில்‌ பல 
ஆய்வாளர்‌ தம்‌ கருத்தைச்‌ செலுத்தி, நூல்களை வெளி 
யிட்டுக்கொண்டேயிருக்கின்றனர்‌. டம்‌ தமிழ்‌ காட்டி 
லும்‌ இத்தகைய வரலாற்றுக்‌ கருத்துக்கள்‌ பழங்காலக்‌ 
கவிதைகளில்‌ காணப்‌ பெறுகின்றன. அவற்றின்‌ 
வழி ஒருவாறு காம்‌ வாழும்‌ உலகம்‌ பற்றி உணர்ந்து 
கொள்ள வழி உண்டு. 


இன்று காம்‌ வாழும்‌ உலகத்தின்‌ பரப்பை அளக்கு 
கணக்கிட்டி ருக்கிறார்கள்‌ ; இவ்வுலகம்‌ இரண்டா 
யிரத்து ஐந்நூறு (2500) கல்‌ சுற்றளவுடையது என்று 
கூறுவர்‌. இது சுழன்றுகொண்டேயிருக்கின்‌ ஈது ; 
ஜரியனையும்‌ சுற்றி வருகின்றது. அவ்வாறு தன்‌ 
னிற்‌ சுழல்வது ஒரு காள்‌, சூரியனைச்‌ சுற்றுவது ஓர்‌ 
ஆண்டு என்றெல்லாம்‌ கணக்கிட்டி ருக்கின்றார்கள்‌. 


மண்ணும்‌ வீண்ணும்‌ 195 





இந்த உலகத்தைச்‌ சுற்றிச்‌ சந்திரன்‌ வட்டமிடுகிறான்‌ 
என்றும்‌ அவ்வாறு ஒரு முறை வட்டமிட ஆகும்‌ 
காள்களே திங்களாக எண்ணப்படுகின்றன வென்றும்‌: 
கூறுவார்கள்‌. இவ்வாறே சூரியனையும்‌ பூமியையும்‌ 
பலப்பல பொருள்கள்‌ வட்டமிடுகின்றன என்பார்கள்‌. 
அவை அனைத்தும்‌ உருண்டைகளே . என்பதும்‌ 
அவர்தம்‌ ஆராய்ச்சியின்‌ முடிவு, உலகம்‌ உருண்டை, 
கரியன்‌ உருண்டை, சந்திரன்‌ உருண்டை; வான 
வெளியில்‌ காணப்படும்‌ அனைத்துமே உருண்டை 
வடிவிலே உள்ளன என்பதைத்‌ தம்‌ ஆய்வுக்‌ களத்‌ 
தில்‌ இருந்து கண்டுபிடித்துள்ளார்கள்‌ அறிஞர்கள்‌. 
இப்படி. உருண்டை உருண்டைகளாக எத்தனை உள்‌ 
ளன என்று அவர்கள்‌ ஆய்ந்துகொண்டேயிருக்கின்‌ 
றார்கள்‌. ஒரு சில புதிய கோளங்கள்‌ அவர்கள்‌ கண்‌ 
ணுக்குப்‌ புலப்படுகின்றன. எனினும்‌, இந்த அண்ட 
கோளத்தின்‌ எல்லையை அவர்கள்‌ சென்று கண்டார்‌ 
கள்‌ என்று கூற முடியாது. இது பற்றிய நூல்்‌க 
ளெல்லாம்‌ அவர்தம்‌ ஆராய்ச்சிகள்‌ பெருகிக்கொண்டே 
யிருப்பதைத்தான்‌ குறிக்கின்‌ றனவேயன்‌ றி, முடிந்த 
நிலையைக்‌ காட்டவில்லை - ஏன்‌ £ - என்றும்‌ காட்டவும்‌ 
இயலாது . அத்துணை விரிவுடையது அண்ட கோளம்‌. 


ஆராய்ச்சி வளர்ந்துகொண்டே போகிறது. அதன்‌ 
எல்லையை இன்ன அளவிற்று என்று அறுதியிட்டுக்‌ 
கூற முடியாது. ஆராய்ச்சியாளர்‌ அவர்தம்‌ ஆய்வுக்‌ 
களத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ இருந்துகொண்டே, புதிது 
புதிதாகக்‌ கண்டு பிடித்த தொலை காடி முதலிய 
சாதனங்களின்‌ உதவியைக்‌ கொண்டு ஆராய்ந்து 
கொண்டேயிருக்கின்றனர்‌. :அறிதோறறியாமை கண்‌ 
டற்றால்‌ £ என்று திருவள்ளுவர்‌ கூறியபடி 


196 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அவர்கள்‌ ஆய்வுக்களத்தில்‌ அண்டகோளத்தின்‌ 
அகலத்தைக்‌ காணக்காண, அதுவோ மேலும்‌ மேலும்‌ 
விரிந்துகொண்டே போகின்றது. அந்த அண்ட 
கோளத்தில்‌ எண்ணற்ற உருண்டைகள்‌ தொங்கிக்‌ 
கொண்டேயிருக்கின்‌ றன. அவற்றிற்கிடையிலுள்ள 
தூரத்தையும்‌ அவர்கள்‌ அளவிட்டுக்‌ காண முயல்‌ 
கின்றார்கள்‌. அவ்வாறு முயன்று காணும்‌ போது 
எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்கள்‌ கொண்ட 
இடைவெளி காணப்படுகின்றது, “சூரியன்‌ இன்றேல்‌, 
வாழ்வில்லை, ? என்று எண்ணும்‌ ௩ம்‌ உலகுக்கும்‌ 
சூரியனுக்கும்‌ இடையிலே எட்டு க்‌ கோடிக்கல்‌ இடை. 
வெளியிருக்கின்றது என்று கணக்திட்டிருக்கிறார்கள்‌. 
சந்திரனுக்கும்‌ நமக்கும்‌ பல இலட்சக்கணக்கான 
கல்‌ இடைவெளியிருக்கின்றதாம்‌, சாதாரணமாக 
வாழும்‌ ஈமக்கு இவையெல்லாம்‌ வியப்பாக இருக்கும்‌. 
ஆனால்‌, ஆய்வுக்களத்தில்‌ தம்‌ வாழ்வையே இத்‌ 
தகைய ஆபவுகளுக்கு என அர்ப்பணித்த அந்தப்‌ பேர றி 
ஞர்கள்‌--நல்ல ஆய்வாளர்கள்‌ - ஆய்ந்து, அளவு தவ 
ரமல்‌, இவற்றைக்‌ கண்டு பிடித்துள்ளார்கள்‌. இத்‌ 
தகைய ஆய்வாளர்தம்‌ உதவியினாலேதான்‌ காம்‌ இன்று 
பல உண்மைகளை உணர்ந்துகொள்ள முடிகின்றது. 


வானவெளியாகிய இந்த அண்டகோளத்தில்‌ ஈம்‌ 

ஜரியன்‌ போன்று எத்தனையோ சூரியர்கள்‌ உண்‌ 
“டாம்‌. ஈம்‌ நாட்டுப்‌ புராணங்கள்‌ துவாதச ஆதித்‌ 
தர்களைப்‌ -- பன்னிரு சூரியர்களைக்‌.- குறிப்பதை 
நாம்‌ கட்டுக்கதையென்‌ று தள்ளிவிட்டோம்‌. ஆனால்‌ 
ஆய்வுக்களத்தில்‌ இவர்கள்‌ அமர்க்‌ து கண்ட உண்‌. 
“மையை ஈம்மால்‌ அவ்வளவு எளிதில்‌ தள்ளிவிட 
முடியாது. பல கோடி மைல்களுக்கு அப்பால்‌ இருக்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ 197 





கின்ற சூரியன்‌ வரையறுத்த வாழ்விலே இவ்வுலக 
மக்களாகிய ௩ம்‌ வாழ்வு அமைகின்றது என்று 
எண்ணும்‌ போது, இவ்வாழ்க்கை அத்தனை கோடி. 
மைல்களைப்‌ பின்னிப்‌ பிணிக்கின்ற பெருவாழ்வாக 
அமைகின்றது என்பதைக்‌ கணக்கெடுத்து வைத்த. 
வராகின்றோம்‌. ௩ம்‌ உலகமே சூரியன்‌ சுழற்சியிலே 
யிருந்து சிதறின ஒரு பொறியாகும்‌ என்றும்‌, இதுவும்‌ 
அக்காலத்து ஒரு நெருப்புத்துளியாகவே இருந்த. 
தென்றும்‌, சுற்றுச்‌ சார்புகட்கு ஏற்பச்‌ சிறிது சிறி 
தாகக்‌ குளிர்ச்சி அடைந்து வருகின்றதென்றும்‌, 
அந்த நெருப்பு நிலை இன்னும்‌ அல்கல்‌ உள்ளமை 
தான்‌ தோண்டத்‌ தோண்ட உள்ளே ௬டு அதிகமாக 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ என்றும்‌ கூறுவர்‌ ஆய்வாளர்‌. 
எனவே, இவ்வுலகம்‌ சூரியனது ஒரு திவலை. இந்த 
உலகம்‌ இப்படியே பல கோடி, ஆண்டுகள்‌ செல்லச்‌ 
செல்ல, வெப்ப நிலை மாறி, குளிர்ந்து, உயிர்ப்பொருள்‌ 
கள்‌ வாழ்வதற்கே வகையற்றதாகிவிடும்‌ என்றும்‌ 
ஆய்வாளர்கள்‌ குறித்துள்ளார்கள்‌. சந்திரன்‌ அவ்வாறு. 
குளிர்ந்த ஒரு கோளமே என்றும்‌, அதனாலேதான்‌ 
அதனிடத்திலிருந்து வரும்‌ ஒளிக்‌ கதிர்கள்‌ தண்மை 
வாய்ந்துள்ளள என்றும்‌ ஆராய்ந்துள்ளனர்‌. மேலும்‌, 
விண்ணில்‌ தெரிகின்ற பல்வேறு க௩ட்சத்திரங்களா 
கிய விண்மீன்களுட்பல, தோற்றத்தில்‌ பெரியவை 
யென்றும்‌, சூரியனைவிட மிகப்‌ பெரிய நெருப்புக்‌. 
கோளங்களெல்லாம்‌ உள்ளன என்றும்‌, ஒவ்வொரு 
கோளத்தைச்‌ சுற்றியும்‌ பலப்பல உலக மண்டலங்கள்‌ 
வட்டமிடுகின்றன என்றும்‌ கூறுவர்‌. இன்று 
தோற்றத்தில்‌ காணும்‌ விண்மீன்களுள்ளே மிகப்‌ 
பெரியதும்‌ நெடுந்தொலைவில்‌ உள்ளதுமான ஒன்று 
* திருவாதிரை”? என்பது என்று ஆய்வாளர்‌ கூறி 


198 ்‌ கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ய்பிருக்கின்றனர்‌. சிலர்‌ துருவ நட்சத்திரத்திலிருக்து 
உலகம்‌ ஐம்பது ஒளியாண்டுகள்‌ தூரத்தே உள்ளது 
எனக்‌ கணக்கிட்டிருக்கின்‌ றனர்‌. ஒரு சூரியனுக்கும்‌ 
மற்றொரு சூரியனுக்கும்‌ உள்ள இடைவெளி எத்‌ 
குனையோ கோடிக்கணக்கான கல்தூரம்‌ என்பர்‌. இப்‌ 
படியே மண்ணையும்‌ விண்ணையும்‌ பற்றிய ஆராய்ச்‌ 
சிகள்‌ விரிந்துகொண்டே செல்கின்றன. 


ன இவ்வாறு எண்ணற்ற உருண்டைகள்‌ எப்படி 
விண்ணிடை. வாழ்கின்றன?? என்று கேட்கலாம்‌, 
சில்‌ காலத்துக்கு முன்‌ மேனாட்டார்‌ உட்பட அனை 
வரும்‌ உலகம்‌ தட்டை என்றுதான்‌ எண்ணி வந்தனர்‌. 
உலகத்தைப்‌ பாய்‌ போலச்‌ ௬ருட்டலாம்‌ என்பர்‌ புரா 
ணக்காரர்‌. விஞ்ஞான அறிவு வளர்ந்து இத்தகைய 
உண்மைகளையெல்லாம்‌ ஆராயுமுன்‌ உலகம்‌ தட்டை 
யானதென்றும்‌, சூரியன்‌ உலகைச்‌ சுற்றி வரு 
கின்றான்‌ என்றும்‌ கூறி வந்தனர்‌. ஆனால்‌, இன்று 
அவையெல்லாம்‌ பொய்யாகிவிட்டன. இந்த உலகமும்‌, 
சூரியனும்‌, பிறவும்‌ உருண்டை வடிவாகவே உள்ளன 
என்பதைக்‌ கண்கூடாகக்‌ காண முடிகின்றது. 
உலகைச்‌ சுற்றி வருவது எளிதாகிவிட்டது. இந்த 
உலகம்‌ உருண்டையாயின்‌, அந்தரத்தில்‌ தொங்குவ 
தெப்படி ? அதைத்தான்‌ ஒரு மேலை நாட்டு விஞ்ஞானி 
கண்டுபிடித்தான்‌. வானவெளியில்‌ வட்டமிடும்‌ 
கோளங்கள்‌ தம்‌ பற்றுக்கோட்டின்‌ சத்தி வழியே, 
கெடுந்தொலைவில்‌ இடம்‌ விட்டுத்‌ தாம்‌ வாழினும்‌, 
. ஒன்றையொன்று பற்றிக்கொண்டே வாழ்கின்‌ றன 
என்பதைக்‌ கண்டுபிடித்தான்‌. அதன்‌ வழித்‌ தொங்‌ 
.குவன எத்தனையோ உருண்டைகள்‌ ; கண்டன சில ; 
காணாதன மிகப்‌ பல, 


மண்ணும்‌ விண்ணும்‌ 199 


இன்றைய உலகம்‌ விஞ்ஞானத்தில்‌ வேகமாக 
வளர்ந்துகொண்டே செல்கின்றது. ஆயினும்‌, இவ்‌ 
வளர்ச்சியால்‌ அண்டகோளத்தை அளக்க முடிய : 
வில்லை. அளக்க முடியாது போலும்‌! இதைப்‌ பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஈம்‌ நாட்டில்‌ வாழ்ந்த 
பெரியவர்கள்‌ விளக்கிச்‌ சென்றுள்ளார்கள்‌. இன்று 
உலகம்‌ உருண்டையென்று மேனாட்டு விஞ்ஞானம்‌ 
கண்ட உண்மையை அன்றே தமிழ்‌ நாட்டவர்‌ 
கண்டு கூறினர்‌. விஞ்ஞானக்‌ கண்ணுக்கு அப்பாற்‌ 
பட்டு வரம்பற்ற உலகங்கள்‌ உண்டு என்பதையும்‌ 
அவர்கள்‌ உணர்ந்து கூறினார்கள்‌. அவ்வாறு கூறி 
யவர்களுள்‌ தலை சிறந்தவர்‌ மாணிக்கவாசகர்‌, 
தமிழ்‌ காட்டுக்‌ கவிதை உலகில்‌ நுழைந்து 
பார்ப்போமாயின்‌, பல உண்மைகள்‌ புலனாகும்‌. 
இயற்கையைப்‌ பாடினும்‌, அன்றி இறைவனைப்‌ 
பாடினும்‌, அதிலெல்லாம்‌ உலகம்‌ பற்றிபும்‌ அதிலுள்ள 
உயிர்களின்‌ வாழ்வு பற்றியும்‌ பல குறிப்புக்கள்‌ 
அமைந்துள்ளனஎன்பது கவிதை வழிச்‌ செல்வார்க்குப்‌ 
புலனாகும்‌. ஆண்டவனைப்‌ பாட வந்த அடிகள்‌ 
மாணிக்கவாசகர்‌, “திரு அண்டப்‌ பகுஇ? என்ற 
ஒன்றை அமைத்து, அதில்‌ உலக அமைப்பு, வான 
முகட்டின்‌ நிலை ஆகியவற்றை விளக்குகின்ளுர்‌. 
* அண்டப்‌ பகுதி என்பதன்‌ பொருள்‌; வான முகட்டை 
விளக்கும்‌ பகுதி என்பதே. 
* அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ 
அளப்பரும்‌ தன்மை?வளப்பெருங்‌ காட்சி 
ஒன்றனக்கு ஒன்று கின்றெழில்‌ பகரின்‌ 
நூற்றொரு கோடியின்‌ மேற்பட விரிந்தன 
இல்நுழை கதிரின்‌ துன்‌ அணுப்‌ புரையச்‌ 
சிறிய வாக? 


200 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌. 
அமைகின்றன என்று அவர்‌ இவ்வான முகட்டைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ போது வியவா திருக்க முடியுங்கொல்‌ 4 
இன்றைய மேலை காட்டு ஆய்வுக்‌ களங்கள்‌ அத்தனை 
யும்‌ ஆய்ந்து ஆய்ந்து கண்டும்‌ காண முடியாது நிற்‌ 
கின்ற இத்தன்‌ மைகளையெல்லாம்‌ அவர்‌ இந்த அடி 
காரில்‌ கூறுகின்றார்‌. * இவ்வுண்மைகளை அவர்‌ எப்படி 
அறிந்தார்‌? எந்த, ஆய்வுக்களம்‌ அவருக்குத்‌ துணை 
யாயிற்று?' என்‌ பனவெல்லாம்‌ ஈண்டு ஈமக்குத்‌ தேவை 
யில்லை. மண்ணும்‌ விண்ணும்‌ கலந்த இந்த நிலையைப்‌ 
பற்றி மேலை நாட்டு ஆய்வாளர்களெல்லாம்‌ காண்ப 
தன்‌ முன்னமே தமிழ்‌ காட்டில்‌ அது பற்றி அறிந்திருக்‌ 
தார்கள்‌ என்று கொள்ளுதல்‌ சாலும்‌. அவர்‌ கூறு 
வது என்ன? 


வான வெளியாகிய அந்த அடக்க முடியாத 
வெட்ட வெளியிலே உருண்டைகள்‌ பலப்பலவாய்‌ 
- அமைந்துள்ளன. அவற்றின்‌ தன்மை தோற்றம்‌. 
அமைப்பு முதலியவற்றை அளக்க முடியுமோ என்றால்‌, 
அது இயலாத ஒன்ளுகும்‌. எனினும்‌, அது ஆராய 
ஆராய வளர்ந்துகொண்டே செல்லும்‌ ஒரு பெருங்‌ 
காட்சியாகப்‌ பெருகிக்கொண்டே இருக்கும்‌. ஒன்று 
டன்‌ ஒன்றைச்‌ சேர்த்தோ, ஒப்பு நோக்கியோ, எண்ணி 
முடிவு காண முயல்வோமாயின்‌, அதுவும்‌ இயலாது. 
நூறு கோடிக்கும்‌ மேற்பட்டுச்‌ செல்லும்‌ பேரெண்ணா 
லும்‌ அவற்றின்‌ எண்ணிக்கையையும்‌, பிற தன்மை 
களையும்‌ அறுதியிட முடியாது என்கின்றார்‌. அவற்‌ 
றின்‌ பெருக்கத்தையும்‌ அண்ட முகட்டில்‌ அவை 
பெற்ற இடத்தையும்‌ அவர்‌ கூறுவது--அ துவும்‌ ஒரு 
சிறந்த உவமையால்‌ விளக்கிக்‌ காட்டுவது--ஒப்புயர்‌ 
வற்ற ஒன்றாகும்‌. *இல்நுழை கதிரின்‌ துன்‌ அணுப்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ 201 


புரையச்‌ : சிறியவாக? ஒவ்வோர்‌ உலகும்‌ அண்ட 
கோள த்தில்‌ அமைகின்றது என்பது அவர்‌ காட்டும்‌ 
உவமை. 


வீட்டில்‌ வாழும்‌ ஈ௩மக்கு அவர்‌ காட்டும்‌ உவமை 
எளிமையில்‌ விளங்கக்‌ கூடியதே. வான வெளியில்‌ 
பல கோடிக்‌ கற்களுக்கு அப்பாலிருந்து ஒளிக்கதிர்களை 
உலகுக்கு அனுப்புகின்றான்‌ சூரியன்‌, அக்கதிர்கள்‌ 
எப்பொருள்‌ மேலும்‌ படுகின்றன. வீட்டின்‌ மேலும்‌ 
அவை படுகின்றன. வீட்டில்‌ எங்கேனும்‌ ஒரு சிறு 
துவாரம்‌ இருப்பின்‌, அது வழியாக அக்கதிர்‌ வீட்டி. 
னுள்ளும்‌ புகுகின்றது. புகுந்து, அக்கதிர்‌ ஒளி வீட்‌ 
டில்‌ செல்லுங்கால்‌, அந்த ஒளியில்‌ பலப்பல தூசுகள்‌ 
பறப்பதைக்‌ காண்கின்றோம்‌. அவைகளை அணு 
என்று சொல்வார்கள்‌. அந்த அணுவைத்தான்‌ இந்த 
உலகுக்கு உவமையாகக்‌ கொள்ளுகின்றார்‌ மணிவாச 
கர்‌. பரந்து விரிந்த எல்லையில்லாத இந்த அண்ட 
முகட்டில்‌ உள்ள சூரியன்‌ நான்கு பக்கங்களிலும்‌ தன்‌ 
ஒளியைப்‌ பரப்புகின்றான்‌. அவ்வொளிக்‌ கதிர்கள்‌ 
அக்காற்புறங்களிலும்‌ எத்தனையோ கோடி. கோடிக்‌ 
கற்கள்‌ ஓடிப்‌ பரவி ஒளி வீசுகின்றன. அந்தப்‌ 
பரந்துள்ள ஒளி அண்டத்தில்‌ ஈம்‌:உலகம்‌ ஒரு சிறிய 
உருண்டை--மிகச்‌ சிறிய உருண்டை, அவ்வுருண்‌ 
டையில்‌ ௩ம்‌ காடு எங்கோ ஒரு மூலை, அந்த மூலை 
யில்‌ ஓர்‌ ஒதுக்கிடம்‌ ௩ம்‌ வீடு. அந்த வீட்டில்‌ நுழை 
யும்‌ கதிர்கள்‌ பல. அவற்றுள்‌ ஒரு கதிரில்‌ எத்‌ 
தனையோ கோடிக்‌ கணக்காக அணுக்கள்‌ ஈமக்குப்‌ 
புலனாகின்‌ றன. சூரியன்‌ ஓளியின்றேல்‌, அதுவும்‌ புல 
னாவதில்லை. அந்தப்‌ பல கோடி அணுக்களுள்‌ ஓர்‌ 
அணுவைப்‌ பரந்த சூரிய மண்டலத்தோடு ஒப்பிடின்‌, 

13 


202 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அதன்‌ அமைப்பும்‌ அளவும்‌ எத்துணைச்‌ சிறரியனவாக 
அமையுமோ, அந்த அளவுதான்‌ இந்த அண்ட முகட்‌ 
டில்‌ ஈம்‌ உலகமும்‌ மற்றைய எந்த உலகமும்‌ பெறு 
கின்ற இடம்‌ என்கின்றார்‌ மாணிக்கவாசகர்‌. இந்த 
உண்மையைத்தானே இன்றைய விஞ்ஞான ஆராய்ச்சி 
யாளர்கள்‌ எல்லாம்‌ ஒரு முகமாகக்‌ கூறுகின்றார்கள்‌ £ 
அவர்கள்‌ கண்டன சில; காண வேண்டுவனவோ, 
கணக்கில. 


இத்துணை ஆராய்ச்சி இங்கு ௩மக்குத்‌ தேவை 
இல்லைதான்‌. எனினும்‌, ௩ம்‌ வாழ்வைப்‌ பற்றி அறிந்து 
கொள்ளுமுன்‌, இவ்வாழ்வின்‌ தொடக்க த்தையும்‌, 
வாழும்‌ நிலத்தின்‌ எல்லையையும்‌, அது பற்றிய பிற 
வற்றையும்‌ ஓர்‌ அளவு அறிந்துகொள்ளின்‌, ஈம்‌ வாழ்‌ 
வின்‌ நிலை ஒருவாறு புலனாகுமென்றே இத்துணைத்‌ 
தூரம்‌ சென்று வந்தோம்‌. தூரத்தின்‌ எல்லையைக்‌ 
கண்ட அந்தக்‌ கணக்கு வழியே காலத்தின்‌ எல்லை 
யையும்‌ காண இயலும்‌. அதன்‌ எல்லையும்‌ இவ்வாறே 
பல்கிப்‌ பெருகிப்‌ பல கோடி கோடி. ஆண்டுகளாகச்‌ 
சென்றுகொண்டேயிருக்கும்‌. 


இவ்வுலகம்‌ சூரியனிலிருந்து பிரிந்து வந்து எத்‌ 
தனையோ கோடி ஆண்டுகள்‌ ஆயின என்கின்றார்கள்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌, இவ்வுலகமும்‌, இது போன்றே 
பிற உலகங்களும்‌ தோன்றிய காலங்களைப்‌ பலவாக 
வகுத்துக்‌ கூறுகின்றார்கள்‌ இவ்வுலகில்‌ உயிர்‌ 
தோன்றியே பல கோடி ஆண்டுகள்‌ கழிந்துவிட்டன 
வாம்‌. எல்லாவற்றிற்கும்‌ இறுதியாக மனிதன்‌ பிறந்தே 
பன்னெடுங்காலம்‌ கடந்திருக்க வேண்டும்‌ என்பது 
ஆய்வாளரின்‌ அசைக்க முடியாத ஈம்பிக்கை, இங்‌ 
தச்‌ சூரியனும்‌, இதைச்‌ சுற்றிய உலகங்களுமே 


மண்ணும்‌ விண்ணும்‌ 203 


தோன்றிப்‌ பல கோடி ஆண்டுகள்‌ ஆயின என்ளுல்‌, 
இவற்றிற்கு முதற்காரணமாய்‌ உள்ள இந்த அண்ட 
முகடு எப்போது தோன்றிற்று என்பது கூற முடி. 
யுமோ? இந்த நிலத்தில்‌ இருக்கும்‌ மண்ணையும்‌ கல்‌ 
லையும்‌ தோண்டி, இந்த உலகத்தின்‌ வயதை ஒருவாறு 
கணக்கிடுகின்றார்கள்‌ கிலநூல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌. 
அதைப்‌ போன்றே, இக்கிலத்து மண்ணுள்‌ மறைந்து 
கிடக்கும்‌ எலும்புகளை யெல்லாம்‌ எடுத்தெடுத்து . 
ஆராய்ந்து, அவற்றின்‌ மூலம்‌ உயிர்த்தோற்றத்தை 
யும்‌ வளர்ச்சியையும்‌ எண்ணிக்‌ கணக்கிடுகின்றனர்‌ 
உயிர்‌ நூல்‌ ஆராய்ச்சியாளர்‌. இவை இரண்டையும்‌ 
சேர்த்து உயிர்களும்‌ உலகமும்‌ என்றென்று தோன்‌ 
ஸின என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து அவர்கள்‌ 
அலுத்துவிட்டார்கள்‌ என்றே சொல்லலாம்‌. என்றா 
லும்‌, அவர்கள்‌ கணக்கின்‌ வழிப்படி, இவையெல்‌ 
லாம்‌ தோன்றப்‌ பலப்பல கோடி ஆண்டுகள்‌ கழிக்‌ 
திருக்க வேண்டும்‌ என்றே முடிவு செய்துள்ளார்கள்‌. 
ஒவ்வொரு துறையையும்‌ ஒவ்வொரு வகையில்‌ மேலை 
நாட்டினர்‌ பெருக்கி, அவற்றின்‌ வழியே தாம்‌ தாம்‌ 
காண விரும்பும்‌ உண்மைகளைத்‌ தம்மை மறந்து 
'தேடிக்கொண்டேயிருக்கின்றனர்‌. முடி.வில்‌ இதுவரை 
அவர்கள்‌ காண்பதெல்லாம்‌, தோற்ற காளைக்‌ காண 
முடியாது என்பதே, ஓரளவு கண்டார்கள்‌ என்று 
கொள்ளினும்‌, அவ்வாண்டின்‌ எண்ணிக்கை, நம்‌ 
கணக்கின்‌ எண்ணிக்கையில்‌ அடங்கா வகையில்‌ 
அப்பால்‌ சென்று முடியும்‌ ஒன்றாகவே உள்ளது. 
எனவே, காம்‌ வாழும்‌ இவ்வுலகம்‌ அண்டப்‌ 
பரப்பில்‌ ஓர்‌ அணுவென்பது ஒரு புறம்‌ இருக்க 
இந்த அண்ட கோளத்தின்‌ ஆயுளில்‌ நம்‌ வாழ்நாள்‌ 
ஒரு கொடி என்றே கொள்ள வேண்டும்‌. இவ்வாறு 


204 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


இடத்தாலும்‌ காலத்தாலும்‌ மிகக்‌ குறுகிய நிலையில்‌ 
உள்ள நாம்‌, இந்த உலகத்தில்‌ ஈம்‌ வாழ்க்கையை 
௩டத்திக்கொண்டே செல்கின்றோம்‌. இந்த உலகும்‌. 
அண்டகோளமும்‌ அமையுமுன்‌ என்னென்ன மாற்றங்‌ 
கள்‌ எவ்வெவ்வாரறான கால எல்லையில்‌ அமைந்துள்‌ 
ளன என்பதைக்‌ கண்டு பிறகு ௩ம்‌ உயிர்த்‌ தோற்ற 
நாளுக்கு வருவோம்‌. 

காம்வாழும்‌ மண்ணில்‌ விண்ணைக்‌ காண்கின்றோம்‌. 
கடல்‌ நீரும்‌ பிற நீரும்‌ ஈம்மைச்‌ கூழ்க்துள்ளன. காற்று 
வீசுகின்றது. கருப்பும்‌ சுற்றியுள்ளது. இப்படிப்‌ 
பல பொருள்கள்‌--ஏன்‌--திட்ட மாகவே ஐந்து பொருள்‌ 
கள்‌ ஈம்மிடையே காணப்படுவன. இவற்றுள்‌ வானாகிய 
விண்‌ தோற்றமற்றது. காற்று, தோற்றமற்ற ஒன்ரு 
யினும்‌, உற்றறியத்‌ தகும்‌ தன்மையுடையது. உடல்‌ 
மேல்‌ படும்‌ மென்மையும்‌ இனிமையும்‌ கொண்டு நாம்‌ 
காற்றின்‌ உண்மையை அறிகின்றோம்‌. இனி நெருப்‌ 
பையும்‌, நீரையும்‌, நிலத்தையும்‌ காம்‌ கண்ணாலேயே 
காண்கின்றோம்‌. இவ்வைந்தும்‌ கலந்ததுதான்‌ ஈம்‌. 
வாழ்க்கை. ஈம்‌ உடல்‌--௩ம்‌ செல்வம்‌--நம்‌ உலகம்‌ - ஏன்‌ 
-அண்டமுகடுங்கூட இவ்வைந்தால்‌ ஆக்கப்பட்‌ 
டனவே ! 

* நிலம்நீர்‌ தீவளி விசும்பொ டைந்தும்‌ 
கலந்த மயக்கம்‌இவ்‌ வுலகம்‌. * (மரபு.86) 

என்ற தொல்காப்பியம்‌ இவ்வுண்மையை நமக்கு 
உணர்த்துகின்றது. எனவே, இவ்வை ந்துமே அனைத்‌ 
துக்கும்‌ அடைப்படையாகின்்‌ றன. விண்ணிலிருந்து 
மண்‌ வருகின்றது, அவற்‌ றிற்கிடையில்‌ மூன்று பிற 
பொருள்கள்‌ வருகின்றன. இவ்வைந்தையும்‌ வட 
நூலார்‌ பஞ்ச பூதம்‌ என்பர்‌, உலகமே இவ்வைம்பூதச்‌ 
சேர்க்கைதான்‌, 


மண்ணும்‌ வீண்ணாச்‌ 205 

மேலை காடுகளில்‌ இது பற்றிய ஆராய்ச்சியும்‌ 
நடந்துகொண்டேதான்‌ இருக்கின்றது. பெரும்பாலும்‌ 
மிகு பழங்கால இலக்கியங்களை ஒட்டியேதான்‌ அவர்‌ 
தம்‌ ஆராய்ச்சிகளும்‌ தத்தம்‌ முடிவைத்‌ தருகின்றன: 
மேலே கண்டபடி ஆய்வுக்களங்கள்‌ தம்‌ ஆராய்ச்சி 
யின்‌ முடிவினை இன்னும்‌ எட்டவில்லை. எட்டுமா 
என்பது திட்டமாகக்‌ கூறவும்‌ முடியாது. எப்படிக்‌ 
காலமும்‌ எல்லையும்‌ அவர்‌ கருத்தில்‌ திட்டமாக வரை 
யறுக்கப்படாது வளர்ந்துகொண்டேபோகின்‌ றனவோ, 
அப்படியே தோற்ற முறையும்‌ சென்றுகொண்டே 
தான்‌ இருக்கின்றது. எனினும்‌, ஓரளவில்‌ அவர்கள்‌ 
உண்மையையும்‌ கண்டு உலகுக்கு உணர்த்திக்‌ 
கொண்டேதான்‌ இருக்கின்றார்கள்‌. சாதாரணமான 
ஒன்றைக்‌ காணலாம்‌. 


கீரைப்‌ பற்றிய ஆராய்ச்சி அனைவரும்‌ அறிந்த 
ஒன்று; சாதாரண உயர்நிலைப்பள்ளி மாணவனுங்கூட 
அதன்‌ உண்மையை அறிவான்‌. ஒரு பாத்திரத்தில்‌ 
உள்ள நீர்‌ இருவேறு ஆவிகளாக--காற்றோடு கலக்‌ 
தனவாக--பிரிக்கப்படும்‌ ஒரு காட்சி பள்ளிக்கூட 
ஆய்வுக்‌ களங்களின்‌ அன்றாடக்‌ காட்சியேயாகும்‌; 
கண்ணுக்குப்‌ புலனாகிப்‌ பெருகி ஓடும்‌ அந்த நீரைப்‌ 
பிரித்துக்‌ காற்றாக்கி- அதன்‌ தோற்றம்‌ இல்லையாகச்‌ 
செய்ய முடியும்‌. பிராணவாயுவும்‌ நீர்‌ வாயுவும்‌ ' கலந்த 
ஒன்றே நீர்‌ என்பதை வெகு எளிதாக எல்லாரும்‌ உண 
ரும்படி செய்துவிட்டார்கள்‌ விஞ்ஞானிகள்‌. எனவே, 
காற்றிலிருந்து நீர்‌ பிறந்தது என்ற உண்மை புலனா 
கின்றது. காற்றில்‌ விண்ணாகிய ஆகாயமும்‌ கலக்‌ 
துள்ளது. விண்‌ என்பது ஒன்றுமற்ற வெட்டவெளி 


1. 009260 ஊம்‌ 1197410201 


206 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்பர்‌, மேலை நாட்டு ஆய்வாளர்‌, அவ்வெட்டவெளி 
யாகிய விண்ணைச்‌ கனியம்‌ (₹ 7௧௦01”) என்பர்‌, (ஒன்று 
மற்ற வெட்டவெளியில்‌ பயன்‌ உண்டோ?” என்று 
கேட்கலாம்‌. ஆய்ந்து பார்ப்பின்‌, அவ்வெட்ட வெளி 
யிலேதான்‌ எல்லாத்‌ தோற்றங்களும்‌ அடங்குகின்‌ றன 
என்பது தேற்றம்‌. 

ஏன்‌ ? அவ்வெட்ட வெளியால்‌ உண்டாகும்‌ பயன்‌ 
தான்‌ அளவிடப்போமா ! ஒன்றுமில்லாதது எவ்வெவ்‌ 
வாறு உதவுகின்றது? உண்ணும்‌ பானத்தைச்‌ சூடா 
கவோ அன்றித்‌ தண்மையாகவோ வைத்திருக்கும்‌ 
* தெர்மாஸ்‌ பிளாஸ்க? இவ்வெட்ட வெளியின்‌ ஆக்‌ 
கந்தானே? அது மட்டுமோ! ஓடுகின்ற பெரும்புகை 
வண்டியையும்‌ உடனடியாக நிறுத்துவது இந்த 
வெட்ட வெளியின்‌ கூட்டுச்‌ சேர்க்கைதானே (780மபார 
816)? பாரமானியின்‌ பாதரசத்துக்குமேல்‌ கின்று 
அதன்‌ பணியைச்‌ செய்ய உதவுவதும்‌ அவ்வெட்ட 
வெளிதானே ? இப்படி. இன்னும்‌ எத்தனையோ வகை 
யில்‌ அவ்வெட்டவெளி உதவுவதை அறியாதார்‌ யார்‌ £ 

இன்றைய விஞ்ஞானம்‌ இன்னும்‌ அந்த வெட்ட 
வெளியின்‌ செயல்‌ அளவு முதலியவற்றைப்‌ பற்றிய 
தன்‌ ஆய்வைத்‌ திறம்பட முடிக்கவில்லையாயினும்‌, அத்‌ 
திசையை கோக்கித்தான்‌ அ.கு[ சென்றுகொண்டிருக்‌ 
கின்றதென்பது மட்டும்‌ புலனாகின்‌ றது. வெட்ட வெளி 
யாகிய விண்‌ இல்லாத இடமேயில்லை. இதைச்‌ சமயத்‌. 
தலைவர்கள்‌ வெட்ட வெளி, பாழிடம்‌, கேவல நிலை என்‌ 
றெல்லாம்‌ அவரவர்‌ நெறிக்கேற்பச்‌ சொல்லுவார்கள்‌. 
அவர்கள்‌ கருத்தெல்லாம்‌ முடிவில்‌ உலகு:ம்‌, உயிரும்‌, 
பிறவும்‌ அவ்வெட்ட வெளியைச்‌ சார வேண்டும்‌ என்‌ 
பதே. சமயக்‌ கருத்து இங்கு ௩மக்கு வேண்டா. விஞ்‌. 
ஞானத்தின்‌ விளைவும்‌ அக்கருத்தையேதான்‌ பெரும்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ 207 


பாலும்‌ சார்ந்து செல்கின்றது. மேலேநீர்‌ காற்றாகப்‌ 
பிரிக்கப்படுவதைக்‌ கண்டோம்‌. மற்றொன்றும்‌ காண்‌ 
போம்‌. 


இவ்வுலக உருண்டை சூரியனிடமிருந்து சிதறிய 
ஒரு பொறி என்று விஞ்ஞானிகள்‌ கூறியதை மேலே 
கண்டோம்‌. அப்படியேநோக்கின்‌, இவ்வுலகம்‌ நெருப்பு 
உருண்டையாகத்தானே இருக்க வேண்டும்‌? ஆம்‌) 
இருக்கிறது. அந்த நெருப்பு இன்னும்‌ அவிக்துவிட 
வில்லை. ஆழம்‌ தோண்டத்‌ தோண்ட, அதுவாழ்‌ 
வதைக்‌ காண்கின்றோம்‌. ஆனால்‌, அந்த கெருப்புருண்‌ 
டையிலிருந்து பரந்த கடல்‌ நீரும்‌, விரிந்த நிலப்‌ 
பரப்பும்‌ எப்படி வந்தன ? அதைத்தான்‌ விஞ்ஞானிகள்‌ 
ஆய்கின்றார்கள்‌ ; ஓரளவு முடிவும்‌ கண்டுள்ளார்கள்‌- 
௩ம்‌ காட்டுக்‌ கவிதை பாடிய புலவர்கள்‌ ஆயிரமாயிர 
மாண்டுகளுக்கு முன்னமே கண்ட முடிவுதான்‌ அது. 
அப்படி என்ன முடிவு கண்டுவிட்டார்கள்‌ அப்பழம்‌ 
பெருங்கவிஞர்கள்‌ £? 


முதலில்‌ விண்‌ எங்கும்‌ பரந்திருந்தது. அதை 
ஒட்டி கெடுங்காலம்‌ சென்று அதனுள்ளிருந்து 
காற்றுத்‌ தோன்றிற்று--பிறகு நெருப்பு; பிறகு நீர்‌; 
இறுதியில்‌ நிலம்‌. இந்த ஐம்பூதங்களும்‌ இவ்வாறு 
பிறந்தன என்பர்‌. எனவே, விண்ணில்‌ அவ்விண்‌ 
ணாகிய பொருள்‌ மட்டும்‌ இருந்தது. அதனுள்‌ பிறந்த 
காற்றிலே விண்‌, காற்று என்ற இரு பொருள்களும்‌ 
அடங்கியிருக்கின்‌ றன. கெருப்பில்‌ விண்ணும்‌, காற்‌ 
அம்‌ அடங்கும்‌. நீரில்‌ அப்படியே கான்கு பொருளும்‌, 
நிலத்தில்‌ ஐந்து பொருளும்‌ அடங்குகின்‌ றன. இதை 
இன்றைய விஞ்ஞானிகள்‌ ஆராய்ந்து கண்டு ஓரளவு 
ஒத்துக்கொள்ளுகின்ரார்கள்‌. விண்‌ ஒன்றினைத்‌ 


208 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தவிர்த்து, மற்றவற்றின்‌ நிலையை அவர்கள்‌ இவ்‌ 
வாறு அறுதியிடுகிறார்கள்‌ எனலாம்‌. அவர்தம்‌ ஆய்வு 
மேலும்‌ செல்லின்‌, இம்முடிவுக்குத்தான்‌ வரவேண்டி 
யிருக்கும்‌. இந்தப்‌ பேருண்மையைத்தான்‌ மாணிக்க 
வாசகர்‌, 


* பாரிடை ஐந்தாய்ப்‌ பரந்தாய்‌ போற்றி! 

நீரிடை நான்காய்‌ நிகழ்ந்தாய்‌ போற்றி ! 

தீயிடை மூன்றாய்த்‌ திகழ்ந்தாய்‌ போற்றி! 

வளியிடை இரண்டாய்‌ மகிழ்ந்தாய்‌ போற்றி! 

வெளியிடை ஒன்றாய்‌ விளைந்தாய்‌ போற்றி !"” 
என்று இறைவன்மேல்‌ ஏற்றிக்‌ கூ அுகின்ளுர்‌. * கடவுள்‌ 
தன்மை பற்றி அவர்‌ காட்டுவதாயினும்‌, அதில்‌ 
எத்துணை விஞ்ஞானக்‌ கருத்துக்கள்‌ அமைந்துள்ளன 
என்பதையே நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


இவ்வைந்தின்‌ தொடர்பும்‌ தோற்றமும்‌ விஞ்ஞானி 
களது முடிவில்‌ இன்னும்‌ திட்டமாக வரையறுக்கப்‌ 
படாவிடினும்‌, அவர்‌ கண்ட ஒரு சில முடிவுகள்‌ வழியே 
மற்றவையும்‌ சரியெனக்கொண்டு மேலே செல்ல 
லாம்‌. *ஐம்பூதச்‌ சேர்க்கையே உலகம்‌ என்றால்‌ 
அவை என்று சேர்ந்தன? ஏன்‌ சேர்ந்தன ?' இவற்‌ 
றிற்கெல்லாம்‌ ௩ம்மால்‌ பதில்‌ கூற முடியா து. 
விஞ்ஞானிகளின்‌ ஆய்வுக்‌ களங்கள்‌ ஓரளவு பதில்‌ 
கூறும்‌ என்பது உண்மை. அவைபற்றி காம்‌ இங்கே 
பதில்களைத்‌ தேடிக்கொண்டிருக்கத்‌ தேவை இல்லை. 
௩ம்‌ வாழ்வுக்கமைந்த இவ்வுலகத்‌ தோற்றத்தை ஒரு 
வாறு அறிந்துகொள்வதே ஈம்‌ கோக்கமாகும்‌. 


இவ்வுலகத்‌ தோற்றத்துக்கும்‌ முதல்‌ ஊழியா 
கிய விண்ணின்‌ தோற்றத்துக்கும்‌ இடையே எத்தனை 


மண்ணும்‌ விண்ணும்‌ 209 





எத்தனைக்‌ கோடி ஆண்டுகளோ, கழிந்திருக்க 
வேண்டும்‌ ; எத்தனை எத்தனை ஊழிகளோ, ௩டைபெற்‌ 
றிருக்கும்‌. அவற்றின்‌ தொலை ஆண்டுகளையும்‌ விஞ்‌ 
ஞானிகள்‌ ஆராய இருக்கின்றார்கள்‌. ஈம்‌ காட்டில்‌ 
பழங்காலத்து வாழ்ந்த புலவர்‌ ஒருவர்‌, இக்காலத்‌ 
தின்‌ இடைப்பட்ட எல்லையை ஆராய முற்பட்டிருக்‌ 
கிறார்‌. என்றாலும்‌, அவரால்‌ முடியாது, ஏதேர்‌ ஒரு 
வரம்பு கட்டியதோடு கநின்றிருக்கின்றார்‌. அனால்‌, 
அவர்‌ ஆய்வும்‌ கடவுளைப்‌ பற்றியே செல்கின்றது, 
காட்டில்‌ பலர்‌ கடவுள்‌ வழியே தம்‌ கவிதைகளை 
ஆக்க முன்னின்றதால்‌, அனைத்தையும்‌ அக்கட 
வுளைப்‌ பற்றியனவாகவே பாராட்டியுள்ளனர்‌. இவ்‌ 
வுண்மை மேலே கண்ட தொல்காப்பியத்தும்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. இவர்‌ மண்ணில்‌ நிலம்‌ நீர்‌ தீ வளி 
விசும்பு! ஐந்தும்‌ கலந்துள்ளதென்கின்றார்‌. ஆனால்‌ 
அவை கலந்த மாளை அறுதியிட முடியவில்லை. இன்‌ 
றைய ஆய்வாளர்‌ நிலையும்‌ அதுவே. ஆயினும்‌, 
சங்க காலத்தை ஒட்டி வாழ்ந்த கீரந்தையாரர்‌ என்னும்‌ 
புலவர்‌, ஒருவாறு விண்ணிலிருந்து இம்மண்‌ வந்த 
வரலாற்றைத்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றார்‌. அவர்‌ 
கூற்றுப்‌ பரிபாட.லில்‌ இரண்டாம்‌ பாடலாய்‌ அமைந்‌ 
துள்ளது. அதில்‌ அவர்‌ பே௬ம்‌ கருத்தை முன்னே 
காண்போம்‌. 

பழமையான இயற்கை நியதியின்‌ கட்டளைக்கு 
உட்பட்டு ௩ம்‌ கண்முன்‌ காட்சியளிக்கும்‌ தோற்றங்‌ 
கள்‌ மாறி மாறி : வருவன. எத்தனையோ உலகங்‌ 
கள்‌--எத்தனையோ சூரியர்கள்‌--எத்தனையோ சந்திரர்‌ 
கள்‌--மாறிமாறித்‌ தோன்றியும்‌ பிறழ்ந்தும்‌ மறைந்து 
கொண்டேயிருக்கின்றனர்‌. இயற்கை ஓரே நிலையில்‌ 
அமைதியாய்‌ இருப்பதில்லை. தோற்றமும்‌ மாற்றமும்‌ 


210 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


மறைவும்‌ நிகழ்ந்‌ துகொண்டேயிருக்கின்‌ றன. ஆனால்‌, 
மறைவு என்பது, அழிதலாகாது. ஒன்று மற்றொன்றாக 
மாறுவதே அது. விசும்பில்‌ விளைந்த மண்ணும்‌ மதி 
யும்‌ ஞாயிறும்‌ பிறவும்‌ மறுபடியும்‌ விசும்பாவதுதான்‌ 
மறைவென்னும்‌ மாற்றம்‌. இப்படிப்பட்ட மாற்றங்கள்‌ : 
எத்தனையோ முறை எத்தனையோ வகையில்‌ நடந்து 
கொண்டேயிருக்கின்‌ றன. அப்படி நிலை கெட்ட பின்‌ 
முதலாவதாக அமைவது விசும்பு என்னும்‌ விண்‌ 
ணாகிய வெட்ட வெளியின்‌ நிலையே. இந்த விசும்பு 
நிலை. எத்தனையோ கோடியாண்டுகள்‌ அப்படியே 
கிடக்கும்‌. பிறகு இந்த விசும்பு, முறையே காற்று 
முதலிய பூதங்கள்‌ தோற்றுவதற்காக வானமென்று 
௩ம்‌ கட்புலனாகியும்‌ காணாத ஒன்றான ஓர்‌ ஊழியை 
உண்டாக்குகின்றது. பின்பு அந்த வான ஊழி 
கழிந்த நெடுகாளுக்குப்‌ பிறகு அவ்வானிலிருக்து 
வெளி என்னும்‌ காற்றின்‌ ஊழி பிறக்கிறது. ஊழி 
என்பது எல்லை அறுக்கப்படாத ஒரு நெடுங்கா 
லத்தைக்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்‌. பின்பு அக்காற்று 
ஊழியிலிருந்து கனல்‌ பிறக்கின்றது. அவ்வூழியில்‌ 
கெடுங்காலம்‌ கழிந்த பின்‌ பனியும்‌ மழையும்‌ வெள்‌ 
ளமும்‌ கலந்து நின்ற நீர்‌ ஊழி பிறக்கின்றது, 
எல்லாவற்றிற்கும்‌ இறுதியிலே-கெடுங்காலம்‌ கடந்த 
பின்‌-முன்‌ கூறிய எல்லாவற்றையும்‌ தன்‌ உள்ளேயே 
அடக்குகின்ற--விண்‌, காற்று, தீ, நீர்‌ அனைத்தையும்‌ 
உட்கொண்ட--இக்நிலமாகிய ஒரு பேரூழி பிறக்கின்‌ 
றது. இப்பிறந்த நில ஊழிக்காலத்து கெடுவாழ்‌ 
காளில்‌ ௩ம்‌ நாள்‌ ஒரு கொடி, இவ்வாறு ஊழிதோ 
றூழி கழிய உண்டான காலமோ, இன்ன அளவிற்று 
என்று கணக்கிட்டு: வரையறுக்க முடியாதது ! ஆம்‌! 
பல குவளை, சங்கம்‌, கமலம்‌ போன்று சிந்தையால்‌ 


மண்ணும்‌ விண்ணும்‌ 217 


கணிக்க முடியாத பேரெண்‌ கூட்டங்களின்‌ எண்ணிக்‌ 
கையைக்‌ கடந்து நிற்பதாகும்‌. இதுவே உலகம்‌ 
தோன்றிய வழி முறை, என்பது அக்கீரகந்தையார்‌ 
கருத்து. இனி இதனை அவர்‌ வாக்கிலேயே காண்‌ 
போம்‌. 


பசும்பொன்‌ உலகமும்‌ மண்ணும்‌ பாழ்பட 
விசும்பில்‌ ஊழி ஊழ்‌ஊழ்‌ செல்லக்‌ 
கருவளர்‌ வானத்‌ திசையில்‌ தோன்றி 
உருவறி வாரா ஒன்றன்‌ ஊழியும்‌ ; 
முந்துவளி கிளர்ந்த ஊமும்‌ ஊழியும்‌; 
செந்தீச்‌ சடரிய ஊழியும்‌ ; பனியொடு 
தண்பெயல்‌ தலைஇய ஊழியும்‌ ; அவையிற்று 
உள்முறை வெள்ள மூழ்கி ஆர்தருபு 
மீண்டும்‌ பீடுஉயர்பு ஈண்டி அவற்றிற்கும்‌ 
உள்ளீ டாகிய இருகிலத்‌ தூழியும்‌ 
நெய்தலும்‌ குவளையும்‌ ஆம்பலும்‌ சங்கமும்‌ 
மையில்‌ கமலமும்‌ வெள்ளமும்‌ நுதலிய 
செய்குறி யீட்டம்‌ கழிப்பிய வழிமுறை '' 


(2-ஆம்‌ பாட்டு, அடி, 1--15) 


என்று கீரந்தையார்‌ சுமார்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்னரே இவ்வுலகத்‌ தோற்றத்தைப்‌ பற்றி 
இவ்வாறு பாடியிருப்பாராயின்‌, இதைப்‌ பாராட்டா 
திருக்க முடியுங்கொல்‌! இவ்வாறு காம்‌ ௩மது வாழ்க்‌ 
கையைப்‌ பற்றி ஆராய்வதன்‌ முன்‌ காம்‌ வாழும்‌ உல 
கத்தைப்‌ பற்றியும்‌ இவ்வுலகம்‌ தோன்றிய வரலாற்‌ 
றைப்‌ பற்றியும்‌ ஓரளவு அறிந்துகொள்ளுதல்‌ இயல்‌ 
புடைத்தே என இவ்வளவையும்‌ காட்ட விரும்பி 


212 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
னேன்‌. இவற்றுள்‌ பல இன்றைய விஞ்ஞானிகளால்‌ 
ஏற்றுக்கொள்ளப்படுவதையும்‌ கண்டோம்‌. காணாது 
குறைபட கிற்பனவும்‌ இறுதியில்‌ நிறைவுற்று இத்‌ 
தகைய முடிவுக்குத்தான்‌ வந்தாக வேண்டும்‌. 
எவ்வாளுயினும்‌, காம்‌ வாழும்‌ உலகம்‌ பரந்த 
அண்ட கோளத்தில்‌ மிக மிகச்‌ சிறியதாயிருக்கும்‌ 
ஒரு சிறு திவலையென்ற உண்மையும்‌, அந்த உலகில்‌ 
நாம்‌ வாழும்‌ வாணாள்‌ அண்டகோள அஆயுட்காலத்‌ 
தில்‌ மிக மிகக்‌ குறுகிய எல்லையாகிய ஒரு சிறு 
நகொடியென்பதும்‌ மறுக்க முடியாத உண்மைகளே 
யாகும்‌. இந்த உண்மைகளையெல்லாம்‌ உய்த்து 
உணர்தல்‌ அவ்வளவு எளிதன்று. விஞ்ஞான த்தின்‌ 
வழியே கண்டாலல்லது இவற்றை இன்றைய உல 
கத்தார்‌ உண்மையெனக்‌ கொள்ள மாட்டார்‌. அறிஞர்‌ 
களும்‌ இவற்றுள்‌ பலவற்றை ஆராய்ந்‌ துகொண்டே. 
வருகிறார்கள்‌. நாம்‌ இனி அவர்களிடமிருந்து விடை 
பெற்றுக்கொண்டு ௩ம்‌ உலகத்துக்கு வருவோம்‌. 
வாழ்க்கைக்கு இருப்பிடமாகிய உலகைக்‌ காண 
அவ்வளவு நெடுக்தூரம்‌ முன்னே செல்ல வேண்டி 
யிருந்தது. இவ்வுலகம்‌ இப்படி எங்கிருந்தோ தோன்‌ 
றிய ஒன்று என்றாலும்‌, இதில்‌ இன்றைக்கு இருநூறு 
கோடி மக்களுக்கு மேல்‌ வாழ்கின்றார்கள்‌ ; பல கோடி 
உயிர்கள்‌ வாழ்கின்றன. இனி அவற்றின்‌ தோற்ற 
வளர்ச்சிகளையும்‌ அவை வாழும்‌ முறை வழிகளையும்‌ 
தொடர்ந்து காணின்‌, வாழ்க்கையைப்‌ பற்றி ஒருவாறு 
உணர்ந்தவராவோம்‌. தொடர்ந்து இந்நில உஉகத்தில்‌ 
உயிர்‌ தோன்றி வளர்ந்த வரலாற்றைக்‌ காண்போம்‌: 
இது வரை கூறியவற்றால்‌ உலகில்‌ பிறந்த 
அனைத்தும்‌ வாழ நினைக்கின்றன என்பதும்‌, மனிதன்‌ 


மண்ணும்‌ வீண்ணும்‌ 215 


அறிவறிந்து தன்‌ ஆராய்ச்சியின்‌ மூலம்‌ தன்‌ வாழ்‌ 
வின்‌ மூலத்தையும்‌ அதன்‌ வழி உலகத்‌ தோற்றத்‌ 
தையும்‌ காண விமைகின்றான்‌ என்பதும்‌, அவற்றைக்‌ 
காட்டும்‌ முறையில்‌ வரலாற்று ஆசிரியர்கள்‌ சிறிது 
வழுக்கிவிட்டார்கள்‌ என்பதும்‌, இன்றைய உலகம்‌ 
எவ்வாறு உண்டாயிற்று என்பதும்‌, இவ்வுலகம்‌ எத 
னால்‌ ஆக்கப்பட்டதென்பதும்‌, அவ்வாறு ஆக்க உத. 
விய பஞ்ச பூதங்களும்‌ எவை எவை என்பதும்‌, 
அவையெல்லாம்‌ அண்ட கோளமாகிய பெரும்பர ப்பில்‌ 
எவ்வெவ்வாறு அமைந்துள்ளன என்பதும்‌, அவை 
ஒன்றை ஒன்று எவ்வெவ்வாறு பற்றிச்‌ செல்கின்‌ 
றன என்பதும்‌, உருண்டை வடிவான உலகங்கள்‌ 
வான வெளியில்‌ எவ்வாறு ஒன்றை ஒன்று பற்றி 
வட்டமிடுகின்றன என்பதும்‌, பஞ்ச பூதங்கள்‌ பண்டு 
தொட்டு இன்று வரை எவ்வெவ்வாறு பற்றி 
வருகின்றன என்பதும்‌, இவற்றையெல்லாம்‌ இன்றைய 
விஞ்ஞானமும்‌ பழங்காலத்‌ தமிழ்க்கவிதைகளும்‌ எவ்‌. 
வெவ்வாறு பொருந்தும்‌ முறையில்‌ காட்டுகின்றன 
என்பதும்‌ நன்கு விளங்குகின்றன. மேலே இவ்வுல 
கில்‌ உயிர்கள்‌ எவ்வெவ்வாறு தோன்றி வளர்ந்து இண்‌ 
றைய நிலையை எய்தின என்பதைக்‌ காண்போம்‌: 


2.  உரிர்த்தோற்ற வளர்ச்சி 





அணுவைப்‌ பிரிக்க முடியாது என்று எண்ணி 
பபிருந்த அந்தக்‌ காலத்திலும்‌, அணுவைப்‌ பிளந்து 
அதனால்‌ அனைத்தையும்‌ அழிக்க முடியும்‌ என்று 
கண்ட இந்தக்‌ காலத்திலும்‌ மேலை காட்டு அறிஞர்கள்‌ 
இவ்வுலகில்‌ உயிர்‌ உண்டான காளையும்‌ அவை 
ஒன்றை ஒன்று பற்றி நின்று வளர்ந்த வகையையும்‌ 
ஆய்க்துகொண்டே யிருக்கின்றார்கள்‌. விஞ்ஞானம்‌ 
வளர்ச்சி அடையாத சில நூற்றாண்டுகளுக்கு முன்னி 
ருந்து இன்று வரை ஆராய்ச்சி சென்றுகொண்டே 
யிருக்கிறது. உயிர்களின்‌ தோற்று வளர்ச்சியைப்‌ 
பற்றிப்‌ பலப்பல நூல்கள்‌ வளர்ந்துகொண்டே செல்‌ 
கின்றன. இவ்வுலகில்‌ உயிர்கள்‌ எவ்வாறு தோன்‌ 
றின, எப்படி வளர்ச்சியுற்றன என்பனவற்‌ை றயெல்‌ 
லாம்‌ அவைஓரளவு வரையறை செய்து காட்டியிருக்கின்‌ 
றன. உலகத்‌ தோற்றத்தின்‌ அளவும்‌ அமைப்பும்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 215 


போன்‌ ற, உயிர்த்‌ தோற்றத்தின்‌ அமைப்பும்‌ 
வளர்ச்சியும்‌ அமைகின்றன என்று சொல்லலாம்‌. 


நிலம்‌ தோன்றி, மண்‌ திண்ணிதான காலத்து 
உயிர்த்‌ தோற்றம்‌ உண்டாகியிருக்கலாம்‌ என்பர்‌ 
ஆராய்ச்சியாளர்‌. உயிர்த்தோற்ற வளர்ச்சியின்‌ இன்‌ 
றைய இறுதிப்‌ படியே மனிதன்‌. ஆனால்‌, இதுதான்‌ 
முடிந்த முடிபு என்று கொள்ள முடியாது. எத்‌ 
தனையோ கோடி ஆண்டுகளாக, அமைதியாக, ஆனால்‌ 
புரட்சிகரமாக, வளர்ச்சியடைந்து வந்துகொண்டி. 
ருக்கும்‌ இவ்வுயிரின்‌ வளர்ச்சி, இந்த மனித நிலையில்‌ 
அமைக்து முடிவுபெற்றுவிடும்‌ என்று யாரும்‌ சொல்ல 
முடியாது. உலக அரங்கில்‌ ௩டைபெறும்‌ பல்வேறு 
மாறுதல்களும்‌ இந்த விதிக்கு உட்பட்டனவே. அரசி 
யலாயினும்‌, பொருளியலாயினும்‌ பிற எந்த வகையா 
யினும்‌, வளர்ச்சி இருக்துகொண்ஃடையிருக்குமே 
யன்றி, * இதுதான்‌ முடிந்த முடிவு, ? என்று திட்ட 
மாக முற்றுப்‌ புள்ளி வைக்கும்‌ வகையில்‌ எதுவும்‌ நிற்‌ 
பதில்லை. உயிர்‌ வளர்ச்சியும்‌ இத்தகையதே. தோன்‌ 
றிப்‌ பல கோடி ஆண்டுகளாக அது சிறிது சிறிதாக 
வளர்ச்சியடைக் துகொண்டேதான்‌ வந்திருக்கின்றது. 
அதன்‌ இன்றைய தோற்றம்‌ மனிதன்‌. இங்கேயே 
அது நிலைத்து நின்றுவிடும்‌ என்று யாரால்‌ அறுதியிட 
முடியும்‌ 2? அதன்‌ மாற்றம்‌ வேகமாக நடைபெறவில்லை 
யாதலால்‌, அப்படியே நிற்பது போன்று ௩ம்‌ கண்‌ 
ணுக்குத்‌ தெரிகிறது. எனினும்‌, நிமிடத்துக்கு நிமி 
டம்‌ மாற்றம்‌ நிகழ்நக்துகொண்டேதான்‌ இருக்கும்‌. 
௩ம்‌ தோட்டத்திலுள்ள வாழையின்‌ வளர்ச்சி ஒரு 
காளில்‌ ஈம்‌ கண்ணுக்குத்‌ தெரிவ தில்லை. ஆனால்‌, ஓர்‌ 
ஆண்டில்‌ அது குலை ஈன்று சாயத்‌ தயாராக கிற்ப 


216 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தைக்‌ காண்கின்றோம்‌. ஈம்‌ வாழ்காள்கள்‌ ஒரு நொடி. 
போன்ற இந்த அகண்ட முகட்டுக்கும்‌, உயிர்‌ வளர்ச்‌ 
சிக்கும்‌ கோடி கோடி ஆண்டுகள்‌ கழிந்‌ துவிட்டன. 
ஆகவே, மாற்றம்‌ அத்துணை எளிமையாக ஈம்‌ கண்‌ 
முன்‌ தெரிவதில்லை. எனினும்‌, மாற்றம்‌ ஈ௩டந்து 
கொண்டேதான்‌ இருக்கிறது. 


உயிர்‌ நூல்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ இவ்வுயிரையும்‌ 
உடலையும்‌ பற்றி முதலில்‌ தவறான கருத்தினைக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌ என்பதை ஹால்டேன்‌ ' என்னும்‌ 
ஆய்வாளர்‌ கூறியுள்ளார்‌. உடலில்‌ உயிர்‌ தங்கு 
வது இயற்கையே. ஆனால்‌, ஓர்‌ உயிர்‌ இருந்து 
மறைந்த பின்‌, வீழ்ந்த அவ்வுடலில்‌ மற்றோர்‌ உயிர்‌ 
சென்று தங்கலாம்‌ என முதலில்‌ ஆய்ந்த சில ஆராய்ச்‌ 
சியாளர்‌ எண்ணிக்கொண்டிருந்தனர்‌ போலும்‌! ஈம்‌ 
காட்டிலுங்கூட அந்த அடிப்படையிலேதான்‌ கூடு 
விட்டுக்‌ கூடுபாயும்‌ கதைகளும்‌ பிறவும்‌ வழக்கத்தில்‌ 
இருந்தன. இறந்த ஓர்‌ உடலில்‌, மற்றோர்‌ உடலில்‌ 
உள்ள உயிர்‌ புகுந்துகொள்ளும்‌ வழக்கத்தைக்‌ கதை 
களில்‌ படிக்கின்றோம்‌. அவ்வாறாய இறந்த ஓர்‌ உட 
லில்‌ உயிர்‌ புகுவதே உயிர்த்‌ தோற்றம்‌ என்று முதல்‌ 
முதல்‌ இத்துநையில்‌ ஆராய்ச்சி செய்த உயிர்‌ நூற்‌ 
புலவர்கள்‌ கருதியிருக்திருப்பார்கள்‌. ஆயினும்‌, அது 
தவறு என்பது பின்னர்‌ விளக்கப்பட்ட து. : உயிர்‌ 
ஒரு புத்துடலில்‌ சேர்ந்தே வளர்ச்சி பெறுகின்றது 
என்பது ஆய்ந்து முடிவு செய்யப்பட்டது, ஆனால்‌, 
அந்த உயிர்த்தோற்றம்‌ எவ்வாறு அமைந்தது 2 


1]. நர்கட வாம்‌ 11கர்மா௦-- 70௦ 0ர்ஹ்டி ௦21, ர 7, ந,5 
நாகாறதா்‌. 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 217 


தமிழ்‌ நாட்டில்‌ இவ்வுயிர்த்‌தோற்ற வளர்ச்சியை 
நன்கு அறிந்துள்ளார்கள்‌ அறிஞர்கள்‌, நிலத்‌ தோற்‌ 
றத்தைபும்‌ அமைப்பையும்‌ மேல்‌ காட்டு மக்களெல்‌ 
லாம்‌ ஆராயத்‌ தொடங்கப்‌ பல நூற்றாண்டுகட்கு 
முன்பே, இங்குள்ள இலக்கியங்கள்‌ எடுத்துக்‌ காட்டு 
வது போன்று, உயிரின்‌ தோற்ற வளர்ச்சியையும்‌ 
ஒருவாறு அவை காட்டத்‌ தவறவில்லை. மாணிக்க 
வாசகர்‌ திருவாசகத்தில்‌ தம்‌ உயிர்மேல்‌ சார்த்திக்‌ 
கூறும்‌ அவவுயிர்த்‌ தன்மையைப்‌ பொதுவான உயிர்‌ 
வளர்ச்சியைக்‌ காட்டுவதாகக்‌ கொள்வர்‌ அறிஞர்‌, 
உயிர்‌ எப்படி வளர்ந்தது என்பதை, 


புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 
பல்விருக மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 
கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 
வல்லசுர ராகி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 
செல்லா௮ நின்றஇத்‌ தாவர சங்கமத்துள்‌ 
எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்து இளை த்தேன்‌. ' 


என்று அவர்‌ சொல்லும்‌ போது, உயிர்‌, இத்துணைப்‌ 
பிறவிகளிலும்‌ புகுந்து புகுந்து வளர்ந்தது என்று 
எண்ணுதல்‌ இயற்‌.கை. மாணிக்க வாசகர்‌ தம்‌ ஒரே 
உயிர்‌ இத்துணை மாற்றங்கள்‌ பெற்று வந்ததைக்‌ 
கூறுகிறார்‌ என்பர்‌ சிலர்‌. எனினும்‌, ஆழ்க்து கோக்கு 
வார்க்கு அவர்‌ உயிரின்‌ தோற்ற வளர்ச்சியைத்தான்‌ 
தம்‌ உயிர்மேல்‌ சார்த்திக்‌ கூறினாரேயன்‌ றி, தனிப்‌ 
பட்ட தம்‌ உயிரை மட்டும்‌ கூறினார்‌ அல்லர்‌ என்பது 
புலனாகும்‌. அருள்‌ உணர்வு பெற்ற ஈல்லவர்கள்‌ உல 
கத்தையே தம்முடன்‌ அழைத்துச்‌ செல்லும்‌ நல்ல பண்‌ 
பாளர்கள்‌ என்பதை உலகம்‌ ஈன்கு அறியுமே ! 
14 


218 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





இந்தத்‌ தோற்ற வளர்ச்சி அமைப்பில்‌ மணி 
மொழியார்‌, வளர்ச்சியை வகைப்படுத்திக்‌ கூறினார்‌ 
அல்லர்‌. அறிந்தபடியோ, அன்றிப்‌ பாடல்‌ 'எதுகை 
நலம்‌ கோக்கியோ, ஒருவாறு உயிர்‌ வளர்ச்சியைப்‌ 
பற்றித்‌ தொகுத்துக்‌ கூறினார்‌ என்று கொள்ளுவது 
தான்‌ பொருத்தமானதாகும்‌. தமிழ்‌ மக்கள்‌ நெடுங்‌ 
காலத்துக்கு முன்பே உயிர்‌ அனைத்தும்‌ ஒரு தன்மை 
யன எனக்‌ கண்டார்கள்‌. எவ்வுயிராயினும்‌ ஒன்றே 
என்பதுதான்‌ அவர்தம்‌ கொள்கை. இந்த உண்மை 
யைத்‌ திருவள்ளுவனார்‌, 

பிறப்புஒக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ ; சிறப்புஒவ்வா 

செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌." 

என்ற குறள்வழி விளக்கிச்‌ சென்ளுர்‌. மக்கட்‌ பிறவியி 
லேயே பல்வேறு வேறுபாடுகளைக்‌ கற்பித்‌ துக்கொண்டு, 
* நான்‌ உயர்ந்தவன்‌ ; அவன்‌ தாழ்ந்தவன்‌, ? என்ற மனப்‌ 
பான்மையிலேயே வாழும்‌ மக்களுக்கு, வள்ளுவர்‌ அறி 
வுறுத்திய ஓர்‌ உண்மை இது என்று கூறுவார்கள்‌ 
சீர்திருத்தவாதிகள்‌. அது ஓரளவு உண்மைதான்‌ 
என்றாலும்‌, அதற்கு மேலாக வள்ளுவர்‌ உயிர்களின்‌ 
ஏற்றத்‌ தாழ்வற்ற உண்மையையே இதில்‌ கூறுகின்‌ 
றார்‌ என்பது பொருத்தமாகும்‌. இன்றைய மேலை நாட்டு 
அறிஞர்கள்‌, உயிர்‌ அமைப்பைப்‌ பல கோணங்களில்‌ 
ஆராய்கின்றார்கள்‌. எனினும்‌, மரத்துக்கும்‌ உயிர்‌ 
உண்டு என்பதை ௩ம்‌ இந்திய காட்டு விஞ்ஞானியாரே 
விளக்கிக்‌ காட்டினார்‌. இந்த உண்மையை எத்தனையோ 
ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ தமிழ்‌ மக்கள்‌ நன்கு 
அறிக்திருந்தார்கள்‌. அறிந்திருந்ததோடு மட்டுமன்‌ றி, 
உயிர்‌அமைப்பில்‌ அவற்றுள்‌ வேறுபரடு இல்லை என்‌ 
அம்‌, அவை சேரும்‌ உடலை ஒட்டியே அவற்றின்‌ தன்மை 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 219 


கள்‌ மாறுபடுகின்றன : என்றும்‌, அவர்கள்‌ அறிந்து 
எழுதிவைத்தார்கள்‌. திருவள்ளுவர்‌ இதைத்தான்‌:பிறப்‌ 
பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌,” என்றார்‌. * எல்லா மனித 
ருக்கும்‌ ? என்றோ, வேறுவகையாகவோ கூறியிருக்தால்‌, 
அதில்‌ நாம்‌ வியத்தற்கு ஒன்றுமே இராது. உயிர்த்‌ 
தத்துவத்தை அவர்‌ கூறியுள்ள ஒன்றே ௩ம்மை வியப்‌ 
பில்‌ ஆழ்த்துகின்றது. இதைப்‌ போன்றே மணி 
வாசகனார்‌ தம்‌ உயிர்மேல்‌ வைத்து உயிர்த்தோற்ற 
வளர்ச்சியின்‌ தத்துவத்தைக்‌ கூறியிருப்பதும்‌ வியத்‌ 
துற்குரியதாகும்‌. இக்கருத்தைத்தான்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனாரும்‌ பொருளியலில்‌ குறிக்கின்ளார்‌. 


“எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
தான்‌ அமர்ந்து வரூஉம்‌ மேவறழ்‌ ராகும்‌.” (28) 


என்பது தொல்காப்பியம்‌. இச்சத்திரத்திற்கு உரை. 
கூற வந்த ஆசிரியர்‌ ஈச்சினார்க்கினியர்‌, * அறமும்‌ 
பொருளும்‌ ஒழிய இன்பமென்று கூறப்படு டுவதுதான்‌ 
மக்களும்‌ தேவரும்‌ ஈ௩ரகரும்‌ மாவும்‌ புள்ளும்‌ முதலிய 
எல்லா உயிர்களுக்கும்‌ மனத்தின்கண்ணே பொருந்தித்‌ 
தொழிற்பட வருமாயினும்‌, ஆணும்‌ பெண்ணும்‌ என 
அடுக்கிக்‌ கூறலுடைத்தாய்‌ நுகர்ச்சி நிகழும்‌,” என்றும்‌ 
*:*$மவற்றாகும்‌ ? என்றார்‌, என்பது ஆணும்‌ பெண்ணு 
மாய்ப்‌ போக நுகர்ந்து வருதலின்‌ ஒருவனும்‌ ஒருத்தி 
யுமே இன்ப நுகர்ந்தாரெனப்படாது, அவ்வின்பம்‌ 
எல்லாவுயிர்க்கும்‌ பொது என்பதூஉம்‌ அவை இரு 
பாலாய்ப்‌ புணர்ச்சி நிகழ்த்துமென்பதூரஉம்‌ கூறிய 
வாறுயிற்று,”? என்றும்‌ எழுதி. வைத்துள்ளார்‌. இச்‌ 
சூத்திரத்தாலும்‌ இதன்‌ உரையாலும்‌ பல உண்மைகள்‌ 
'வெளிப்படுகின்‌ றன. மாவும்‌ புள்ளும்‌ முதலிய எல்லா 
உயிர்களும்‌ என்றமையான்‌; மரம்‌ முதலியனவும்‌ 


220 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அடங்குகின்‌ றன. *ஆகிய £? என்று வரையறுக்காது, 
முதலிய ? என்று கூறிய மாத்திரையானே, எல்லா 
உயிர்களும்‌ அடங்காவோ! எனவே, புல்‌ முதல்‌ 
மனிதன்‌ வரையில்‌ வாழும்‌ அத்தனையும்‌ உயிர்‌ 
பெற்றவை என்பதும்‌, அவற்றுக்கும்‌ இன்பத்தைத்‌. 
துய்த்து அறியும்‌ ஆற்றலும்‌ தன்மையும்‌ உண்டு என்‌ 
பதும்‌, அவற்றுள்‌ ஆண்‌ பெண்‌ என்ற வேறுபாடு 
களும்‌ உண்டு என்பதும்‌ நன்கு விளங்குகின்‌ றன. புல்லி 
லும்‌, மரத்திலுங்கூட ஆண்‌ பெண்‌ வேறுபாடுகளைக்‌ 
கண்டவர்கள்‌ தமிழர்கள்‌. இவ்வுயிர்களின்‌ அமைப்‌ 
பைப்‌ பற்றித்‌ தொல்காப்பியனார்‌ மற்றோரிடத்தில்‌ 
விளக்கமாகக்‌ கூறுவது கோக்கத்‌ தக்கதாகும்‌. 

உயிர்‌ வளர்ச்சி அடைய அடைய, அதன்‌ அறிவும்‌ 
வளர்ச்சி அடைகின்றதென்பது அறிவுடையோர்‌ 
கொள்கை, உயிர்‌ நிலத்தில்தோன்றுமுன்‌ நீரில்்‌தோன்‌ றி 
யிருக்க வேண்டுமென்பதும்‌ அவர்‌ துணிபு. நிலம்நீர்‌ 
தோன்றி கநெடுங்காலத்துக்குப்‌ பிறகே ஆனமையின்‌ 
அவர்‌ கூற்றுப்‌ பொருந்துவதாகும்‌. உயிர்‌ அணுக்கள்‌ 
எப்போது தோன்ின என்பதைத்‌ திட்டமாக வரைய 
அத்துக்காட்ட இயலாவிட்டாலும்‌, திண்ணிய உட 
லோடுஉயிர்‌ இயையும்‌ முன்னமே உயிர்‌ அணுக்கள்‌ உல 
கெங்கணும்‌ நிறைந்து நின்றிருக்க வேண்டும்‌ என்பர்‌ 
ஆராய்ச்சியாளர்‌. இந்த உண்மையைச்‌ சமய நூலும்‌ 
ஓரளவு ஒத்துக்கொள்ளுகிறது. அனைத்தையும்‌ உண்‌ 
டாக்கிக்‌ காக்கும்‌ ஆண்டவனாக ஒருவனை நிறுத்தி, 
அவன்‌ முதலும்‌ ஈறும்‌ அற்றவன்‌ என்று கூறும்‌ சம 
யங்கள்‌, அ௮ச்சமயத்துறையிலே இறைவன்‌ என்று 
உள்ளானோ அன்றே அடிமையாகிய உயிரும்‌ உண்டு 
என்று கூறும்‌. “என்று நீ அன்று கான்‌” எனத்‌: தாயு 
மானவர்‌ இறைவனிடம்‌ பேசியதாக வரும்‌ அடி இது 


உயீர்த்தோற்ற வளர்ச்சி 221 





பற்றி எழுந்த ஒன்றேயாகும்‌. தமிழ்‌ நாட்டில்‌ வாழும்‌ 
சைவ சித்தாந்தக்‌ கொள்கையும்‌ இல்வுண்மையையே 
வலியுறுத்துகின்றது. உலகம்‌, உயிர்‌, கடவுள்‌ என்ற 
மூன்றும்‌ அழியா நிலையினவே என்பது முப்பொருள்‌ 
உண்மை என்பதாகிய அச்சித்தாந்தம்‌. அழிவில்லை 
என்றால்‌, மாற்றமில்லை என்பது பொருளன்று. பொருள்‌ 
மாறும்‌ ; ஒன்று மற்றொன்றாகும்‌, ஆனால்‌, அது அழிவ 
தில்லை. இரசாயன சாத்திரத்தில்‌ இந்த உண்மையை 
ஆய்வுக்களத்தின்‌ மூலம்‌ நன்கு விளக்குகின்றார்கள்‌ : : 
இன்றைய விஞ்ஞானிகள்‌. விலை கொடுத்து வாங்கி 
வந்து வைத்த ஒரு மெழுகுவர்த்தி பற்றி எரிகின்றது. 
அனைத்தும்‌ தீர்ந்துவிடுகின்றது. பணம்‌ கொடுத்து 
வாங்கிய பாமரன்‌ அதன்‌ விலையாகிய இரண்டணாவோ 
ஓர்‌ அணாவோ கெட்டுவிட்டது என்று கூறுவான்‌ 
ஆனால்‌, இரசாயன ஆராய்ச்சியாளனோ, * அதனால்‌ 
ஒன்றும்‌ ஈஷ்டம்‌ இல்லை, என்பான்‌. இரண்டில்‌ எது 
சரி? * மெழுகு வர்த்தி கண்ணுக்குப்‌ புலனாகவில்லை ; 
ஆகவே, அது ஈஷ்டம்‌,” என்கிறான்‌ வாங்கினவன்‌. 
உண்மையில்‌ அதன்‌ விலை அவனுக்கு ஈஷ்டந்‌ 
தான்‌. ஆனால்‌, அந்த மெழுகு வர்த்தி எவற்றால்‌ 
ஆக்கப்பட்டதோ, அப்பொருள்கள்‌ கெடுவதில்லையே ! 
அவை அந்த வர்த்தியாய்‌ இல்லை ; வேறு வகையில்‌ 
மாறி உள்ளன. அவை அழியவில்லை; ஆனால்‌, 
சாதாரணக்‌ கண்களுக்குப்‌ புலனாகாது காற்று வகை 
களாய்ப்‌ பிரிந்துவிட்டன., எனவே, அந்த மெழுகு 
வர்த்தியின்‌ மூலப்‌ பொருள்கள்‌ அழிவற்றவைதாமே? 

தண்ணீரைப்‌ பற்றிய உண்மை இதை ஈன்கு 
வெளியாக்கும்‌. சூட்டின்‌ ஓர்‌ அளவிலே ஓடும்‌ தண்‌ 
ணீரைப்‌ பார்க்கின்றோம்‌. ஆனால்‌, அதை நிறுத்த 
முடிவதில்லை. ஆனால்‌, சூட்டின்‌ அளவு குறைந்து 


222 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அத்தண்ணீரே உ.றைறக்து பனிக்கட்டியாகிவிடு 
மானால்‌, அது கடினப்‌ பொருளாகி, போட்ட இடத்தில்‌ 
அப்படியே கிடக்கின்றது. சூடு இன்னும்‌ அதிக 
மானால்‌, ஓடும்‌ நீரே தன்‌ நிலை கெட்டு ஆவியாக மாறி 
விடுகின்‌ றது. தண்ணீர்‌ ஆவியாக மாறி மறைக்து 
விட்டதாலேயே அது அழிந்துவிட்ட ஒன்று என்று 
சொல்லிவிட முடியுமா? முடியாதே! பனிக்கட்டி 
யானதாலே தண்ணீர்‌ செத்தது எனக்‌ கூற முடியுமா? 
முடியாதே 1! எனவேதான்‌ உலகத்துள்ள இயற்கைப்‌ 
பொருள்களும்‌ உயிரும்‌ கடவுளை ஒத்து, என்றும்‌ 
அழியாத நிலையில்‌ வாழ்கின்றன என்கின்றனர்‌. 
சைவசித்தாந்திகள்‌. மெழுகு வர்த்தியும்‌ தண்ணீரும்‌ 
மாறுபட்ட வகைதான்‌ உயிருக்கும்‌ உலகுக்கும்‌. சமய... 
வாதிகள்‌, கடவுளையும்‌ மற்ற இரு பொருள்களையும்‌ 
பிரித்துக்‌ காட்டுவார்கள்‌. மூன்றும்‌ அழிவற்றன. 
எனினும்‌, கடவுள்‌ நிலை கெடாது, தன்மை மாருது 
எக்காலத்தும்‌ ஒரே வகையில்‌ இருப்பவர்‌. ஆனால்‌, 
உயிரும்‌ உலகமும்‌ என்றும்‌ அழியாதவையானாலும்‌, 
கும்‌ நிலையும்‌ தன்மையும்‌ கெட்டு, மாறியும்‌ 
உறழ்ந்தும்‌ பிறழ்ந்தும்‌ வேறு பல வகையாகவும்‌ 
நிலவுகின்றன என்பர்‌, சமய கெறியில்‌ கண்ட இந்த 
உண்மை விஞ்ஞான வழியில்‌ இன்று மெய்ப்பிக்கப்‌ 
படுகின்றது. உலகமும்‌ உயிரும்‌ நிலை கெடுவன; 
என்று) தோன்றின என ஆறிய முடியாதன. ₹ இந்த 
உலகம்‌ அழியினும்‌ ஐம்பூதப்பொருள்களாக வேறு 
வழியில்‌ மாறிவிடும்‌, ? என்பது உண்மை. அதைப்‌ 
போன்றே உயிரும்‌ அழிவற்றது. அது புல்லாயினும்‌, 
விலங்காயினும்‌, வேறு எதுவாயினும்‌, அன்றி மனி 
தனேயாயினும்‌, அவ்வுயிர்‌ உடம்பை விட்டு நீங்கின்‌ 
அழிந்ததாக வைக்காது, நிலை மாறிற்று என்றே 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 223 


கொள்ளல்‌ வேண்டும்‌. அதனாலேதான்‌ உயிர்‌ 
வளர்ச்சி எக்காலத்தும்‌ தங்கு தடையின்றி வளர்ந்து 
கொண்டே செல்கிறது என்ற முடிவுக்கு ஆய்வாளர்‌ 
வருகின்றனர்‌. 


தோன்றிய காள்‌ இன்னதெனத்‌ திட்டமாக 
அறிய முடியாவிடினும்‌, அந்தத்‌ தோன்றிய நாள்‌ 
தொட்டே வளர்ந்து வரும்‌ உயிரினத்துக்கு அறிவு 
உண்டா என்று கேட்கத்‌ தோன்றும்‌. .அறுிவென்பது 
மனிதனுக்கு மட்டும்‌ அமைந்த ஒன்றென்றும்‌, 
மற்றவை எல்லாம்‌ அறிவற்றவை என்றும்‌ கூறுவர்‌. 
ஆனால்‌, தொல்காப்பியர்‌ ஒவ்வோர்‌ உயிரும்‌ ஆறிவு 
பெற்றதே என்றும்‌, அவ்வறிவு மனிதனிடம்‌ ஆரு 
கவும்‌, சிலவற்றிடம்‌ ஐந்தாகவும்‌, இன்னும்‌ சிலவற்‌ 
மிடம்‌ நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்றாகவும்‌ அமை 
கின்றன என்பர்‌. தமிழ்‌ இலக்கணத்தில்‌ இந்த; அறிவை 
ஒட்டியே திணை வகுத்தார்களோ என்னுமாறு உயர்‌ 
திணை அஃறிணை என்ற இரண்டையும்‌ பகுத்துள்‌ 


ளார்கள்‌. 


“உயர்திணை என்மஞர்‌ மக்கட்‌ சுட்டே; 
௮.*.நிணை என்மனார்‌ அவரல பிறவே; 


எனத்‌ தொல்காப்பியர்‌ ஜரக்வத்காத்திலே இவற்‌ 
றைப்‌ பிரித்துக்‌ காட்டுகின்றார்‌. மனிதனைச்‌ சட்டி 
வருவனவெல்லாம்‌ உயர்திணையெனவும்‌, மற்றவை 
யெல்லாம்‌ அஃறிணை எனவும்‌ கொள்ளக்கிடப்பன 
என்பது தெளிவு. மனிதனை உயர்திணையாக்கிய 
தற்கும்‌ அத்தொல்காப்பியமே காரணம்‌ காட்டு 
கின்றது. ஆறாவது அறிவைப்‌ பெற்றவரே மக்க 
ளாவர்‌ என விதந்து ஓதுகின்றது அது. 


324 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வலைய கைககைகை 





அறிவை ஆருகப்‌ பகுத்தார்கள்‌. உயிர்கள்‌, 
உலகில்‌ காணும்‌ அல்லது நிலவும்‌ பொருள்களை த்‌ 
துய்த்தற்கே இங்கே பிறக்கின்றன எனக்‌ கூறலாம்‌ 
இவ்வுலகிற்கும்‌ உயிருக்கும்‌ உள்ள தொடர்பை 
அவ்வாறு விளக்க இயலும்‌. இவ்வுலகில்‌ உள்ள 
பொருள்களையெல்லாம்‌ துய்த்து இன்பம்‌ பெறுதல்‌ 
எல்லா உயிருக்கும்‌ இயற்கை என்பதை மேலே 
கண்டோம்‌. எனவே, இவ்வுலகைத்‌ தமக்காகப்‌ 
பயன்படுத்‌ துவதே இதில்‌ வந்து பிறந்த உயிர்களின்‌ 
கோக்கம்‌ என்‌ பது புலப்படும்‌. அதுவே வாழ்க்கையாக 
அமைகின்‌ றது. அப்படித்‌ துய்ப்பதற்கு ஐம்புல 
நுகர்ச்சி என்பது பெயர்‌, ₹கண்டு கேட்டு உண்டு 
உயிர்த்து உற்றியும்‌? ஐம்புலன்களின்‌ அறிவையே 
உயிர்கள்‌ பெறுகின்‌ றன என்பர்‌. கண்ணால்‌ காண்பதும்‌, 
காதால்‌ கேட்பதும்‌, வாயால்‌ உண்பதும்‌, மூக்கால்‌ 
முகர்வதும்‌, உடலால்‌ உற்று அறிவதும்‌ உயிர்கட்கு 
இயற்கை. இவை ஐந்தும்‌ படிப்படியாக உயிர்‌ வளர்ச்‌ 
சியிரோ ஒன்றையொன்று பற்றிப்‌ படர்க்‌துகொண்டே 
வருகின்றன. ஆனால்‌, ஆறாவதாகிய மனிதன்‌ பெற்ற 
அறிவு, தனிப்பட்டது போலும்‌ ! அந்த ஆறாவது 
அறிவைத்‌ தொல்காப்பியர்‌ * மனம்‌? எனக்‌ குறிக்கின்‌ 
றார்‌. மனம்‌ என்ற அறிவு, மற்ற உயிர்களுக்கு இல்லாத 
ஒன்று; மனிதனிடத்தில்‌ இருக்கிறது. “மனம்‌ அறியச்‌ 
சொல்‌' என்று சாதாரணமாகக்‌ கேட்பதை அறிவோம்‌. 
* தன்‌ நெஞ்சு அறிவது பொய்யற்க ? என்பார்‌ திருவள்‌ 
ளுவர்‌. இம்மன அறிவு, யாவற்றினும்‌ சிறந்த ஒன்று. 
நல்லதன்‌ நலனையும்‌ அல்லதன்‌ தீமையையும்‌ 
ஆராய்ந்து அறிந்து, மக்களை நேரிய வழியில்‌ செலுத்‌ 
தப்‌ பயன்படுவதே மன அறிவாகும்‌. இவ்வறிவு 
மற்ற உயிர்களிடத்து இன்மையின்‌ . அவற்றினும்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 225 





வேறாக மனிதனைப்‌ பிரித்து, அவனை உயர்திணையாக்‌ 
கினார்‌. இம்மன அறிவின்‌ வழியேதான்‌ மனிதன்‌ 
இன்று தன்னைப்பற்றியும்‌, உலகைப்பற்றியும்‌, பிற 
வற்றைப்பற்றியும்‌ ஆராய்கின்றான்‌. மற்றவை அவ்‌ 
வாறு ஆராய்ச்சி செய்ய இயலாது. ஆயினும்‌, 
இம்மன அறிவு பெற்ற மனிதப்‌ பிறவியைப்‌ பெறு 
மூன்‌ மனித நிலை பெற்ற இந்த. உயிர்‌ எத்தனை 
எத்தனை கோடி ஆண்டுகள்‌ என்னென்ன வகையில்‌ 
வளர்ச்சியுற்று வந்துள்ளது என்பதைக்‌ காணின்‌, 
ஓரளவு உயிர்த்தோற்ற வளர்ச்சி புலனாகும்‌. 


தாவரங்களுக்கு உயிர்‌ உண்டா இல்லையா என்ற 
ஆராய்ச்சி நெடுங்காலமாகவே உலகில்‌ நடைபெற்று 
வந்தது. அந்த ஐயத்தைப்‌ போக்கியவர்‌ ஓர்‌ இக்தியரே 
யாவர்‌. வங்க காட்டில்‌ பிறந்த ஜக$£ஸ்‌ சந்திர போஸ்‌ 
அவர்களே, நன்கு ஆராய்ந்து மரஞ்செடி கொடிகளுக் 
கும்‌ உயிர்‌ உண்டு என்பதை நிறுவினார்கள்‌. ஆனால்‌, 
அந்த உயிரின்‌ அறிவுக்‌ கூறுபாடுகளை அறுதியிட 
வில்லை என்றே சொல்லலாம்‌. இன்று அத்துறையில்‌ 
பல ஆய்வாளர்கள்‌ பணியாற்றி மேலும்‌ மேலும்‌ 
உண்மைகளைக்‌ கண்டுகொண்டேயிருக்கின்றார்கள்‌. 
தொல்காப்பியர்‌ இந்த நுண்மையை எப்படி அறிக்‌ 
தாரோ, ஈ௩மக்குத்‌ தெரியாது. எனினும்‌, அவர்‌ திட்ட 
வட்டமாக இன்னின்னவற்றிற்கு இன்னின்ன வகை 
யில்‌ அறிவுக்‌ கூறுபாடுகள்‌ உள்ளன என வரை 
யறுக்கின்றார்‌; அவற்றோடு புல்லுக்கும்‌ மரத்துக்கும்‌ 
உள்ள வேறுபாடுகளையும்‌ காட்டுகின்றார்‌. வானோங்‌ 
கிய தென்னையும்‌ மூங்கிலும்‌ மரமா புல்லா என்ற 
ஐயம்‌ இன்றும்‌ பலருக்கு உண்டு, ஆனால்‌, தொல்‌ 
காப்பியர்‌ “ஒரு ௩ஈல்ல சட்டத்தின்‌ மூலம்‌ புல்‌ இனம்‌ 


226 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


இவை, மர இனம்‌ இவை என்றே திட்டமாக 
வரையறை செய்துவிட்டார்‌. 

*புறக்கா ழனவே புல்லென மொழிப. ? (மரபு-81) 

* அகக்கா ழனவே மரமென மொழிப.” (ஓடி 82) 
என்ற இரண்டு சூத்திரங்களும்‌ அவற்றின்‌ வேறு 
பாட்டை நன்கு விளக்குவனவே. வெளிப்புறம்‌ கடின 
மாய்‌ இருந்து. உட்புறம்‌ மென்மையாயுள்ள அடிப்‌ 
பாகத்தைக்கொண்ட அனைத்தும்‌ புல்‌ இனத்தைச்‌ 
சேர்ந்தனவாகும்‌. இதன்படி வெளிப்புறத்தே திண்மை 
உடைய தெங்கும்‌, மூங்கிலும்‌ புல்லினத்தைச்‌ சேர்ந்‌ 
தவைதாமே? மரத்துக்கு இலக்கணம்‌ அதன்‌ உட்‌ 
புறம்‌ திண்மை பெற்றிருக்கும்‌ என்பதே. இப்படி 
ஓரறிவுடைய உயிரினத்தில்‌ இத்துணை வேறுபாட்‌ 
டைக்‌ காட்டுகின்றார்‌ தொல்காப்பியர்‌. இன்னும்‌ 
அடுத்த சில த்திரங்களில்‌ அவற்றின்‌ கிளைப்பெயரும்‌ 
பிறவும்‌ மரபு பற்றி எவ்வெவ்வாறு வழங்குகின்‌ றன 
என்பதைக்‌ காட்டுகின்றார்‌. இத்துணை நுண்ணிதாக 
எடுத்துக்‌ காட்டும்‌ இயல்பு வாய்ந்த ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌, உயிர்‌ பற்றிய நுணுக்கங்களையும்‌ 
ஆராய்ந்து வெளியிடுகின்றார்‌. அறிவு எவை எவை 
என்பதை, 

“ ஒன்றறி வதுவே உற்நறி வதுவே ; 

இரண்‌டறி வதுவே அதனொடு நாவே; 

மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே; 

நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே ; 

ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே ; 

ஆறறி வதுவே அவற்றொடு மனனே ; 

நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தினரே.!! 

(மரபு. 27) 

என்று காட்டுவது கோக்கத்தக்கது. எனவே, அறிவு 
கள்‌ ஆறும்‌ ஒன்றை ஒன்று எவ்வாறு பற்றிக்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 227 





கொண்டு வளர்ச்சி அடைகின்றன என்பது தெரிகின்‌ 
றது. ' உடலால்‌ உற்றறிவதே முதலறிவென்பதும்‌, 
அகுனொடு பொருந்தும்‌ நாவின்‌ அறிவே இரண்டாவ 
தறிவென்பதும்‌, பின்பு மூக்கறிவும்‌, கண்‌ அறிவும்‌, 
செவி அறிவும்‌, இறுதியாக மன அறிவும்‌ ஒன்றோ 
டொன்று! பொருந்தியே உயிர்‌ வளர்ச்சி ஊற்றம்‌ 
பெற்று வளர உதவுகின்றன என்பதும்‌ ஈன்கு புலனா. 
கின்றன. முதல்‌ ஐயறிவுகளைக்‌ கொண்டு அவற்றின்‌ 
வழியாகப்‌ பெறுகின்ற இன்பத்தைத்‌ துய்ப்பவனே 
உலகில்‌ வாழும்‌ தன்மையன்‌ என்பது ஆன்றோர்‌ 
கருத்து. அவற்றில்‌ செல்லும்‌ அந்த நெறியைச்‌ செம்‌ 
மைப்படுத்த உதவுவதுதான்‌ மன அறிவாகும்‌, இவ்‌ 
வாறு ஐம்புலனும்‌ பெறும்‌ இன்பத்தைப்‌ பெயரிட்டு 
வழங்கியிருக்கின்றனர்‌. *௬வை, ஒளி, ஊறு, ஓசை, 
நாற்றம்‌ *? என்ற ஐந்து வகை உணர்வுகளே இவ்‌ 
வாறு அறிவுகளாலே பெறுவன. அவற்றை வகைப்‌ 
படுத்தி அறிவது எளிதன்று. வகைப்படுத்தி அறிந்து, 
பின்பு அவற்றின்‌ வழியே இவ்வுலக வாழ்வை ஒரு 
வன்‌ துய்க்கப்பெறுவானாயின்‌, அவன்‌ வழி உலகும்‌ 
இயங்கும்‌ என்பர்‌. அவனே மன அறிவு பெற்ற மனி 
தன்‌ ஆவான்‌. இக்கருத்தைத்தான்‌ திருவள்ளுவர்‌, 


்‌ சுவைஒளி ஊறுஓசை நாற்றம்‌என்‌ றைந்தின்‌ 
வகைதெரிவான்‌ கட்டே உலகு.” 


என்று சுருக்கிக்‌ கூறுகின்றார்‌. இக்குறளுக்கு உரை 
எழுதிய ஆசிரியர்‌ பரிமேலழகர்‌, இவ்வைந்தின்‌ கூர 
பாட்டை அறிதலே--இவற்றின்‌ வகையை உற்று 
உணர்தலே--அனைத்துக்கும்‌ முதலாகிய ஒன்‌ நினையும்‌ 
அதன்‌ வழிப்‌ பூதங்கள்‌ ஐந்தினையும்‌ பிறவற்றையும்‌ 
அறிக்துகொள்ளுதல்‌ என்கின்றார்‌. அவர்‌ காணும்‌ 


228 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





விளக்கம்‌ நமக்கு இங்குத்‌ தேவையில்லை. எனினும்‌, 
அவற்றின்‌ இன்றியமையாமையே உலக வாழ்வு 
என்பதை மட்டும்‌ காம்‌ மறவாமல்‌ மைதில்‌ கொள்ள 
வேண்டும்‌. இவ்வைந்து சுவைகளை நல்கும்‌ புலன்‌ வழியப்‌ 
பெறும்‌ அறிவுகளே தொல்காப்பியர்‌ அறுதியிட்ட 
அறிவுகளாகும்‌. 


இனி அவ்வறிவினைப்‌ பெற்ற உயிர்கள்‌ எவ்‌ 
வெவ்வாறு வளர்ச்சியடைந்து வாழ்கின்றன என்‌ 
பதைக்‌ காண்போம்‌. ஒவ்வோர்‌ அறிவினையும்‌ பிரித்து, 
அவ்வறிவின்‌ வழி வாழ்க்கை ௩டத்தும்‌ உயிர்களை 
வகுத்துக்‌ காட்டுகின்றார்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌: 


“புல்லும்‌ மரமும்‌ ஓரறி வினவே ; 
பிறவும்‌ ௨ளவே அ௮க்கிளைப்‌ பிறப்பே.” 
நந்தும்‌ முரளும்‌ ஈரறி வினவே; 
பிறவும்‌ உளவே அக்கிளைப்‌ பிறப்பே.” 
* சிதலும்‌ எறும்பும்‌ மூவறி வினவே; 
பிறவும்‌ உளவே அக்கிளைப்‌ பிறப்பே.” 
“நண்டும்‌ தும்பியும்‌ நான்கறி வினவே ; 
பிறவும்‌ உளவே அக்கி௯ாப்‌ பிறப்பே." 
“மாவும்‌ மாக்களும்‌ ஐயறி வினவே ; 
பிறவும்‌ உளவே அக்கிப்‌ பிறப்பே.” 
“ மக்கள்‌ தாமே ஆறறி வூயிமீர ; 
பிறவும்‌ உளவே அக்கிளைப்‌ பிறப்பே.” (மரபு, 28-33) 


என ஓரறிவுடைய உயிர்‌ தொடங்கி ஆறறிவுடைய 
ம்னிதன்‌ வரை, அவ்வவ்வின த்தைச்‌ சேர்ந்தவற்றை 
விளக்கியுள்ளார்‌. மேலே கண்ட *ஒன்றறி வதுவே”? 
என்னும்‌ சூத்திரத்தில்‌, “கேரிதின்‌ உணர்ந்தோர்‌ 
'கெறிப்படுத்தினர்‌,” என்றார்‌. இவ்வாறு ஒன்று முதல்‌, 
ஆறு வரை அமைந்திருந்த காரணத்தை அவருக்கு 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 229 





முன்னரே ஆய்கந்தமைந்த ஈல்லோர்‌ அறிவுவழி நின்று 
ஆராய்ந்து, கெறிப்படுத்திக்‌ காட்டினார்கள்‌ என்பதே. 
யாகும்‌. அவர்கள்‌ அவ்வாறு கூறியதற்குக்‌ காரணம்‌ 
நம்மால்‌ ௩ன்கு விளங்கிக்கொள்ள முடியாது போயி 
னும்‌, அவை ஒன்றை ஒன்று பற்றி வளர்வதைக்‌ 
கண்கூடாகக்‌ காணும்‌ நாம்‌--ஒவ்வோர்‌ அறிவும்‌. 
வளர வளர, அவி்வுயிர்ப்‌ பொருள்கள்‌ மனிதனை 
கெருங்கி வருவதைக்‌ காணும்‌ நாம்‌--அவற்றின்‌ 
பொருத்தத்தை உணர்ந்துகொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
மேலும்‌ விளக்கம்‌ வேண்டின்‌, பேராசிரியர்‌ இச்ஜூத்‌. 
திர உரையில்‌ கூறியவாறு “வல்லார்‌ வாய்க்‌ கேட்‌ 
டுணர்க? என்று நாமும்‌ முடிக்கத்தான்‌ வேண்டும்‌. 
இவற்றின்‌ விரிவு பெருகும்‌. விவிலிய நூலில்‌ கூறும்‌ 
தோற்றக்‌ கூறுபாடுகளும்‌ சில வகையில்‌ இவற்றை. 
ஒத்திருத்தல்‌ காணலாம்‌.! 

இனி அந்த அறுவகை உயிர்த்தோற்றத்தை. 
ஆராய்வோம்‌. புல்லையும்‌ மரத்தைபும்‌ ஓரறிவுடைய 
உயிராகக்‌ குறிக்கின்றார்‌; அவற்றோடு கூடிய கிளைப்‌ 
பிறப்பும்‌ அத்தகையனவே எனவும்‌ காட்டுகின்றார்‌. 
இதற்கு - உரை எழுதிய பேராசிரியர்‌, ₹:: கிளைப்‌ 
பிறப்பு? என்பது கிளையும்‌ பிறப்பும்‌ என்றவாறு.. 
கிளையென்பன, புறக்காழும்‌ அகக்காழும்‌ இன்றிப்‌ 
புதலும்‌ கொடியும்‌ போல்வன. பிறப்பென்பன, 
மக்களானும்‌ விலங்கானும்‌ ஈன்ற குழவி ஓரறிவின 
வாகிய பருவமும்‌, எஞ்ஞான்றும்‌ ஒரறிவினவே 
யாகிய என்பில்‌ புழுவும்‌ இவை. இவை வேறு 
பிறப்பெனக்கொள்க,'? எனக்‌ குறிக்கின்றார்‌. எனவே, 
கிளையிலும்‌ பிறப்பிலும்‌ பலவற்றை உள்ளடக்கு 


1. சகோ. ரூரஹாா- 


330 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கின்றார்‌. அவர்‌. விளக்கம்‌ போற்றற்குரியது 
தான்‌. புதலும்‌--முட்புதரும்‌--கொடி வகையும்‌ தாவர 
'இனந்தான்‌) அவற்றை அப்பிறவியோடு சார்த்தல்‌ 
இயல்பு. ஆனால்‌, குழவியையும்‌, கன்றையும்‌, புழுவை 
யும்‌ சேர்த்தல்‌ எப்படி என்று கேட்கலாம்‌ அன்றோ : 
அதையும்‌ உரையாசிரியர்‌ விளக்குகின்றாரே! புழு 
மர இனத்தைச்‌ சேர்ந்தது அன்றாயினும்‌, அது 
வும்‌ உற்று அறியும்‌ ஓரறிவுடைய உயிரன்றி 
வேறன்றே? ஆகவே, அதுவும்‌ இவ்வி த்தில்‌ சேர்க்கப்‌ 
படவேண்டுவதுதானே? மற்றைய குழவியும்‌ குட்டியும்‌ 
குஞ்சும்‌ எப்படி இவ்வினமாகலாம்‌? குழந்தை மனிதப்‌ 
பிறவிதான்‌. அது பிறந்ததும்‌ ஆறறிவையும்‌ 
பெற்றது என்று யாராவது கூறுவார்களா £ அது: 
அழைத்தால்‌ கேட்டுப்‌ பதில்‌ உரைக்குமா? வாய்‌ 
திறந்து பேசிச்‌ ௬வைக்குமா? மணப்‌ பொருளை 
நுகர்ந்து மகிழுமா ! மகிழாதன்றே £? ஆகவே, அது 
வும்‌ அறிவு குறைந்த ஒன்றுதான்‌. குழந்தையைப்‌ 
“பச்சை மண்‌? என்று இன்றும்‌ வீட்டில்‌ கிழவிகள்‌ 
(பேசிக்கொள்வதை அறியோமா! ஆகவே மண்‌ 
ணைப்‌ போன்று ஒன்றும்‌ அறியாத குழந்தை என்ப 
தைத்தான்‌ இவர்‌ ஓரறிவுடைய பிறவியில்‌ அடக்‌ 
கிப்‌ பேசுகின்றார்‌. பிற விலங்கின்‌ குட்டிகளும்‌ பற 
வையின்‌ குஞ்சுகளும்‌ இவ்வாறே எண்ணப்படுகின்‌ 
றன. இவ்வளவு நுணுக்கமாக உயிர்‌ த்தோற்ற 
வளர்ச்சி பற்றி இன்றைய மேனாட்டு ஆய்வாளர்‌ இன்‌ 
னும்‌ காணவில்லை எனலாம்‌. 


இப்படியே இரண்டறிவு தொடங்கி, ஆறறிவு 
வரை உள்ள பிற உயிர்களையும்‌ காணலாம்‌. இவ்வ 
றிவு ஒன்றோடொன்று சேரும்‌ போது, சேரும்‌ அனைத்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 231 





தும்‌ நீங்காது செறிந்திருந்தால்தான்‌ அப்பிறவி சிறப்‌ 
படைந்ததாக மிளிரும்‌. பின்னது சேரும்‌ போது 
முன்னது நீங்கின்‌ பயனில்லை. அதனாலேதான்‌ ஒவ்‌ 
வோர்‌ அறிவையும்‌ குறிக்கும்‌ போது * முன்னையவற்‌ 
றோடு? என்று மறவாது தொல்காப்பியர்‌ குறிக்கின்‌ 
றார்‌. மனிதன்‌ ஆறறிவும்‌ பெற்றவன்‌. ஆறாவது 
அறிவாகிய மனன்‌ வழிப்‌ பெற்ற அறிவினை அடைந்த 
போதிலும்‌, அவன்‌ பிற செவி அல்லது நா அறிவு 
குறைந்திருப்பானாயின்‌, முற்றிய அறிவுடையவன்‌ 
ஆகமாட்டானே! எனவே, ஒன்றைப்‌ பெறும்போது 
மற்றொன்று குறையின்‌, அது அறிவு பெற்ற உயிர்‌ 
வளர்ச்சியாகமாட்டாது. இவ்வாறே ஒவ்வோர்‌ இன 
உயிரைப்‌ பற்றியும்‌ அவற்றைச்‌ சேர்ந்த கிளை பிறப்பு 
முதலியன பற்றியும்‌ பேராசிரியர்‌ ஒவ்வொரு சூத்தி 
ரத்தும்‌ விளக்கிக்‌ காட்டிக்கொண்டே செல்லல்‌, அறிந்து 
இன்புறற்பாலதாகும்‌. அவர்‌ மக்களைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ ஒன்று இங்கு கோக்கற்பாலது. 


விலங்குகளோடு மாக்கள்‌ என்ற ஒரு பிரிவை 
ஐயறிவுடைய உயிராகக்‌ குறிக்கின்றார்‌. எனவே, மனி 
தரிலும்‌ ஐயறிவுடையவர்‌ உள்ளனர்‌ என்பது ஈன்கு 
தெரிகின்றது. மாக்கள்‌ எனப்படுவார்‌ மன உணர்ச்சி 
இல்லாதவர்‌ என்பர்‌ உரையாசிரியர்‌. பின்பு மக்கள்‌ 
என்ற பகுப்பில்‌, பிறவும்‌ என்ற தொகுதியில்‌ பிறப்‌ 
பால்‌ ஒன்று சேர்க்கப்படுவனவற்றுள்‌ * குரங்கு முதலா 
கிய விலங்கினுள்‌ அறிவுடையன எனப்படும்‌ மன 
உணர்வுடையன உளவாயின்‌, அவையும்‌ ஈண்டு ஆற 
றிவுயிராய்‌ அடங்கும்‌ என்பது, ? என்று காட்டுகின்றார்‌ 
உரையாசிரியர்‌. எனவே, இவற்றின்‌ வழி வெறுக்‌ 
தோற்றத்தால்‌ மட்டுமன்றி, மன உணர்வாலேயே 


232 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கடைசி அறிவு கூறிய ஆறறிவுடைமையை உற்று 
கோக்க வேண்டுமென்பது பெறப்படும்‌. இக்கருத்தை 
எண்ணித்தான்‌ போலும்‌ ஆசிரியர்‌ திருவள்ளுவனாரும்‌, 


* விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 
கற்றா₹ராடு ஏனை யவர்‌, ? 


என்று கற்றவரை மக்களாகவும்‌, மற்றவரை விலங்கா 
கவும்‌ பிரித்‌ துள்ளார்‌! எனவே, தோற்றத்தால்‌ மட்டும்‌ 
மனிதனாக வாழ முடியாது என்பதும்‌, மன உணர்‌ 

“ஹாரகிய உள்ளுணர்வும்‌ பொருந்தியதே ஆறறிவுடைய 
மக்கட்கு அழகாகும்‌ என்பதும்‌ தேற்றம்‌. அப்படியே 
விலங்கினத்தில்‌ குரங்கு மனிதத்‌ தன்மையைப்‌ 
பெறக்கூடும்‌ என ஆசிரியர்‌ காட்டுகின்றார்‌. தோற்‌ 
றத்தால்‌ மனிதத்‌ தன்மையில்‌ மாறுபட்டிருப்பினும்‌, 
உற்று அறிதலானும்‌, உணர்வானும்‌ மனன்‌ உணர்வு 
பெற்ற அந்த விலங்காகிய குரங்கும்‌ மனித இனத்தில்‌ 
அடங்கும்‌ என்பதை அன்றே உரையாசிரியர்‌ காட்டி 
யுள்ளார்‌. இன்று ஈம்‌ காட்டில்‌ குரங்குகளைக்‌ கொண்டு 
மனிதனிலும்‌ மேலாகச்‌ செயலாற்றும்‌ திறங்களைப்‌ 
பார்க்கும்‌ ஈமக்கு இது, எவ்வளவு உண்மை என்பது 
புலனாகின்றது. மேலும்‌, இந்த அடிப்படையிலேதான்‌ 
போலும்‌ மேலை நாட்டு உயிர்‌ நூற்புலவனாகிய * டார்‌ 
வின்‌ ? என்பான்‌ மனிதன்‌ குரங்கிலிருந்து தோன்றிய 
வன்‌ என எழுதிச்‌ சென்றான்‌ என்று நினைக்க வேண்டி 
யுள்ளது. 


குரங்கிலிருந்து மனிதன்‌ தோன்றினான்‌ என்பது 
இறுதியாக அவர்கள்‌ கண்ட முடிவு. ஆனால்‌, அதற்கு 
முன்‌ உயிர்த்தோற்றம்‌ எப்படி உண்டாயிற்று என்று 


உயிர்த்தோற்ற ஊளர்ச்சி 233 


ஆராய்கின்றவர்‌ பலர்‌. எட்வர்டு கிளாட்‌ என்பார்‌ தம்‌ 
 உயிர்த்தோற்றம்‌ * என்னும்‌ நூலில்‌ ' உயிர்‌ எவ்வாறு 
தோன்றி வளர்ச்சியுற்றது என்பதைக்‌ காட்டியுள்ளார்‌. 
இவர்‌ நூல்‌ 1888இல்‌ வெளியிடப்‌ பெற்றதாகும்‌. ஆனால்‌, 
அதற்குப்‌ பிறகு ஏறக்குறைய முக்கால்‌ நூற்றாண்‌ 
டாக அறிஞர்கள்‌ அவ்வுயிர்த்தோற்றம்‌ பற்றி 
ஆராய்க்துகொண்டே தானிருக்கின்ளார்கள்‌. ஓரளவு 
அவர்கள்‌ ஒரு வகையான முடிவினைப்‌ பெற்றிருக்கின்‌ 
றார்கள்‌ என்றாலும்‌, திட்டமாக அவர்கள்‌ வரையறுத்து 
முடிவு கட்டவில்லை என்றே சொல்லலாம்‌. உலகத்‌ 
தோற்றுத்துக்குக்‌ கூறிய அனைத்தும்‌ உயிர்த்தோற்‌ 
றத்துக்கும்‌ பொருந்தியனவாகும்‌. 

உலகம்‌ சூரியனிலிருந்து பிரிந்து வீழ்ந்த பொறி 
தான்‌ என்றால்‌, . அந்தக்‌ கொடிய நெருப்பில்‌ அந்த 
ஆதிகாலத்தில்‌ யார்தான்‌ வாழ்ந்திருக்கக்‌ கூடும்‌ 2 
நிலம்‌ மிக வெம்மையாய்‌ இருந்த அந்த நாளில்‌ எந்த 
அறிவுடைய உயிரும்‌ இருந்திருக்க முடியாது. அனைத்‌ 
தும்‌ நெருப்பில்‌ அற்று ஒழியும்‌ என்பது கண்கூடு. 
எனவே, உலகம்‌ உதிர்ந்து நெடுங்காலத்துக்குப்‌ பின்‌ 
னரே நிலம்‌ வாழ்வுக்கு ஏற்றது என்ற நிலையில்‌ 
குளிர்ந்த பிறகுதான்‌ உயிர்கள்‌ ஒவ்வொன்றுகத்‌ 
தோன்‌ றியிருக்க வேண்டும்‌, இன்று உயிர்‌ வாழ்வுக்கு 
ஏற்றதாய்‌ இல்லாம்ல்‌ மிகக்‌ கொடிய குளிர்ப்‌ பிரதேச 
மாய்‌ உள்ள வடதென்துருவங்களில்‌ ஒரு: காலம்‌ 
வெம்மை ஒளி கான்றுகொண்டிருக்திருக்குமன்றோ £ 
அச்சூடு தணிந்து, இன்றைய நில ௩டுக்கோடு பெறும்‌ 
வெம்மையை அக்தத்‌ துருவங்கள்‌ பெற்றிருந்த காள்‌ 
ஒன்று இருந்திருக்கத்தானே வேண்டும்‌ £ ஆகவே, 

1. 103 01 மகார, நரந்ற ரகம ரூறற. 

15 


234 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அக்நிலையில்‌ முதல்‌ முதல்‌--கெடுங்காலத்துக்கு முன்‌ 
அங்கே உயிரினங்கள்‌ தோன்றி வாழ்ந்துள்ளன 
என்கின்றனர்‌ ஆய்வாளர்‌. இரு துருவங்களிலும்‌ வட 
துருவத்திலேதான்‌ உயிர்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌ 
என்பர்‌. எனினும்‌, அதற்குக்‌ காரணம்‌ காட்ட இயல 
வில்லை. அந்த வடதுருவத்தில்‌ தோன்றிய உயிரி 
னம்‌, நாள்‌ செல்லச்‌ செல்ல நிலத்தின்‌ பிற பகுதிகள்‌ 
குளிர்ச்சி அடைய அடைய, அந்த இடங்களில்‌ பரவி 
வளர்ச்சியடைந்திருக்கக்‌ கூடும்‌. ஒரு வேளை தென்‌ 
_துருவத்தும்‌ உயிர்த்தோற்றம்‌ இருந்து, அருகே பெரு 
நிலப்பரப்பு ஒன்றும்‌ இன்மையினாலும்‌, அகன்றாழ்ந்த 
கடல்களைக்‌ கடக்க முடியாமையாலும்‌, தோன்‌ றிய உயிர்‌ 
கள்‌ வெம்மை மாறிக்‌ குளிர்‌ மிகமிக அப்படியே 
அங்கேயே அழிக்‌ துவிட்டனவோ என்று எண்ணவும்‌ 
இயலும்‌. எப்படியாயினும்‌, நிலம்‌ தோன்றி நெடுங்‌ 
காலத்திற்குப்‌ பிறகே, அதன்‌ வெம்மை மாறி மாறித்‌ 
தண்மை உண்டாக உண்டாக உயிர்த்தோற்றமும்‌ 
சிறிது சிறிதாக உண்டாயிற்று என்பதை அனைவரும்‌ 
ஏற்றுக்கொள்ளுகின்‌ றனர்‌. 


அத்தோற்ற நாளிலே உயிர்கள்‌ எப்படி. இருந்தன 
என்‌ பதைப்‌ பலர்‌ பல வகையாக ஆராய்கின்றனர்‌. உயிர்‌ 
அணுக்கள்‌ அப்படியே இங்கும்‌ அங்கும்‌ காற்றும்‌ 
நெருப்பும்‌ அலைக்க, அலைக்‌ துகொண்டே. நெடுங்காலம்‌ 
இருந்து, பின்னர்த்தான்‌ அசைவு பெறத்‌ தொடங்கின 
என்பர்‌. அப்போது அந்த உயிர்களுக்கு ஒரு வேளை 
முதல்‌ அறிவு தோன்றியிருக்கக்‌ கூடும்‌. ₹*அமீபா ? ! 
என்று அதை ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள்‌ வழங்கி 


ழ்‌, கரம௦ல்க 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 235 
தட அல ப கட்‌ என்ட அலி தத்தத்‌ ககக வ வைம வல அக்கை யவ்களக்‌ 


யுள்ளார்கள்‌. உயிர்த்தோற்றத்திற்கு முன்‌ எத்த 
னையோ ஊழிகளும்‌ மாற்றங்களும்‌ ௩டைபெற்றிருக்கக்‌ 
கூடும்‌. ஆனால்‌, அவற்றினாலெல்லாம்‌ உயிர்களுக்கு 
எவ்வித மாற்றமும்‌ கெடுதியும்‌ இல்லை. என்ளுலும்‌, 
உயிர்‌ தோன்றிய காளிலிருந்து நிலத்தில்‌ கேரும்‌ 
மாற்றம்‌ ஒவ்வொன்றும்‌ ஓரளவு உயிர்த்தன்மைகளை 
யும்‌ மாற்றிக்கொண்டே வந்தது என்பது உண்மை. 
இவ்வாறு தோன்றிய உயிர்‌, முதலில்‌ பிறந்தது 
கீரிலா நிலத்திலா என்ற ஆராய்ச்சி ஒருவாறு முடிவு 
பெற்றுவிட்டது. நிலத்துக்கு முன்னர்த்‌ தோன்றியது 
கீரானமையானும்‌, நிலத்தினும்‌ நீர்‌ விரைவில்‌ தண்மை 
அடையும்‌ தன்மைத்தாதலானும்‌, உயிர்ப்பொருள்கள்‌ 
நீரிலேயே முதலில்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. இவ்‌ 
வுயிர்த்‌ தோற்றங்கள்‌ அனைத்தும்‌ நிலத்தன்மையிலோ 
அன்றி நீர்த்தன்மையிலோ சூரியனது ஒளிக்‌ கதிர்கள்‌ 
பொருந்தும்‌ வகையிலேதான்‌ அமைகின்றன என்பர்‌. 
இன்றும்‌ அது உண்மையாகக்‌ காண்கின்றது. சூரிய 
ஒளியில்‌ உள்ள செடிகள்‌ அவ்வொளி பரவா இடத்தில்‌ 
இருப்பனவற்றைக்காட்டிலும்‌ ௩ன்கு செழித்து வளர்‌ 
வதைக்‌ காண்கின்றோம்‌. ஒளி, உலகப்‌ பரப்பில்‌ உள்ள 
உயிர்‌ அணுக்களின்‌ சேர்க்கை மூலமே தன்‌ தோற்‌ 
“த்தை உலகுக்கு அளிக்கின்றது. மூல உயிர்‌ அணுக்‌ 
கள்‌ ' எத்துணைக்‌ காலம்‌ உலகில்‌ வடிவும்‌ தன்மையும்‌ 
பெறாமல்‌ உலவிக்கொண்டிருந்தன என்பதை இன்னும்‌ 
கணக்கிடவில்லை எனலாம்‌. அந்த உயிர்‌ அணுக்கள்‌ 
செறிந்தும்‌ கூடியும்‌, வளர்ந்தும்‌ பிரிந்தும்‌ பல வேறு 
வகையில்‌ பல காலம்‌ உலகில்‌ உலவியிருக்கக்கூடும்‌. 
அந்த உயிர்‌ அணுவின்‌ அசைவுக்கும்‌ அமைப்புக்கும்‌ 
நிலத்தைக்காட்டிலும்‌ நீரே ஏற்றதாயும்‌ அமைந்திருக்‌ 
1. வெ டண்‌ அகவை வனை 


236 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கும்‌. அந்த உயிரணுக்கள்‌ தத்தம்‌ பிரிவாலும்‌, சேர்க்‌ 
கையாலும்‌, பிற இயல்களாலும்‌ ஒன்றையொன்று 
பற்றிக்கொண்டு முதல்‌ முதலாக உயிர்த்தோறு்‌ 
றத்தை உலகுக்குப்‌ புலப்படுத்தியிருக்க வேண்டும்‌. 
அந்த உயிர்‌ அணுக்கள்‌ அன்றுதொட்டு இன்று வரை 
உயிர்‌ வாழும்‌ எல்லாப்‌ பொருள்களிலும்‌ நிறைந்துள்‌ 
ளதை ஆய்வாளர்கள்‌ விளக்கிக்‌ காட்டியுள்ளார்கள்‌. 
ஒரு துளி இரத்தத்தில்‌ இத்தகைய உயிரணுக்கள்‌ 
பலப்பல நிறைந்துள்ளன. ஆனால்‌, அந்த முதல்‌ அணுக்‌ 
கள்‌ இருந்த நிலையிலேதான்‌ இவையும்‌ இருக்கின்றன 
என்று கூற. முடியாது. இந்தக்‌ கோடிகோடியாகிய 
ஆண்டுகளுக்குள்‌ உயிர்த்தோற்றம்‌ எத்தனை எத்த 
னையோ வகைகளில்‌ மாறுபாடுற்று வளர்ந்தமை 
போன்றே, அவ்வுயிர்‌ அணுக்களும்‌ மாற்றமும்‌ பிறவும்‌ 
பெற்றிருக்க வேண்டும்‌. எப்படியோ, அசையும்‌. 
பொருள்களாய்‌ இருந்த உயிர்‌ அணுக்களே, இன்று 
அவற்றின்‌ தன்மையையும்‌, தோற்றத்தையும்‌, வளர்ச்சி 
யையும்‌ ஆராயும்‌ மனிதனாக மாறி--பல கோடி. ஆண்டு 
களுக்குப்‌ பின்‌--இவ்வுருவம்‌ பெற்றிருக்கிறது என்பது; 
தெளிவாகின்றது. 

இந்த உயிர்‌ வளர்ச்சி, காலத்தால்‌ சிறப்புறுகின்‌ற 
தென்றே சொல்லலாம்‌. அறிவாலும்‌ இது சிறப்புறு 
கின்‌ றதென்பர்‌. மற்றும்‌, அறிவு குறைந்த உயிர்களின்‌ 
தோற்றத்திற்கும்‌ வளர்ச்சிக்கும்‌ உள்ள கால வேறு 
பாடு மிக அதிகம்‌. ஆனால்‌, அறிவு வளர்ச்சி பெற்ற: 
வற்றுள்‌ அத்துணை வேறுபாடு காண இயலாது. 
காலத்தால்‌ மட்டுமன்‌ றி, இன்றைய காட்சியிலும்‌ இவ்‌ 
வேறுபாடு காண இயலும்‌, முதல்‌ உயிர்கள்‌ என்று 
காட்டும்‌ மரம்‌ முதலிய தாவர இனமும்‌, ' மீன்‌ முதலிய 
£ீர்‌ வாழ்வனவும்‌ தம்‌ இனப்‌ பெருக்கத்தை அமைத்துக்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 237 


கொள்ளும்‌ வழியைக்‌ காணல்‌ வேண்டும்‌. ஒரு மரத்தில்‌ 
உள்ளவை எத்தனையோ மலர்கள்‌, காய்கள்‌, கனிகள்‌. 
அவற்றுள்‌, ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு மரமாக மாற 
வேண்டும்‌! அங்ஙனம்‌ மாறுபாடு ஈடைபெறுகிறதா ? 
இன்னம்‌ ஆல்‌ அரசு போன்றுள்ள பலவற்றின்‌ ஒரு 
பழத்துள்‌ எத்தனை ஆயிரம்‌ ஆயிரம்‌ விதைகள்‌ அடங்கி 
யுள்ளன ! அத்தனையும்‌ தம்‌ அன்னை மரத்தின்‌ அடி 
ஒற்றி வளர்ந்து வருகின்றனவா? இல்லையே! அவற்‌ 
றுள்‌ பெரும்பாலன அழிவு பெற, எங்கோ ஒரு சில 
தானே வேரூன்றி மரமாக வளர்கின்றன? அதைப்‌ 
போன்றே நீரில்‌ வாழும்‌ மீன்‌ இனமும்‌ அமைகின்றது: 
ஒவ்வொரு. முறையிலும்‌ மீன்‌ எத்தனையோ இலட்சக்‌ 
கணக்கான முட்டைகளை இடுகின்றது. ஆனால்‌, 
அவற்றுள்‌ ஆயிரத்துள்‌ ஒன்றுகூட உருவுற்று'வளர்வ 
தில்லையே ! எனவே, முதல்‌ உயிர்களெல்லாம்‌ தம்‌ 
இனத்தை வளர்க்கப்‌ பெருவாரியாகத்‌ திட்டம்‌ தீட்டி 
யது போன்று கருவுயிர்த்தன என்றும்‌, எனினும்‌ காலம்‌ 
அதை அப்படி வளரவொட்டாது தடுத்து நிறுத்தி ஓர்‌ 
அளவிலேயே அவற்றின்‌ வளர்ச்சியை அமைத்ததென்‌ 
றும்‌ அறிய இடமுண்டன்றோ! இவ்வாறு வளர்ந்த 
மரமும்‌ மீனும்‌ பின்னும்‌ காலப்‌ போக்கில்‌--உயிர்‌ 
வளர்ச்சி நிலையில்‌, பலப்பல உயிர்களாக--உயிர்ப்‌ 
பொருள்களாக--உருப்பெறலாயின. 

பின்‌ வரும்‌ சிதலும்‌ எறும்பும்‌ தும்பியும்‌ வண்டும்‌ 
மீனைப்‌ போன்றும்‌, ஆலம்பழத்தைப்‌ போன்றும்‌ அத்‌ 
துணைப்‌ பேரளவில்‌ இனப்பெருக்கம்‌ செய்ய முயலா 
விடினும்‌, அவற்றின்‌ அடுத்தபடியாக அமைகின்றன . 
எனினும்‌, அவற்றுள்ளும்‌ பெரும்பான்மை அழிந்‌ 
தொழிய, சில சிலவே நிற்கின்றன. அந்த எல்லையைத்‌ 
தாண்டி விலங்கினத்திற்கு வருவோமாயின்‌, அவை 


238 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஒரு சிலவற்றை ஈனுகின்றன. பன்றியும்‌, காயும்‌, 
பூனையும்‌, பிறவும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பல குட்டிகளை 
ஈனுவதை நாம்‌ அறிவோம்‌, ஆனாலும்‌, அவற்றின்‌ 
எண்ணிக்கை மீன்‌ முட்டையின்‌ எண்ணிக்கையிலோ, 
பழ விதையின்‌ எண்ணிக்கையிலோ ஆயிரத்தில்‌ 
அன்றி இலட்சத்தில்‌ ஒரு பகுதிகூட இராது என்பது 
உண்மைதானே ? ஆகவே, வரையறுக்கப்பட்ட ஓர்‌ 
எல்லையிலேதான்‌ அவை இனப்பெருக்கம்‌ செய்கின்‌ றன. 
எனவே, அவற்றுள்‌ அழிவு அதிகமாக ஏற்படுவ தில்லை, 
எங்கோ இரண்டொன்று கெட்டொழியப்‌ பெரும்‌ 
பாலன உயிர்‌ பெற்றே வாழ்கின்‌ றன. 


இறுதியாக யானை, மாடு முதலிய விலங்குகளைப்‌ 
போன்று அவற்றை ஒட்டி உணர்வு பெற்று ஓங்கிய 
மனிதரும்‌ முறைக்கு ஒரு கருவைத்தான்‌ பெற்றெடுக்‌ 
கின்றனர்‌. ஒரு பெண்ணுக்கு இரு குழந்தைகள்‌ பிறக்‌ 
தால்‌, அதை உலகம்‌ அதிசய கோக்கோடு காண்‌ 
கின்றது. அந்த அளவில்‌, ஒரு கருவில்‌ ஓர்‌ உயிர்‌ 
என்ற தத்துவத்தில்‌ மனிதர்‌ அமைந்துவிட்டனர்‌. 
ஆகவே, மனித தோற்றத்தில்‌ அழிவு என்பது மிகக்‌ 
குறைவு. பிறந்து உலக வாழ்க்கையில்‌ அமைந்து, 
பயன்‌ பெற்று முற்றிய பின்னர்த்தான்‌ மனிதர்‌ 
இயற்கை முடிவு எய்துகின்றனர்‌ என்பது நாம்‌ அறிந்த 
ஒன்று. இவற்றையெல்லாம்‌ கோக்க, தொல்காப்பியர்‌ 
வகைப்படுத்திக்‌ கூறிய அந்த உயிர்த்தோற்றத்தின்‌ 
வளர்ச்சி முறை முற்றும்‌ பொருத்தமாகத்தான்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பது தேற்றம்‌. 

முதலில்‌ நீரிலேதான்‌ உயிர்த்தோற்றம்‌ உண்டா 
யிருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. அதன்‌ 
காரணத்தை இன்றைய விஞ்ஞானிகள்‌ ஈன்கு கண்டு 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 239 


தெளிந்து காட்டியுள்ளார்கள்‌. நீரோ, நீர்‌ வாயு 
பிராண வாயு என்ற இரண்டின்‌ சேர்க்கையால்‌ 
அமைவதென்பதை மேலே கண்டோம்‌. உயிர்‌ வாழ்க்‌ 
கைக்குப்‌ பிராண வாயு இன்றியமையாது வேண்டப்‌ 
படுவதாகும்‌. அது நீரோடு கலந்து நீக்கமற நிறைந்து 
நிற்கின்ற காரணத்தினாலேதான்‌ அங்கே உயிர்த்‌ 
தோற்றம்‌ எளிதாயிற்று என்பர்‌. * நிலத்தில்‌ உயிர்க்‌ 
காற்றாகிய பிராண வாயு இல்லையோ?” எனின்‌, 
உண்டு என்றுதான்‌ கூற முடியும்‌. எனினும்‌, அதன்‌ 
அழுத்தம்‌ மிக அதிகமாகும்‌. முதலில்‌ தோன்றிய 
உயிர்‌ அணுக்களும்‌ (0௪/49) அவற்றை ஓட்டிய சிற்று 
யிர்களும்‌ அந்த அழுத்தம்‌ மிகுந்த பிராண வாயுவைத்‌ 
தாங்கும்‌ ஆற்றல்‌ பெற்றிருக்கவில்லை. எனவே, அவை 
நீரோடு எளிமையில்‌ கலந்துள்ள அந்தப்‌ பிராண வாயு 
வினால்‌ ஆரம்ப நாளில்‌ அக்கீரிலேயே தோன்றி 
வளர்ந்து வரலாயின. 


தோன்றிய அந்த உயிரணு நீர்‌ வாழ்‌ பொருளாய்‌ 
அமைந்திருந்தது. நீர்‌ வாழ்‌ மீனும்‌ நிலத்தில்‌ வாழ்‌ 
தாவரமும்‌ ஒரே காலத்தில்‌ தோன்றினவா, அன்றி 
முன்பின்‌ தோன்‌ றினவா என்பதைத்‌ திட்டமாக வரை 
யறுத்துக்‌ கூ.ற இன்றும்‌ விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்‌ 
முயல்கின்றனர்‌. அமெரிக்கா முதலிய காடுகளி 
லிருந்து வரும்‌ விஞ்ஞான இதழ்களில்‌ இவை பற்றிய 
கட்டுரைகள்‌ எப்போதாவது வெளி வருகின்றன. 
இரண்டும்‌ எவ்வாறு தோன்றின என்பதும்‌, எது முன்‌ 
என்பதும்‌ திட்டமாகக்‌ கூறப்படாவிடினும்‌, இரண்‌ 
டும்‌ ஒரே மூலப்‌ பொருளிலிருக்துதான்‌ தோன்றின 
என்பார்கள்‌ விஞ்ஞானிகள்‌. *ஹைடிரா ?! என்று அப்‌ 


1. றாக 0௦ாஙம௦ ௦ர்த் ரீ௦ா ந18றர்‌ கம்‌ ஊற்றாக! 14/6 


240 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பொருளைக்‌ குறிப்பர்‌. இவற்றின்‌ துணை கொண்டு 
கம்‌ தொல்காப்பியனார்‌ கருத்தை நாடின்‌, ஒருவாறு 
உண்மை புலனாகும்‌. அவர்‌ அதில்‌ புல்லையே முதல்‌ 
தோன்றியதாகக்‌ காட்டுகின்றனர்‌. அறிவு வளர்ச்சி 
யின்‌ கணக்குப்படி முதலாவது ஓரறிவுடைய உயிர்‌ 
களே தோன்றப்‌ பின்னர்‌ இரண்டறிவுடைய கடல்‌ 
வாழ்‌ உயிர்கள்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. ஒரு 
வேளை விஞ்ஞானிகள்‌ அந்த முடிவுக்கு விரைவில்‌ வரக்‌ 
கூடும்‌. 

புல்லும்‌ மரமும்‌ மற்றுமுள்ள தாவரங்களுங்கூட 
அனைத்தும்‌ ஒரே காலத்தில்‌ தோன்றின என்று 
கூறிவிட முடியாது. சிறு புல்‌ பூண்டுகள்‌ முதலில்‌ 
தோன்றி காளடைவில்‌ பெருமரங்களாய்‌ வளர்ச்சி 
யடைந்திருக்க வேண்டும்‌. அந்தத்‌ தாவர ஊழியின்‌ 
இறுதியிலே ஒரு பெருங்கடற்கொக்தளிப்பு உண்‌ 
டாகியிருக்கும்‌. பெரும்பான்மையான தாவரங்கள்‌ 
நிலத்தால்‌ மூடப்பட்டதாகிய அந்தக்‌ காலத்திலே 
தான்‌ நீர்‌ வாழ்‌ உயிர்கள்‌ பெருகியிருக்கக்‌ கூடும்‌. 
அவ்வாறு பேரூழியால்‌ நிலத்தில்‌ புதைக்கப்பட்ட 
தாவர வகைகளே இன்று நிலக்கரியாய்‌ மாறி. இன்‌ 
றைய உலகுக்குப்‌ பல வகையில்‌ பயன்படுகின்றன 
என்பர்‌ சிலர்‌. எது எப்படியாயினும்‌, தாவர வாழ்வும்‌ 
நீர்‌ உயிர்‌ வாழ்வும்‌ உலகில்‌ கெடுங்காலம்‌ நிகழ்ந்த 
பின்பே பிற உயிர்‌ வாழ்க்கை முறைகள்‌ தோன்றி 
யிருக்க வேண்டும்‌ என்பது மறுக்க முடியாத உண்மை, 
விஞ்ஞானிகள்‌, மீனினத்துக்குப்‌ பிறகு களர்வன 
தோன்றியிருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ கண்டுள்‌ 
ளார்கள்‌. நீரிலும்‌ நிலத்திலும்‌ கலந்து வாழும்‌ அக்த 
உயிர்ப்‌ பிராணிகள்‌ இன்றும்‌ வாழ்கின்றன. பாம்பு, 
ஆமை, சங்கு, நத்தை முதலியன அந்த இனத்தைச்‌ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 241 
லட தப தப வம்‌ பன கப ப்ட்‌ ப பப்ப ப ப ப பபப வட் ப ட ட பிட்ட்‌ 


சேர்ந்தவைதாமே ? இவை நீரிலும்‌ வாழ்கின்றன, 
நிலத்திலும்‌ ஊர்கின்றன. தொல்காப்பியனார்‌ இந்த 
இன த்தைத்தான்‌ ₹ நந்தும்‌ முரளும்‌ * எனக்‌ குறிக்கின்‌ 
ரர்‌ போலும்‌! மீனும்‌, நீரில்‌ வாழும்‌ உயிராயினும்‌, 
அது காலத்தால்‌ பிந்திய ஒரு வளர்ச்சியாய்‌ இருக்க 
லாம்‌. நந்தும்‌ இப்பியும்‌ தோன்றுமுன்‌ இருந்த கடல்‌ 
வாழ்‌ உயிர்களுக்கும்‌ இன்றைய கடல்‌ வாழ்‌ உயிர்‌ 
களுக்கும்‌ எத்தனையோ வேறுபாடுகள்‌ இருந்திருக்கக்‌ 
கூடும்‌. மீனை, நந்து இப்பிக்கு முன்‌ கூற முடியா 
தன்றோ? அவை கண்ணறிவு பெற்றனவாயும்‌ உள்ள 
னவே ! எனவேதான்‌ மரத்தை அடுத்து, ஈத்தையை 
யும்‌ இப்பியையும்‌ தொல்காப்பியர்‌ கூறுகின்றார்‌. 
மீன்‌ இனம்‌ பின்‌ வரும்‌ பிற இனங்களின்‌ கிளையிலேயும்‌ 
பிறப்பிலேயும்‌ அடங்கும்‌ போலும்‌ ! 

தரையில்‌ ஊர்ந்தும்‌, நீரில்‌ நெளிந்தும்‌ செல்லும்‌ 
அத்தகைய பாம்பு நத்தை முதலிய உயிரினங்கள்‌ 
நெடுங்காலம்‌ வாழ்ந்த பின்‌, பறப்பனவும்‌, நடப்பனவு 
மாகிய பிற பறவைகளும்‌ விலங்கினங்களும்‌ ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகத்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு 
தோற்றத்திற்கும்‌ மாற்றத்திற்கும்‌ இடையே ஊழிகள்‌ 
பலப்பல கழிந்திருக்க வேண்டும்‌. விலங்குகள்‌ ஒன்‌ 
றன்‌ பின்‌ ஒன்றாக வளர்ச்சி பெற்றிருக்க்‌ வேண்டும்‌. 
இவற்றின்‌ தோற்ற வளர்ச்சிகளையெல்லாம்‌ பலப்பல 
ஆராய்ச்சியாளர்கள்‌ ஆராய்ந்து நன்கு எழுதிப்‌ பல்‌ 
வேறு : நூல்களில்‌ வெளியிட்டிருக்கின்றார்கள்‌. அவற்‌ 
றையெல்லாம்‌ ஆழ்ந்து ஆராய முற்படுவோமாயின்‌, 
நாம்‌ எடுத்த பொருளைப்‌ பற்றி எழுதுவது தடைப்‌ 
பட்டு நிற்கும்‌ என்பது திண்ணம்‌. அவை பற்றியெல்‌ 
லாம்‌ இன்னும்‌ தலிழில்‌ எழுதப்படவில்லை என்பது 
உண்மைதான்‌. உயிர்த்தோற்றங்களைப்‌ பற்றிய குறிப்‌ 


242 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





புக்கள்‌ இங்கொன்றும்‌ அங்கொன்றுமாக மேலே 
கண்டபடி நூல்களில்‌ வருவதைத்‌ தவிர்த்து, தனியாக 
உயிர்த்தோற்ற நிலைகளையும்‌, அதன்‌ வளர்ச்சியையும்‌, 
வளர்ச்சியில்‌ நேரும்‌ பல்வேறு மாறுதல்களையும்‌ விளக்‌ 
கிக்‌ காட்டும்‌ நூல்கள்‌ தமிழில்‌ இல்லாமை ஒரு பெருங்‌ 
குறைதான்‌. எனினும்‌, அவ்வகை நூல்கள்‌ ஆங்கிலத்‌ 
தில்‌ காள்தோறும்‌ பெருகிக்கொண்டே வருவதை 
யாவரும்‌ அறிவர்‌. ஆங்கில அறிவும்‌, அருந்தமிழ்‌ 
ஆர்வமும்‌, பணியில்‌ விருப்பமும்‌ கொண்ட நல்ல அறி 
ஞர்கள்‌ இத்துறையில்‌ கருத்திருத்தி, இவை பற்றிய 
நூல்களைத்‌ தமிழில்‌ கொண்டு வருவார்களாயின்‌, 
அவர்களுக்கும்‌ நாட்டுக்கும்‌ ஒருசேரப்‌ பயன்‌ உண்டு 
என்பது தெளிவு. காம்‌ இத்துறையை இந்த அள 
வோடு நிறுத்திக்கொண்டு, இனி மனிதனின்‌ தோற்‌ 
றத்தையும்‌, அவன்‌ வளர்ந்து வாழ்வை வளம்படுத்‌ 
தும்‌ விதத்தையும்‌ காணல்‌ வேண்டும்‌. 


விலங்கின அமைப்பின்‌ எல்லையில்‌ தோன்‌ றியவன்‌ 
மனிதன்‌. மேலை காட்டு ஆராய்ச்சியாளரான * டார்வின்‌ ' ! 
கொள்கைப்படி. மனிதன்‌ குரங்கிலிருந்து தோன்றி 
னான்‌ என்பர்‌. பலர்‌ இத்துறையில்‌ தம்‌ கருத்தைச்‌ 
செலுத்தி நல்ல ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டுள்ள 
னர்‌. ௩ம்‌ தொல்காப்பியரும்‌ *மாவும்‌ மாக்களும்‌ £ 
பிணைக்கத்‌ தக்கன என்னும்‌ அளவில்‌ குறித்துச்‌ 
செல்கின்றார்‌ ஆகவே, இது பற்றி யாருக்கும்‌ ஐயம்‌ 
எழ இடமே இல்லை. : மனித வளர்ச்௪ 13 என்ற ஆங்கில 
நூலில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ மனிதனது ஒவ்வோர்‌ உறுப்‌ 
பும்‌ எப்படி விலங்கினத்‌ திலிருந்து வேறுபட்டு 


வை வை அ அ அ அப ப அ அ பப 
1. நிகாரர் 


2. 77901111௦0 ௦7 நஹ 


உயிர்த்தோற்ற வளர்ச்சி 243 





வளர்ச்சி அடைந்தது என்பதைக்‌ காட்டுகின்ளுர்‌. உறுப்‌ 
புக்களில்‌ மட்டும்‌ மாற்றம்‌ காண்பதோடு உணர்வு 
பிறக்கும்‌ மனத்தோற்றத்தையும்‌ மனிதப்‌ பண்பாட்‌ 
டின்‌ மாற்றமெனத்‌ தொல்காப்பியர்‌ குறித்துள்ளார்‌ ;: 
* ஆறறிவதுவேஅவற்றொடு மனணே,' என்று காட்டி, 
அந்த மன அறிவே மனிதனை மற்றவற்றிலிருக்து. 
பிரித்துக்‌ காட்டுகிறது என்பதையும்‌ விளக்கிவிட்டார்‌. 
* உறுப்பு ஒத்தல்‌ மக்களொப்பன்ளுல்‌, ? என்ற வள்ளு. 
வர்‌ வாக்கும்‌ அது பற்றி எழுந்ததாய்‌ இருக்கலாம்‌. 
எனவே, மனிதன்‌ பிற உயிரினத்தைப்‌ போன்று 
உறுப்புக்களைப்‌ பெற்றதோடு மனமும்‌ பெற்றவனா. 
கின்றான்‌. நீரில்‌ நீந்தியும்‌ கெளிந்தும்‌ வாழ்ந்து, தரை 
யிடைத்‌ தவழ்ந்தும்‌ ஊர்ந்தும்‌ வளர்ந்து, எட்டுக்கும்‌. 
எட்டுக்கும்‌ மேற்பட்டும்‌ கால்களைப்‌ பெற்றுக்‌ குறுநடை 
யிட்டு, பின்‌ நான்கு கால்களால்‌ விலங்காகி ௩டந்து,. 
இன்று இறுதியில்‌ இரு காய்களால்‌ ௩டக்கும்‌ மனிதன்‌, 
மற்றவற்றினும்‌, தான்‌ வேறுபட்டவன்‌ என்பதைத்‌. 
தன்‌ மன அறிவு மூலமே எடுத்துக்‌ காட்டுகின்றான்‌. 
அவனது வளர்ச்சியையும்‌ வாழ்க்கையையுமே நாம்‌. 
அறிதல்‌ வேண்டும்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌ நீரிலும்‌ நிலத்திலும்‌ 
உயிர்கள்‌ எவ்வெவ்வாறு தோன்றின என்பதும்‌, 
அவற்றின்‌ தோற்றக்காலங்கள்‌ எவ்வெவ்வாறு அமைக்‌: 
தன என்பதும்‌, அவ்வுயிர்த்தோற்றங்களைத்‌ தமிழ்‌. 
இலக்கியங்களும்‌ தொல்காப்பியமும்‌ எவ்வெவ்வாறு 
வரையறுத்து விளக்குகின்றன. என்பதும்‌, எல்லா 
உயிர்க்கும்‌ இன்பம்‌ பெறும்‌ இயல்பு உண்டு என்பதும்‌, 
உயிர்‌ வளர்ச்சி அடைய அடைய, அதன்‌ அறிவும்‌ 
வளர்ச்சியடைகின்‌ றதெண்பதும்‌, உயிர்த்தோற்ற காள்‌ 


244 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





களை இவ்வளவு என வரையறுக்க முடியாவிடினும்‌ 
உயிர்கள்‌ எப்படிக்‌ கால எல்லையில்‌ ஒன்றையொன்று 
யற்றிப்‌ பெருகின என்பதும்‌, அறுவகை அறிவு 
எவை எவை என்பதும்‌, அவற்றைப்‌ பெற்ற உயிர்கள்‌ 
எவை எவை என்பதும்‌, அவை அவ்வவ்வறிவுகள்‌ 
மூலம்‌ எவ்வாறு ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருகின்‌ 
றன என்பதும்‌, அவற்றின்‌ இறுதியிலே விலங்காகிய 
குரங்கிலிருந்தே மனிதன்‌ தோன்றினான்‌ என்பதும்‌, அம்‌ 
மனிதன்‌ அந்தப்‌ பிற உயிரினங்களை உறுப்புக்களால்‌ 
ஒத்தவனாயினும்‌, மன ௮றிவால்‌ அவற்றினும்‌ வேறு 
பட்டவன்‌ ஆகின்றான்‌ என்பதும்‌, அதனாலேயே 
மனிதன்‌ அனைத்தினும்‌ மேலானவனாய்‌ விளங்குகின்‌ 
றான்‌ என்பதும்‌ ௩ன்கு புலனாகின்றன. இனி அம்மனித 
னின்‌ வளர்ச்சியையும்‌ வாழ்வையும்‌ காண்‌ போம்‌. 


3. மனித வாழ்க்கை 








ஆதி மனிதன்‌ விலங்குகளிலிருக்து வேறுபட்டுத்‌ 
தனித்‌ தன்மையெய்திப்‌ பிறந்துவிட்டானாயினும்‌, 
விஞ்ஞானிகள்‌ தங்கள்‌ ஆராய்ச்சிக்காக அவனை வில்ங்‌ 
கினத்தில்‌ சேர்த்தேதான்‌ வைத்துள்ளார்கள்‌. அவன்‌ 
பூனை, காய்‌, குதிரை, ஆடு மாடுகள்‌ போன்றே பிறந்து, 
தாய்‌ முலைப்பாலுண்டு வளர்ந்து வருகிறான்‌. அவ்‌ 
வினத்தின்‌ வழிச்சார்த்தி அவன்‌ ₹ மம்மல்‌? ! என்றே 
வழங்கப்பெறுகின்றான்‌. அவ்விலங்கினத்தில்‌ அவன்‌ 
பெரும்பாலும்‌ குரங்கைச்‌ சார்ந்தவன்‌ என்பது அனை 
வரும்‌ ஏற்றுக்கொண்ட கருத்து. தோற்றத்தாலும்‌, 
பிறந்து பாலுண்டு வளர்வதாலும்‌ மட்டுமன்‌ ஜி, இரத்‌ 
தத்தாலுங்கூட மனிதன்‌ வளர்ச்சி பெற்ற குரங்கினத்‌ 
தைச்‌ சேர்ந்தவன்‌ என்பதே ஆய்வாளர்‌ முடிவாய்‌ 
உள்ளது. ஆப்பிரிக்கா காட்டு வாலில்லாக்‌ குரங்கு. 
களைக்‌: கொண்டு அவர்கள்‌ செய்த சோதனையின்‌ 
முடிவே அது. 

1. நரிஹாராவ! 2. பேெ்றாறவா206 





-246 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





இம்மனிதனை விலங்கு என்றே கூறுவார்களெனி 
னும்‌, அவற்றினின்று பிரித்துச்‌ சமூகமாக வாழும்‌ 
மனித விலங்கு ! என்று இவனை வழங்குவார்கள்‌. உயி 
ரினங்களை ஆராய்ச்சி செய்யும்‌ அறிஞர்கள்‌ மனிதனை 
யும்‌ மற்ற உயிரினங்களோடு--சிறப்பாக விலங்‌ 
கினங்களோடு--அவற்றினும்‌ சிறப்பாகக்‌ குரங்கினங்க 
ளோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்கின்றார்கள்‌. அவர்‌ 
கள்‌ அவ்வாராய்ச்சி மூலம்‌ பெருவேறுபாடுகளைக்‌ கண்‌ 
டார்கள்‌ என்று சொல்ல இயலாது. மனிதனது ஆஜறிவு 
நிலைக்கேற்ற மூளை என்னும்‌ தன்மை மற்றவற்றினும்‌ 
'வேறுபட்டிருக்கக்‌ காணலாம்‌. இவ்வாறு மனிதனைப்‌ . 
பற்றி ஆராய்கின்ற ஆய்வாளர்கள்‌ பல வகையில்‌ 
அவன்‌ தோற்றத்தையும்‌, வளர்ச்சியையும்‌, வாழ்க்கை 
முறைகளையும்‌ ஆராய்ச்சி செய்கின்றார்கள்‌. அவற்றுள்‌ 
அறிஞர்‌ மூன்றினை முக்கியமாகக்‌ கொள்வர்‌. முதலா 
வது, மனிதனின்‌ உடற்கூறுகளையும்‌, அமைப்புக்களை 
யும்‌, அவ்வுடல்‌ பற்றிய பிறவற்றையும்‌ பற்றிய 
ஆராய்ச்சிகளைக்‌ காண்பது. இரண்டாவது, மனிதன்‌ 
"தோன்றிய காள்‌ முதல்‌ இன்று வரை வளர்ந்துள்ள 
வளர்ச்சியைக்‌ காண்பது. மூன்றாவது, மனிதனுக்கே 
உரிய, தொல்காப்பியர்‌ வகுத்துக்‌ கூறிய மன அறிவை 
ஆராய்ந்தறிவது. இம்மூன்று வகையாலும்‌ மனிதனை 
ஆராய்ந்தே அவனைப்‌ பற்றிய ஆய்வாளர்களெல்லாம்‌ 
பலப்பல நூல்களை எழுதியுள்ளார்கள்‌. அவ்வாறு 
ஆராய்ந்த முடிவிலேதான்‌ அவர்கள்‌, படிப்படியாக 
மனிதன்‌ மற்றவற்றின்‌ சம்பந்தத்தால்‌ வளர்ச்சி 
யடைந்து, இறுதியில்‌ தன்‌ மன அறிவால்‌ உயர்ந்து, 
தன்னைப்‌ பற்றியும்‌ மற்றவற்றைப்‌ பற்றியும்‌ அறியும்‌ 


1. நரக 15 8 50018] ஊர்றா8]. 


மனித வாழ்க்கை 247 





நுண்ணிய ஆற்றல்‌ பெற்றுவிட்டான்‌ என்ற முடி. 
வுக்கு வக௩்துவிட்டார்கள்‌. 


மனிதனைப்‌ பற்றி அறியும்‌ போது பல உண்‌ 
மைகள்‌ வெளியாகின்‌ றன. அவன்‌ உடலும்‌ உள்ள மும்‌ 
எவ்வாறு உருப்பெற்றன என்பதைக்‌ காண்கின்றோம்‌, 
அப்படிக்‌ கண்டறியும்‌ போது மனிதன்‌ தன்னை அறிக்‌ 
குவனாகின்றான்‌. தன்னை அறியும்‌ அதே நிலையிலே, 
இத்தரணியில்‌ வாழும்‌ வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌, 
அதன்‌ தோற்றங்கேடுகள்‌ பற்றியும்‌, பிறவற்றைப்‌ 
பற்றியும்‌ பெரிதும்‌ அறிந்துகொள்கின்றான்‌. இயற்‌ 
கையான இன்றைய வளர்ச்சியின்‌ எல்லையில்‌ நிற்கும்‌ 
இவ்வுலகை அறிவதால்‌, இவ்வண்டகோளத்தின்‌ 
தோற்ற அமைப்புக்களையும்‌, கூறுபாடுகளையும்‌, பிற 
இயல்புகளையும்‌ அறிவது போன்றே, இன்றைய உயி 
ரினத்தின்‌ உச்சியில்‌ சிறந்துள்ள மனிதன்‌, தன்னை 
அறிவதன்‌ மூலம்‌, தனக்கு மூலகாரணமான உடற்‌ 
கூறுகளையும்‌, அவற்றை உருவாக்கிய பிற உயிர்த்‌ 
தன்மைகளையும்‌, அவற்றின்‌ தோற்ற வளர்ச்சியையும்‌, 
பிறவற்றையும்‌ அறிந்துகொள்கின்றான்‌. எனவே, 
மனிதன்‌ தன்னை அறிவதன்‌ மூலம்‌ தரணியை அறிந்து 
கொள்கின்்‌ ரன்‌. வு 


ஒரு சீடன்‌ ஞானம்‌ கைவரப்‌ பெறுதற்கு அரும்‌ 
பாடு பட்டானாம்‌. நாடும்‌ காடும்‌ சுற்றி கல்ல ஞானாசிரி 
யனைத்‌ தேடித்‌ தனக்கு வழி காட்டுவார்‌ இல்லையா என 
ஏங்கினானாம்‌. இறுதியில்‌ ஒரு ஞானாசிரியர்‌ அவன்‌ 
முன்‌ தோன்றினாராம்‌. அவன்‌, தானும்‌, தன்‌ நிலையும்‌ 
கெடா திருப்பதற்காக அல்லது மோட்சம்‌ அடைவதற் 
காக ஒரு வழியைச்‌ சொல்லுமாறு அக்குருவை 
வேண்டினானாம்‌. அவர்‌ அதற்கு அதிகமாக ஒன்றும்‌ 


248 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பேசாமல்‌, 4உண்னை நீ அறிந்தாயாகில்‌. உனக்‌ 
கொரு கேடுமில்லை ; என்னை நீ கேட்கையாலே, ஈது 
உபதேசித்தேனே,' என்று கூறினாராம்‌; அதாவது, 
* என்னை நீ கேட்பதால்‌, நான்‌ ஒன்றும்‌ உனக்கு 
அதிகமாகச்‌ சொல்ல வேண்டுவதில்லை. உன்னை நீ 
அறிக்‌ துகொள்வாயானால்‌ அதுவே உனக்கு ௩ன்மை 
யாகும்‌,” என்றாராம்‌. உடனே அவன்‌ கோபங்கொண்டு, 
என்னைத்தான்‌ சடமாய்‌ உள்ளத்து எண்ணியோ 
சொன்னீர்‌ ஐயா, தன்னைத்தான்‌ அறியா மாந்தர்‌ தரணி 
யில்‌ ஒருவர்‌ உண்டோ ?' என்று வினவினானாம்‌. தன்னை 
அவர்‌ இறந்த ஒரு பிண்டமாகக்‌ கருதி அவ்வாறு 
பேசினார்‌ என அவன்‌ நினைத்துவிட்டான்‌. மேலும்‌, 
உலகில்‌ தம்மைத்தான்‌ அறிகந்துகொள்ளாதவர்‌ ஒரு. 
வரும்‌ இல்லை என்பதும்‌ அவன்‌ முடிவு, பாவம்‌! அந்த 
வேகத்தில்‌ - அறியாமையால்‌ - அவன்‌ அவ்வாறு 
பேசினான்‌. பியகு அவர்‌. அவன்‌ தோற்றத்தையும்‌. 
கனவிலும்‌ நனவிலும்‌ வந்து செல்லும்‌ வடிவையும்‌, பிற 
வேறுபாடுகளையும்‌ விளக்கிக்‌ கூறி, : உலகில்‌ உண்மை 
யில்‌ தம்மைத்தாம்‌ அறிந்தவர்‌ ஒருவருமே இல்லை,” 
என்றாராம்‌. பிறகு அவன்‌ அறிவு வரப்‌ பெற்றுத்‌ தன்னை 
ஆராயத்‌ தொடங்கினானாம்‌. இது கதையாய்‌ இருக்‌ 
தாலும்‌, வேதாந்திகள்‌ இக்கருத்தைத்தான்‌ அதிகமாக 
ஆராய்கின்‌ றார்கள்‌. வேதாந்த நூலாகிய கைவல்லிய 
௩வனீதத்திலே இக்கருத்துக்கள்‌ வருகின்றன. இது 
பற்றியேதான்‌, *உன்னையே நீ எண்ணிப்பாரு; 
இந்த உலகத்தில்‌ எது சொந்தம்‌? யோசித்துக்‌ கூறு,” 
என்ற காடோடிச்‌ சித்தர்‌ பாடலும்‌ எழுந்தது. இவை 
யெல்லாம்‌ சமயம்‌ பற்றி எழுந்த கருத்துக்கள்‌ என்‌ 
ரூலும்‌, இவை அத்தனையும்‌ இன்று விஞ்ஞான 
உலகில்‌ உண்மையாகி உள்ளதை நாம்‌ காண்‌ 


மனித வாழ்க்கை 249 





கின்றோம்‌. வேதாந்தி இவற்றைச்‌ சொல்லிவிட்டு 
அனைத்தையும்‌ பொய்யென்று காலத்தைக்‌ கழிக்‌ 
கின்றான்‌. ஆனால்‌, விஞ்ஞானி அனைத்தையும்‌ மெய்‌ 
யென்று அவற்றின்‌ தோற்றக்‌ கூறுபாடுகளை 
ஆராய்ச்சி செய்கிறான்‌. இதுவே இருவருக்கும்‌ வேறு 
பாடு. விஞ்ஞானத்தினால்‌ மனிதன்‌ தன்னைப்‌ பற்றி 
அறியத்‌ தொடங்கினான்‌. மனிதன்‌ எங்கிருந்து 
வந்தான்‌ £? அவன்‌ யார்‌? அவன்‌ யாரோடு சம்பந்தப்‌ 
பட்டான்‌? அவன்‌ அடிப்படை எங்கே? அவன்‌ 
எதனால்‌ ஆக்கப்பட்டான்‌ ? இப்படி ஒன்றன்‌ பின்‌ ஒன்‌ 
ராகக்‌ கேள்வியை அடுக்கிக்கொண்டே சென்றான்‌ 
விஞ்ஞானி; கேள்வியை அடுக்கியதோடமையாது 
தனது ஆய்வுக்களத்தில்‌ அமர்ந்து அல்லும்‌ பகலும்‌ 
பாடு பட்டு, அவற்றிற்கு விடைகவையும்‌ காண முற்‌ 
பட்டான்‌. அதில்‌ :அவன்‌ முழுக்க முழுக்க வெற்றி 
பெற்றுவிட்டான்‌ என்று கூற முடியாவிட்டாலும்‌, தன்‌ 
னைப்‌ பற்றியும்‌ தன்‌ வரலாற்றைப்‌ பற்றியும்‌, தன்‌ முன்‌ 
னோடிகளாகிய உயிரினங்களைப்‌ பற்றியும்‌ ஒருவாறு 
உணர்ந்துகொண்டான்‌. இன்னம்‌ முற்றும்‌ ஆராய்ந்து, 
முடிவில்‌ குறையற்ற வகையில்‌ தன்னை அவன்‌ 
உணர்ந்துகொள்வானாயினான்‌. ஒரு வேளை அவ்வே 
தாந்தி கூறியபடி தனக்கு ஒரு கெடுதலும்‌ இன்றி என்‌ 
றும்‌ நிலைத்திருக்கக்‌ கற்றுக்கொள்வானோ என்று 
எண்ண வேண்டியுள்ளது. எப்படியாயினும்‌. விஞ்ஞா 
னக்‌ கண்கொண்டு உலகத்தோற்ற முதல்‌ இன்றைய 
மனிதவாழ்வு வரை ஓரளவு வரையறுத்துக்‌ காட்டக்‌ 
கூடிய ஈல்ல அறிவுடைய மக்கள்‌ இடையில்‌ நாம்‌ 
வாழ்வது ஒரு பேறேயாகும்‌. 

இனி அம்மனித வாழ்வு உலகில்‌ தோன்றி வளர்ச்சி 
அடைவதைப்‌ பற்றிக்‌ காண்போம்‌. இப்பரந்த உல 

16 


250 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கத்தில்‌ மனிதன்‌ எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ 
தோன்றினான்‌ என்பது திட்டமாகக்‌ குறிக்க முடிய 
வில்லை. சிலர்‌ எகிப்தின்‌ நைல்‌ ஈதி தீரத்திலும்‌, சிலர்‌ 
திராவிடநாட்டுப்‌ பகுதியிலும்‌, சிலர்‌ வேறு சில இடங்‌ 
களிலும்‌ மனிதர்கள்‌ தோன்றினார்கள்‌ எனக்‌ கூறுகின்‌ 
றனர்‌. நிலத்தைத்‌ தோண்டி ஆராய்ச்சி செய்யும்‌ 
நிபுணர்கள்‌ பலப்பல நாடுகளிலே பலப்பல வகையான 
மண்டையோடுகளைக்‌ கண்டெடுத்து, அவற்றின்‌ 
மூலம்‌ அங்கு மனிதன்‌ இத்தனை ஆண்டுகளுக்குமுன்‌ 
இவ்வகையில்‌ வாழ்ந்தான்‌ என்று வரையறுத்துக்‌ 
கூறுகின்றார்கள்‌. ஒரே இடத்தில்‌ அவன்‌ தோன்றி 
யிருப்பான்‌ என்பதும்‌, ஒரே சமயத்தில்‌ உலகின்‌ பல 
பாகங்களில்‌ அவன்‌ தோன்றியிருக்கக்கூடும்‌ என்பதும்‌ 
அவர்கள்‌ பல்வேறு ஆராய்ச்சிகளால்‌ புலனாகின்றது 
போலும்‌ ! எப்படியாயினும்‌, மனிதன்‌ இவ்வுலகத்தில்‌ 
தோன்றிப்‌ பலப்பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்‌ 
கழிந்திருக்க வேண்டுமென்பது உண்மை. 

விலங்கின த்திலிருக்து மனிதன்‌ தோன்றினன்‌ 
என்பது உண்மையானமையின்‌, அந்த மாற்றம்‌ 
மெதுவாகத்தான்‌ நடந்திருக்க வேண்டும்‌ என்று 
கொள்ளல்‌ வேண்டும்‌. திடீரென ஒரு நாள்‌ விலங்‌ 
காய்‌ இருந்த ஒன்று மறுகாட்காலையில்‌ மனிதனாக 
மாறிவிட்டது என்று யாரும்‌ கூற மாட்டார்‌. அப்படி 
மனிதன்‌ மாறிய அந்தக்‌ காலத்தில்‌ அவன்‌ மன 
உணர்வு உடனே தோன்றியிராது; மிருக உணர்வே 
மனித உணர்வினும்‌ மேம்பட்டிருக்கும்‌. அவன்‌ 
உண்ணும்‌ உணவும்‌ மிருக உணவினைப்‌ போன்றே 
அமைந்திருக்கும்‌. அந்த்‌ ஆதி மனிதனுக்கு ஆடையும்‌, 
அறு சுவையும்‌ அறியாப்‌ பொருள்கள்‌; வீடும்‌ வாசலும்‌ 
விளக்க முடியாதவைகள்‌. எங்கோ, காட்டிலும்‌ மலை 


மனித வாழ்க்கை 251 
தட டத ப ல வ ததவ யயுதிவ விட அம்ப டட பவை ப பவளைய்‌ 
யிலும்‌ கண்டபடி விலங்கெனவே அவன்‌ வாழ்ந்திருக்க 
வேண்டும்‌. கண்டதைத்‌ தின்று காட்டு விலங்கோடு 
விலங்காகவே அவன்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌. அவன்‌ 
.தனக்கெனப்‌ பிற சுற்றமும்‌ மற்றைய சார்புகளும்‌ 
அக்காலத்தில்‌ அமைத்துக்கொண்டிருக்க இடமில்லை. 
கூடி வாழ வேண்டும்‌ என்ற மனப்பான்மையே 
அவனுக்கு அப்போது தோன்றியிராது. இன்று 
அவன்‌ ஒரு சமுதாயச்‌ சார்பான விலங்காய்‌ இருக்‌ 
தாலும்‌, அந்த ஆதி காளில்‌ அவன்‌ சமுதாயம்‌ என்‌ 
பதையே அறியாதிருக்தான்‌. ஆடையால்‌ தன்னை 
மறைக்க வேண்டும்‌ என்ற உணர்வோ, அறிவால்‌ 
தன்னைத்‌ துலக்க வேண்டும்‌ என்ற கிலையோ அக்த 
நாளில்‌ அவனுக்கு இல்லை. எப்படியோ விலங்கினத்‌ 
திலிருக்து தான்‌ வேறுபட்டவன்‌ என்ற உணர்வு 
சிறுகச்‌ சிறுக அவனுக்கு உண்டாயிருக்கும்‌. அந்த 
உணர்வு அரும்பிப்‌ பூத்துக்‌ காய்த்‌ துக்‌ கனியானகாலம்‌ 
எத்தனைஎத்தனை ஆயிரம்‌ஆண்டுகளோ! யாமறியோம்‌! 
பகலெல்லாம்‌ எங்கோ சுற்றித்‌ திரிந்து, இரவெல்லாம்‌ 
மிருகங்களைப்‌ போன்று எங்கோ குகையிடை முடங்கிக்‌ 
கிடந்திருப்பான்‌ அந்த ஆதி மனிதன்‌ . அப்போது 
அவனுக்குத்‌ தான்‌ உயிரினத்தின்‌ உச்சத்தில்‌ இருப்‌ 
பவன்‌ என்பதும்‌, தானே மற்ற உயிர்களையெல்லாம்‌ 
அடக்கியாள முடியுமென்பதும்‌, தன்‌ வாழ்வே சமுதாய 
வாழ்வாக அமையும்‌ என்பதும்‌ எப்படித்‌ தெரியும்‌ £ 
பாவம்‌! அவன்‌ விலங்கோடு விலங்காய்‌, ஆனால்‌ ஏதோ 
ஒரு புது உணர்வு தோன்றிய ஒருவனாப்‌, வாழ்ந்‌ 
திருக்க வேண்டும்‌. 

காலம்‌ பல கழிந்து அவன்‌ மனம்‌ அவனுக்கு 
ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகப்பல உண்மைகளை உணர்த்தி 
பமிருக்கும்‌. மனித வரலாற்றுக்‌ காலத்தை வரலாற்று 


257 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


ஆசிரியர்கள்‌ பலப்பல வகையாகப்‌ பிரித்திருக்கிறார்கள்‌. 
கற்காலம்‌, இரும்புக்‌ காலம்‌, செம்புக்‌ காலம்‌ என்று 
அவன்‌ வாழ்ந்த காலத்தையெல்லாம்‌ கணக்கிட்‌ 
டிருக்கிறார்கள்‌. எனினும்‌, அக்காலங்களுக்கு முன்‌ 
எல்லாம்‌ அவன்‌ வாழ்ந்துதான்‌ இருக்கிறான்‌ என்‌ 
பதையும்‌ உணர வேண்டும்‌. உணர்ந்த வரலாற்று 
ஆசிரியர்கள்‌, * வரலாற்றுக்‌ காலத்துக்கு முற்பட்ட 
மனிதன்‌?” எனறு அவனைப்பற்றிக்‌ கூறியுள்ளார்கள்‌ . 
எனவே, வரலாற்று எல்லையைக்‌ கடந்தும்‌ அவண்‌ 
வாழ்ந்தான்‌ என்பது தெளிவு. 


உடலால்‌ வேறுபட்டது போன்று, உள்ளத்தாலும்‌ 
வேறுபட்ட மனிதன்‌ அந்த உள்ள உணர்ச்சி வழி சிக்‌ 
திக்கத்‌ தொடங்கியிருப்பான்‌. காட்டிலும்‌, சோலையிலும்‌, 
மலையிலும்‌ விலங்குகளோடு விலங்காய்‌ வாழ்ந்த 
அவன்‌, ஒரு மூலையில்‌ உட்கார்ந்து எண்ணியிருப்பான்‌ , 
அவன்‌ எண்ணத்தின்‌ வழி தன்னைப்‌ பற்றிய உணர்வு 
பிறந்திருக்கும்‌. அந்த உணர்வு அவனுக்கு, தான்‌ 
உயர்ந்தவன்‌ என்ற எண்ணத்தைத்‌ தோற்றுவித்திருக்‌ 
கும்‌. ஆகையால்‌, அவன்‌ பிற விலங்கினின்றும்‌ வேறு 
பிரிந்து வாழ எண்ணியிருப்பான்‌ ; அதற்கெனத்‌ தனிக்‌ 
குகைகளை நாடி வாழ்ந்திருப்பான்‌; பின்னர்‌ அந்தக்‌ 
குகைகளைப்‌ போன்றே குடிசைகளைக்‌ கட்டக்‌ கற்றுக்‌ 
கொண்டிருப்பான்‌. அக்குடிசை வாழ்வே முதலாவதாக 
அவனை விலங்கினின்றும்‌ வேறு பிரித்து வைத்‌ 
திருக்கும்‌. 

உணவு வகையிலேயும்‌ அவன்‌ உள்ளம்‌ சிந்தனை. 
செய்திருக்கும்‌. எப்படியோ சுற்றித்‌ திரிக்து, எதையோ 
தேடி அந்த வேளைக்கு உண்ட நிலை போக, கிடைத்‌. 
ததைக்‌ கொண்டு வந்து தான்‌ அமைத்த குடிசையில்‌ 


மனித வாழ்க்கை 253 





வைத்துக்கொண்டு, பசி எடுத்த போது உண்ணப்‌ 
பழகியிருப்பான்‌ அவன்‌, அந்தப்‌ பழக்கத்தினாலேயும்‌ 
அவன்‌ விலங்கினத்திலிருந்து நெடுந்தூரம்‌ வந்து 
விட்டிருப்பான்‌. எறும்பு போன்ற சில உயிர்ப்‌ 
பொருள்கள்‌ தம்‌ உணவுப்‌ பொருளைச்‌ சேர்த்து 
வைப்பது என்பது உண்மைதான்‌. எனினும்‌, விலங்‌ 
கினம்‌ அப்படி என்றும்‌ தனது காளை வாழ்வைப்‌ பற்றி 
எண்ணி அதற்கென ஆயத்தம்‌ செய்யும்‌ வழக்கம்‌ 
இல்லையே ! ஆம்‌! மனித வாழ்வின்‌ விடி வெள்ளியாய்‌ 
“நாளை வாழ்வு? என்ற உணர்வு பிறந்தது. ₹காம்‌ 
இன்று மட்டுமன்றி, காளையும்‌ வாழப்‌ போகின்றோம்‌. 
எனவே, நகாளைக்கென்று காம்‌ சேர்த்து வைக்கத்தான்‌ 
வேண்டும்‌, என்ற எண்ணம்‌ மனிதனை விலங்கினத்தி 
லிருந்து இன்னும்‌ நெடுந்தூரம்‌ கொண்டு வந்து 
விட்டது எனலாம்‌. 

இவ்வாறு தனித்து வாழ விரும்பிய மனிதன்‌, 
தன்னை மற்றவற்றினிட மிருந்து பாதுகாத்துக்கொள்ள 
விரும்பியிருப்பான்‌ அல்லனோ! தன்னைப்‌ பற்றியும்‌, 
காளையைப்பற்றியும்‌ நினைக்கும்‌ அளவிற்கு வளர்ந்து 
விட்ட மனிதன்‌, வாழும்பொருட்டுத்‌ தன்னைக்‌ 
காப்பாற்றிக்கொள்ள நினைத்திருப்பான்‌. கொதிக்கும்‌ 
வெயிலுக்கும்‌, கொட்டும்‌ மழைக்கும்‌ அஞ்சித்‌ 
தனித்துக்‌ குடிசை அமைத்துக்கொள்ள அவன்‌ மனம்‌ 
அறிவுறுத்தியிருக்கும்‌. கண்டதைக்‌ கொல்லும்‌ காட்டு 
விலங்குகளிலிருந்து அவன்‌ தனியே வாழவும்‌ விரும்பி 
யிருக்கக்‌ கூடும்‌. ஆம்‌; எப்போது *தான்‌? என்ற 
உணர்வும்‌, “நாளை, தனது? என்ற எண்ணங்களும்‌ 
தோன்றிந்றோ, அப்போதே தனித்து வாழ வேண்டும்‌ 
என்ற உணர்வு பிறந்திருக்க வேண்டும்‌. அந்தத்‌ 
தனித்த வாழ்வின்‌ உணர்வின்‌ பயனே இன்று மாட 


254 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
மாளிகைகளாகவும்‌, காடு ௩ஈகரங்களாகவும்‌ ஈமக்குக்‌ 
காட்சியளிக்கின்றன. அன்றைய சிறு குடிசைகளின்‌ 
தொடக்கமே இப்பெரிய அரண்மனைகளுக்குக்‌ கால்‌ 
கோட்கட்டடங்களாய்‌ அமைந்தன எனலாம்‌. தனியே 
உட்கார்ந்த மனிதனுக்கு மேலும்‌ சிந்தனை செய்வது 
இயல்புதான்‌, 


குடிசை அமைத்து, பிற விலங்குகளால்‌ கொடுமை 
கேராதபடி அதற்கு வாயில்‌ அமைத்து, அதை மூடவும்‌ 
கற்றுக்கொண்ட மனிதன்‌, மேன்மேலும்‌ சிந்திக்கத்‌ 
தொடங்கினான்‌. வெளியே செல்லும்‌ காலத்து வெறுங்‌ 
கையோடு சென்றால்‌, பிற மிருகங்கள்‌ தனக்குத்‌ தீங்‌ 
கிழைக்கும்‌ என்பதை அவன்‌ உணர்ந்தான்‌. அந்தக்‌ 
கொடுமையிலிருந்து தன்னைக்‌ காப்பா ற்றிக்கொள்ள 
நினைத்த எண்ணத்தில்‌ தனக்கு ஆயுதங்கள்‌ தேவை 
என்ற நினைப்புப்‌ பிறந்திருக்கும்‌. அந்த நினைவின்‌ 
வழியே தன்‌ கையில்‌ அகப்பட்ட கல்லையும்‌ முள்ளையும்‌ 
தனக்கு ஆயுதங்களாகப்‌ பயன்படுத்தியிருப்பான்‌. 
கூரிய கற்களையும்‌, மிருகங்களின்‌ கூரிய எலும்பு 
களையும்‌, பிற முட்களையும்‌, அவன்‌ தனக்கு ஆயுதங்‌ 
களாக அந்தக்‌ காலத்தில்‌ உபயோகித்திருப்பான்‌. 
பிறகு, அந்தக்‌ கல்லையும்‌ முள்ளையும்‌ கூர்மையாகத்‌ 
தீட்டிக்கொள்ளக்‌ கற்றுக்கொண்டான்‌ அவன்‌. அதன்‌ 
மூலமே ஆயுதங்கள்‌ உலகில்‌ உண்டாயின என்று 
கொள்ள வேண்டும்‌. 


ஆயுதங்களுக்காக மட்டுமன்‌ றி, உணவு முதலியன 
சேமித்து வைப்பதற்கும்‌ கற்பாத்திரங்களை அவன்‌ 
பயன்படுத்தியிருக்கக்‌ கூடும்‌. குழிந்த ௬னைகளிலும்‌. 
கற்பாறைகளிலும்‌ மழை பெய்யும்‌ காலத்தில்‌ தண்ணீர்‌ 
தேங்கியிருப்பதைக்‌ கண்ட அவன்‌ உள்ளம்‌, அது 


மனித வாழ்க்கை .. 55 
போன்ற சிறு கற்பாறையுள்‌ தன்‌ குடிசையில்‌ நீரைத்‌ 
தேக்கி வைத்துத்‌ தன்‌ தேவைக்குப்‌ பயன்படுத்தச்‌ 
செய்தது. அதைப்‌ போன்றே தன்‌ உணவுப்‌ பொருள்‌ 
களையும்‌ சேர்த்துவைக்கச்‌ செம்மைப்படுத்தப்படாத 
கற்பா த்திரங்களை அவன்‌ உபயோகப்படுத்திக்கொண் 
டான்‌. அந்தக்‌ கல்‌ ஆயுதங்களையும்‌, கற்பாத்திரங்‌ 
களையும்‌, அவை போன்ற பிறவற்றையும்‌ கொண்டே 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ அவன்‌ வாழ்ந்த அந்தக்‌ 
காலத்தைத்‌ தம்‌ வரலாற்றில்‌ * கற்காலம்‌? என்று 
'குறித்துக்கொண்டார்கள்‌. அக்கற்காலத்திலும்‌ : முத 
லாம்‌ கற்காலம்‌ £, * இரண்டாம்‌ கற்காலம்‌ ? என்று சில 
கற்காலங்களைச்‌ சிலர்‌ குறிக்கின்‌ றனர்‌. எப்படியோ 
அந்த ஆதி. மனிதன்‌, தான்‌ வாழ வேண்டும்‌ என்ற 
தன்‌ உணர்வு பிறந்த அந்தத்‌ தொடக்க காளில்‌ 
கற்களையே தன்‌ வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்‌ 
களாகவும்‌, தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ளப்‌. பயன்‌ 
படும்‌ .ஆயுதங்களாகவும்‌ கொண்டான்‌ என்பது 
தேற்றம்‌. 

அந்த ஆதி காலத்தில்‌ மனிதன்‌ தனியாக வாழ்க்‌ 
தானா அன்றி மனைவியோடு வாழ்ந்தானா என்ற கேள்வி 
எழவே இடமில்லை. தனியாக வாழ்ந்திருப்பானாயின்‌, 
அவன்‌ செத்த அன்றைக்கே மனித இனமும்‌ கட்டாயம்‌ 
மறைந்திருக்கும்‌. சாதாரண ஓரறிவுடைய உயிர்‌ 
தொடங்கி ஆண்‌ பெண்‌ கலப்பின்பம்‌ உண்டென்பதை 
மேலே கண்டோம்‌. அந்த நிலையில்‌ ஆதி மனிதன்‌ 
மட்டும்‌ அதற்கு எப்படி விலக்காக முடியும்‌ ? விவிலிய 
நூலில்‌ கூறிய * ஆதாமும்‌ ஏவாளும்‌? என்று கதை 
ஆதி மனிதன்‌ தன்‌ காதலியோடு எவ்வாறு வாழ்ந்தான்‌ 
என்பதைக்‌ காட்டுகிறது. அதைக்‌ கொண்டாலும்‌, 
விட்டாலும்‌, எப்படியும்‌ மனிதன்‌ மனைவி மக்களோடு 


256 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வாழ்க்திருந்தான்‌ என்பதை மட்டும்‌ மறுக்க முடியாது, 
முதலில்‌ தோன்றியவர்‌ பெண்ணா, ஆணா என்றெல்லாம்‌ 
இங்கு நாம்‌ ஆராய வேண்டா ! எப்படியோ விலங்கினத்‌ 
தினின்று மன உணர்வு பெற்ற மனிதன்‌ தான்‌ தனித்து 
வாழாது, பெண்ணினத்தைத்‌ தழுவி, தன்‌ மனித 
இனத்தைப்‌ பெருக்கிக்கொண்டே,, அதே வேளையில்‌ 
தனக்கு முதற்காரணமாயிருந்த விலங்குகளை விட்டுச்‌ 
சிறுகச்‌ சிறுக வேறு பிரிந்து சென்றுகொண்டே, துன்ப 
மற்று வாழக்‌ குடிசை அமைத்தும்‌, தற்காத்து வாழப்‌ 
படை தேடிக்கொண்டும்‌ வாழ்ந்து வந்தான்‌ என்பது 
தேற்றம்‌. அப்படிக்‌ கற்காலத்து மனிதன்‌ எத்தனை 
எத்தனை ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ வாழ்ந்தானோ! வரலாறு 
அதை இன்னம்‌ திட்டமாக முடிவு செய்யவில்லை. 
கற்காலத்துக்குப்‌ பின்பு இரும்புக்‌ காலமும்‌, செம்புக்‌ 
காலமும்‌, பிற காலங்களும்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக வந்து 
கொண்டேயிருந்தன. அவற்றிலெல்லாம்‌ மனிதன்‌ 
வளர்ச்சி அடை.ந்துகொண்டே வந்தான்‌ என்பது 
பொருந்தும்‌. இன்று, இந்த இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்கின்ற மனிதனுக்கும்‌ அந்த ஆதி மனிதனுக்கும்‌ 
எத்தனையோ வேறுபாடுகள்‌ இருந்திருக்க வேண்டும்‌. 
இந்த இரண்டு கோடிகளுக்குமிடையே மனிதன்‌ எத்‌ 
தனையோ மாறுதல்களைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. அவை 
பற்றியெல்லாம்‌, வரலாற்று ஆசிரியர்களும்‌, உயிர்ப்‌ 
பொருள்‌ ஆராய்ச்சியாளர்களும்‌, பிறரும்‌ ஆராய்ந்து 
கொண்டேதான்‌ இருக்கிறார்கள்‌. எங்கெங்கோ கிடக்‌ 
கும்‌ எலும்புகளையும்‌ மண்டை ஓடுகளையும்‌ கண்டு, 
அவ்வவற்றிற்கு உரிய மனிதன்‌ இன்னின்ன காலத்‌ 
தில்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌ என்று கணக்கிட்டுச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. எது எப்படியாயினும்‌, தோன்‌ 
றிய அந்த காள்‌ தொட்டு, மனிதன்‌ சிறுகச்‌ சிறுக 


மனித வாழ்க்கை 257 





மாறி மாறி வளர்ந்துகொண்டேதான்‌ இருக்கிறான்‌ என்‌ 
பது உண்மை. 

முதல்‌ மனிதன்‌, பெற்ற உணவினை அப்படி அப்‌ 
படியே தின்று வந்தான்‌ எனக்‌ கொள்ள வேண்டும்‌. 
அக்காலத்தில்‌ அவனுக்கு நெருப்பு உபயோகிக்கத்‌ 
தெரியாது. நெருப்பு இருந்த போதிலும்‌, அது காடு 
களை அழிப்பதை அவன்‌ கண்டிருப்பான்‌ ; மக்களை 
அல்லது விலங்குகளை அடியோடு ஒருசேரப்‌ பொசுக்கி 
அழித்ததை அவன்‌ பார்த்திருப்பான்‌. ஆனால்‌; அந்‌ 
தப்‌ பொல்லாப்‌ பெருரெருப்பு, உணவுப்‌ பொருள்‌ 
களைத்‌ தன்‌ நாக்குக்கு உருசியாக ஆக்கித்‌ தரக்கூடிய 
ஒன்று என்பதை அவன்‌ உணர்ந்திருக்க நியாயமில்லை 
மேலை நாட்டு அறிஞரான : லாம்பு ? ! என்பவர்‌ சீனமக்‌ 
களின்மேல்‌ வைத்து எப்படி மனிதன்‌ முதல்‌ முதல்‌ 
நெருப்பில்‌ மாமிசத்தைப்‌ பொசுக்கிச்‌ ௬வை பார்க்கக்‌ 
கற்றுக்கொண்டான்‌ என்பதைக்‌ காட்டுகின்ளுர்‌, 
ஏதோ எதிர்‌ பாராத விதமாக, வாழ்ந்த குடிசை பற்றிக்‌ 
கொள்ள, அதில்‌ அகப்பட்ட பன்றிக்‌ குட்டிகள்‌ இறக்‌ 
தனவாம்‌. அவை அப்பெருகெருப்பில்‌ நன்கு வெக்‌ 
தன போலும்‌ ! அவற்றை எடுக்கப்‌ பையன்‌ அவற்றைத்‌ 
தொட்டான்‌. உடனே டு அவன்‌ விரலைச்‌ ௬வை 
பார்த்தது. அவன்‌ அச்சூட்டைப்‌ பொருனாய்‌ விரலை 
வைத்தான்‌. அந்தப்‌ பன்றியின்‌ இறைச்சி விரலில்‌ 
பட்டிருக்க வேண்டும்‌. அது வாயில்‌ பட்டவுடனே 
மிகவும்‌ உருசியாக இருக்க, அப்படியே அதை முழுதும்‌ 
சுவைத்துத்‌ தின்ருனாம்‌. பின்னர்‌ அது அவன்‌ அப்ப 
னுக்கு, ஊருக்கு, நீதிபதிக்கு, பின்னர்‌ நாட்டிற்குப்‌ 
பரவிற்றாம்‌. *லாம்பு” இதைக்‌ கதையாக வேடிக்கை 


ப பபப ப்ட்ப்ப்ட்ட ப பட்ட்டபபபவியப வவவபவ யவ டடத 


ந, நதர 


258 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


யாகக்‌ கூறின போதிலும்‌, இது அப்படியே ஈ௩டந்த 
ஒன்று அன்று என்றாலும்‌, மனிதன்‌ நெருப்பினைத்‌ தன்‌ 
உணவுப்‌ பொருளுக்குப்‌ பயன்படுத்தியது திடீரென 
ஒரு வகையிலேதான்‌ அமைந்திருக்க வேண்டும்‌ என்‌ 
பதை விளக்க வரும்‌ ஒரு சான்றாயமைகின்‌ றதன்றோ 9 
ஆய்ந்தோய்ந்து அமைந்த பின்னரே அதை அவன்‌ 
பயின்றான்‌ என்று கொள்ளுதல்‌ இயலாது. எப்படியோ 
நெருப்பினை உண்ணும்‌ உணவு சமைக்கப்‌ பயன்‌ 
படுத்திக்கொண்டான்‌ மனிதன்‌. ஆனால்‌, நெருப்பு 
அவனுக்கு அதற்கு முன்னும்‌ பயன்பட்டிருக்க வேண்‌ 
டும்‌. அவன்‌ வாழும்‌ குகையிலோ, குடிசையிலோ, 
அவன்‌ கண்‌ உறங்கும்‌ இராக்காலத்து வேற்று மனித 
ரும்‌ விலங்கும்‌ வாராதிருக்க, வாயிலும்‌ கதவும்‌ அமைக்‌ 
கக்‌ கற்றுக்கொள்ளாத முன்‌, இக்கெருப்பினை த்‌ தடை 
யாக மூட்டித்‌ தன்னைப்‌ பாதுகாத்துக்கொண்டிருக்க 
லாம்‌. எப்படியோ கெருப்பு அவன்‌ வாழ்வில்‌ நெடுங்‌ 
காலத்துக்கு முன்பே இன்றியமையாத பொருளாகி 
விட்டது. கற்காலத்தைப்‌ போன்றே, அவன்‌ வாழ்க்கை 
வரலாற்றில்‌ நெருப்புக்‌ காலம்‌ என்ற ஒன்று இருக்‌ 
திருக்க வேண்டும்‌. நிலமும்‌, நீரும்‌, காற்றும்‌ அதற்கு 
முன்பே அவன்‌ வாழ்வில்‌ பின்னிப்‌ பிணைந்தன. 
காட்டிலும்‌ குகையிலும்‌ தனித்தனியாய்‌ வாழ்ந்த 
மனிதர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ கண்டிருப்பார்கள்‌. உரு 
வத்தாலும்‌ பிற அமைப்புக்களாலும்‌ அவர்கள்‌ தம்முள்‌ 
ஒத்தவர்‌ என்ற உணர்வு பிறந்திருக்கும்‌. எனவே, 
ஒருவரோடொருவர்‌ கலந்திருக்க வேண்டும்‌. அப்படிக்‌ 
கலக்கும்‌ போது அவர்கள்‌ எந்த மொழியைப்‌ பேசினார்‌ 
கள்‌ என்பதை காம்‌ அறியோம்‌. ௩ல்ல காலமாக 
அவர்கள்‌ காலத்தில்‌, இன்றைய நாகரிக உலகத்தில்‌ 
காணும்‌ மொழி வெறியும்‌, காழ்ப்பும்‌, பொறாமையும்‌, 


மனித வாழ்க்கை 29 





வஞ்சகமும்‌ நிச்சயம்‌ இருந்திரா. எடுத்த எடுப்பி' 
லேயே அவர்கள்‌ ஏதாவது திருந்திய ஒரு மொழியைப்‌ 
பேசினார்கள்‌ என்று கூறிவிட முடியாது, அவர்கள்‌ 
பேச்சு வெற்று ஆரவாரமாகத்தான்‌ இருந்திருக்கும்‌- 
விலங்குகளும்‌ பறவைகளும்‌ கத்துவதையும்‌ கீச்சிடுவ 
தையும்‌ அவர்கள்‌ கேட்டும்‌ கண்டும்‌ இருப்பார்களல்‌ 
லரோ ? அவற்றைப்‌ போன்று தாமும்‌ தத்தம்‌ கருத்‌ 
துக்களை வெளியிட ஓசைக்‌ குறியீடுகளை வைத்துக்‌ 
கொண்டு மிகுநெடுங்காலம்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌. 
ஓசையும்‌ ஒலியும்‌ அவர்தம்‌ வாழ்வில்‌ பிற பொருள்‌ 
களைப்‌ போன்று இன்றியமையா தனவாகிவிட்டன.. 
ஒரு காலத்தில்‌, எப்படியோ ஒருவரை ஒருவர்‌ கலந்து 
அறிந்துகொண்ட பின்‌, அந்த ஓசைக்கும்‌ ஒலிக்கும்‌ 
உருவம்‌ கொடுத்திருப்பார்கள்‌. பின்பு அவர்கள்‌ 
கலந்து பிரிந்து உலகின்‌ பல பாகங்களிலும்‌ சென்று 
சேர்ந்த போது அவர்தம்‌ மொழிகள்‌ பலப்பலவாகப்‌ 
பெருக ஆரம்பித்திருக்க வேண்டும்‌. அவற்றைப்‌ 
பற்றிப்‌ பின்னே காண்போம்‌. 


தனித்து வாழ்ந்த மனிதன்‌ சேர்ந்து வாழ வேண்‌ 
டும்‌ என்று கருதியிருப்பான்‌. அதற்கேற்ற இடங்களை 
நாடியிருப்பான்‌. கொடிய காட்டு விலங்குகளோடு 
விலங்காகக்‌ காட்டில்‌ வாழ்வதிலும்‌, சற்றுப்‌ பரந்துள்ள 
சமவெளிகளின்‌ மேட்டு நிலங்களில்‌ வீடுகள்‌ கட்டிக்‌ 
கொண்டு வாழ அம்மனிதன்‌ மற்றவரோடு திட்டமிட்‌ 
டி ருப்பான்‌. நல்ல குடி நீரும்‌, பிற வசதிகளும்‌ பெருகி 
யுள்ள ௩திக்‌ கரைகளைத்‌ தனக்கு வாழ்க்கையிடமாக 
அவன்‌ அமைத்துக்கொண்டிருப்பான்‌. அதனாலேதான்‌ 
உலகத்தின்‌ நாகரிக வளர்ச்சியை ஆராயும்‌ ஆராய்ச்சி 
யாளர்கள்‌, ₹* நாகரிகங்கள்‌ ௩திக்‌ கரைகளில்‌ வளர்ச்சி 


260 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அடைந்தன, என்று கூறுகிறார்கள்‌. எகிப்திய நாக 
ரிகம்‌ நைல்‌ ஈதியைச்‌ சுற்றிய சமவெளியில்‌ உருவாகிய 
ஒன்றன்றோ ? சிந்து சமவெளி நாகரிகமும்‌, காவிரிக்‌ 
கரை நாகரிகமும்‌, மெசபொட்டோமிய நாகரிகமும்‌, 
சுமேரிய நாகரிகமும்‌, சீன நாகரிகமும்‌ அனைத்தும்‌ 
ஆற்றை அடுத்து வளர்ந்த நாகரிகங்கள்‌ தாமே? 
அவ்வக்கிலப்பரப்பில்‌ அன்று ஓடி வளம்‌ பெருக்கிய 
பேராறுகள்‌ இன்றும்‌ வற்றாது வளஞ்சுரக்கின்‌ றன 
வன்ரோ ₹? இன்றைய உலககாகரிகங்கள்‌ அனைத்தும்‌ 
அவ்வாறே ஆற்று வழி அமைந்தன என்பர்‌ ஆய்வா 
ளர்‌. 


காட்டிலும்‌ மலையிலும்‌ வாழ்ந்த மனிதன்‌ ஆற்றங்‌ 
கரைக்கு வாழ வந்தான்‌. அங்கேதான்‌ அவன்‌ வாழ்க்கை 
செம்மைப்பட்டது என்று கூறலாம்‌. கண்டதைத்‌ 
தின்றவன்‌, அந்த உணவுப்‌ பொருளை கெருப்பிலிட்டுப்‌ 
பொசுக்கி உண்ணக்‌ கற்றுக்கொண்டதோடு அமைந்து 
நின்றிருக்க மாட்டான்‌. ஆற்றங்கரையில்‌ வந்து 
அமர்ந்ததும்‌ அவன்‌ அமிவு வேலை செய்யத்‌ தொடங்கி 
யிருக்கும்‌. கரை புரண்டு ஓடும்‌ வெள்ளம்‌, பக்கத்‌ 
தில்‌ பரந்து கிடக்கும்‌ சமவெளி, அவ்வெளியில்‌ 
பரந்து வளர்ந்து கிடக்கும்‌ பசும்புல்‌, அவற்றை மேய 
வரும்‌ ஆடுமாடுகள்‌ இவை அனைத்தும்‌ அவன்‌ 
சிந்தனையைக்‌ கிள றிவிட்டிருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
அந்தப்‌ பொருள்களையெல்லாம்‌ எண்ணி எண்ணி 
ஆராய்ந்த உளத்தின்‌ வழியேதான்‌ அவன்‌ உழவுத்‌ 
தொழிலை அறிந்திருக்க வேண்டும்‌. பரந்த வயல்‌ 
வெளிகளும்‌, பாய்க்து வரும்‌ வெள்ளமும்‌, உழப்‌ பயன்‌ 
படும்‌ மாடும்‌ பிறவும்‌, அவனுக்கு ஊக்கம்‌ அளி த்திருக்க 
வேண்டும்‌. அவற்றின்‌ வழியே அவன்‌ நிலத்தை உழுது 


மனித வாழ்க்கை 27 





பயிர்‌ செய்யக்‌ கற்றுக்கொண்டான்‌. அதனால்‌ பெறும்‌ 
தானியங்களைத்‌ தனக்கு உணவுப்‌ பொருளாகச்‌ 
சேமித்து வைத்துக்கொண்டான்‌. சில காள்‌ வருந்திப்‌. 
பாடு பட்ட போதிலும்‌, சில நாள்‌ அமைதியாக. 
இருக்கும்‌ வாழ்வு அவனுக்கு அதன்‌ மூலம்‌ கிட்டிற்று. 
அவனுக்கென்று மாடும்‌ செல்வமும்‌ வயலும்‌ வளனும்‌. 
சொந்தமாயின. முதலில்‌ ஒரு சிலரே இத்துறையில்‌. 
ஆற்றங்கரைகளில்‌ குடியேறிப்‌ பாடு பட்டுப்‌ பய 
னடைசந்திருப்பர்‌. பின்னர்‌, காலம்‌ செல்லச்‌ செல்ல, 
பல்லோர்‌ அந்த இடங்களைத்‌ தேடிப்‌ பிடித்து, 
உழைத்து, அமைதியான வாழ்வில்‌ தமக்கும்‌ பங்கு 
உண்டு என்பதை நிலை நாட்டி, நாடுகளையும்‌ ஈகரங்‌: 
களையும்‌ உண்டாக்கியிருப்பர்‌. அவர்தம்‌ அரும்‌. 
பெருமுயற்சிகளையும்‌ செயல்களையும்‌ காடு ஈகரங்‌. 
களையும்‌ அவ்வப்போது பெருவெள்ளங்கள்‌ சீற்றம்‌ 
-மிகுக்து அளவு கடந்து அழித்து நிலைகுலையச்‌ செய்து. 
விட்டபோதிலும்‌, அவை-மறைகந்தவையும்‌ எஞ்சி வாழ்‌ 
பவையும்‌-இன்றும்‌ மனிதனது நாகரிக வளர்ச்சியைக்‌. 
காட்டிக்கொண்டிருக்கின்றன. காவிரிப்பூம்பட்டினம்‌ 
கடலால்‌ கொள்ளப்பட்ட போதிலும்‌, அதன்‌ நாகரிகத்‌. 
தையும்‌ பிற நலத்தையும்‌ நாடு மறக்கவில்லை. சிந்து 
வெளி நாகரிகத்தின்‌ சின்னமாக மொகஞ்சதாரோப்‌- 
போன்ற நகரங்கள்‌ மீண்டும்‌ நிலமிசை அகழ்க்‌. 
தெடுக்கப்பட்டு வரலாற்றை விளக்குகின்றன. இப்‌: 
படியே பிற காட்டு ஆற்றங்கரை . நாகரிகங்களும்‌. 
இன்றும்‌ வாழ்கின்றன. ன்‌ 
காடும்‌ மலையும்‌ ஆற்றங்கரையும்‌ மட்டுமன்றிக்‌. 
கடற்கரைகளும்‌ மக்கள்‌ வாழ்விடங்களாய்‌ : அமைக்‌. 
தன. பல பெரிய பட்டினங்கள்‌ கடற்கரையில்‌ 
ஆமைக்திருந்தன. இன்றும்‌ உலகில்‌ சிறந்தோங்கும்‌ 


262 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பட்டினங்கவில்‌ பலவும்‌ கடற்கரையை ஒட்டியே 
அமைந்துள்ளன. நிலவள த்தையும்‌, காட்டின்‌ இயற்கை 
வளத்தையும்‌, மலை வளத்தையும்‌ பெற்ற மக்கள்‌, கடல்‌ 
வளத்தையும்‌ தமக்கு உரிமையாக்கிக்கொள்ளத்‌ 
தயங்கவில்லை. அக்கடலில்‌ உள்ள மீன்களையும்‌ மணி 
களையும்‌ அவர்கள்‌ கட்டு மரங்கள்‌ மூலம்‌ கடலில்‌ 
சென்று சேர்க்கத்‌ தலைப்பட்டார்கள்‌ ; சேர்த்து நிலத்‌ 
.துக்குக்‌ கொண்டு வந்து மாற்றுப்‌ பண்டங்களாக 
விற்பனை செய்தார்கள்‌. விற்பனை என்பது மனித 
வளர்ச்சியில்‌ நெடுங்காலத்திற்குப்‌ பின்னர்‌ ஏற்பட்ட 
ஒன்று, தன்‌ முயற்சியாலும்‌ உழைப்பாலும்‌ பெற்ற 
பொருளைக்‌ கொண்டு வாழ்ந்த முன்னைய மனிதன்‌, அப்‌ 
பொருள்‌ தன்னிடம்‌ தன்‌ தேவைக்கு மேலே இருக்‌ 
திருக்குமாயின்‌, அதை மற்றவர்களுக்கு வாரி வழங்கி 
யிருப்பான்‌, பின்‌ ஒரு காலத்தில்‌ அப்பொருளை மற்‌ 
றொருவரிடம்‌ கொடுத்து, அதற்கு மாறாக அவரிடம்‌ 
உள்ள தனக்குத்‌ தேவையான வேரு பொருளைப்‌ 
பெற்றிருப்பான்‌ அவன்‌. அது வரையில்‌ அவனுக்குத்‌ 
தன்‌ தேவைக்கு மேல்‌ சேர்க்க வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ உண்டாகாதிருந்திருக்கும்‌. ஆயினும்‌, கால 
மும்‌ கருத்தும்‌ வளரவளரத்‌ தனக்கும்‌ தன்‌ குடும்பத்‌ 
துக்கும்‌ ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டும்‌ என்ற 
எண்ணத்திலே, தன்‌ தேவைக்கு அதிகமான பொருளை 
ஏதாவது ஒரு விலைக்கு விற்க முனைந்திருப்பான்‌. தன்‌. 
னலம்‌ என்ற உணர்ச்சி உருவான காலத்திலே அந்த ' 
விற்பனையும்‌ உருவாகியிருக்க வேண்டும்‌. ₹* மனிதன்‌ 
தோன்றிய காளிலே தன்னலம்‌ இல்லையா?” என்ற 
'கேள்வி எழும்‌. அக்காலத்தில்‌ அவனுக்குத்‌ தன்னலம்‌ 
என்ற உணர்வு ஒரு வழியில்‌ அமைந்தது என்ருலும்‌, 
அத்தன்னலம்‌ மற்றவரிடமிருந்து தன்னைக்‌ காப்பாற்‌ 


மனித வாழ்க்கை 263 





றிக்கொள்ள வேண்டும்‌ என்ற அந்த அளவுக்குத்தான்‌ 
இருந்திருக்கும்‌. பாம்பு முதலியனவும்‌ பிற விலங்கு 
களும்‌ தம்மைப்‌ பாதுகாத்துக்கொள்வதற்கே--தற்‌ 
காப்புக்காகவே--விஷம்‌, நகம்‌, பல்‌ முதலியவற்றைப்‌ 
பெற்றிருக்கின்றன என்பார்கள்‌. அது போலவே ஆதி 
மனிதன்‌ மற்றவற்றிலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்ற அந்த அளவுக்குத்‌ தன்‌ 
னலக்காரனாயிருந்திருப்பான்‌ ; ஆனால்‌, நாளாக ஆக, 
மற்றவரை மறந்து தானே வாழ வேண்டும்‌ என்ற 
தன்னலம்‌ எப்படியோ அரும்பிவிட்டது. அப்போது 
கான்‌ தேவைக்குமேல்‌ சேர்க்கவேண்டுமென்ற மனப்‌ 
பான்மையும்‌, பொருளாதார : ஏற்றத்‌ தாழ்வும்‌, பிற 
(வேறுபாடுகளும்‌ மனிதன்‌ வாழ்வில்‌ தோன்‌ றிவிட்டன 
அவை என்று தோன்‌ ஜினவோ அன்றுதொட்டு இன்று 
வரை மனிதன்‌ பேய்‌ போல அலைக்துகொண்டே இருக்‌ 
கிறான்‌. இது நிற்க. 

மனிதன்‌ தன்‌ உணர்வு பெற்ற பின்‌ நிலத்தின்‌ பல 
பாகங்களிலும்‌ பிரிந்து சென்று வாழக்‌ கற்றுக்கொண் 
டான்‌ என்றல்லவா குறித்தோம்‌? அவ்வாறு பிரிந்து 
வாழ்ந்தவர்கள்‌ அங்கங்கேயே தங்கிவிட்டார்கள்‌. அவ 
ரவர்‌ சுற்றுச்சார்புகளும்‌ பிற பண்பாடுகளும்‌ அவரவர்‌ 
களை வெவ்வேறு வழியில்‌ இழுத்துச்‌ சென்றுவிட்டன 
எனலாம்‌. மலையில்‌ வாழ்ந்தவன்‌ அம்மலையின்‌ சார்‌ 
புக்கு ஏற்பத்‌ தன்‌ உணவு, உடை, வாழ்க்கை முறை 
முதலியவற்றை அமைத்துக்கொண்டான்‌. காட்டில்‌ 
வாழ்பவனோ, தன்‌ சுற்றுச்‌ சார்புக்கு ஏற்பக்‌ கொடிய 
விலங்குகளை வேட்டையாடியும்‌, வேறு வகையான 
சார்புகளுக்கு ஏற்பவும்‌ வாழப்‌ பழகிவிட்டான்‌. ஆற்‌ 
றங்கரையில்‌ வாழ வந்தவனோ, அதன்‌ சுற்றுச்சார்பு 
களுக்கு ஏற்ப, வயலில்‌ உழுது வளம்‌ பெருக்கி, 





264 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌. 


மாட்டுச்‌ செல்வத்தையும்‌ பிற செல்வங்களையும்‌ 
வளர்த்து, காடு ஈகரங்களை அமைத்து, நலம்‌ பெருக்கிக்‌ 
கொண்டான்‌. அதைப்‌ போன்ற கடற்கரையில்‌ 
வாழ்ந்த அந்த மனிதனும்‌ கொந்தளிப்புக்கும்‌ கொடுஞ்‌ 
ஜாவளிக்கும்‌ அஞ்சாது, கடலில்‌ பாய்ந்தும்‌ பிற 
வாறும்‌ தன்‌ வாழ்வை வரையறுத்துக்கொண்டான்‌. 
இப்படி த்தான்‌ மக்கள்‌ வாழ்க்கை உலகில்‌ மலர்ந்திருக்க 
வேண்டும்‌. இந்த வாழ்க்கையைத்தான்‌ தமிழ்க்‌ கவி 
தைகள்‌ குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ என்று 
நான்கு வகையாகப்‌ பாகுபடுத்திப்‌ பாராட்டி அவற்‌ 
றில்‌ மக்கள்‌ வாழ்ந்த வாழ்வையெல்லாம்‌ காட்டுகின்‌ 
றன. அவற்றின்‌ விரிவையெல்லாம்‌ பின்னர்‌ விளக்க 
மாகக்‌ காண்போம்‌. 

உலகின்‌ பல பாகங்களிலும்‌ பிரிந்து நின்று 
வாழ்வை அமைத்துக்கொண்ட மக்கள்‌ தத்தம்‌ 
கருத்தை உணர்த்தப்‌ பேசிய மொழி எது? எல்லோரும்‌ 
ஒரே ஆதி மனிதனிடத்திலிருந்துதான்‌ தோன்‌ றினார்க 
ளென்றால்‌ அந்த ஆதி மனிதன்‌ பேசிய மொழியைத்‌ 
தானே இவர்களெல்லாம்‌ பேசியிருக்க வேண்டும்‌ ? 
₹ஆம்‌ ? என்று சுருக்கமாகப்‌ பதில்‌ சொல்லிவிடலாம்‌, 
ஆனால்‌, இன்றைய உலகில்‌ ஒரே மொழியா பேசப்படு 
கின்றது? இப்பாரத நாட்டில்‌ மட்டும்‌ பல்வேறுமொழி 
கள்‌ திருக்தியனவாயும்‌, பல திருந்தாதனவாயும்‌ எத்த 
னையோமொழிகள்‌ பேசப்படுகின்‌ றனவே 1! உலக முழுவ 
திலும்‌ நூற்றுக்கு மேற்பட்ட மொழிகள்‌ உள்ளனவே | 
மொழிகள்‌ மட்டுந்தானா 1! அவற்றின்‌ அடிப்படையிலே 
இருக்க வேண்டிய அமைதிக்கு மாறாக ஆரவாரமும்‌ 
வெறியுமல்லவா நாடுதோறும்‌ நிறைந்திருக்கக்‌ காண்‌ 
கின்றோம்‌? மொழி காரணமாகவே நாட்டில்‌ கிளர்ச்சி 
யும்‌, கொந்தளிப்பும்‌, கொலைகளும்‌ ௩டக்கக்‌ கூடிய: 


மனித வாழ்க்கை 265 


அத்தகைய நாகரிக நாளில்‌- நாகரிக நாட்டில்‌ - நாம்‌ 
வாழ்கின்றோமே! ஆயின்‌, மொழி எப்படித்தான்‌ 
வளர்ந்தது £ இம்மொழிகளை ஆராய எத்தனையோ 
கலைக்‌ கழகங்கள்‌ உள்ளன. மொழி வரலாஜஹ்றையும்‌, 
வளர்ச்சியையும்‌, அமைப்பையும்‌ பற்றிப்‌ பலப்பல 
நூல்கள்‌ நாடுதோறும்‌ வெளி வந்துகோண்டே 
யிருக்கின்றன. அவைகளைக்‌ குடும்பம்‌ குடும்ப 
மாகப்‌ பிரித்துள்ளார்கள்‌, திராவிடக்‌ குடும்பம்‌? 
அரானியக்‌ குடும்பம்‌, இந்தோ - ஐரோப்பியக்‌ குடும்‌ 
பம்‌ என்று டமமொழிகளுக்குள்‌ எத்தனையோ வகை 
வகையான குடும்பங்கள்‌ தோன்றி வளர்ந்துவிட்டன. 
௩ம்‌ தமிழ்‌ மொழிதான்‌ எவ்வெவ்வாறு பகுக்கப்பட்டது ! 
கொடுந்தமிழ்‌ வழங்கிய மலையாள காட்டில்‌, இன்று 
தமிழொடு வேறுபட்டது என்று கொள்ளத்‌ தக்க 
வகையில்‌ மலையாளம்‌ வளர்ச்சி பெற்‌ ிருக்கவில்லையா £ 
ஆம்‌ ; இத்தனை வேறுபாடுகள்‌ எப்படித்‌ தோன்றின, 
ஆதி மனிதன்‌ இவ்வாறு மொழி வெறிச்‌ சண்டையை 
வளர்க்கவா .எண்ணியிருப்பான்‌ £ இல்லை-நிச்சயமாக 
எண்ணியிருக்கமாட்டான்‌. 


ஆதி மனிதன்‌ பேசினான்‌ என்றுகூடச்‌ சொல்ல 
முடியாது. அவன்‌ தன்‌ உள்ளக்‌ கருத்தை உறுப்புக்‌ 
களின்‌ அசைவு மூலம்‌ புலப்படுத்தியிருப்பான்‌ ; 
கையைக்‌ காட்டியும்‌, தலையை ஆட்டியும்‌ கருத்தை 
அறிவித்திருப்பான்‌ ; பிறகு, எப்படியாவது ஒலியை 
எழுப்பி உள்ள உணர்ச்சியைப்‌ புலப்படுத்தியிருப்‌ 
பான்‌. ஆதி மனிதன்‌ தோன்றி நெடுங்காலத்துக்குப்‌ 
பின்னரே பேச்சுப்‌ பிறந்திருக்கும்‌. அப்பேச்சும்‌ எழு 
தாக்கிளவியாய்‌ எத்தனை எத்தனை ஆயிரம்‌ ஆண்டு 
கள்‌ இருந்ததோ, அறியோம்‌! இன்றும்‌ ஈம்‌ நாட்டில்‌ 
எத்தனையோ சிறு சிறு மொழிகள்‌ எழுத்துக்கள்‌ அற்ற 

17 


266 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வையாயினும்‌, ஆயிரக்கணக்கான மக்களால்‌ பேசப்‌ 
படுவதை நாம்‌ அறிவோம்‌. ஆகவே, அக்த முதல்‌ மக்‌ 
கள்‌ கூட்டம்‌ பேசிய மொழி திருந்தா மொழியாகத்‌ 
தான்‌ இருந்திருக்க வேண்டும்‌. எப்படியோ வருக்தி 
வருந்திச்‌ சொற்களை ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக வரவழைத்‌ 
துப்‌ பேசி மக்கள்‌, தங்கள்‌ கருத்தை மற்றவர்களுக்கு 
விளக்கியிருப்பார்கள்‌. அன்று பேசிய அவர்தம்‌ 
மொழிக்கு எழுத்தும்‌ சொல்லும்‌, யாப்பும்‌ அணியும்‌ 
இருந்திரா. இலக்கியங்களும்‌ இலக்கண நூல்களும்‌ 
அவர்கள்‌ அறியாதனவே. எப்படியோ காலப்போக்கில்‌ 
உதட்டில்‌ உருவான மொழி-உள்ளத்தை உணர்த்தும்‌ 
மொழி-சிறிது சிறிதாக வளர்ச்சியுற்றது என்று 
கூறலாம்‌. அந்த ஆதி மொழி எப்படிப்‌ பல்கிப்‌ 
பெருகிற்று ? 

மக்கள்‌ ஒரே இடத்தில்‌ தங்காமல்‌, நெடுங்காலம்‌ 
இடம்‌ விட்டு இடம்‌ சுற்றிக்கொண்டுதான்‌ இருந்தார்‌ 
கள்‌. காடும்‌ மலையும்‌, வயலும்‌ கடலும்‌ அவர்கள்‌ 
வாழ்வை அமைத்துக்கொள்ள வழி காட்டின என்ப 
தைக்‌ கண்டோம்‌. அவ்வாறு பிரிந்து சென்ற மக்கள்‌ 
அவரவர்‌ தங்கிய ஜழ்கிலைக்கு ஏற்ப, காட்டு நிலைக்கு 
ஏற்ப, கால நிலைக்கு ஏற்ப தத்தம்‌ மொழிகளை 
வகுத்துக்கொண்டார்கள்‌ என்று நினைக்க வேண்டும்‌. 
மனிதன்‌ எப்படிக்‌ கால நிலையில்‌ கட்டுப்பாடின்றி 
வளர்ந்துகொண்டே வருகின்றானோ, அப்படியே மொழி 
யும்‌ அவன்‌ கட்டுப்பாட்டுக்கு உட்படாது, இயற்கைக்‌ 
கும்‌ சூழ்நிலைக்கும்‌ ஏற்ப வளர்ந்துகொண்டே.தான்‌ 
வருகின்றது. இந்த இயற்கை நியதியினாலேதான்‌ 
சில மொழிகள்‌ தோன்றிச்‌ சில காலமாயினும்‌ விரை 
வில்‌ வளர்ந்துகொண்டே வர, சில தோன்றி நெடுங்‌ 
காலமாயினும்‌, ஒரு நிலையில்‌ நிற்பது போன்று 


மனித வாழ்க்கை 267 





அமைந்துள்ளன. இன்னம்‌ சில மொழிகள்‌, தம்‌ வள 
னும்‌ வாழ்வும்‌ பேச்சு வழக்கும்‌ அற்று வீழ்ந்தும்விடு 
கின்றன. எத்தனையோ உயிரினங்கள்‌ தோன்‌ றி நிலை 
கெட்டும்‌, மாறியும்‌, வாழ்ந்தும்‌ உள்ள அங்கு நிலை, 
மொழிக்கும்‌ பொருந்துவதாகும்‌. 

பல்வேறு காடுகளில்‌ பல்வேறு சூழல்களுக்கு 
இடையில்‌ மனிதன்‌ வளர்த்த மொழிகளுள்‌ சில ஈ௩ன்கு 
ஓங்கின ; சில அழிந்துபட்டன ; சில பேச்சு வழக்கில்‌ 
உள்ளன ; ஒரு சில, எழுத்து வழக்கில்‌ உள்ளன்‌. நெடுங்‌ 
காலமாகியும்‌ பேச்சு, எழுத்து என்ற இரண்டு வழக்கி 
லும்‌ அழியாது வளர்ந்துகொண்டே வரும்‌ மொழிகள்‌ 
ஒரு சிலவே, அவற்றுளெல்லாம்‌, தமிழ்‌ மொழி தலை 
சிறந்து விளங்குகின்றது என்று கூறினால்‌ அது 
தற்பெருமையாகாது. உண்மை இது என்பதை 
மொழி நூற்புலவர்கள்‌ நன்கு உணர்வார்கள்‌. அத்த 
கைய மொழிகள்‌ வளர எத்தனையோ ஆயிரம்‌ ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ கழிந்திருக்க வேண்டும்‌. மனிதன்‌ மிருக 
மாகத்‌ தனித்தனி வாழாது, சமுதாயமாகச்‌ சேர்ந்து 
வாழ வழி செய்த ஒன்று ஈம்‌ மொழிதான்‌. தங்க. 
ளுக்குள்‌ அமைந்த கருத்தைப்‌ பரிமாறிக்கொள்ள 
உதவிய இந்த மொழியின்‌ வளர்ச்சி மனித இனத்தின்‌ 
வளர்ச்சியை விட்டுப்‌ பிரிக்க முடியாத ஒன்று. 
மொழிகள்‌ இன்று ஒரு சேர அழிந்தன என்னும்‌ 
நிலை, எதிர்‌ பாராது உண்டாயின்‌; அப்போதே 
மனித இனம்‌ - மனிதசமுதாயம்‌ - இல்லை என்றுதான்‌ 
கொள்ள வேண்டும்‌. எனவேதான்‌ மனித வாழ்க்கை 
யில்‌, மொழியும்‌ இடம்‌ பெறுகின்றது. எத்தனையோ 
காலம்‌ பேச்சு வழக்கில்‌ இருந்த மொழிகள்‌, காலப்‌ 
போக்கில்‌ எழுத்தில்‌ வரலாயின. ஒரே மொழியில்‌ 
எழுத்துக்கள்‌ காலப்‌ போக்கில்‌ மாறியுள்ளன. எழுத்‌ 


268 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


துக்கள்‌ உண்டான பின்‌ எத்தனையோ ஆண்டுகள்‌ 
கழித்தே இலக்கியம்‌ தோன்‌ றியிருக்கவேண்டும்‌. இவற்‌ 
றையெல்லாம்‌ வைத்து கோக்கும்‌ போது ௬மார்‌ 5000 
ஆண்டுகளுக்கு முன்‌ தொல்காப்பியம்‌ காட்டியபடி 
திருந்திய இலக்கியமும்‌ இலக்கணமும்‌ காட்டில்‌ தோன்‌ 
றிச்‌ சிறந்திருந்தனவென்றால்‌, அதற்கு முன்‌ எத்தனை 
எத்தனை ஆண்டுகளாகத்‌ தமிழ்‌ மொழி தோன்றி 
வளர்ந்து சிறந்திருக்க வேண்டும்‌ என்பது புலனாகும்‌ 
இது போன்றே உலகில்‌ தோன்றிய பிற மொழி 
களுள்‌ சிலவும்‌, கால எல்லையைக்‌ கடந்து மனித. 
இனத்தோடு வளர்ந்துகொண்டே வருகின்றன 
இன்று அம்மனித இன வாழ்வை அறிந்துகொள்ள 
வேறு பல பொருள்கள்‌ உதவுகின்றன என்று 
லும்‌, அம்மொழிகளின்‌ வழி எழுந்த இலக்கியங்‌ 
களே பெரும்பாலும்‌ உதவுகின்றன எனலாம்‌. சிறப்பாக, 
௩ம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வாழும்‌ இலக்கியங்களே இன்று ௩ம்‌ 
முன்‌ பண்டைத்‌ தமிழர்தம்‌ வாழ்வு, கலை, செல்வம்‌, 
நாகரிகம்‌ முதலிய அனைத்தையும்‌ கொண்டு வந்து 
நிறுத்துகின்‌ றன. அத்தகைய மொழிகள்‌--மனித வர 
லாற்றில்‌ பின்னிக்‌ கிடக்கும்‌ மொழிகள்‌--மேலும்‌ சிறக்‌௯ 
என வாழ்த்துவோம்‌ ! 
மொழியைப்‌ போன்றே மனித வாழ்வில்‌ கலக்‌ 
துள்ளது நாகரிகம்‌ என்பது. நாகரிகம்‌ என்பது. 
வெறுந்தோற்றத்தால்‌ மட்டும்‌ பெறப்படுவதன்று. 
மனித வாழ்வோடு பொருந்திய அந்த ஆதி காள்‌ 
தொட்டு வளர்ந்து வருவது அது. நாகரிகம்‌, பண்பாடு, 
கலை முதலியன மனித வாழ்வில்‌ நீக்க முடியாத இடம்‌ 
பெற்றுள்ளன. ஆதி மனிதன்‌ பெற்றிருந்த நாகரிக 
மும்‌, பண்பாடும்‌, கலை ௩லமும்‌ காம்‌ திட்டமாக 
அறிந்துகொள்ள முடியாது. அப்படி அறிய முடியாத 


மனித வாழ்க்கை 269 


காரணத்தினாலேதான்‌ அவனை வரலாற்றுக்‌ காலத்‌ 
துக்கு முற்பட்ட மனிதன்‌ என்று கூறிவிட்டார்கள்‌. 
ஆனால்‌, அவன்‌ வரலாற்று எல்லைக்கு உட்பட்டு வந்த 
பிறகு, அவனைப்‌ பல்வேறு கோணங்களில்‌ ஆராயத்‌ 
தொடங்கிவிட்டார்கள்‌. மொழிக்‌ குடும்பத்தைப்‌ பல்‌ 
'வேறு வகையில்‌ பிரித்த வகையிலேயே காகரிகத்தை 
யும்‌ பல்வேறு வகைகளாகப்‌ பிரித்தார்கள்‌. எகிப்திய 
நாகரிகம்‌, திராவிட நாகரிகம்‌; சிந்து வெளி நாகரிகம்‌, 
மத்திய ஆசியா நாகரிகம்‌ என்று எத்தனையோ வகை 
யாக காகரிகங்களையும்‌ பகுத்துப்‌ பகுத்து ஆராய்ந்தார்‌ 
கள்‌. அந்தந்த நாகரிகங்களில்‌ மனிதன்‌ தனித்தனி 
யாகச்‌ சிறந்துதான்‌ உள்ளான்‌. காகரிகம்‌ என்பது) 
மனிதனது பண்பாட்டை அடிப்படையாகக்‌ கொள்‌ 
வது. இன்று நாம்‌, நாகரிகத்துக்குப்‌ பல வகையில்‌ 
பொருள்‌ காண்கின்றோம்‌. ஒருசிலர்‌ நகரங்களில்‌ வாழ்‌ 
வதை நாகரிகம்‌ என்கின்றனர்‌. ஆனால்‌, பண்டைத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ “கஞ்ச ுண்டமைவர்‌ ஈனிகாகரிகர்‌, * 
என்றும்‌, 


 பெயக்கண்டும்‌ கஞ்சுண்டு அமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌.” (குறள்‌, 580) 


என்றும்‌ நாகரிகத்தைப்‌ பண்பாட்டில்‌ வைத்துப்‌ 
பாராட்டிப்‌ பேசுகின்றனர்‌. இவற்றின்‌ விரிவையெல்‌ 
லாம்‌ பின்னால்‌ நாம்‌ காண இருக்கின்றோமா தலின்‌, 
இந்த அளவோடு இவற்றைப்‌ பற்றி நகிறுத்திக்கொள் 
வோம்‌. இவ்வாறு மனித வாழ்க்கையில்‌, மொழியும்‌ 
நாகரிகமும்‌ மட்டுமன்‌ றிக்‌ கலை முதலிய பிறவும்‌ பங்கு 
கொள்ளுகின்றன. இக்காலத்தில்‌ அவவக்நாட்டுக்‌ 
கலை நலத்தையும்‌ பிற பண்பாடுகளையும்‌ ஆழ்ந்து 
அறிந்து கண்டு உலகுக்கு உணர்த்த ஒவ்வொரு காடும்‌ 


270 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





முன்னிற்கின்றது. அவ்வாறு மனிதனைப்‌ பின்னிப்‌ 
பிணைத்து வாழும்‌ கலைச்செல்வங்களும்‌ நம்‌ காட்டில்‌ 
பல உண்டு, கலையே வாழ்க்கை என்னும்‌ அளவுக்குச்‌ 
சில சமுதாயங்கள்‌ வாழ்ந்து வந்துள்ளன. இந்த. 
மனித வாழ்க்கை முறையில்‌ இன்னும்‌ எத்தனையோ 
நற்பண்புகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவையெல்லாம்‌. 
விரிப்பின்‌ பெருகும்‌. 

இறுதியாக ஒன்றை மட்டும்‌ கண்டு மேலே செல்‌ 
வோம்‌. ஆதி மனிதன்‌ தோன்றி வளர்ந்த வரலாற்‌ 
றைக்‌ கண்டோம்‌. அவன்‌ வாழ்வோடு பின்னியவற்‌ 
றையும்‌ ஒருவாறு அறிந்தோம்‌, எனினும்‌, அவன்‌ 
உள்ள த்தே தோன்றி வளர்ந்த மற்றொரு வாழ்வையும்‌ 
காணல்‌ வேண்டும்‌. உயிர்த்தோற்றத்தின்‌ உச்ச 
நீலையில்‌ சென்று நின்ற மனிதன்‌, தான்‌ நினைத்தபடி. 
பல காரியங்களைச்‌ செய்திருப்பான்‌; விலங்கோடு 
விலங்காக வாழாமல்‌ வேறுபட்டு, தான்‌ உயர்ந்தவன்‌ 
என்ற நிலையிலே மற்றவற்றை அடக்கியாள நினைத்து, 
அத்துறையில்‌ கருத்திருத்தியிருப்பான்‌ ; பலவற்றைத்‌ 
தான்‌ நினைத்தபடியே ௩டத்தத்‌ திட்டம்‌ தீட்டியிருப்‌ 
பான்‌. காற்றையும்‌ மழையையும்‌, கனலையும்‌ புனலை 
யும்‌ அவன்‌ கட்டியாளக்‌ கருதியிருப்பான்‌. இன்றைய 
மனித சமுதாயம்‌ அத்துறையில்‌ கருத்திருத்தியிருப்‌ 
பதை அறியாதார்‌ யார்‌ ? தான்‌ பிற உயிரினும்‌ மேம்‌ 
பட்டவன்‌ என்ற எண்ணத்திலே ஆதி மனிதனும்‌, 
அவனை ஓட்டிப்‌ பின்‌ வந்தவர்களும்‌ பலப்பல 
செயல்களைச்‌ .. செய்யத்‌ துணிந்திருப்பார்கள்‌. அச்‌ 
செயல்கள்‌ பலவற்றிலும்‌ அவர்கள்‌ வெற்றியும்‌ பெற்‌ 
றிருக்கலாம்‌. என்றாலும்‌, சிலவற்றில்‌ அவர்தம்‌ எண்‌ 
ணம்‌ கைகூடியிராது. அக்காலத்தில்‌ அவர்‌ சிந்தனை 
சிறிது நீண்டிருக்கும்‌. தான்‌ எல்லா உயிரினும்‌ மேலான 


மனித வாழ்க்கை 271 





வன்‌ என்ற எண்ணத்தில்‌ ஆற்றும்‌ செயல்‌ அனைத்தும்‌ 
வெற்றி தருவதை விடுத்து, சிலவற்றில்‌ தோல்வி உண்‌ 
டாவது அம்மனிதன்‌ உள்ளத்து ஒரு விதப்‌ புத்துணர்ச்‌ 
சியைத்‌ தோற்றுவித்திருக்கும்‌. தான்‌ எல்லா உயிரினும்‌ 
மேம்பட்டவன்‌ என்றால்‌, பின்பு ஏன்‌ தான்‌ தொடங்கும்‌ 
எல்லாக்‌ காரியத்திலும்‌ வெற்றி பெற முடியவில்லை 
என்று சிந்தித்திருப்பான்‌. தன்‌ செயலைத்‌ தடுக்கத்‌ 
தன்னிலும்‌ மேலான ஒன்று இருக்கத்தான்‌ வேண்டும்‌ 
என்ற உணர்வு பிறந்திருக்கும்‌. அவ்வுணர்ச்சி 
பெருகப்‌ பெருக, தனக்கு அறிய முடியாததாய்த்‌ தன்‌ 
னினும்‌ மேம்பட்ட தாய்‌ ஒரு பொருள்‌ இருக்க வேண்டும்‌ 
என்ற உணர்வு அவன்‌ உள்ளத்தில்‌ பிறந்திருக்கும்‌. 
ஆறாவது அறிவான மனத்தின்‌ துணை கொண்டு, 
அவன்‌ அந்த நெறியே நெடுக்தூரம்‌ சென்‌்நிருப்பான்‌. 
அக்தச்‌ சிந்தனையின்‌ விளைவே, மனிதன்‌ தனக்கு 
மேலும்‌ ஒரு கடவுள்‌ உண்டு என்ற உணர்வாகும்‌. 
தன்க்கு மேலும்‌ தன்னால்‌ அறிய முடியாத ஒரு 
பொருள்‌, தான்‌ நினைத்ததையெல்லாம்‌ பெற முடியாமல்‌ 
தடுக்கும்‌ ஒன்று உண்டு என்று உணர்ந்த பின்‌ அவ 
னுக்கு அதனிடம்‌ அச்சம்‌ ஏற்பட்டிருக்கும்‌. அனைத்தி 
னும்‌ மேலான தன்னைக்‌ .கண்டு, விலங்கும்‌ பறவையும்‌ 
பயந்து செல்வது போன்று, தானும்‌ அப்பொருளுக்கு 
அஞ்சி வாழ வேண்டும்‌ என்று கற்பனை செய்துகொண் 
டான்‌. அதனாலேதான்‌ சமயத்தின்‌ தொடக்கக்‌ காலத்‌ 
தில்‌ அச்சத்தின்‌ அடிப்படையில்‌ அது வளர்ந்தது என 
அறிகின்றோம்‌. மிகு பழங்கால மனிதரின்‌ சமயநெறி 
பெரும்பாலும்‌ அச்சத்தின்‌ அடிப்படையில்‌ முளைத்‌ 
ததுவேயாம்‌. இறைவனுக்கு அடியவர்‌ ஆஞ்சியும்‌ 
அன்புபட்டும்‌ தொண்டாற்றுகின்றார்கள்‌ என்பதை 
அப்பர்‌ ₹ அஞ்சியாகிலும்‌ அன்புபட்டாகிலும்‌. கெஞ்சம்‌ 


272 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வாழி நினை,” என்று கெஞ்சினுக்கு இறை வழிபாட்டின்‌ 
கெறியினைக்‌ காட்டுகின்றார்‌. இவ்விரண்டுள்‌ அச்சம்‌ 
வழியாக எழுந்த வழிபாடே முன்னையது. உலக சமய 
வரலாறுகள்‌ அனைத்தும்‌ இந்த உண்மையை வலி 
யுறுத்தும்‌ என்பது உறுதி, பழங்காலத்‌ தேவதை 
களின்‌ வரலாறும்‌, அந்தச்‌ சிலைகளின்‌ தோற்றமும்‌ ௩ம்‌ 
நாட்டில்‌ இன்னும்‌ நிலைபெற்றுள்ளனவே. கிறித்தவ 
விவிலிய நூலின்‌ பழைய ஏற்பாட்டில்‌ நெருப்பு மழை 
யைப்‌ பெய்வித்தல்‌ முதலியவற்றால்‌ கடவுள்‌ மக்களை 
அச்சத்தின்‌ வழி திருத்த நினைத்தார்‌ என்று கூறப்படு 
வனவெல்லாம்‌ இக்நெறியின்பாற்பட்டனவே. ஆதி 
மனிதனுக்குத்‌ திருந்திய பண்பட்ட அன்பு இல்லாமை 
யினாலேயே அவன்‌ தனக்கு ஏற்ற வகையில்‌ தனது 
கடவுள்‌ நெறியையும்‌ அமைத்துக்கொண்டான்‌ என்பர்‌ 
ஆராய்ச்சியாளர்‌. 


இவ்வாறு அ௮ச்சங்காரணமாகத்‌ தோன்‌ நிய சமயம்‌, 
காளடைவில்‌ - மனித உள்ளம்‌ வளர வளர-அன்புச்‌ 
சமயமாக மாறியிருக்க வேண்டும்‌. எனினும்‌, உலகில்‌ 
மொழி விரிந்துள்ள து போன்றே சமயமும்‌ விரிந்துள்‌ 
ளதைக்‌ காண்கின்றோம்‌. *கடவுள்‌ ஒருவரே,” என்ற 
உணர்வு அன்றும்‌ இன்றும்‌ மாறாமலேதான்‌ போற்றப்‌ 
படுகின்றது. ஆனால்‌, உலகில்‌ இத்தனை வேறுடாட்டுச்‌ 
சமயங்கள்‌ இருப்பானேன்‌ ? இருப்பதோடு மட்டுமா? 
எத்தனை சமயப்‌ போர்கள்‌ வரலாற்றில்‌ இடம்‌ பெற்‌ 
ள்ளன 1! எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள்‌ சமயப்‌ 
போரால்‌ ௩டைபெற்ற சண்டைகளில்‌ செத்து மடிக்‌ 
திருப்பார்கள்‌! என்‌? நம்‌ நாடு சமயத்தின்‌ அடிப்‌ 
படையிலே-அதனால்‌ விளைந்த கலகத்திலே-அதனால்‌ 
செத்த பல்லாயிரக்‌ கணக்கான மக்களின்‌ இரத்தத்‌ 
தியாகத்திலே-இரண்டாக்கப்பட்டதே ! ஒன்றிய சமய 


மனித வாழ்க்கை 273 


உணர்ச்சியெல்லாம்‌ மாறி இப்படி உலகில்‌ சமய வெறி 
கால்‌ கொள்ளுவானேன்‌? ஈ௩மக்கு இங்கு அந்த 
ஆராய்ச்சிகளெல்லாம்‌ தேவையில்லையான மையின்‌, 
அவற்றை விடுத்து, பொதுவாக மனிதனது பண்‌ 
படாத தீ நெறி பொருந்திய மனந்தான்‌ இந்தக்‌ கொடு 
மைக்கெல்லாம்‌ காரணம்‌ என்பதை மட்டும்‌ சுட்டிக்‌ 
காட்டி, மேலே செல்வோம்‌. 


தனக்கு மேல்‌ ஒருவன்‌ உண்டு என்று அறிவதே 
சமய வாழ்வு என்று கண்டதும்‌, அப்படிக்‌ கண்டதில்‌ 
மனிதன்‌ மற்றொரு ஈன்மையையும்‌ தேட நினைத்தான்‌, 
கதுனக்கு மேல்‌ ஒருவன்‌ இருந்து, தான்‌ செய்யும்‌ கன்மை 
தீமைகளைக்‌ கண்டு, அவற்றுக்கு ஏற்ற பரிசோ தண்‌ 
டனையோ தருவான்‌ என்ற உணர்விருப்பின்‌, தான்‌ 
தவறி மற்றவருக்குத்‌ தீங்கிழைக்க முடியாது என்ற 
உணர்வினில்‌ உலகில்‌ ௩ஈல்லவனாக வாழவும்‌, சமயம்‌ 
வழி வகுக்கும்‌ என்றே அவன்‌ சமய வாழ்க்கையை 
வளர்த்துக்கொண்டிருக்க வேண்டும்‌. அதன்‌ வழியே, 
மற்றவருக்குத்‌ தீங்கிழைத்தால்‌ இறைவன்‌ தண்டிப்‌ 
பான்‌ என்ற உணர்விலேயே, ௩ஈரகம்‌ முதலியவ ற்றையும்‌ 
கற்பனை செய்துகொண்டான்‌. எனினும்‌, அவன்‌ சமய 
வாழ்வின்‌ அடிப்படையினின்று நெடுந்தூரம்‌ சென்று 
விட்டான்‌ என்பது உண்மை. ஆயினும்‌, இன்றும்‌ அம்‌ 
மனித வாழ்வில்‌ பிற அனைத்தும்‌ பின்னிக்‌ கிடப்பன 
போன்று, இச்சமய வாழ்வும்‌, அவன்‌ வேண்டினும்‌ 
வேண்டாவிடினும்‌, விடாமல்‌ பின்னித்தான்‌ கிட.க்கின்‌ 
றது. எனவே, மனிதவாழ்க்கையை ஆராயின்‌, அவனது 
சமயத்தை விட்டுவிட்டு ஆராய்தல்‌ என்பது இயலாது. 
இவ்வாறு தோன்றிய நாளிலேயிருக்கு மனிதன்‌ பல்‌ 
வேறு வகையில்‌ உள்ளத்தாலும்‌ பிறவற்றாலும்‌ மாறி 


274 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





யும்‌, திருந்தியும்‌, வளர்ந்தும்‌ இன்றைய நிலைக்கு வந்‌ 
துள்ளான்‌ என்பது தேற்றம்‌. 

இவ்வாறு அணுவினும்‌ சிறியதாகிய பொருளி 
லிருந்து, தோன்றிய காள்‌ தெரியாத அந்த நெடுங்‌ 
காலம்‌ தொட்டு, சிறிது சிறிதாக இன்றைய நிலையில்‌ 
மனிதன்‌ வளர்ச்சியடைக்‌ துள்ளான்‌. இன்றைய மேலை 
காட்டு விஞ்ஞானிகள்‌, இம்மனிதனை இடையில்‌ வைத்‌ 
துச்‌ சென்ற காலத்தின்‌ அருமையையும்‌, இனி வருங்‌ 
காலத்தின்‌ திறத்தையும்‌ ஆராய்கின்றார்கள்‌. பரந்த 
அண்டகோளத்தின்‌ எல்லையையும்‌, அவற்றில்‌ தோன்‌ 
ம்‌ விண்மீன்களின்‌ அளவையும்‌, மனிதனின்‌ அள 
வையும்‌ அனைத்தினும்‌ சிறிதாகிய அணுவுக்கணு 
வாகிய பொருளின்‌ நிலையையும்‌ கலந்து கணக்‌ 
கிடுகின்றார்கள்‌ இன்றைய விஞ்ஞானிகள்‌. மனித 
னது வாழ்க்கையும்‌ வாழ்வுக்‌ காலமும்‌ எப்படி 
அமையினும்‌, அவன்‌ தோற்றத்தின்‌ அளவு அண்ட 
கோளத்தின்‌ இடைப்பட்ட அளவு என்பது அவர்‌ 
தம்‌ முடிவு. இதையே முடிந்த முடிபு என்று 
கொள்ளாவிட்டாலும்‌, இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி 
அந்த அளவிலேதான்‌ அவன்‌ அறிவிடை நிற்கின்றது 
என்று கொள்ளலாம்‌. காலப்போக்கில்‌ மேலும்‌ ஆய்வு 
நடக்க ௩டக்க இந்த அளவு மாறினும்‌ மாறலாம்‌. அவர்‌ 
கள்‌ இன்று கண்ட. அளவுதான்‌ என்ன £ 

எடிங்டன்‌ என்ற ஆய்வாளர்‌ தமது ₹*விண்‌ 
மீனும்‌ அணுவும்‌ * என்னும்‌ எழுத்தில்‌ இந்த அளவினை 
ஒருவாறு காட்டியிருக்கிறார்‌. மனிதன்‌ அணுவுக்கும்‌, 
வானில்‌ தோன்றும்‌ ஒரு சாதாரண அளவுள்ள 


1. நமறறாரோடு 06 ஊம்‌ க்ர்௦ா5 


மனித வாழ்க்கை . 275 





விண்மீனுக்கும்‌. இடையில்‌ நிற்கின்றான்‌ என்கிறார்‌. 
அணுவின்‌ நிலையைப்‌ போல்‌ பத்தின்‌ இருபத்தேழு 
பெருக்குப்‌ (1051) பரிமாணம்‌ இன்றைய மனிதன்‌ 
நிலை. அதைப்போன்றே மனிதன்‌ தோற்ற நிலையைப்‌ 
போன்று பத்தின்‌ இருபத்தெட்டுப்‌ பெருக்குப்‌ (1055) 
பரிமாணம்‌ ஒரு விண்மீனின்‌ அளவு என்றும்‌ அவர்‌ 
குறிக்கின்றார்‌. இதைப்‌ போன்றே ஐன்ஸ்டைன்‌ * 
கொள்கையின்‌ அடிப்படையில்‌ சூரியன்‌ ஓர்‌ இடைப்‌ 
பட்ட இலக்காக நிற்கின்றான்‌ என்கின்றார்‌ ஹக்ஸ்லி” 
என்பார்‌. எப்படி மனிதன்‌ அணுவுக்கும்‌ விண்மீனுக்‌ 
கும்‌ இடையில்‌ ஓர்‌ அளவுகோலாக அமைகின்ரனோ, 
அப்படியே ரியன்‌ பரந்த அண்டகோளத்துக்கும்‌ நாம்‌ 
காணும்‌ பருமரத்துக்கும்‌ இடையில்‌ ஓர்‌ அளவு 
கோலாக நிற்கின்றான்‌ என்கின்றார்‌. அஃதாவது, சூரி 
யன்‌ மரத்தைப்‌ போன்று 10“ மடங்கு பெரியவன்‌. 
பரந்த அண்டகோளம்‌ அதைப்போன்றே சூரியனைக்‌ 
காட்டிலும்‌ 10” மடங்கு விரிந்ததாகின்றது. இன்னம்‌ 
மற்றொரு வகையில்‌ அணுவுக்கணுவாகிய எலெக்டி 
ரானுக்கும்‌ * அண்ட.கோளத்து இடையில்‌ உலகில்‌ 
காணும்‌ மனித சமுதாயத்தின்‌ தோற்ற அளவையே 
வைக்கின்றார்‌. தனி மனிதனுடைய அளவு எவ்வாறு: 
அணுவுக்கும்‌ விண்மீனுக்கும்‌ இடையில்‌ நிற்கின்‌ றதோ, 
அவ்வாறே உலகில்‌ வாழும்‌ பல கோடி மக்கள்‌ அனை 
வரின்‌ பருவுடல்‌ அளவு அனைத்தும்‌ ஒன்று சேரின்‌, 
அது அத்துகளுக்கும்‌ அண்ட கோள எல்லைக்கும்‌ 
இடையில்‌ கிற்கின்றது .அஃதாவது, உலகில்‌ வாழும்‌ 


1, நாகர] 

2. பராரகா நாபா நடரா 116 002 0110, 
(2.80) 

ு. நாநா 


276 கீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


எல்லா மக்களின்‌ பருவுடல்‌ சேர்க்கையில்‌ மொத்த 
அளவு அணுத்துகளிலும்‌ எத்தனை மடங்கு பெரியதோ 
அதே அளவு பெரியது, எல்லா மனித உடல்‌ சேர்க்கை 
யின்‌ அளவினைக்‌ காட்டிலும்‌ இந்த அண்டகோளத்‌ 
தின்‌ அளவு எல்லை என்பதாகும்‌. இவற்றின்‌ விரிவை 
யெல்லாம்‌ விஞ்ஞானிகள்‌ பற்பலர்‌ காள்தோறும்‌ 
ஆராய்ந்துகொண்டே இராப்பகலற்று, ஓய்வு ஒழிவு 
அற்று, , பல உண்மைகளை உலகுக்கு உணர்த்திக்‌ 
கொண்டே இருக்கின்றார்கள்‌. ஒப்புமைப்படுத்தப்‌ 
பெறும்‌ இந்த எண்ணிக்கையின்‌ அளவு ஈம்‌ சிக்தைக்கு 
எட்டாத ஒன்றாகும்‌. நாம்‌: முன்‌ கண்ட பரிபாடல்‌ என்‌ 
னும்‌ பழம்பாட்டில்‌ கால எல்லைக்கு அப்புலவன்‌ குறித்த 
ஏதோ ஒரு பேரெண்‌ என்ற அளவிலேதான்‌ நாம்‌ 
அமைய வேண்டியுள்ளது. 105” பங்கு என்ற கணக்கு, 
பார்ப்பதற்குச்‌ சில எண்களால்‌ ஆகியது போன்று 
தெரிகின்றது. ஆனால்‌, அதை விரிவு படுத்திக்‌ 
காணின்‌, எழுதிக்‌ காணின்‌, கோடி கோடி கோடி கோடி 
எண்ணுக்கும்‌ அப்பால்‌ செல்லுவது புலப்படும்‌. அதை 
எந்த எண்ணால்‌ சொல்வது? இதைத்தான்‌ அந்தப்‌ பரி 
பாடற்புலவன்‌ மனிதன து எண்ணிக்கையின்‌ குறியீட்‌ 
டில்‌ அடங்காது என்று ₹ செய்குறியீட்டம்‌ கழிப்பிய 
வழி முறை ? என்று குறித்துச்‌ சென்றான்‌. இவ்வாறு 
அணுவின்‌ சிறு துகள்‌ தொடங்கி, அண்டகோளத்தில்‌ 
அகன்ற பரப்பெல்லை வரையிலே உள்ள இடை எல்‌ 
லைக்கு ஓர்‌ எல்லையாக இன்றைய மனிதன்‌ அமைகின்‌ 
றான்‌ என்ற ஆராய்ச்சி காணும்‌ இக்காலத்தில்‌ காம்‌ 
வாழ்வது ஒரு பேறுதான்‌. ஆம்‌! இந்த மனிதனே 
இவற்றையெல்லாம்‌ கண்டு கணக்கிடுகின்றான்‌. மேலை 
காட்டு விஞ்ஞானிகள து திறனெல்லாம்‌ அழிவு வேலைக்‌ 
கன்றி, ஆக்கவேலைக்குப்‌ பயன்படுமாயின்‌, இன்னும்‌ 


மனித வாழ்க்கை 277 


எத்தனையோ உண்மைகளை வெகு விரைவில்‌ நாம்‌ 
உணர்ந்துகொள்ள முடியும்‌. உலகம்‌ அவ்வழியில்‌ 
கருத்திருத்தின்‌ ஈலமுண்டு, காம்‌ இது பற்றிய 
கருத்தை இந்த அளவோடு நிறுத்தி, அந்த மனித 
னுடைய வாழ்வு நெறி எவ்வாறு அமைகின்‌ றதென்‌ 
பதை இனிக்காண் போம்‌. 


இது வரை கூறியவற்றால்‌, மனிதன்‌ விலங்கி 
லிருந்து பிரிந்தும்‌ அவன்‌ சமூக விலங்காக வாழ்ந்தான்‌ 
என்பதும்‌, அவன்‌ வெற்று உடலால்‌ மட்டும்‌ வளர்ச்சி' 
யடையாது உள்ளத்தாலும்‌ வளர்ச்சியடைந்தான்‌. 
என்பதும்‌, தோன்றிய ஆதி மனிதனிலிருந்து மனித 
சமுதாயம்‌ மெதுவாக வளர்ந்து உலகில்‌ பல பாகங்‌ 
களிலும்‌ சென்று வாழ்ந்ததென்பதும்‌, தானே உயர்ந்த 
வன்‌ என்ற எண்ணத்தில்‌ மனிதன்‌ தனது வாழ்க்‌ 
கையை விலங்கின்‌ வாழ்க்கையிலிருந்து வேற்று 
வகைக்கு மாற்றிவிடும்‌ காடும்‌ பிற நலங்களும்‌ தேடிக்‌. 
கொண்டான்‌ என்பதும்‌, தன்னையும்‌ தன்னைச்‌ சேர்க்‌. 
தோர்களையும்‌ காக்க ஆயுதம்‌ முதலியவற்றை ஆக்கிக்‌. 
கொண்டான்‌ என்பதும்‌, அவை காலந்தோறும்‌ 
வளர்ச்சி அடைந்தன என்பதும்‌, அவண்‌ வாழ்வு: 
வளம்‌ பெற வளம்பெற உலகில்‌ நால்வகை நிலங்‌ 
களிலும்‌ அவன்‌ சிறந்திருந்தான்‌ என்பதும்‌. அவ 
னது சமூக வளர்ச்சியில்‌ மொழியும்‌ கலையும்‌, காக 
ரிகமும்‌, பண்பாடும்‌, சமயமும்‌ பிற நல்லியல்பு 
களும்‌ வளர்ச்சியடைந்தன என்பதும்‌, அவற்றொடு 
கலந்து இன்றைய மனிதன்‌ வாழ்கின்றான்‌ என்ப: 
தும்‌ அம்மனிதனே அணுத்துகளுக்கும்‌ அண்ட 
கோள எல்லைக்கும்‌ இடையில்‌ ௩டு எல்லையாய்‌: 
அமைகின்றான்‌. என்பதும்‌ அறிந்துகொண்டோம்‌. 


278 


கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தமிழர்கள்‌ இத்துணை வாழ்க்கை வகைகளையும்‌ ஈன்கு 
துய்த்து ஆராய்ந்து அறிந்து அவ்வாழ்வை இரண்டு 
வகையாகப்‌ பிரித்து வாழ்வு ௩டத்தினார்கள்‌ என்பது 
காடறிந்ததே. அவ்வாழ்க்கைப்‌ பிரிவுகளே அகம்‌ 
புறம்‌ என்பன. அடுத்து அவை பற்றிக்‌ காண்போம்‌. 


4, அகழும்‌ புறரும்‌ 





நிலப்பரப்பிலே மக்களினம்‌ தோன்றி வளர்ந்த 
அதே வகையில்‌ இங்கும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ மனித இனம்‌ 
வளர்ந்து வந்தது. தமிழ்‌ காட்டில்‌ மக்களினம்‌ 
தோன்றிய காலத்தைத்‌ திட்டமாக வரையறுக்கக்‌ 
கூடவில்லை. தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள திராவிட நாகரிகம்‌ 
மிகு தொன்மை வாய்ந்ததென்று வரலாற்று ஆசிரியர்‌ ' 
அனைவரும்‌ ஒரு சேரக்‌ கூறுகின்றனர்‌. சிலர்‌ மனித 
இனமே இங்கேதான்‌ முதன்முதல்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ கூறுவர்‌. எப்படியாயினும்‌, ஈம்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ மக்களினம்‌ வரலாற்று எல்லைக்கு உட்‌ 
படாத நெடு௩்காலத்துக்கு முன்பே தோன்றியிருக்க 
வேண்டும்‌ என்பது மறுக்க முடியாத உண்மை, 

ஓர்‌ இனம்‌ தோன்றி வளர்ந்துள்ள வரலாற்றை அது 
வாழும்‌ காட்டுக்‌ காவியங்களும்‌, கலைகளும்‌ விளக்கிக்‌ 
காட்டும்‌ என்பர்‌, அவ்வாறாயின்‌, தமிழில்‌ உள்ள இலக்கி 


280 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


யங்களும்‌, தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள கலைகளும்‌ இக்காட்டு 
மக்களின த்தின்‌ தொன்மையைக்‌ காட்டப்‌ போதிய 
சான்றுகளாகும்‌. ஒரு நாட்டில்‌ திருக்‌ திய இலக்கியங்கள்‌ 
உள்ளன எனின்‌, அவ்விலக்கியம்‌ தோன்றும்‌ காலத்‌. 
துக்கு முன்‌ அது எத்தனையோ வகையில்‌ மாறு 
பட்டிருக்க வேண்டும்‌. அத்தனை மாற்றங்களுக்கு முன்‌ 
எழுத்தும்‌ சொல்லும்‌ தோன்றியிருக்க வேண்டும்‌. 
அவற்றையெல்லாம்‌ தொகுத்துச்‌ செம்மையான முறை 
யில்‌ அமைக்கப்பட்ட ஓர்‌ இலக்கண நூல்‌ ஒரு காட்டில்‌ 
இருக்குமாயின்‌, அக்காட்டுப்‌ பழமையை அதுவே பறை 
சாற்றும்‌. எனவே சுமார்‌ ஐயாயிரம்‌ ஆண்டுகளுக்கு. 
முன்‌ தோன்றிய தொல்காப்பியத்தின்‌ நிலையைக்‌ 
கொண்டே தமிழின்‌ தொன்மையையும்‌ தமிழரின்‌ 
வரலாற்றையும்‌ வரையறுக்கலாமன்றோ £₹ 


மொழிக்கு இலக்கணம்‌ வகுத்த பிற நாட்டா 
ரெல்லாம்‌ எழுத்துக்கும்‌ சொல்லுக்கும்‌ இலக்கணம்‌ 
கண்டார்கள்‌, மொழி அவற்றால்‌ ஆக்கப்படுகின்‌ ற. 
மையின்‌. அதன்பின்‌ அம்மொழிக்கு அழகு செய்யும்‌ 
யாப்பும்‌ அணியும்‌ அவற்றோடு சேர்க்கப்பட்டன. 
ஆனால்‌, அம்மொழியால்‌ விளக்கமுறும்‌ பொருளுக்கு. 
இலக்கணம்‌ கண்டார்‌ எம்மொழியிலும்‌ இலர்‌. தொல்‌ 
காப்பியரோ, பொருளுக்கெனப்‌ பேரிலக்கணம்‌ வகுத்து 
விட்டார்‌. அதுவும்‌ வெற்று இலக்கணம்‌ என்ற. 
வகையில்‌ அமையாது, தமிழர்தம்‌. வாழ்வை அப்படியே 
படம்‌ பிடித்துக்‌ காட்டுவது போன்று அமைந்து. 
விட்டது. தொல்காப்பியம்‌ தமிழர்‌ வாழ்வைத்‌ தனித்‌ 
தனி பல வகையில்‌ அலசி ஆராய்ந்து விளக்கமாக 
நமக்கு எடுத்துத்‌ தந்துவிட்டது. எனவே, தமிழர்தம்‌ 
வாழ்க்கை முறையை அறிவதில்‌ கடினமான நிலை. 
ஒன்றுமில்லை. அவர்தம்‌ நாட்டு வாழ்க்கையினையும்‌, 


அகமும்‌ புறமும்‌ 281 
வீட்டு வாழ்க்கையினையும்‌ தனித்தனியாகப்‌ பிரித்து, 
அவற்றின்‌ வேறுபாடுகளையும்‌ கூ பாடுகளையும்‌ 
அலசி ஆராய்ந்து, * இஃது இன்ன தன்மைத்து, என்று 
ஒவ்வொன்றையும்‌ தொல்காப்பியர்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ 
நிலை, அறிந்து இன்புறத்தக்க ஒன்ளுகும்‌. 


தொல்காப்பியம்‌ இலக்கண நூல்‌. தொல்கா.ப்பியரே 
தம்‌ நூலில்‌ பலவிடங்களில்‌ கூறியது போன்று, 
அவருக்கு முன்‌ பெரியார்‌ பலர்‌ இவ்வாழ்க்கையைப்‌ 
பற்றியும்‌ பிறவற்றைப்பற்றியும்‌ எழுதி வைத்துச்‌ 
சென்றிருப்பர்‌. அவர்‌ தம்‌ ஆசிரியர்‌ அகத்தியர்‌ 
காட்டியவாறு, இலக்கணம்‌ இலக்கியத்தினின்று 
எடுபடுவதாகும்‌. எனவே, தொல்காப்பியம்‌ போன்ற 
திருந்திய ஓர்‌ இலக்கண நூல்‌ தமிழில்‌ உண்டாயிருக்க 
வேண்டுமாயின்‌, அதற்கு முன்‌ எவ்வளவு இலக்கிய 
நூல்கள்‌ உண்டாயிருக்க வேண்டும்‌? ஆம்‌; பல 
இருக்திருக்கும்‌. ஆயினும்‌, அவற்றையெல்லாம்‌ இன்று 
நாம்‌ பெறவில்லை. அவை ஊழிகளால்‌ கொள்ளை 
கொள்ளப்பட்டிருக்கும்‌. எனினும்‌, கால வெள்‌ 
ள.த்தைக்‌ கடந்து நிற்கும்‌ தொல்காப்பியமும்‌ அதை 
ஒட்டி எழுந்த சங்க இலக்கியங்களும்‌ ௩மக்குத்‌ தமிழர்‌ 
வாழ்வை இன்றும்‌ எடுத்துக்‌ காட்டிக்கொண்டுதான்‌ 
இருக்கின்‌ றன. 


தொல்காப்பியர்‌ மக்கள்‌ வாழ்க்கையைப்‌ பின்னர்ப்‌ 
பொருளதிகாரத்தில்‌ பிரிப்பதன்‌ முன்பே, தமிழ்‌ 
மொழியின்‌ இலக்கணத்தையே மனித வாழ்வை ஒட்டி. 
அமைத்துள்ளார்‌ எனலாம்‌. அவர்தாம்‌ அவ்வாறு 
அமைத்தாரா, அன்றி அவ்வாறிருந்த மொழியின்‌ 
இலக்கணத்தைத்தான்‌ அழகுபடப்‌ புனைந்தாரா என்‌ 
18 


282... கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பதை நாம்‌ ஆராயவேண்டா. வாழ்வினைத்‌ துய்க்கும்‌ 
உயிர்த்தோற்றத்தை எழுத்துக்களின்மேல்‌ வைத்து 
எழுதியிருக்கும்‌-சூத்திரங்கள்‌ எண்ணற்பாலன. உயிரும்‌ 
மெய்யும்‌ கூடிய வழிதான்‌ மனிதனும்‌ பிற விலங்கு 
களும்‌ தோன்றுகின்றன. அவற்றின்‌ வாழ்வும்‌ பிறவும்‌ 
இவ்விரண்டும்‌ இயைந்திருத்தலாலே அமைகின்‌ றன, 
மெய்‌ வேறு உயிர்‌ வேறாக இருப்பின்‌, உடலைப்‌ பிணம்‌ 
என்போம்‌. உயிரையோ, காண இயலா து. இரண்டும்‌ 
"வெவ்வேறான பொருள்களாயினும்‌, அவை சேர்ந்தா 
லன்றி உலகில்‌ வாழ்க்கையில்லை. இவற்றையெல்லாம்‌ 
எழுத்துக்களின்‌ அமைப்புமேல்‌ வைத்து ஆசிரியர்‌ 
தொல்காப்பியர்‌ கூறும்‌ திறன்‌ சிறந்தது. இக்காலத்தில்‌ 
குமிழ்‌ நலம்‌ பேணும்‌ ஆராய்ச்சியாளர்‌ பலர்‌ தமிழ்‌ 
மொழி மனிதன்‌ வாழ்வை ஒட்டி அமைந்த மொழி 
யென்றும்‌, எழுத்துக்களும்‌ அவ்வாழ்வை ஒட்டியே 
அமைக்கப்பட்டுள்ளனவென்றும்‌ அவற்றை ஒரு 
சிறிதும்‌ மாற்றலாகாது என்றும்‌ வாதிப்பதைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. ஆயினும்‌, அது பற்றிய ஆராய்ச்சியை 
இங்கு நாம்‌ கொள்ளாது தொல்காப்பியர்‌ எழுத்துக்‌ 
களின்‌ வழி உயிர்த்தோற்றத்தின்‌ வாழ்வைக்‌ காட்டு 
வதைக்‌ காண்போம்‌. 


உயிர்‌ தனித்து இயங்கும்‌ ஆற்றல்‌ இல்லாதது. 
அது போன்றதே உடலும்‌. உயிர்‌ உள்ளது என்பதை 
நாம்‌ வெட்டவெளியில்‌ காண இயலா து. அது உண்மை 
யையும்‌ இன்மையையும்‌, அவ்வுயிர்‌ உடலோடு கலக்கும்‌ 
காலத்தும்‌ நீங்கும்‌ காலத்துந்தான்‌ அறிகின்றோம்‌. 
ஆகவே, தனித்து உயிரைக்‌ காண இயலாவிடினும்‌ 
அதை மெய்யோடு கலக்கும்‌ காலத்தில்‌ உணர்‌ 
கின்றோம்‌. இந்த உண்மையினை உயிர்மெய்‌ எழுத்தின்‌ 


அகமும்‌ புறமும்‌ 283 





இலக்கணம்‌ கூற. வருங்காலத்தில்‌ எதை அவை 
குறிக்கின்ளுர்‌. 


' மெய்யின்‌ வழியது உயிர்தோன்று நிலையே." 


என்பது சூத்திரம்‌. இது இலக்கணச்‌ சூத்திரம்‌ என்பதை 
மறந்து, காம்‌ மேலே கண்ட உயிர்த்தோற்ற அமைப்‌ 
போடு ஒத்து கோக்கின்‌, உண்மை நன்கு புலப்படும்‌, 
உயிர்‌ தானே தனித்து எங்கும்‌ தோன்றுவது இல்லை, 
அது எந்தஓர்‌ உடம்பிலாவது ஒன்றித்தான்‌ தோன்றும்‌, 
*செல்‌? அல்லது “அமீபா'' தொடங்கி, இன்றைய மனிதன்‌ 
வரையில்‌ இது உண்மையன்றோ ? உடல்‌ எத்தனையோ 
வகையில்‌ மாறி மாறி வந்துள்ளது. ஆனால்‌, அந்த 
உடல்களிலெல்லாம்‌ பொருந்தித்‌ தோன்றும்‌ உயிரைப்‌ 
பற்றி காமொன்றுமறியோம்‌ -- உயிர்‌ ஒரு மெய்யைப்‌ 
பற்றித்தான்‌ தோன்றுகிறது என்ற ஒன்றைத்‌ 
தவிர. இந்த உண்மையை அச்சூத்திரம்‌ “ஏ? காரம்‌ 
கொடுத்துத்‌ திட்டமாக எடுத்துக்‌ காட்டுகின்‌ றது. 
இனி இவ்வாறு பல்வேறு மெய்களோடு பொருக்தி 
வரும்‌ உயிரின்‌ நிலைதான்‌ என்ன £7 உடம்பு அழிகிலா 
றது. உயிர்‌ அழிகிறதா? இல்லை என்பதே அனை 
வருடைய உடன்பாடும்‌ ஆகும்‌. எல்லாச்‌ சமயங்களும்‌ 
உயிர்‌ அழியாத ஒன்று என்றுதான்‌ கூறுகின்றன. 
* உடம்பார்‌ அழியின்‌ உயிரார்‌ அழிவர்‌, என்ற திரு 
மூலர்‌ வாக்கினைக்‌ காட்டிச்‌ சிலர்‌, 'அவர்‌ உயிர்‌ அழிவி 
னையும்‌ கூறியுள்ளாரே ? ? என்லாம்‌. ஆனால்‌, அந்த 
அடியினையும்‌, அதை ஒட்டி வருகின்ற அடி.களையும்‌, 
உயிர்‌ பற்றிய அவர்தம்‌ பாடல்களையும்‌ கோக்குவோ 
மாயின்‌, அவர்‌ அழிவு என்ற சொல்லுக்கு நிலை 





1. (1௦ க௦ம்க 


284 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கெடுதல்‌ என்ற பொருளே கொள்ளுதல்‌ விளங்கும்‌ 
இன்றும்‌ வாழ்வில்‌ மிகவும்‌ கெட்டுச்‌ சீரழிந்த ஒருவனை 
“அவன்‌ அழிந்தான்‌, ? என்று கூறுவதைக்‌ கேட்க 
வில்லையா ₹ அந்த நிலையில்‌ அழிதல்‌ நிலை கெடுதலைக்‌ 
குறிப்பதாகுமே அன்றி, அடியோடு கெட்டதாக முடி 
யாதே! 


உயிர்‌ நிலை கெடாத ஒன்று என்பதை மேலே கண்‌ 
டோம்‌. சிலர்‌ மெய்யொடு சேர்ந்த வழி உயிரும்தன்‌ 
இயல்பு கெடுகின்றது என்பர்‌. சமயவாதிகள்‌ உயிரும்‌ 
“மெய்யும்‌ கலக்கும்‌ காலத்து ஆற்றும்‌ வினைக்கேற்ப, 
உடல்‌ அழிந்த பின்‌, உயிர்‌ அவ்வினையை அனுபவிப்‌ 
பதையே அழிதல்‌ என்பர்‌. எந்த நிலையாயினும்‌, 
உயிரின்‌ தோற்ற நிலை திரிவது இல்லை. இவற்றை 
யெல்லாம்‌ மேலே கண்டோம்‌. உயிர்‌ எந்த உடம்பில்‌ 
சேர்ந்து தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ பெறினும்‌ தன்னிலை 
கெடா ததாய்‌, என்றும்‌ உள்ள ஒன்று. இதை உயிர்‌ 
மெய்‌ எழுத்தின்‌ அளவின்‌ நிலை கூற வந்த விடத்திலே 
தொல்காப்பியனார்‌ “மெய்யொடு இயையீனும்‌ உயிர்‌இயல்‌ 
தரியாது, £? (9) என்று ௩ஈன்கு எடுத்துக்‌ காட்டு 
கின்ளார்‌. முன்‌ சூத்திரத்தை நாம்‌ நினைத்தபடி இதுவும்‌ 
இலக்கணச்‌ சூத்திரம்‌ என்பதை மறந்து, உயிர்‌ 
நூற்புலவர்‌ கண்ட ஓர்‌ உண்மைச்‌ சூத்திரம்‌ என்று 
கொள்வோமாயின்‌; இன்றைய உயிர்‌ நூற்புலவர்தம்‌ 
ஆராய்ச்சிகள்‌ பல இதில்‌ அடங்கியிருப்பதைக்‌ காண்‌ 
போம்‌. இவ்வாறு பிறப்புப்‌ பற்றியும்‌, மெய்ப்பாடு, 
மரபு முதலிய இயல்பு பற்றியும்‌ பலப்பல உண்மைகளை 
- உயிர்‌ பற்றிய வாழ்க்கை முறைகளை - தொல்காப்பியர்‌ 
காட்டிக்கொண்டே செல்கின்றார்‌. அவற்றையெல்லாம்‌ 
வாய்ப்பு கேருமேல்‌ பின்னர்க்‌ காண்போம்‌. 


அகமும்‌ புறமும்‌ 285 





தமிழர்‌ வாழ்க்கையைப்‌ பொருளதிகாரத்தில்‌ 
கூற வந்த தொல்காப்பினார்‌, அவ்வாழ்க்கையையே 
இரண்டாகப்‌ பிரிக்கின்றார்‌. இன்பம்‌ என்பது எல்லா . 
உயிர்க்கும்‌ பொது என்று அவர்‌ குறித்திருப்பதை 
மேலே கண்டோம்‌. அந்த இன்பத்தை மக்கள்‌ துய்க்‌ 
கும்‌ வழி வகைகளையெல்லாம்‌ அவர்‌ நன்கு 
ஆராய்ந்து காட்டுகின்றார்‌; காட்டிலேயும்‌ ஏட்டிலேயும்‌ 
தம்‌ காலத்தில்‌ நிலவிய வாழ்க்கை முறைகளையெல்லாம்‌ 
நூலில்‌ தொகுத்துத்‌ தருகின்றார்‌. மனிதன்‌ எவ்வாறு 
காட்டிலேயும்‌ மலையிலேயும்‌ தனித்தும்‌ கூடியும்‌ 
வாழ்ந்து, பின்னர்க்‌ கடற்கரையிலும்‌ ஆற்றங்கரை 
யிலும்‌ அமைந்து வாழ்ந்தான்‌ என்பதைக்‌ கண்டோம்‌. 
அந்த நால்வகை நிலத்தில்‌ வாழ்கின்ற மக்கள்தம்‌ வாழ்‌ 
வினையெல்லாம்‌ இவர்‌ தனித்தனியாக எடுத்துக்‌ காட்டு 
கின்றார்‌; வீட்டில்‌ காதன்‌ மனையாளும்‌ காதலனுங்‌ கலந்து 
வாழும்‌ இன்ப வாழ்வையும்‌, நாட்டில்‌ அனைவரும்‌ கலந்து 
செயலாற்றும்‌ பிற வாழ்வையும்‌ பாகுபடுத்திக்‌ காட்டு 
கின்றார்‌. மனிதன்‌ இவ்வுலகில்‌ தன்‌ வாழ்வுக்கு இன்றி 
யமையாதனவெனக்‌ கொண்டவை மூன்று. அவை, 
“அறம்‌ பொருள்‌ இன்பம்‌' என்பன. சிலர்‌ பின்னர்‌ உயிர்‌ 
செல்வதாகிய :வீடு' என்ற ஒன்றையும்‌ குறிப்பர்‌. அது 
சிந்தையும்‌ மொழியும்‌ செல்லா நிலைமைத்தாகலின்‌, 
இவ்வுலகில்‌ பெறும்‌ இம்மூன்றைப்‌ பற்றியே தொல்காப்‌ 
பியர்‌ விளக்கமாகக்‌ கூறுகின்றார்‌; இவ்வுலகில்‌ அறத்‌ 
தாற்றின்‌ பொருள்‌ பெருக்கி, இன்பம்‌ துய்த்து, தானும்‌ 
வாழ்ந்து, உலகையும்‌ வாழ வைக்கும்‌ வகைகளையெல்‌ 
லாம்‌ விளக்குகின்றார்‌; அந்த வாழ்வில்‌ வழிவழியாக 
வந்த பொருள்களையும்‌ சொற்களையும்‌ மரபு பிறழா 
வகையில்‌ வகைப்படுத்தியும்‌ அடுக்கியும்‌ காட்டுகிறார்‌. 
இப்படி எல்லாவற்றையும்‌, எல்லாப்‌ பொருளையும்‌ 


286: கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வாழ்வொடு பொருத்திப்‌ பொருத்திக்‌ காட்டி, அவ்‌ 
வாழ்வையே இரு கூறாகப்‌ பிரிக்கின்றார்‌. அவையே 
்‌ அகம்‌, புறம்‌ என்பன. இந்த இரண்டு பொருளும்‌ ஏதோ 
ஒரு காலத்தில்‌ இருக்கும்‌, மற்றொரு காலத்தில்‌ 
இல்லாது கழியும்‌ என்று கருதவேண்டாவென்றும்‌, 
இவையே வாழ்க்கையாதலின்‌, இவை எக்காலத்தும்‌, 
உலகமும்‌ உயிரும்‌ வாழும்‌ வரையிலும்‌ நிலை பெற்று 
உள்ளன என்றும்‌, இவ்வுலகமன்றி, சமயத்தார்‌ 
கூறும்‌ வேறு உலகம்‌ செல்லினும்‌, அங்கும்‌ இவை 
வழக்காறே என்றும்‌ குறித்து, 'இமையோர்‌ தேளத்தும்‌, 
ஏழ்கடல்‌ வரைப்பினும்‌ அவையில்‌ காலம்‌ இன்மையான £ 
என்று திட்டமாக வரையறுத்துக்‌ கூறுகின்ளார்‌ 
அவர்‌. 


இனி, அவர்‌ காட்டிய அகமும்‌ புறமும்‌ எவை 
என்று காண்பதே வாழ்க்கைக்‌ கூறுபாடுகளை அறிவ 
தாகும்‌ எனக்‌ கொள்ள வேண்டும்‌. முதலில்‌ அகம்‌ 
எத்தகையது என்பதைக்‌ கண்டு மேலே செல்வோம்‌. 
அகம்‌ என்ற சொல்லுக்கு உள்ளிடம்‌ என்பது பொருள்‌. 
பிறருக்குப்‌ புலப்படாததாய்‌ உள்ளே நிற்பது மனி 
தனது ஆறாவது அறிவாகிய மனமன்றோ! அகம்‌ 
என்றும்‌ உள்‌ என்றும்‌ காம்‌ வாழும்‌ வீட்டினைக்‌ 
கூறுகின்றோம்‌. தமக்கு அயலாராகிய பிறரை கோக்க, 
அவர்களுக்கு மறை விடமாகப்‌ புலனாகாமலிருப்ப. 
தாலேயே உள்‌ வீட்டை அகமென்றும்‌ அந்தப்புர 
மெனவும்‌ வழங்குகின்‌ றனர்‌ போலும்‌ ! ஆனால்‌, இந்த 
உள்ளம்‌ யாராலும்‌ அணுகிக்‌ காண முடியாத ஒன்று. 
காதலர்‌ இருவருள்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ அங்கே இடம்‌ 
தரலாம்‌. '*இருவரும்‌ மாறிப்புக்கு இதயமெய்தினார்‌* 
என்ற காதலர்‌ நிலையை விளக்கும்‌ கட்டம்‌ சிறந்த 


அகமும்‌ புறமும்‌ 287 


தாகும்‌. உண்மைக்‌ காதல்‌ வாழ்வில்‌ உள்ளம்‌ பரிமாறிக்‌ 
கொள்ளுதல்தான்‌ முதல்‌ இடம்‌. அந்த உள்ளத்தில்‌ 
தன்‌ காதலியோ, காதலனோ அமர்க்துவிடுவானாயின்‌, 
அக்த உள்ளம்‌ மகிழ்ச்சியால்‌ துள்ளும்‌. அந்த இன்‌ 
பத்தைத்தான்‌ : அகம்‌? என்றனர்‌ ஆன்றோர்‌. நினைத்‌ 
தால்‌ மகிழ்ச்சி பிறக்குமா £ இந்தக்‌ ககள்கிக்கு வள்‌ 
ளுவர்‌ அழகாக விடை கூறுகின்ளுர்‌;.. 
* உள்ளக்‌ களித்தலும்‌ காண மகிழ்தலும்‌ 

கள்ளுக்கில்‌; காமத்துக்கு உண்டு. ” (குறள்‌, 1281) 
என்கின்றார்‌. தம்‌ காதலரையும்‌, அவரொடு பெற்ற 
இன்பத்தையும்‌ எண்ணி மகிழ்தலும்‌, ஒருவரை ஒருவர்‌. 
கண்டு மகிழ்தலும்‌ காதல்‌ வாழ்வின்‌ சிறந்த பண்புகள்‌. 
வள்ளுவர்‌ இங்கே அந்த இன்பத்தைக்‌ “காமம்‌” எனக்‌ 
குறிக்கின்றார்‌. காமம்‌ என்பது பிற்காலத்தில்‌ இழிந்த 
பொருளில்‌ வழங்கி. வந்த போதிலும்‌, அது பண்டை 
நாளில்‌ உள்ள மகிழ்த்லாகிய உயர்ந்த பொருளிலேயே 
தான்‌ வழங்கி வந்தது. வள்ளுவர்‌ தம்‌ இன்பத்துப்‌ 
பாலுக்கே ₹* காமத்துப்பால்‌ £? என்றுதான்‌ பெயர்‌ 
வழங்கக்‌ காண்கின்றோம்‌. “உயிர்‌ தவச்‌ சிறிது; கா மமோ 
பெரிதே!” என்று காமத்தின்‌ சிறப்பையெல்லாம்‌ பாராட்‌ 
டும்‌ சங்கப்‌ பாடல்கள்‌ எத்தனையோ ! எனவே, காமம்‌ 
என்பது இழிபொருளைத்‌ தருவதன்றே £? காதல்‌ இருவர்‌ 
கருத்து ஒருமித்து ஆதரவுபட்ட அந்த இன்பந்தான்‌ 
காமம்‌. அக்காமநதுகர்வு இத்தகையது என உரை 
யாசிரியர்‌ ஈச்சினார்க்கினியர்‌ தம்‌ தொல்காப்பிய அகத்‌ 
திணை இயல்‌ முதல்‌ அட்தவ க அழகாகச்‌ 
சொல்லுகின்றார்‌. 


“ஒத்த அன்பான்‌ ஒருவனும்‌ ஒருத்தியும்‌ கூடு 
கின்ற காலத்துப்‌ பிறந்த பேரின்பம்‌, அக்கூட்டத்தின்‌ 


288 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பின்னர்‌ அவ்விருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ தமக்குப்‌ 
புலனாக இவ்வாறிருந்ததெனக்‌ கூ றப்படாததாய்‌, 
யாண்டும்‌ உள்ளத்து உணர்வே நுகர்ந்து இன்ப 
முறுவதோர்‌ பொருளாதலின்‌, அதனை அகம்‌ என்ளுர்‌. 
எனவே, “அகத்து நிகழ்கின்ற இன்பத்துக்கு * அகம்‌ ? 
என்பது ஓர்‌ ஆகுபெயராம்‌!'? என்கிறார்‌ நச்சினார்க்‌ 
கினியர்‌. மனிதன்‌ தன்‌ வளர்ச்சியின்‌ எல்லையிலே 
பெற்ற ஆறாவது அறிவின்‌ முழுப்பயனையும்‌ துய்க்கும்‌ 
ஒரு வற்றாத இன்ப நிலைக்களனே அகம்‌ என்பது. 
உலகில்‌ உயிர்த்தோற்றங்கள்‌ அத்தனையும்‌ ஆணும்‌ 
பெண்‌ ணுமாகவே இலங்குவதைக்‌ காண்கின்றோம்‌. 
தோன்றிய காள்‌ தொட்டு இன்று வரை, ஓரறிவுடைய 
உயிர்‌ தொடங்கி ஆறறிவுடைய மனிதன்‌ வரையில்‌, 
ஆண்‌ பெண்‌ கூறுபாடுகளைக்‌ கண்டுதான்‌ வருகின்‌ 
ரோம்‌. அந்தக்‌ கூறுபாட்டின்‌ தோற்ற அமைப்பே, 
அவை கூடி. வாழ்வதிலேதான்‌ பிறந்தது என்பதை 
நமக்கு உணர்த்தவில்லையா ? இந்த உண்மையை அறி 
யாத சிலர்‌, அனைத்தும்‌ பொய்யெனவும்‌, அக்காதல்‌ 
இன்பம்‌ வேண்டத்தகாதது எனவும்‌ ஒதுக்குவர்‌ 
தமக்கு வேண்டாததை இல்லை என்று கூறும்‌ நாத்திக 
வாதத்தை ஒத்து, வள்ளுவர்‌ காமத்துப்‌ பாலைப்‌ 
பாடவே இல்லை என்று பேசுகின்றவரும்‌ நாட்டில்‌ 
உண்டு. ஆனால்‌, ஆய்ந்து ஆழ்ந்து சிந்திப்பின்‌, உல 
கமே ஆண்‌ பெண்‌ கலந்த ஒன்று என்பது நன்கு 
புலனாகும்‌. தமிழர்கள்‌ இந்த அக வாழ்வை ஈன்கு 
அறிந்து துய்த்தவர்கள்‌ என்பது அவர்தம்‌ கவிதை 
களால்‌ நன்கு விளக்குகின்றது. சங்ககாலப்‌ பாடல்‌ 
களாகத்‌ தொகுக்கப்பட்டவற்றுள்‌ முக்காற்பகுதிக்கு 
மேலாக அகம்‌ பற்றியே பாடுகின்றன. இரண்‌ 
டொன்று புறம்‌ பற்றியனவாம்‌. எட்டுத்தொகையுள்‌ 


அசுமும்‌ புறமும்‌ 299 


புறமும்‌ பதிற்றுப்‌ பத்தும்‌ நீங்கிய மற்ற அனைத்தும்‌ 
அகப்பொருள்‌ பற்றியன தாமே £ 
அகவாழ்வில்‌ சிறந்து வாழ்வதைத்தான்‌ வாழ்வின்‌ 
குறிக்கோளாகத்‌ தமிழர்‌ கருதினர்‌. ஆனால்‌, அதே 
(வேளையில்‌ புறவாழ்வாகிய துறவறத்தை அவர்கள்‌ 
பழிக்கவுமில்லை. திருவள்ளுவனார்‌, ₹அறன்‌ எனப்‌ 
பட்டதே இல்வாழ்க்கை, * என்றார்‌. அவ்வாறு திட்ட 
வட்டமாக * ஏ?காரம்‌ கொடுத்து அகவாழ்வைச்‌ சிறப்‌ 
பித்த அவர்‌), புறவாழ்வை--துறவறத்தைப்‌ பழிக்க 
வில்லை. அதற்கும்‌ தம்‌ நூலில்‌ இடம்‌ கொடுத்துள்‌ 
ளார்‌. நாட்டில்‌ அகமும்‌ புறமும்‌ ஒன்றி வாழ்ந்தன; 
வாழ்கின்றன ; வாழும்‌. 
புறத்திணையில்‌ காஞ்சி என்ற திணையை 

அமைத்து, *நில்லா உலகம்‌ புல்லிய கெறித்தே,” 
என்று உலக நிலையாமையைக்‌ கூறி, அதனால்‌ துற 
வறத்தை வற்புறுத்துகின்றனர்‌ ஆசிரியர்‌ என்பர்‌, 
ஆனால்‌, அந்தத்‌ துறவும்‌ எப்போது சிறக்கும்‌ என்‌ 
பதை ஆசிரியர்‌ தொல்காப்பியனார்‌, 

*கரமம்‌ சான்ற கடைக்கோட்‌ காலை 

ஏமம்‌ சான்ற மக்களொடு துவன்றி 

அறம்புரி சுற்றமொடு கிழவனும்‌ கிழத்தியும்‌ 

சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே. ? (கற்பு.51) 
என்று காட்டுகின்றார்‌ ; அங்கும்‌ அகவாழ்வின்‌ அடிப்‌ 
படையில்‌ இணை பிரியாதிருந்த காதன்‌ மனையாளும்‌ 
காதலனும்‌ இருக்க வேண்டிய அவசியத்தை வற்‌ 
புறுத்துகின்றார்‌. ஆனால்‌, காதல்‌ வாழ்வு ௩டத்த 
அன்று; சிறந்த செயலாற்றி மற்றவருக்குத்‌ தொண்டு 
செய்ய. வடமொழிக்‌ காவியங்களில்‌ வரும்‌ பல ரிஷி 
களும்‌ இவ்வாறே தத்தம்‌ பத்தினிமாரோடு காட்டிடை 


1] கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வாழ்ந்ததாக அறிகின்றோம்‌. எனவே, மக்கள்‌ வாழ்‌ 
வின்‌ அடிப்படையே காதல்‌ வாழ்விலேதான்‌ அரும்பு 
கின்றது. இக்காதல்‌ இன்பத்தைத்‌ 'தானே அவளே 
தமியர்‌ காணக்‌, காமப்‌ புணர்ச்சி இருவயின்‌ ஒத்தல்‌, ? என்று 
இறையனார்‌ அகப்பொருள்‌ காட்டுகின்றது. எனவே, 
ஒத்த பண்புடையார்‌ இருவர்‌--தலைவன்‌ தலைவி 
எனப்பட்டார்‌--தம்முள்‌ தனியாகக்‌ *கண்டு கேட்டு, 
உண்டு உயிர்த்து, உற்று அறியும்‌ ஐம்புலனால்‌ ? பெறு 
கின்ற இன்ப நிலையினை-எடுத்துக்‌ காட்ட முடியாத 
அந்த அன்பு உள்ள ரநெகிழ்ச்சியையே--தமிழர்கள்‌ 
அகம்‌ எனக்‌ கண்டு வாழ்ந்தார்கள்‌ என்பது தெளிவு. 

மற்றோர்க்கு இவ்வாறு இருந்தது என்று எடுத்‌ 
துக்‌ காட்ட முடியாத ஒன்றுக்கு எப்படி இத்தனை 
இலக்கியங்கள்‌ தோன்‌ றின என்பது அதிசயமல்லவா 1! 
வாய்விட்டுச்‌ சொல்ல முடியாத ஒன்றை எப்படிக்‌ கவி 
ஞன்‌ வரி வடிவில்‌ தீட்டினான்‌ 2? அது அதிசயந்தான்‌ 
என்றாலும்‌, சொல்ல இயலாத அந்தப்‌ புலன்‌ 
உணர்வால்‌ பெறும்‌ இன்பத்தை எடுத்துக்‌ காட்ட 
எவரும்‌ முன்‌ வரவில்லை. அந்த இன்பத்தினை எடுத்‌ 
துக்‌ காட்டவும்‌ இயலாது. அப்படிக்‌ காட்ட முடியு 
மாயின்‌, அதை எப்படி *அகம்‌? என்றுதான்‌ கூற 
முடியும்‌? ஆகவே, அந்த இன்பம்‌ தோன்றும்‌ நெறி 
யையும்‌, அதற்குத்‌ துணையாயவரையும்‌, அதற்கு 
அமைந்த சுற்றுச்‌ சார்புகளையும்‌, அதற்கு முன்னும்‌ 
பின்னும்‌ பெறும்‌ உள்ள ரகெகிழ்ச்சி நிலையினையும்‌, 
அதன்‌ வழித்‌ தோன்றும்‌ உடலின்‌ மெய்ப்பாடுகளை 
யும்‌, இன்ன பிறவற்றையும்‌ விளக்குவனவே இவ்வகம்‌ 
பற்றிய பாடல்கள்‌ அத்துணையும்‌. அவற்றின்‌ 
விரிவையெல்லாம்‌ ஆங்காங்கே கண்டுகொண்டே 
செல்லலாம்‌. 


அகமும்‌ புறமும்‌ 29% 





அகவாழ்வுக்கு அடிப்படையாக * ஐந்திணை யைப்‌ 
பகுத்துக்கொண்டார்கள்‌. அப்படியென்றால்‌, இலக்‌ 
கண ஆசிரியர்‌ ' ஏற்படுத்தக்கொண்ட வரையறை 
என்பது பொருளன்று. இயல்பான வாழ்வே அவ்வாறு 
அமைந்தது. அதை அவர்கள்‌ இலக்கணப்படுத்திக்‌ 
காட்டினார்கள்‌. மனித இனம்‌ தோன்றி வளர்ச்சி 
அடைந்த காலத்தில்‌, இயல்பாகவே அவ்வினம்‌ பெரு 
கப்‌ பெருக, அறிவு வளர வளர, உள்ளம்‌ சிறக்கச்‌ 
சிறக்க, மலை, காடு, காடு, கடல்‌ என்ற நால்வகை 
நிலத்திலும்‌ மனிதர்‌ தம்‌ வாழ்வினை அமைத்து 
வாழ்ந்த வரலாற்றைக்‌ கண்டோம்‌. அந்த அடிப்படை 
யிலேதான்‌ அவர்தம்‌ காதல்‌ வாழ்வு அமைந்தது. ஆம்‌, 
காதல்‌ என்பது எங்கோ தான்‌. வாழும்‌ இட த்தைவிட்‌ 
டடுச்‌ சென்று காடகக்‌ காட்சி போலப்‌ பற்றிப்‌ பிடித்து, 
பின்னர்‌ விட்டுவரும்‌ ஒன்றல்லவே ! வாழ்கின்ற இடத்‌ 
திலேயே இக்காதல்‌ வாழ்வு சிறக்க வேண்டுவது 
தானே இயல்பு? அந்த வகையில்‌ இந்த கால்வகை 
நிலத்திலும்‌--மனிதன்‌ வாழத்தக்க இந்த உலகில்‌ 
இந்த நால்வகைப்‌ பரப்பிலும்‌--காதல்‌ வாழ்வு ௩டை 
பெற்றது. கால்வகை நிலங்கள்‌ .உள்ளமையாலேயே 
இந்த உலகிற்கு * கானிலம்‌ £? என்ற பெயர்‌ வந்ததா 
கக்‌ கூறுகின்றார்கள்‌. இக்த நால்வகை நிலத்தொடு. 
பாலை? என்ற மற்றொரு நிலமும்‌ பேசப்படுகின்‌ 
றது, அது காலத்தால்‌ பிந்தியது போலும்‌ ! தொல்‌. 
காப்பியத்தில்‌, 


நடுவண்‌ ஐந்திணை நடுவணது ஒழியப்‌ 

படுதிரை வையம்‌ பாத்திய பண்பே. ' (அகத்திணை 2) 
என்பது :குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்‌ பொருள்‌, 
ஒழுக்க இடைப்பட்ட அந்த ஐந்து திணையுள்‌ இடை 


292 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





யில்‌ உள்ள பாலையை உலகம்‌ பெருதே நிற்கும்படி 
செய்தார்‌,” என்று எழுதப்பட்டுள்ளது. மேலும்‌, 
பாலைத்திணையே பிரிவு பற்றிய ஒன்றன்றோ ! உளத்‌ 
தால்‌ ஒத்த தலைவன்‌ தலைவியாயினும்‌ அவர்கள்‌ 
பிரியும்‌ நிலை கூடி வாழும்‌ வாழ்வில்‌ போற்றத்தக்க 
தாகுமோ? தொல்காப்பியர்‌ பாலையின்‌ உரிப்பொருளை, 


*ஓதல்‌ பகையே தூதில்‌ பிரிவே." (அகத்தினை. 27) 


என்று கூறுகின்றார்‌. எனவே, பாலை அவ்வளவு 
சிறப்பாகச்‌ சொல்லப்படவில்லை எனினும்‌, பிற்காலச்‌ 
சங்க இலக்கியங்களிலும்‌, பின்னர்‌ வந்த அகம்‌ 
பற்றிய இலக்கண நூல்களிலும்‌ பாலை பிற திணை 
களைப்‌ போன்றே வைத்துப்‌ பேசப்படுகின்‌ றது. 


“திண? என்ற சொல்‌ நிலத்தை மட்டும்‌ குறிப்ப 
தன்று. உதட்டால்‌ அன்றி உள்ளத்தால்‌ பழகி 
வாழ்ந்த மனிதன்‌, மண்ணையும்‌ .கல்லையும்‌ .மட்டும்‌ 
கண்டு அவற்றை அறுதியிட்டிருப்பானோ! அதி 
லும்‌, உள்ளத்தாலே உற்றறியும்‌ இன்ப ஒழுக்கத்‌ 
துக்கு, அதன்‌ அடிப்படையில்தானே பாகுபாடு கண்‌ 
டிருப்பான்‌ ? ஆகவே, * திண? என்ற சொல்லுக்கு 
* ஒழுக்கம்‌? என்பதே பொருள்‌. மனித ஒழுக்கத்தின்‌ 
அடிப்படையிலேதான்‌ இந்தப்‌ பாகுபாடு அமை 
கின்றது. ஒழுக்கம்‌ என்ற பண்பாடு உயிரினும்‌ 
மேம்பட்டது என்பது தமிழர்‌ கண்ட முடிபு. இதைக்‌ 
குறித்துத்தான்‌ வள்ளுவர்‌, * ஒழுக்கம்‌ உயிரினும்‌ 
ஓம்பப்‌ படும்‌,” என்று பாராட்டுகின்றுர்‌. அந்த ஒழுக்‌ 
கத்தையே திணை என்று குறித்தார்‌ முன்னையோர்‌. 
இப்படி த்திருந்திய ஒழுக்கம்‌ மனித சமுதாயத்தில்‌ 
உருப்பெற்றிருக்கவேண்டுமாயின்‌, அதற்குமுன்‌ எத்‌ 


அகமும்‌ புறமும்‌ 295 


தனையோ அயிரம்‌ ஆண்டுகள்‌ அம்மனித சமுதாயத்‌ 
தின்‌ வாழ்வெல்லையில்‌ கழிந்திருக்க வேண்டும்‌. 
எனவே, தொல்காப்பியர்‌ இவ்வொழுக்கமாகிய திணை ' 
நிலையைக்‌ கூறும்‌ போது, தமிழராகிய மக்கள்‌ இனம்‌ 
உயர்ந்த பண்பாட்டில்‌ வாழ்ந்திருக்க வேண்டுமன்ர! 


ஒழுக்கம்‌ என்பது என்ன?£ மக்கள்‌ தங்கள்‌ 
வாழ்வில்‌ அதை எவ்வாறு மேற்கொண்டார்கள்‌ ? 
ஒவ்வொரு நிலத்திலும்‌ வாழும்‌ மக்கள்‌ தங்கள்‌ வாழ்‌ 
வினை ஒவ்வொரு வகையாக அமைத்துக்கொண்டார்‌ 
சள்‌. அவ்வாழ்வில்‌ அவரிடை அமைந்த கரதல்‌ 
ஒழுக்கத்தையே இங்கே திணை அவ்லது ஒழுக்கம்‌ 
எனக்‌ குறிக்கின்றார்‌ ஆசிரியர்‌. மலையைக்‌ குறிஞ்சி 
என்றும்‌, காட்டை முல்லை என்றும்‌, கடலை நெய்தல்‌ 
என்றும்‌, வயலை மருதம்‌ என்றும்‌ திணைப்பெயர்‌ 
கொடுத்துப்‌ பிரித்துள்ளார்கள்‌. அவ்வத்திணைக்கு, 
ஏற்பப்‌ புணர்தலையும்‌ இருத்தலையும்‌ இரங்கலையும்‌ 
ஊடலையும்‌ ஒழுக்கப்பொருளாக அமைத்தார்கள்‌. இவ்‌: 
வாறு தனித்தனியாக அமைத்தமையின்‌, ஒன்றின்‌ 
செயலோ, நிலையோ மற்றவற்றிற்கு அடியோடு 
இல்லை என்பது பொருளாகா:து. அப்படியிருப்பின்‌, 
எல்லா நிலத்திலும்‌ இன்பம்‌ இயையா தன்றோ ! இன்ப: 
மாகிய அந்த ௮க ஒழுக்கத்திற்கு வரையறை செய்‌ 
யப்பட்ட ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு நிலத்திலும்‌ 
சிறந்திருக்கும்‌ என்பதே பொருள்‌. இவற்றின்‌ விரிவை: 
யெல்லாம்‌ தொல்காப்பியத்திலும்‌ அதன்‌ உரையிலும்‌ 
காண்பது ௩ஈலம்‌ தருவதாகும்‌. 

இனி, பாலையைத்‌ தனி நிலமாக்காததற்கும்‌ கார 
ணம்‌ உரையாசிரியர்‌ காட்டுவர்‌, பாலை தனி நில 
மன்று. சிலப்பதிகாரத்தின்‌ வழி, அது இரு நிலங்கள்‌ 


294 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


“சேரும்‌ இடத்தில்‌ அமைவது என்பது புலனாகின்‌ 
அது. 


 மூல்லையும்‌ குறிஞ்சியும்‌ முறைமையின்‌ திரிந்து 
நல்லியல்‌ பிழந்து நடுங்குதுயர்‌ உறுத்துப்‌ 
பாலை என்பதோர்‌ படிவம்‌ கொள்ளும்‌." 


என்று இளங்கோவடிகள்‌ பாலையை மற்றவற்றி 
னின்றும்‌ பிரித்துக்‌ காட்டுகின்றார்‌. எனவே, பாலை 
என்பது திரிபால்‌ அமைவது. எனவே, அதன்‌ ஒழுக்க 
மும்‌ அவ்வாறே அமைகின்றது. அதன்‌ ஓழுக்கம்‌ 
* பிரிவு? என்பது. இப்பிரிவு ஒரு நிலத்துக்கு உரிய 
தாகுமா ? நால்வகை நிலத்தில்‌ மக்கள்‌ கொள்ளும்‌ அக்‌ 
காதல்‌ வாழ்வில்‌ எல்லாம்‌ பிரிவு இன்றியமையாது 
.இலங்குவதுதானே ?£ பிரிவின்றேல்‌, பிரிதற்றுன்பமும்‌, 
பின்‌ புணர்தல்‌ இன்பமும்‌ .இடைவழித்‌ தோன்றும்‌ 
இரங்கலும்‌, ஊடலும்‌, இல்லிருத்தலும்‌ எங்ஙனம்‌ 
நிகழும்‌ 2? எனவே, பிரிவாகிய பாலை ஒழுக்கமும்‌. தான்‌ 
வழங்கும்‌ நிலம்‌ மற்ற நிலங்களுக்குப்‌ பொதுவா 
மாறு போலவே, தானும்‌ பிற ஒழுக்கங்களுக்கெல்லாம்‌ 
பொதுவாய்‌ அமைகின்றது. அதனாலேயே பாடற்‌ 
ஜொகுதிகளில்‌ பாலை பற்றியன அதிகம்‌ உள்ளன. இவ்‌ 
வாறு ஐந்திணையும்‌ அவற்றின்‌ அடிப்படையில்‌ வரும்‌ 
ஐந்து ஒழுக்கமுமே ₹*அ௮ன்பின்‌ ஐந்திணை ? என்று 
தொல்காப்பியர்‌ தொடங்கி இன்று வரை சிறந்த 
முறையில்‌ போற்றப்பட்டு வந்துள்ளன. அவற்றின்‌ 
.விரிவெல்லாம்‌ ஈண்டு விரிப்பின்‌ பெருகும்‌. 


இனி இந்த அகப்பொருளாகிய உள்ளத்து உண 
ரும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ புலவர்கள்‌ எப்படித்தான்‌ பாடி 
னார்கள்‌ என்பதை அறிதல்‌ வேண்டும்‌. மேலே கவிதை 


அகமும்‌ புறமும்‌ 295 





யில்‌ கண்ட இறைச்சி, உள்ளுறை, உவமம்‌ போன்ற 
வையும்‌, அவற்றின்‌ அடிப்படைகளாகிய அவ்வக்கிலத்‌ 
துப்‌ பொருள்களும்‌ பிறவும்‌ புலவர்களுக்குப்‌ பெரும்‌ 
பயன்‌ தந்தன. ஒவ்வொரு நிலத்தைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ 
போதும்‌, அவ்வந்நிலத்துக்குரிய முதல்‌, ௧௬, உரி எனும்‌ 
பொருள்களையேகவிதைகளில்‌ காணஇயலும்‌. அக இன்‌ 
பத்துக்கு உரிய தலைவன்‌ தலைவியரைப்‌ பற்றிய குறிப்‌ 
பினும்‌, இந்த முப்பொருள்களே அகப்பாடல்களில்‌ 
அதிகமாகப்‌ பயின்று வருவன, அதனாலேதான்‌ தொல்‌ 
காப்பியரும்‌ அகப்பொருட்பாடலைப்பற்றிக்‌ குறிக்கும்‌ 
(போது, 


 முதல்கரு உரிப்பொருள்‌ என்ற மூன்றே 
நுவலும்‌ காலை முறைசிறந்‌ தனவே 
பாடலுட்‌ பயின்றவை நாடுங்‌ காலை.” 


என்கின்றார்‌. இந்த முப்பொருளும்‌ இல்லையாயின்‌, 
தலைவியும்‌ தலைவனும்‌ அவரைச்‌ சார்ந்தோரும்‌ இருப்‌ 
பினும்‌, அகப்பொருள்‌ சிறவாதென்பது இதன்‌ கருத்‌ 
தன்றோ ! எப்படிச்‌ சிறக்க முடியும்‌ £? தலைவனும்‌ தலைவி 
யும்‌ காணும்‌ சோலையும்‌, ஆடும்‌ புனலும்‌, பிற இயற்‌ 
கைப்‌ பொருள்களும்‌, அவற்றிற்கு முதலாகிய நிலமும்‌ 
பொழுதும்‌ அவ்வக்கிலத்‌ துக்கே உரியனவாகிய 
'ஒழுக்கப்‌ பொருள்களும்‌ இன்றேல்‌, அகப்பொருள்‌ 
சிறக்க வழியேது £ இப்படிக்‌ காதலருடன்‌ பிற பொருள்‌ 
களையும்‌ பின்னிப்‌ பிணைத்துப்‌ பேசும்‌ போதுதான்‌ 
கவிஞன்‌ சில சமயம்‌ கற்பனைக்‌ கடலுள்‌ மிதக்க கேரி 
டும்‌; அப்போதுதான்‌ உவமையும்‌ உருவகமும்‌ அவன்‌ 
உள்ளத்தில்‌ உதித்தோங்கும்‌. அவற்றுடன்‌ கவிஞன்‌ 
உலகியலோடு சில புனைந்துரைகளையும்‌ புகுத்து வான்‌. 


296 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





இவற்றையெல்லாம்‌ கலந்தே அகப்பாடல்‌ சிறக்கும்‌ 
என்பதை நம்பி அகப்பொருள்‌ ஆசிரியர்‌, 


* அதுவே, 
புளைந்துரை உலகியல்‌ எனும்திறம்‌ இரண்டினும்‌ 
தொல்லியல்‌ வழாமல்‌ சொல்லவும்‌ படுமே,” 


என்று காட்டினார்‌. தொல்காப்பியரும்‌, 


நாடக வழக்கினும்‌ உலகியல்‌ வழக்கினும்‌ 
பாடல்‌ சான்ற புலனெறி வழக்கம்‌.” (அகத்‌. 56% 


என்று கூறுகின்றார்‌. எனவே, அகப்பொருள்‌ பற்றிய 
கவிதைகளுள்‌ ஓரளவு நாடக வழக்கும்‌ புனைக்‌ துரையும்‌ 
இடம்‌ பெறும்‌ என்பதும்‌ அறியக்‌ கிடக்கின்றது. ஆயி 
னும்‌, அப்புனை த்‌ துரை எல்லைய ற்றுச்‌ செல்லின்‌ இனிமை 
பயவாது கழிவதோடு, எடுத்த பொருளை விளக்கவும்‌ 
முடியாத கிலை உண்டாகுமாதலின்‌, அதற்கு எல்லை 
அமைப்பான்‌ *தொல்லியல்‌ வழாமல்‌ சொல்லவும்‌ படும்‌' 
என அறுதியிடுகின்றார்‌. எத்தனையோ புனைந்துரை 
நூல்கள்‌ கேட்பாரற்று மங்கி மறைந்தன, எனவே 
புனைந்துரை மிகுமாயின்‌, அது வாழ்விலக்கியமாக 
முடியாது. வாழ்விலக்கியமல்லாதன எல்லாம்‌ என்றாவது 
ஒரு காள்‌ - ஏன்‌ -.விரைவிலேயே வழக்காறற்று விழ 
வேண்டுபவைதாமே? இதைக்‌ கருத்தில்‌ எண்ணித்தான்‌ 
போலும்‌ புனைந்துரைக்கு எல்லை வகுத்து விட்டனர்‌ ! 
ஆடை அணிகலன்‌ உடலுக்கு அழகு செய்வது. 
போன்று, புனைந்துரை ஓரளவுக்குத்‌ தேவைதான்‌. 
ஆனால்‌, அந்த ஆடை அணிகலன்களே இயற்கை 
அழகை மாசுபடுத்தும்‌ அளவுக்கு மிகுமாயின்‌, அதனால்‌ 


அகமும்‌ புறமும்‌ 27 





தீமை விளையுமன்றோ ! புனைக்‌ துரை தேவையேனும்‌. 
அதை அளவறிந்து உபயோகிக்க வேண்டும்‌. 


இனி, இவ்வகையான அகப்பாடலுக்குத்‌ தேதேவை 
'யான முதல்‌ ௧௬ உரி என்ற மூன்று பொருள்களைப்‌ 
பற்றி ஓரளவு காணல்‌ வேண்டும்‌. முதற்பொருளாவன 
நிலமும்‌ பொழுதும்‌ ஆகும்‌. உண்மைதானே ? நிகழும்‌ 
இடமும்‌ அதற்குரிய காலமும்‌ இல்லையானால்‌, பின்‌ 
நிகழ்ச்சி நடைபெறுவதுதான்‌ எங்கே! இந்த 
நிலத்தையும்‌ காலத்தையும்‌ பாகுபடுத்தி, மேற்கண்ட 
ஐவகையாக நிலத்தைப்‌ பிரித்துப்‌ பொழுதைப்‌ பெரும்‌ 
பொழுது ஆறு, சிறு பொழுது ஆறு எனப்‌ பன்னிரண்‌ 
டாக்குவர்‌. பின்பு ஒவ்வொரு நிலத்துக்கும்‌ உரிய 
பொழுதுகள்‌ இவை இவை என வரையறுத்துவிடு 
கின்றனர்‌. எல்லாப்‌ பொழுதும்‌ எல்லா நிலத்துமே நிகழ்‌ 
கின்றனவேனும்‌, அவற்றுள்‌ ஒவ்வொரு பொழுது 
ஒவ்வொரு நகிலத்தில்தானே சிறப்படையும்‌? இந்த 
உண்மை அன்று மட்டுமன்றி, இன்றும்‌ உண்மை 
யாகத்தானே உள்ளது ?£ நிலத்துக்கு நிலம்‌ பொழுதும்‌ 
காலமும்‌ மாறுபட்டுச்‌ சிறப்பதை அறிபாதார்‌ யார்‌ ₹ 
எனவே, அவற்றின்‌ அடிப்படையிலேதான்‌ அந்தக்‌ 
களவும்‌ கற்பும்‌ கலந்த ௮க ஒழுக்கம்‌ நடைபெற்ற 
தென்பதில்‌ ஐயமுண்டோ ! 


இனி உரிப்பொருள்‌ என்பன அவ்வக்கிலத்துக்கே 
உரிமையாகிச்‌ சிறக்கின்ற பொருள்கள்‌ என்பார்கள்‌. 
புணர்தலும்‌, பிரிதலும்‌, இருத்தலும்‌, இரங்கலும்‌, 
ஊடலும்‌ அவ்வவற்றின்‌ நிமித்தங்களுமே ஒவ்வொரு 
நிலத்துக்கும்‌ முறையே உரிமையாகி நிற்கின்ற பொரு 
ளாகின்றன. கருப்பொருள்‌ என்பன, அந்தந்த 
நிலத்திலும்‌ நிலத்து மக்கள்‌ உள்ளத்திலும்‌ கருவாகி 

19 


208 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





உருப்பெற்று நிலத்தோடு நிலமாக நிற்கும்‌ பொருள்கள்‌ 
ஆகின்றன. ஒவ்வொரு நிலத்தும்‌, ஆண்டே பிரிக்க 
முடியா -வகையில்‌ பெறப்பட்டமையின்‌ அவை கருப்‌ 
பொருளாயின போலும்‌! அவை இன்னின்ன என்பதைத்‌ 
தொல்காப்பியர்‌, 


* தெய்வம்‌ உணாவே மாமரம்‌ புள்‌ பறை 
செய்தி யாழின்‌ பகுதியொடு தொகை இ 
அவ்வகை பிறவும்‌ கருஎன மொழிப." (அகத்‌ 20) 


என்று சிலவற்றைக்‌ கூறி, அவற்றைச்‌ சார்ந்த பிற 
பொருள்களையும்‌ கருவில்‌ அடக்கி முடிக்கின்றார்‌. 
பின்னர்‌ வந்தவர்கள்‌ சற்று விரிவாக்கி, கருப்பொருள்‌ 
களைப்‌ பதினான்கு என்று அறுதியிடுவார்கள்‌. இன்னும்‌ 
விரிப்பினும்‌ விரிக்கலாம்‌. இக்கருப்பொருள்களே 
கவிஞர்தம்‌ கருத்துக்கு விருந்தாக அமைகின்றன. 
இவற்றின்‌ அடிப்படையிலேதான்‌, காதலர்‌ சொல்ல 
முடியாத கருத்துக்களையெல்லாம்‌ கவிஞர்கள்‌ காட்டி. 
விடுகின்றார்கள்‌ எனவே, அகப்பொருட்பாடல்களுக் 
கெல்லாம்‌ இம்முப்பொருள்களே நிலைக்களன்களாய்‌ 
: அமைகின்றன. இவை எவ்வெவ்வாறு மனித வாழ்வை 
விளக்கும்‌ கண்ணாடிகளென விளங்குகின்றன என்‌ 
பதைப்‌ பின்னர்‌ ஆங்காங்கே கண்டுகொண்டே 
செல்லலாம்‌. 


இனி, :இவ்வகப்பொருளில்‌ வரும்‌ மக்கள்‌ யாவர்‌ ?? 
என்ற வினா எழுமன்றோ £ இன்பம்‌ எல்லார்க்கும்‌ பொது 
என்று தொல்காப்பியர்‌ வகுத்துள்ளதை மேலே கண்‌ 
டோம்‌. எனவே, உள்ளத்தால்‌ பெறும்‌ இன்பத்தை 
அனைவரும்‌ பெறுவர்‌. அதில்‌ தடை ஒன்றுமில்லை. 
எனினும்‌, உலகியலோடு காடக வழக்கும்‌ கலந்து 


அகமும்‌ புறமும்‌ 29௦9 





காவியம்‌ செல்லும்‌ நெறியில்‌ இதற்கெனத்‌ தலைவன்‌, 
தலைவி, பாங்கன்‌, பாங்கி, செவிலி, நற்றாய்‌ போன்ற 
பலப்பல பாத்திரங்களைக்‌ கவிஞன்‌ துணைக்குக்‌ 
கொண்டுள்ளான்‌. எத்துணைப்‌ பொதுவாக அமைந்த 
பொருளாயினும்‌, அப்பொருளை எடுத்து விளக்கும்‌ 
போது, அதை ஒருவர்மேல்‌ சார்த்தித்தானே விளக்க 
முடியும்‌? அந்த முறையில்‌ இந்த அகப்பொருள்‌ காட 
கங்களுள்‌ வரும்‌ பாத்திரங்களுள்‌, கவிஞர்‌ தம்மையே 
தலைவனாகவும்‌, தலைவியாகவும்‌, தோழியாகவும்‌, 
'செவிலியாகவும்‌ கற்பனை செய்துகொண்டு பாடிய 
பாடல்கள்‌ பலப்பல, அப்படித்‌ தாமே அவையானால்‌ 
தான்‌ கவிஞர்‌ கவி பாட முடியும்‌, அந்த வகையில்‌ 
'அகப்பொருட்கு உரியார்‌ சிலர்‌ பேசப்படுகின்‌ றனர்‌. 
அவருள்‌ முக்கியமானவர்‌ தலைவன்‌; தலைவி, தோழி, 
பாங்கன்‌, செவிலி, நற்றாய்‌ என்பவர்‌. அவர்கள்‌ வாயி 
லாகத்தான்‌ தமிழில்‌ உள்ள பல அகத்துறைப்‌ பாடல்‌ 
கள்‌ தோன்றி வாழ்கின்றன. தொல்காப்பியத்தில்‌ 
அவர்களைப்‌ பற்றிய இலக்கணங்களையும்‌ அவர்கள்‌ 
பேசும்‌ இடங்களையும்‌, பிற இயல்புகளையும்‌ ஆசிரியர்‌ 
நன்கு விளக்கியுள்ளார்‌. 


தலைவன்‌ தலைவியரைப்‌ பயில்வோர்‌ முன்னிறுத்தி, 
அவர்தம்‌ "பண்பின்‌ வழி உலகில்‌ வாழ விரும்பும்‌ 
மக்கள்‌ மேற்கொள்ள வேண்டிய பண்பாடு, வாழ்க்கை 
முறை, பிற செயல்‌ முதலியவற்றைக்‌ காட்டுவர்‌ 
புலவர்‌, 


* பெருமையும்‌ உரனும்‌ ஆடூ௨ மேன.” (களவியல்‌, 7) 


என்றும்‌, 


300 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 





* அச்சமும்‌ நாணும்‌ மடனுமுக்‌ துறுதல்‌ 
நிச்சமும்‌ பெண்பாற்‌ குரிய என்ப. (களவு. $) 


என்றும்‌ தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ சிறந்திருக்க 

வேண்டிய குணங்களைத்‌ தொல்காப்பியர்‌ காட்டுகின்‌ 

மர்‌. அவரவர்களுக்கு அமைய வேண்டிய குண 

நலன்களையும்‌ பலபடியாகப்‌ பொருளியலிலும்‌ களவு கற்‌ 

பென்னும்‌ இயல்களிலும்‌ பிறவிடங்களிலும்‌ விளக்கிக்‌ 

காட்டுகின்றார்‌ தொல்காப்பியர்‌. ஒவ்வொருவருக்கும்‌ 

உரிய மரபையும்‌, அம்மரபினை வழுவாமற்காக்க 

வேண்டிய கடமையையும்‌ அவர்‌ விளக்கத்‌ தவற 
வில்லை. அவர்‌ யார்‌ யாரிடம்‌ எவ்வெவ்வாறு பேசவேண்‌ 

டும்‌ என்பதையும்‌ வரையறுத்துவிடுகின்ளுர்‌ ; தொல்‌ 

காப்பியம்‌ ஓர்‌ இலக்கண நூலானமையின்‌, ஒவ்வொன்்‌ 

றின்‌. இலக்கணத்தையும்‌ ஒப்ப நாடி. ஆராய்ந்து 

அவற்றின்‌ நிலை கெடாதபடி காட்டிச்‌ செல்கின்ளுர்‌ ; 

அகப்பொருள்‌, வாழ்வுக்கு இன்‌ றியமையா ததென்ப 

தைத்தான்‌ தம்‌ பொருளதிகாரத்தின்‌ பெரும்பகுதியில்‌ 

விளக்கிக்கொண்டு செல்கின்றார்‌. தலைவனும்‌ தலைவி . 
யும்‌ உள்ளத்துணர்வாலேயே உற்றுப்‌ பெறும்‌ இன்பம்‌ 

அகப்பொருள்தான்‌ என்றாலும்‌, அவ்வின்பம்‌ சிறத்‌ 

தற்கு அவர்களைச்‌ சுற்றி இன்னார்‌ இருக்க வேண்டும்‌ 

என்றும்‌, இன்னின்ன பொருள்கள்‌ தேவையானவை 
என்றும்‌, காலமும்‌ பொழுதும்‌ வாலிதின்‌ கோக்க 
வேண்டும்‌ என்றும்‌, அனைத்தினும்‌ மரபு நெறி கெடாத 
வாழ்க்கையே செம்மை நலம்‌ சேர்ந்ததென்றும்‌ காட்‌ 
டுவர்‌ தொல்காப்பியர்‌. இவ்வகம்‌ பற்றிய இலக்கணம்‌ 
ஒரு நாடகம்‌ போன்று அமையினும்‌, தமிழர்‌ பெரும்‌ 
பாலும்‌ மேற்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையே இது 
என்பதில்‌ பமில்லை, 


அகமும்‌ புறமும்‌ 301 


இந்த அகவாழ்வைக்‌ களவு, கற்பு என இரு 
வகையாகப்‌ பிரிப்பர்‌ புலவர்‌. இவ்வக வாழ்வு ஆய்ந்து 
காணின்‌, தலைவனும்‌ தலைவியும்‌ கொடுப்பாரும்‌ அடுப்‌ 
பாரும்‌ இன்றித்‌ தாமே .தமியராய்‌ ஒருவரை ஒருவர்‌ 
கண்டு, கருத்தழிந்து, தம்முட்கூடி, பின்‌ களவு வெளிப்‌ 
பட்ட வழி மணந்து, வாழ்க்கை ௩டத்துவதில்‌ முடி 
கின்றது. அப்படி ஒருவருக்கும்‌ புலனாகாமல்‌ இருவரும்‌ 
கூடி மகிழும்‌ இன்பத்கதைத்தான்‌ * அகம்‌? என்று 
அனைவரும்‌ பாராட்டுகின்‌ றனர்‌. களவின்‌ வெளிப்படை 
கற்பாக மாறுகின்றது. அக்கற்பு வாழ்க்கை மற்றவர்‌ 
மாட்டும்‌ பற்றிச்‌ செல்லலின்‌ அகவாழ்வின்‌ அத்துணைச்‌ 
சிறப்பாக அமையவில்லை என்பது தெளிவு. அந்தக்‌ 
களவு வாழ்வை அகப்பொருளாசிரியர்கள்‌ நெடுங்‌ 
காலம்‌ நீட்டிக்க விடவில்லை. * திங்கள்‌ இரண்டின்‌ 
அகமென மொழிப, ? என்று அந்தக்‌ களவு வாழ்வை 
வரையறுத்துவிட்டார்கள்‌. அவ்விரண்டு திங்களில்‌ 
தலைவன்‌ தலைவி இருவரும்‌ பல முறை கூடுகின்றனர்‌. 
யாருக்கும்‌ புலனாகா.து என்ருலும்‌, சில நாள்களில்‌ தலை 
வனின்‌ உயிர்ப்பாங்கனுக்கும்‌, தலைவியின்‌ உயிர்த்‌ 
தோழிக்கும்‌ அது புலனாகித்‌ தோன்றி கிற்கும்‌. அவர்‌ 
கள்‌ அறிந்த வழியும்‌ அது களவாகவே இருக்கும்‌. 
ஏனெனில்‌, இருவரும்‌ தலைவன்‌ தலைவியரது உயிர்‌ 
போன்று வாழ்ந்து, அவர்க்கு வரும்‌ துன்பத்தைத்‌ தம்ம 
தாகக்‌ கண்டு கருத்தழிவாராதலின்‌. எனவே, வெளிப்‌ 
படுவதென்பதை, அவர்கள து எல்லை தாண்டி மற்ற 
வர்கள்‌ அறிவது என்றுதான்‌ ஆசிரியர்கள்‌ கூறுவார்‌ 
கள்‌. இது நிற்க. 


இப்படிக்‌ கொடுப்பாரும்‌ அடுப்பாரும்‌ இன்றித்‌ 
தாமே தமியராய்‌ நின்று, ஒருவரை ஒருவர்‌ காதல்‌ 


302 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கொண்டு கலந்து, பின்‌ ஒரு வேளை பிரிந்துவிடுவாரா 
யின்‌ என்னாவது என்ற ஐயம்‌ நிகழுமன்றே ! அந்த ஐயம்‌ 
நிகழா வழியிலேதான்‌ தலைவன்‌, தலைவி என்ற இருவர்‌ 
தம்‌ பண்புகளையும்‌ தெள்ளத்தெளிய எடுத்துக்‌ 
காட்டுகின்றார்கள்‌ புலவர்கள்‌. வாய்மையும்‌ மரபும்‌ 
காத்த வளமார்ந்த மரபு அவர்கள்‌ இருவருடைய மரபு 
களும்‌. அவர்கள்‌ கொண்ட அன்பும்‌ எக்காலத்தும்‌ 
நீக்க முடியாத அன்பு. எக்காலத்தும்‌ என்றால்‌, இப்‌ 
பிறவியில்‌ மட்டுமன்‌ றி, எந்தப்‌ பிறவியிலேயும்‌ நீங்காது 
பின்னிப்‌ பிணைந்து செல்லும்‌ அன்பாகும்‌. இந்த உண்‌ 
மையை ஆசிரியர்‌ திருவள்ளுவனார்‌, 
“ இம்மைப்‌ பிறப்பில்‌ பிரியலம்‌ என்‌ றேனாக்‌ 

கண்ணிறை நீர்கொண் டனள்‌. '? (குறள்‌, 1315) 
என்று அழகாகக்‌ காட்டுகின்றார்‌. தலைவன்‌, * இந்தப்‌ 
பிறப்பில்‌ உன்னை விட்டுப்‌ பிரியேன்‌, ? என்கிறான்‌. 
அதைக்‌ கேட்டு மகிழ வேண்டிய தலைவி வருந்திக்‌ கண்‌ 
ணீர்‌ உகுக்கின்றாள்‌. காரணம்‌ என்ன £? அப்போது 
மறுமையிலும்‌ அடுத்து வருகின்ற பிறவிகளிலும்‌ தன்‌ 
னைத்‌ தலைவன்‌ மறக்துவிடுவானோ என்ற அச்சம்‌ எழு 
கின்றது அவள்‌ உள்ள த்தில்‌. அவ்வச்சத்தின்‌ ஆற்றா 
மையால்‌, கண்ணீர்‌ பெருகுகின்ற து. இவ்வாறு அவர்‌ 
தம்‌ காதல்‌ வாழ்வு எக்காலத்தும்‌ எதனாலும்‌ பிரிக்க முடி 
யாதது. இவற்றையெல்லாம்‌ கருத்தில்‌ இருத்தித்தான்‌ 
இந்த நூற்றாண்டின்‌ கவிஞர்‌ பாரதியார்‌, காதல்‌ 
வாழ்வை, 

“ கேற்றுமுன்‌ ளில்‌ வந்த உறவன்றடி-மிக 

நெடும்பண்டைக்‌ காலமுதல்‌ நேர்ந்துவந்ததாம்‌. *” 
என்று *கண்ணம்மா--என்‌ காதலி? என்னும்‌ பகுதியில்‌ 
எளிமையில்‌ எடுத்துக்‌ காட்டுகின்ளுர்‌. 


அகமும்‌ புறமும்‌ 303 


எனினும்‌, எக்காலத்திலும்‌ நன்மைக்கு மாறான 
தீமை இருப்பது இயல்புதானே £? அது போன்றே காதல்‌ 
வாழ்விலும்‌ சொல்‌ தவறுதலும்‌, கைவிடுதலும்‌ சேர்ந்‌ 
திருக்கும்‌ போலும்‌ ! தாமே எதிர்ப்பட்டு, உடன்பட்டுக்‌ 
களவிலும்‌ கற்பிலும்‌ பிரியாது வாழ்ந்த காதன்மக்கள்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ மிகு பழங்காலந்தொட்டு வாழ்ந்து 
வந்த அந்த நெறியிலே சிற்சில பொய்யும்‌ வழுக்களும்‌ 
தோன்றின என்று எண்ண இடமுண்டு, கொடுப்‌ 
போர்‌ இன்றியும்‌ அடுப்போர்‌ இன்றியும்‌ தலைவனும்‌ 
குலைவியும்‌ களவில்‌ கைப்பிடித்து, பின்‌ காதல்‌ வாழ்வு 
வாழ்ந்த காலத்திலும்‌ சில சடங்குகள்‌ கற்பொழுக்கத்‌ 
தில்‌ தலை காட்ட ஆரம்பித்தன. அச்சடங்குகளும்‌ 
கொடுப்போர்‌ அடுப்போர்‌ இல்லாமலே நடைபெற்றி 
ருக்கலாம்‌. இன்று பதிவு மணம்‌ நடைபெறும்‌ வழி 
யில்‌ யாரேனும்‌ இருவர்‌ தக்கார்‌ முன்னிலையில்‌ தம்‌ 
வாழ்க்கை ஒப்பந்தத்தை அவர்கள்‌ வரையறுத்துக்‌ 
கொண்டிருக்கலாம்‌. அன்றிப்‌ பெற்றோர்‌ கொடுப்பக்‌ 
கொள்வதும்‌ உண்டு போலும்‌ ! நாட்டில்‌ பலரும்‌ அறிய, 
மணமுரசொலித்து, உயர்ந்தோர்‌ பலர்‌ சடங்காற்ற, 
பெண்ணின்‌ பெற்றோர்‌ மகளைக்‌ காளையாம்‌ மைந்த 
னுக்குக்‌ கொடுக்கின்‌ ற சடங்குகளும்‌ அக்காலத்திலே 
வளர்ந்து வந்திருக்க வேண்டும்‌. அதற்கு ஆசிரியர்‌ 
காட்டும்‌ காரணம்‌ நோக்கத்தக்கது. 


காதல்‌ மணத்தில்‌--அகவாழ்வில்‌--பொய்யும்‌ வழு 
வும்‌ புக்கன இல்லை என்றால்‌, யாதொரு சடங்கும்‌ 
தேவையில்லை. ஆனால்‌, அப்பொய்‌--வழு--புகுந்து, 
௩ம்பிய நங்கையைத்‌ தலைவன்‌ கைவிட நேரின்‌ என்னா 
வது? அவள்‌ நைந்து இறப்பதன்‌ றி, வேறு செய்வது 
என்‌ ? எனவேதான்‌ கைவிடலாகாத வகையில்‌ பலர்‌ 


304 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மூன்னிலையில்‌ அறிஞர்கள்‌ பல சடங்குகளை உண்டாக்கி 
வைத்தார்கள்‌. 


** பொய்யும்‌ வழுவும்‌ தோன்றிய பின்னர்‌ 
ஐயர்‌ யாத்தனர்‌ கரணம்‌ என்ப. '" 
(தொல்‌. பொருள்‌. 143) 


என்கின்றார்‌ தொல்காப்பியர்‌ ; கரணங்கள்‌ முன்னரே 
நாட்டில்‌ வாழ்ந்தன அல்ல, அவை பின்னால்‌ காரண 
காரியங்களுடன்‌ வரையறுத்து ஆக்கப்பட்டன என்‌ 
கின்றார்‌. இந்தச்‌ சடங்குகள்‌ எப்படிப்பட்டன என்பதை 
அககானூறு முதலிய பாடல்கள்‌ ஈ௩மக்கு விளக்குகின்‌ 
றன. அவற்றின்‌ விளக்கங்களைப்‌ பின்னர்ப்‌ பார்ப்‌ 
போம்‌. 


இவ்வாறு காதன்மனையாளோடு கலந்து வாழ்‌ 
கின்ற தலைவன்‌ கடமை மறந்தவனோ என எண்ண 
வேண்டா. களவுக்‌ காலத்திலும்‌, கற்புக்‌ காலத்தி 
லும்‌ தலைவன்‌ தலைவியை இடையிடை விட்டுக்‌ 
கடமை வழிக்‌ கருத்திருத்துகின்றான்‌. அப்படிப்‌ பிரி 
யும்‌ காலத்துத்‌ தலைவி ஆற்றியிருக்க ஒண்ணாது 
அலமருவாள்‌. அக்காலத்திலெல்லாம்‌ தோழி அவள்‌ 
அருகிலிருந்து ஆறுதல்‌ கூறுவாள்‌. . தலைவன்‌ அவ்‌ 
வாறு தன்‌ காதல்‌ வாழ்விலேயே மூழ்கிக்‌ கடமையை 
மறக்து சுயநலத்தில்‌ வாழ்வானாயின்‌ அவன்‌ பொரு 
வில்‌ தலைவனாக எப்படி. இருக்க முடியும்‌? கட்டிப்‌ 
பிணித்த காதல்‌ வாழ்வு விட்டு நீக்க முடியாத ஒன்‌ 
றேனும்‌, அதனால்‌ தன்‌ கடமையை மறந்து கெடுப 
வன்‌, நாட்டையும்‌ மற்றவரையுங்கூடக்‌ கேட்டுக்கு 
வழி காட்டியாக நின்று அழைத்துச்‌ செல்பவனாவான்‌. 
சிந்தாமணியின்‌ கதாநாயகனாகிய சீவகனின்‌ தந்தை 


சச்சந்தன்‌ இவ்வாறு காதல்‌ வாழ்வில்‌ தன்னை மறந்து, 
அரசாளும்‌ கடமையைக்‌ கைவிட்டு, சுயநலத்தில்‌ 
வாழ்கந்ததாலேதான்‌ காடு கவினழிந்து கட்டியங்காரன்‌ 
வசமாயிற்று. அந்த நிலையில்‌ எல்லாம்‌ பொருவிறந்த 
தலைவன்‌ இருக்கலாகாது என்று தொல்காப்பியரும்‌ 
பிறரும்‌ சொல்லியுள்ளனர்‌. தலைவன்‌ தலைவியருடைய 
பண்புகளையெல்லாம்‌ பின்‌ மெய்ப்பாட்டியலில்‌ தொகுத்‌ 
துக்‌ கூறும்‌ தொல்காப்பியர்‌, 
* பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டொடு 

உருவு நிறுத்த காம வாயில்‌ ்‌ 

நிறையே அருளே உணர்வொடு திருவென 

முறையுறக்‌ கிளந்த ஒப்பினது வகையே." 

(மெய்ப்‌. 25) 


என்று கூறுகின்றார்‌. இத்தகைய பண்பு நலம்‌ 
வாய்ந்த தலைவன்‌ தன்‌ கடமையைத்‌ தவற விடு 
வானோ? மேலும்‌, தலைவனுடைய ௫ெஞ்சு தடுமாறும்‌ 
நிலையில்‌ அவன்‌ எப்படி. ஈ௩டந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பதைக்‌ கூறுகின்றார்‌. தான்‌ கொண்ட செயலில்‌ 
திளைத்துக்‌ கடமை உணர்ச்சியில்‌ தலை நின்று செய 
லாற்றுங்‌ காலத்துத்‌ தலைவன்‌ அவளைப்‌ பற்றியும்‌, 
அவள்‌ நிலை: பற்றியும்‌ நினைத்து இரங்கலாகாது 
என்றும்‌, செயலின்‌ இறுதியில்‌--தான்‌ எடுத்த செயல்‌ 
வெற்றியுற்று முடியும்‌ தறுவாயில்‌--வேண்டுமாயின்‌ 
நினைக்கலாம்‌ என்றும்‌ கூறுகின்றார்‌. 

கிழவி நிலையே வினையிடத்து உரையார்‌ ; 

வென்றிக்‌ காலத்து விளங்கித்‌ தோன்றும்‌. 

(கழ்பு. 45) 

என்ற ௬த்திரம்‌ இதைக்‌ காட்டுகின்றது. எனவே, 
தமிழர்‌ காதல்‌ வாழ்விலேயே திளைத்து, அதன்‌ வழி 


306 - கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கடமையாற்றாது, கருத்தழிந்து நின்றவரோ என்‌ 
பார்க்கு, அவ்வாறு எண்ணுவது தகாது என்பதும்‌, 
அவர்கள்‌ காதல்‌ வாழ்வைக்‌ கண்ணினும்‌ இனிமை 
யாகக்‌ காத்த காலத்தும்‌, கடமை மறந்து சுயகலத்தில்‌ 
உழலாதவர்‌ என்பதும்‌ இவற்றால்‌ ஈன்கு விளங்கும்‌. 
இவற்றின்‌ விரிவெல்லாம்‌ பின்னர்க்‌ காண்போம்‌. இனி 
இக்கடமை வழி அம்மக்கள்‌ ஆற்றிய புற வாழ்வைப்‌ 
பற்றியும்‌ அறிக்துகொள்ளல்‌ வேண்டுமன்றோ ! 


மனித வாழ்வில்‌ இன்பம்‌ பற்றி வாராதனவெல்‌ 
லாம்‌ புறம்‌ என்பதை மேலே கண்டோம்‌. அவை அற 
மும்‌ பொருளும்‌ ஆம்‌. அவற்றுடன்‌ சிந்தையும்‌ மொழி 
யும்‌ செல்லா நிலைமைத்தாகிய வீட்டினையும்‌ சேர்ப்பர்‌. 
எனவே, அறம்‌, பொருள்‌, வீடு என்ற மூன்றையும்‌ 
குறிக்க வருவனவெல்லாம்‌ புறத்திலே சார்த்திப்‌ பேசப்‌ 
பெறும்‌. இப்புறத்தில்‌ கடவுள்‌ நெறி முதலாக, அற 
மாற்றல்‌, பொருள்‌ பெருக்கல்‌, அவற்றில்‌ வரும்‌ 
சிக்கல்கள்‌, அவற்றைத்‌ தீர்க்கும்‌ முறைகள்‌ வாயில்கள்‌ 
இன்ன பிறவெல்லாம்‌ விளக்கமாகப்‌ பேசப்‌ பெறுவன. 
அகப்பொருளைப்‌ பார்க்கும்போது, நடுவண்‌ ஐந்திணை 
என்பனவற்றைக்‌ கண்டோம்‌. அவையே அகத்திற்‌ 
குச்‌ சிறப்பானமையின்‌, அவற்றை மட்டும்‌ கண்டு 
மேலே வந்துவிட்டோம்‌. எனினும்‌, அவற்றோடு தொடர்‌ 
புடைய கைக்களே, பெருந்திணை என்னும்‌ இரண்டும்‌ 
உள்ளன. ஆயினும்‌, இவை ஒரு புறக்‌ காமமும்‌, 
பொருந்தாக்‌ காமமுமாய்‌ அமைகின்றமையின்‌,” இவை 
அகப்பொருளுக்கு அத்துணைச்‌ சிறப்பினவாக 
அமையா. புறம்‌ பற்றிப்‌ பேசுகின்றவர்கள்‌ இந்த ஏழு 
அகத்திணைகளையும்‌ கருதிப்‌ புறத்திணையையும்‌ ஏழாக 
அமைத்தார்கள்‌. அவை வெட்சி, வஞ்சி, உழிஞை, 


அகமும்‌ புறமும்‌ 307 
தும்பை, வாகை, காஞ்சி. பாடாண்‌ எனப்‌ பகுக்கப்பட்‌ 
டுள்ளன. தொல்காப்பியப்‌ புறத்திணையியலில்‌ இவ்‌ 
வேழைப்‌ பற்றியும்‌ விளக்கங்கள்‌ உள்ளன. ஒவ்வொன்‌ 
றும்‌ அகப்பொருட்டிணையின்‌ இன்னின்னவற்‌ றிற்குப்‌ 
புறன்‌ எனவும்‌, அவை அவ்வாறு எப்படிப்‌ புறனாய்‌ 
அமைந்தன எனவும்‌ உரையாசிரியர்‌ ஈ௩ன்கு விளக்கியுள்‌ 
ளார்‌. ஒவ்வொரு புறத்திணையின்‌ செயலும்‌, ஒழுக்கங்‌ 
களும்‌ அவ்வவ்வகத்‌துறையினுக்கு அமைந்த செயலும்‌ 
ஒழுக்கமும்‌ ஒத்து அமைந்து செல்கின்‌ றனவாயின 
மையின்‌, அவை அவற்றின்‌ பு றமாயின என்று 
காட்டுவர்‌ அவர்‌. அவ்வாறு அவற்றைப்‌ பகுத்து 
அறிக்துகொள்ளுதல்‌ அனைவருக்கும்‌ எளிதன்று. அன்‌ 
பைப்‌ பற்றி (அகத்திணை மருங்கின்‌ அரில்‌ தப உணர்ந்‌ 
தோர்‌ ? என்று நூலாசிரியர்‌ கூறியதையும்‌ காட்டுகின்‌ 
றார்‌. எனவே, ஆய்க் து அமைந்து நின்றாலன்றி, இவற்‌ 
றின்‌ பொருத்தம்‌ விளங்கித்‌ தோன்றாது என்பது அறிக்‌ 
தோம்‌. இவற்றின்‌ பொருத்தத்தை உரையாசிரியர்‌ 
கூறியபடி. அறியின்‌ அகம்‌, புறம்‌ இரண்டின்‌ பொருத்‌ 
தம்‌ பற்றியும்‌ ஈன்கு அறிந்துகொள்ள இயலுமா தலின்‌, 
அவ்வுரைகளை அப்படியே தருகின்றேன்‌. 

'களவொழுக்கமும்‌ கங்குல்‌ காலமும்‌, காவலர்‌ 
கடுகினும்‌ தான்‌ கருதிய பொருளை இரவின்கண்‌ 
முடித்து மீடலும்‌ போல்வன ஒத்தலின்‌ வெட்சி 
குறிஞ்சிக்குப்‌ புறன்‌ என்றார்‌. வெட்சித்‌ திணையாவது 
களவின்கண்‌ நிரை கொள்ளும்‌ ஒழுக்கம்‌. இதற்கு அப்‌ 
பூச்சூடுதலும்‌ உரித்தெனக்‌ கொள்க. 

முதல்‌ எனப்பட்ட காடுறை உலகமும்‌, கார்‌ கால 
மும்‌, அக்கிலத்திற்கேற்ற கருப்பொருளும்‌, அரசன்‌ 
பாசறைக்கண்‌ தலைவியைப்‌ பிரிந்து இருத்தலும்‌, 


308 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அவன்‌ தலைவி அவனைப்‌ பிரிந்து மனைவயின்‌ இருத்‌ 
தலும்‌ ஆகிய உரிய பொருளும்‌ ஒப்புச்‌ சேறலின்‌, வஞ்சி 
முல்லைக்குப்‌ புறனாயிற்று. வெஞ்சுடர்‌ வெப்பம்‌ நீங்கத்‌ 
தண்பெயல்‌ பெய்து நீரும்‌ நிழலும்‌ உணவும்‌ பிறவும்‌ 
உளவாகிய காட்டகத்துக்‌ களிறு முதலியவற்றோடு 
சென்றிருத்தல்‌ வேண்டுதலின்‌ வஞ்சிக்கும்‌ அம்முதற்‌ 
௧௬ உரியும்‌ வந்தனவாம்‌ ! 

* இரு பெரு வேந்தர்‌ தம்முள்‌ மாறு கொண்ட வழி 
எதிர்‌ செலற்கு ஆற்றாது போய்‌ மதிலகத்திருந்த 
(வேந்தன்‌ மதில்‌ பெரும்பாலும்‌ மருதத்திடத்ததா தலா 
னும்‌ அம்மதில்‌ முற்றுவோனும்‌ அக்கிலத்திருத்தலா 
னும்‌, ஒருவன்‌ வாயில்‌ வேண்டாது திறவாது அடைத்‌ 
திருந்த ஒப்புமையானும்‌, உள்ளிருந்தவனும்‌ புறப்பட 
விரும்புதலானும்‌, மருதம்‌ போல இதற்கும்‌ பெரும்‌ 
பொழுது வரைவின்மையானும்‌, சிறு பொழுதினும்‌ 
விடியற்காலமே போர்‌ செய்தற்குக்‌ காலமாத 
லானும்‌ உழிஞை மருதத்திற்குப்‌ புறனாயிற்று. 

 நெய்தற்குரிய பெருமணல்‌ உலகம்‌ போலக்‌ காடும்‌ 
மலையும்‌ கழனியும்‌ அல்லாத களரும்‌ மணலும்‌ பொரு 
களமாக வேண்டுதலானும்‌, பெரும்பொழுது வரை 
வின்மையானும்‌, எற்பாடு போர்த்தொழில்‌ முடியும்‌ 
காலமாதலானும்‌, இரக்கமும்‌, தலைமகட்கே பெரும்‌ 
பாலும்‌ உளதாயவாறு போலக்‌ கணவனை இழர்தார்க்‌ 
கன்றி வீரர்க்கு இரக்கமின்மையானும்‌, அவ்வீரக்‌ 
குறிப்பின்‌ அருள்‌ பற்றி ஒருவர்‌ ஒருவரை நோக்கிப்‌ 
'போரின்கண்‌ இரங்குபவராகலா னும்‌, பிற காரணங்க 
னானும்‌ கெய்தற்குத்‌ தும்பைப்‌ புறனாபிற்று. 

பாலை தனக்கென ஓர்‌ நிலமின்றி நால்வகை 
கிலத்தும்‌ நிகழுமாறு போல முற்கூறிய புறத்‌ திணை 


அகமும்‌ புறமும்‌ 30௪ 


நான்கும்‌ இட.மாக வாகைத்திணை நிகழ்தலின்‌, தனக்கு, 
நிலமின்றாயிற்று. “நாளும்‌ நாளும்‌ ஆள்வினை அழுங்க- 
இல்லிருந்து மகழ்வோர்க்கு இல்லையாற்‌ புகழ்‌' என ஆள்‌ 
வினைச்‌ சிறப்புக்‌ கூறிப்‌ பிரியுமாறு போல இதற்குத்‌. 
துறக்கமெய்தும்‌ ஆள்வினைச்‌ சிறப்புக்‌ கூறலும்‌. 
கொள்க. பாலை பெருவரவிற்றாய்த்‌ தொகைகளுள்‌ 
வருமாறு போல வாகையும்‌ பெருவரவிற்றாய்‌ வரலும்‌ 
கொள்க 1! 


எண்வகை மணத்திலும்‌ கான்கு மணம்‌ பெற்ற 
பெருந்திணை போல இக்காஞ்சியும்‌ அறமுதலாகிய மும்‌ 
முதற்பொருளும்‌ அவற்றது நிலையின்‌ மையுமாகிய ஆற. 
னுள்ளும்‌ நிலையின்மை மூன்றற்கும்‌ உரித்தாய்‌ எல்‌ 
லாத்‌ திணைகட்கும்‌ ஒத்த மரபிற்றாகலானும்‌, * பின்னர்‌ 
நான்கும்‌ பெருந்திணை பெறும்‌, ? (105) என்ற நான்கும்‌ 
சான்றோர்‌ இகழ்ந்தாற்போல அறம்‌ முதலியவற்றது 
கிலையின்மை உணர்ந்து அவற்றை அவர்‌ இகழ்த. 
லானும்‌, “ஏறிய மடற்றிறம்‌ (51), முதலிய நான்கும்‌ 
தீய காமமாயினவாறு போல உலகியல்‌ நோக்கி நிலை 
யாமையும்‌ ஈ௩ற்பொருளாகலானும்‌, உரிப்பொருள்‌ 
இடை மயங்கி வருதலன்றித்‌ தனக்கு நிலமில்லா த. 
பெருந்திணை போல அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ பற்றி 
யன்றி. வேறு நிலையாமையென்பதோர்‌ பொரு. 
ளின்ராதல்‌ ஒப்புமையானும்‌, பெருக்‌ திணைக்குக்‌ - காஞ்சி 
புறனாயிற்று. 


* ஒரு தலைவன்‌ பரவலும்‌ புகழ்ச்சியும்‌ வேண்ட, ஒரு. 
புலவன்‌ வீடுபேறு முதலிய பரிசில்‌ வேண்‌__லின்‌, அவை 
கும்மின்‌ வேருகிய்‌ ஒருதலைக்‌ காமமாகிய கைக்கிளை 


310 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





'யோடு ஒத்தலின்‌, பாடாண்‌ திணை கைக்கிளைப்‌ புறனா 

இவ்வாறு அகப்பொருளுக்குரிய ஏழு திணைகளை 
யும்‌ புறப்பொருளுக்கு உரிய ஏழு திணைகளையும்‌ 
பொருத்திக்‌ காணும்‌ போது பலப்பல வாழ்க்கை 
உண்மைகள்‌ நமக்குப்‌ புலனாகின்றன. சிலர்‌ தமிழ்‌ 
'இலக்கணத்தே அகப்பொருளுக்கு வகுத்த முதல்க௬ 
உரி முதலியவற்றையும்‌ அவற்றின்‌ கூறுபாடுகளை 
யும்‌ புறப்பொருளுக்கு வகுக்காமையின்‌, அவர்கள்‌ 
யூறத்தை அத்துணையாகப்‌ போற்றவில்லை என்று 
குறைபட்டுக்கொள்வர்‌. என்றாலும்‌, ஈச்சினார்க்கினிய 
ரின்‌ இந்த உரை விளக்கங்களை ஊன்‌ லிப்‌ பார்ப்பாரா 
யின்‌, அவ்வாறு கூரளுமைக்குக்‌ காரணம்‌ புலப்படும்‌. 
அகத்துப்‌ புறன்‌ என்று கூறிய அமைதியாலேயே 
அகத்திற்கு உரிய. அத்தனையும்‌ புறத்திணைகளுக்கும்‌ 
பொருந்துவதாகத்தானே கொள்ள வேண்டும்‌? அவ்‌ 
வாறு கொள்ளும்‌ நெறியும்‌, கொள்ளுவது எவ்வெவ்‌ 
வாறு பொருந்தியுள்ளதென்ற தன்மையும்‌, அவை 
பின்‌ விரவும்‌ வழியும்‌ ௩ஈச்சினார்க்கினியர்‌ ௩ன்கு எடுத்‌ 
துக்‌ காட்டியுள்ளார்‌. இவ்வாறு உணர்ந்தலைத்தான்‌ 
“போலும்‌ தொல்காப்பியர்‌ புறத்திணை இயல்‌ முதல்‌ சூத்‌ 
.திரத்திலேயே “அரில்‌ தப உணர்ந்தோர்‌: என்று காட்டு 
கின்றார்‌! இவ்வாறு காணாது, புறத்துக்கும்‌ அத்துணை 
முதல்‌ ௧௬ உரிப்‌ பொருள்களையும்‌ கூறிக்கொண்டே 
'செல்லின்‌, அது கூறியது கூறலென்னும்‌ குற்றத்தின்‌ 
பாற்படாதோ ? மேற்காட்டிய ஏழு விளக்கங்களையும்‌ 
கன்கு நோக்கின்‌, அவற்றின்‌ பொருத்தம்‌ விளங்கித்‌ 
'தோன்றும்‌ என்பது உறுதி. 

இனி, இப்புறப்‌ பொருளில்‌ இன்னின்ன பொருள்‌ 
- கள்‌ விளக்கப்‌ பெறுகின்‌ றன என ஓரளவு காணின்‌, 


அகமும்‌ புறமும்‌ 317 


தமிழர்‌ வாழ்க்கை நெறியை ஒருவாறு கண்டவரா 
வோம்‌. காதல்‌ வாழ்வில்‌ மட்டுமன்றிக்‌ கடமை வாழ்‌ 
விலும்‌ அவர்கள்‌ திளைத்திருந்தார்கள்‌ என்பதைப்‌ 
புறம்‌ பற்றிய இலக்கியங்களும்‌ இலக்கணங்களும்‌ 
எடுத்துக்‌ காட்டுகின்றன. * இப்புறத்தில்‌ போர்‌ செய்‌ 
தல்தானே பெரும்பாலும்‌ பேசப்படுகின்றது? அது 
பெருவேந்தருக்கு உரிய தொழிலன்றோ! அதைச்‌ 
சிறப்பித்துப்‌ பேசுதல்‌ எப்படி மக்கள்‌ வாழ்க்கையைப்‌ 
பேசுவதாக முடியும்‌?” என்ற வினா எழும்‌. எனினும்‌, 
நூலாக்கும்‌ நல்லோர்‌, மேல்வரிச்‌ சட்டமாக வாழ்வில்‌ 
உயர்ந்தோரை வைத்துக்கொண்டேதான்‌ பொது 
வாழ்வை வரையறுப்பார்கள்‌ என்பது எந்த நாட்டிலும்‌ 
கைக்கொள்ளும்‌ வழக்கந்தானே? வெற்று அரச 
வாழ்வை மட்டும்‌ குறிப்பதாயின்‌, நாமே முன்‌ காட்டிய 
வரலாற்று ஆசிரியர்‌ இழைத்த தவற்று வழி இதுவும்‌ 
தவறாகும்‌. ஆனால்‌, இங்குப்‌ புறத்தில்‌ அவ்வாறு 
அரசர்‌ வாழ்வு மட்டும்‌ பேசப்படவில்லை. அவர்தம்‌ கட 
மையை அறிவுறுத்துவதன்‌ மூலம்‌, அவர்‌ நாட்டுக்கு 
ஆற்ற வேண்டிய கடமையையும்‌ அவர்‌ வழி மக்கள்‌ 
மேற்கொள்ள வேண்டிய வாழ்வையும்‌, பிறவற்றையும்‌ 
விளக்குகின்‌ றனர்‌ புலவர்‌, அதுமட்டுமன்‌ றி, வாகை 
யும்‌, காஞ்சியும்‌, பாடாண்‌ திணையும்‌ வெற்று அரச 
வாழ்வை மட்டுமன்றிப்‌ பெரும்பாலும்‌ பொது மக்கள்‌ 
வாழ்கையைப்‌ பற்றியும்‌ பாராட்டுகின்‌ றனவே! எனவே, 
புற வாழ்வு, அனைத்தையும்‌ உள்ளடக்கிய ஒன்றே 
என்பதும்‌, அதன்‌ வழித்‌ தமிழர்‌ வாழ்க்கை பல்வகையில்‌ 
சிறந்திருந்தது என்பதும்‌ தேற்றம்‌. 

தமிழர்‌ புறவாழ்வில்‌ என்னென்ன பொருள்கள்‌ 
பேசப்படுகின்றன என்பதைத்‌ தொகுத்துக்‌ கண்‌ 
டோம்‌. அவற்றுள்‌ -ஒரு சிலவற்றை விளக்கமாகக்‌ 


312 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


காணல்‌: வேண்டும்‌. போர்‌ மட்டும்‌ குறிப்பது புற 
மாகாது. புறத்திணையினுள்‌ கடவுள்‌ நெறியும்‌, அற 
வாழ்வும்‌ பொருளின்‌ தேவையும்‌ பேசப்படுகின்‌ றன. 
பொருளிலார்க்கு இவ்வுலகம்‌ இல்லையாதலால்‌, அப்‌ 
பொருளைப்‌ பற்றிய விளக்கமே அதிகமாய்‌ உள்ள து. 
பொருள்‌ காரணமாகவும்‌, பொருள்‌ சார்ந்த நிலம்‌ 
நாடு பிற காரணமாகவுமே நாட்டிலும்‌ உலகிலும்‌ பல 
போர்கள்‌ நடப்பதைக்‌ காண்கின்றோம்‌. இதே நிலை 
தான்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌. மன்னர்களும்‌ குறுநில 
வேந்தர்களும்‌ தத்தம்‌ வாழ்வையும்‌: வளத்தையும்‌ 
பெருக்க வேண்டுமென்று நினைப்பார்கள்‌; அதன்‌ 
வழிச்‌. செயலாற்றவும்‌ தொடங்குவார்கள்‌ ; அதற்கு 
வழியாகப்‌ பகைவர்தம்‌ ஊர்ப்புறத்துள்ள பசுக்களை 
மடக்குவார்கள்‌. அதையே வெட்சி என்றார்கள்‌. பிறகு. 
போர்‌ தொடங்கும்‌. அப்போது பகைவர்தம்‌ காட்டைக்‌ 
கைக்கொள்ள வழி வகை ஆராய்வார்கள்‌. அந்த 
வழி வகை ஏற்படும்‌ நிலையையே வஞ்சி என்றுர்கள்‌. 
அவ்வாறு மாற்றாரை ஆற்றல்‌ அழிக்குமுன்‌ அவர்தம்‌ 
மதிலைக்‌ " கடந்தாக வேண்டும்‌. அம்மதிலைப்‌ பற்றி 
௩டக்கும்‌ போரே உழிஞையாயிற்று. பின்பு போர்க்களத்‌ 
திலே ஒருவரோடொருவர்‌ எதிர்‌ நின்று செய்யும்‌ 
போரே தும்பையாகச்‌ சிறந்தது. இவைகளே போர்க்கு 
முக்கியமான நான்கு திணைகள்‌ ; அகப்பொருளுக்கு முக்‌ 
கியமான கநால்வகைத்‌ திணைகளுக்குப்‌ புறமான 
நான்கு திணைகள்‌. இவை தவிர மற்றவையெல்லாம்‌ 
இவற்றைச்‌ சார்ந்தும்‌, அறம்‌ வீடு ஆகிய பிறவற்‌ 
றைப்பற்றியும்‌ விளக்கிக்கொண்டே செல்லுகின்றன... 

போரைப்‌ பற்றி இத்துணை விளக்கம்‌ வேண்டுமா ? 
புறத்திணைகள்‌ ஏழனுள்‌ நான்கு இதற்கு ஒதுக்கப்‌ 
பெறுவானேன்‌ ? போர்‌ பொருள்‌ பற்றித்‌ தோன்றுவ 


அகமும்‌ புறமும்‌ 313 





தொன்று என்பதை நாம்‌ மேலே கண்டோம்‌. அப்‌ 
பொருளே இவ்வுலக வாழ்வின்‌ அச்சாணி என்பதை 
மறுப்பார்‌ யார்‌ ? 


.பொருள்‌அல்லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருளஎல்லது இல்லை பொருள்‌.” (குறள்‌, 751) 


என்ற வள்ளுவர்‌ வாய்மொழிப்படி அனைத்தும்‌ உலகில்‌ 
பொருளால்‌ ஆக்கம்‌ பெறும்‌. பொருள்‌ இருந்தால்தான்‌ 
அறமாற்ற முடியும்‌; அவாவிய இன்பம்‌ துய்க்க வழி 
ஏற்படும்‌ ; பின்‌ வாழ்வாங்கு வாழ்ந்து வான்‌ உறையும்‌ 
தெய்வத்தும்‌ சேர்க்கப்‌ பெறுதலும்‌ கூடும்‌. எனவே, 
பொருள்‌ பற்றியும்‌ அப்பொருள்‌ பற்றி எழும்‌ போர்‌ 
பற்றியும்‌ புறத்தில்‌ அதிகமாகக்‌ கூறுதல்‌ தவறன்று, 
வள்ளுவர்‌ அறத்துப்பாலும்‌ காமத்‌ துப்பாலும்‌ அளவிற்‌ 
சிறியதாக, பொருட்பாலை நூலின்‌ பாதி அளவுக்கு 
மேலாக்கிய காரணமும்‌ இதுவே. பொருள்‌ வழிப்‌ 
பிறக்கும்‌ போரின்‌ அறத்தைக்‌ குறிக்கும்‌ நூலாகிய 
 பகவற்கீதை தானே இன்று பாரதத்தில்‌ நன்கு 
போற்றப்படுகின்றது?£ ஆகவே, போர்‌ பற்றி இத்‌ துணை 
விரிவு தேவையே. அதிலும்‌, வெறும்போர்‌ விளக்கமோ, 
அன்றிப்‌ போர்‌ வெறியோ பற்றிக்‌ கூறாது, அப்‌ 
்‌ போராற்றும்‌ நல்ல வழி துறைகளையும்‌, அவற்றை 
அறத்தாற்றின்‌ ஆற்ற வேண்டிய அமைதியினையும்‌, 
போராற்றுங்கால்‌ புவி மன்னரும்‌ அவர்‌ படையும்‌ 
காக்க வேண்டிய ௩ல்ல அற கெறிகளையும்‌, மாற்று 
வேந்தன்‌ அறத்தாறு வழுவி அவலம்‌ புரிந்த வழி ஆற்ற 
வேண்டிய செயல்களையும்‌ விளக்கமாகப்‌ புறம்‌ எடுத்‌ 
துக்‌ காட்டுகிறது; இன்னம்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ புரி 
யும்‌ நலங்கேடுகளையும்‌ பிறவற்றையும்‌ விளக்கிக்‌ காட்‌ 
20 


314 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





டுகின்‌ றது. அவற்றையெல்லாம்‌ பின்‌ இலக்கியங்கள்‌ 
வழிக்‌ காணலாம்‌ என்ற அமைவில்‌ இங்கு இந்த 
அளவோடு கிறுத்திக்கொள்ளலாம்‌. 


பொருளும்‌ போருமன்றிப்‌ புறத்தில்‌ அறம்‌ பற்றி 
யும்‌ கடவுள்‌ நெறி பற்றியும்‌ அவற்றின்‌ வழி வீடு 
பெறும்‌ நலம்‌ பற்றியுங்கூடக்‌ கூறப்பட்டுள்ளன. 
அகப்பொருளில்‌ கருப்பொருள்களைப்பற்றிக்‌ கூறும்‌ 
போது, ஆசிரியர்‌ அவ்வத்திணை நிலங்கட்குத்‌ தெய்‌ 
வமாக மாயோன்‌, சேயோன்‌, வேந்தன்‌, வருணன்‌ என்ற 
நால்வரைக்‌ குறிக்கின்றார்‌. ஆயினும்‌, புறத்திலே 
“கடவுள்‌ வாழ்த்து? என்ற ஒன்று நாட்டில்‌ நிலை 
'பெற்றிருப்பதைக்‌ காட்டி, அது வரும்‌ வழியையும்‌ 
காட்டுகின்‌ ரர்‌. 
* கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற 
வடுநீங்கு சிறப்பின்‌ முதலன மூன்றும்‌ 
கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே.” (புறம்‌.27) 


என்கின்றார்‌. இதற்கு உரை தந்த ஈச்சினார்க்கினியர்‌ 
* கீழ்த்திசைக்கண்ணே நிலைபெற்றுத்‌ தோன்றும்‌ 
வெஞ்சுடர்‌ மண்டிலம்‌, : ஒரு பற்றுக்கோடுமின்றி 
அருவாகித்‌ தானே நிற்கும்‌ தத்துவம்‌ கடந்த பொருள்‌, 
தண்கதிர்‌ மண்டிலம்‌ என்று சொல்லப்பட்ட குற்றக்‌ 
தீர்ந்த சிறப்பினையுடைய முற்கூறப்பட்ட மூன்று 
தெய்வமும்‌, முற்கூறிய அமரரோடே கருதுமாற்றால்‌ 
தோன்றும்‌, என்கின்றார்‌. இதனானே கடவுள்‌ வாழ்த்‌ 
தும்‌ அவ்விறைவனைப்‌ போற்றும்‌ முறையும்‌ காட்‌ 
டின்‌ புற ஒழுக்கமாக அமைந்துள்ளனவென ஆறி 
கின்றோம்‌. சரிய சந்திரராகிய கொடி நிலையும்‌, வள்‌ 
ளியும்‌' போற்றப்படுகின்றன. அவற்றின்‌ மேலாகக்‌ 
கட்டற்ற அருவாகி அப்பாலுக்கப்பாலாய்‌ நிற்கும்‌ 


அகமும்‌ புறமும்‌ ' 315 


ஆண்டவன்‌ தன்மையையும்‌ தொல்காப்பியர்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றார்‌. இக்காலத்துப்‌ பரந்துள்ள பல்வேறு 
வகைப்பட்ட உருவ வழிபாடுகளும்‌ பிறவும்‌ இலவே 
னும்‌, இறைவன்‌ மக்கள்‌ மன அறிவைக்‌ கடந்து 
அமைந்துள்ள ஒரு பொருளானவன்‌ என்பதை. அன்‌ 
றைய தமிழர்கள்‌ உணர்ந்திருந்தார்கள்‌ என்பதற்கு 
இது ஒரு சிறந்த சான்றாகுமன்றோ ! 

மற்றும்‌ கடவுள்‌ உணர்வோடு உலகம்‌ நிலை 
யாமையென்ற துறவு உணர்வும்‌ இங்கு நிலைபெற்‌ 
றிருந்ததாக அறிகின்றோம்‌. காஞ்சித்‌ இணையை விளக்க 
வந்த தொல்காப்பியர்‌, 


 பாங்கருஞ்‌ சிறப்பின்‌ பல்லாற்‌ ரனும்‌ 
நில்லா உலகம்‌ புல்லிய நெறித்தே.” (புறம்‌. 18) 


என்று விளக்குகின்றார்‌. பின்பு அக்காஞ்சித்‌ திணை 
யின்‌ துறைகளை விளக்கும்‌ காலத்து அந்த நிலையா 
-மையை எந்த வழியில்‌ காட்டுகின்றார்‌ என்பது விளங்‌ 
குகின்றது. முன்‌ பல திணைகளில்‌ பல்வேறு வகைப்‌ 
பட்ட போர்‌ நிலைகளைக்‌ கண்டவர்‌, கருத்தழிந்து உலக 
நிலையாமை உணர்ந்து, போரை நிறுத்த வேண்டு 
மென்பதே இக்ரநிலையாமை விளக்கத்தின்‌ குறிக்‌ 
கோளாய்‌ இருக்கின்றது. * உலகம்‌ பொய்‌; பிற 
அனைத்தும்‌ பொய்‌,” என்று நில்லாநிலைமையை எடுத்து 
விளக்காது, ஆசிரியர்‌ முன்னர்க்காட்டிய போர்களைப்‌ 
பற்றியெல்லாம்‌ எண்ணி, அவற்றில்‌ இறந்தவரைப்‌ 
பற்றியெல்லாம்‌ அவர்தம்‌ சுற்றமும்‌ பிறரும்‌ வருங்‌ 
தும்‌ நிலையை எண்ணி, அந்த நிலையில்‌ மேலும்‌ 
போராற்ற வேண்டும்‌ என்ற பேராவலைத்‌ தணிக்கத்‌ 
தான்‌ இத்தகைய நிலையாமையை வற்புறுத்துகின்‌ 


316 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


றாரோ என்று ஐயுறுமாறு காஞ்சியின்‌ பிரிவு பேசப்‌ 
படுகிறது. 
தொல்காப்பியனாரே போராடும்‌ நெறியை ஓம்பு 
கிறார்‌ என்று ஒருவன்‌ கடமை மறந்து, உலக. 
நெறி மறந்து, தன்‌ வலியின்‌ நிலை ஒன்றையே 
கருதி, என்றும்‌ போரே செய்து வாழத்‌ திட்டமிட்டுச்‌ 
சென்றுகொண்டேயிருப்பானாயின்‌, அவனை அறவேலி 
யிட்டுத்‌ தடுக்க வேண்டுவதுதானே அறிஞன்‌ 
கடன்‌? அந்த நிலையிலேதான்‌ தொல்காப்பியர்‌ 
காஞ்சியை இடையில்‌ வைத்து, போர்க்கடமையின்‌ 
எல்லையை வகுத்து, அது அளவு மீறினால்‌ வரும்‌ 
தொல்லையை விளக்கி, போர்க்களத்தில்‌ மகனை 
இழந்த தாயையும்‌, கணவனை இழந்த மனைவியை 
யும்‌, பிற நிலையையும்‌ எதிரே காட்டி, * இந்த நிலை 
யில்‌ உலகம்‌ செல்வது தக்கதன்று; எதற்கும்‌ 
எல்லையுண்டு, என்று விளக்கி, அமைதியை நிலை 
காட்டவே ஆய்ந்துணர்ந்து இக்காஞ்சித்‌ திணபைப்‌ 
புகுத்தியுள்ளார்‌. நாடெலாம்‌ வெற்றி கொண்டு, 
நாட்டிலே பத்தினி தேவிக்கு விழா எடுக்க வந்த. 
செங்குட்டுவன்‌, மீண்டும்‌ தமிழ்‌ மன்னர்மேல்‌ சீற்றங்‌. 
கொண்டு படையெடுக்க நினைக்குங்கால்‌, அருகிருந்த 
அறிஞனாகிய மாடல மறையோன்‌ இளமையும்‌ யாக்கை 
யும்‌ செல்வமும்‌ நிலையாதன என அவன்‌ முன்ணே 
எடுத்துக்காட்டி, 
* ஐயைந்‌ திரட்டி சென்றதன்‌ பின்னும்‌, 
அறக்கள வேள்வி செய்யாது யாங்ஙணும்‌, 
மறக்கள வேள்வி செய்வோய்‌ ஆயினை " 
(சிலப்‌. 23: 130-31) 
என்று அவன்‌ சினத்தை அவித்து, அவனைச்‌ சீர்‌ 
திருத்திய ஒரு காட்சி இத்தொல்காப்பியத்துக்கு இலக்‌. 


அகறுபம்‌ புறமும்‌ 317 


அத டட ல்‌ அமையம்‌ 





கியமாக அமைகின்றதன்றோ? வஞ்சிக்‌ . காண்டமே 
வடகாட்டுப்‌ படை எடுப்பாகிய போர்‌ விளக்கும்‌ புறப்‌ 
பட்டாய்‌ இருக்க, அதன்‌ இறுதியில்‌ இக்காஞ்சித்‌ 
திணையைக்‌ காட்டியிருப்பது எவ்வளவு சிறந்துள்‌ 
ளது! ்‌ 

இவ்வாறு காஞ்சித்‌ திணையைக்‌ காட்டிய கார 
ணத்தாலே, அரசனோ அல்லது செல்வனோ, அனைத்து 
வாழ்வையும்‌ துறந்து ஆண்டியாகிவிட வேண்டு 
மென்று யாரும்‌ கூறவில்லை. வரலாறும்‌ அப்படிச்‌ 
சென்றவரைக்‌ காட்டாது என நினைக்கின்றேன்‌. பின்‌ 
இக்கிலையாமை பேச்சுத்தான்‌ எதற்கோ எனில்‌, அள 
வுக்கு மீறிய போர்‌ நிறுத்தத்தை மட்டுமன்றி, பிற 
உண்மைகளையும்‌ இதனால்‌ கூற விழைகின்ளுர்‌. 
பொருளைப்‌ போர்‌ மூலமும்‌, வீட்டைக்‌ கடவுள்‌ 
வாழ்த்து, நிலையாமை வழியும்‌ .காட்டும்‌ புறவாழ்வு 
அறத்தைப்‌ பற்றிக்‌ கூறவில்லை என எண்ணுவோர்க்‌ 
குப்‌ பதிலையே இக்தக்‌ காஞ்சித்‌ திணை தருகின்றது. 
காஞ்சியின்‌ கருத்து, பாடாண்‌ திணையிண்‌ புறு 
வாழ்வு பற்றிய இலக்கணத்தே இடம்‌ பெற்றுள்ளது. 
இவ்வாறு நிலையாமையை உணர்ந்த ஒருவன்‌, 
உலகை கோக்கி, வாழும்‌ நெறியும்‌ வாழும்‌ முறை 
யும்‌ கண்டு, .தன்னைப்போலப்‌ பிறரை ஒத்து நோக்கி, 
எல்லாரும்‌ இன்புற்றிருக்க நினைக்கும்‌ மெய்‌ வழியை 
ஆராய்ந்து, அதன்‌ வழி அறமாற்றுதலே காஞ்சித்‌ 
திணை வழியில்‌ எழுந்த பாடாண்‌ திணையாகும்‌. அர 
சனைப்‌ பாடிச்‌ செல்லும்‌ கூத்தரும்‌ பாணரும்‌ பொரு 
நரும்‌ விறலியும்‌ தாம்‌ தாம்‌ அவ்வரசனிடம்‌ பெற்ற 
பெருஞ்செல்வத்தைப்‌ பாராட்டுவது பாடாண்‌ திணை 
யாம்‌. இவற்றின்‌ மூலம்‌ அரசன்‌ ஆற்றும்‌ அற 
கிலையும்‌, அரசனால்‌ விளையும்‌ பயனும்‌ அறிக்து 


318 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கொள்ளுகின்றோம்‌. இன்னம்‌ அரசன்‌. பிறந்த நாள்‌ 
மங்கலம்‌, மண்ணு மங்கலம்‌, வாள்‌ மங்கலம்‌ முத 
லாகிய சிறந்த காள்களில்‌ அவன்‌ மற்றவர்களுக்கு 
வாரி வழங்கும்‌ கொடை. நலமெல்லாம்‌. பேசப்படுகின்‌ 
றன. இவ்வாறு காஞ்சியாகிய நிலையாமையை 
உணர்ந்த தலை மக்கள்‌, தாம்‌ எத்துணை சேர்த்து வைப்‌ 
பினும்‌ பலன்‌ இல்லை என்பதை உணர்ந்து, பெற்ற 
வற்றை மற்றவருக்கும்‌ பகிர்ந்து கொடுத்து, எல்‌ 
லோரும்‌ இன்புற்றிருக்கச்‌ செய்ய வழி காட்‌ 
டலே பாடாண்‌ திணையாகும்‌. .இவ்வாறு அறம்‌? 
பொருள்‌, வீடு என்ற மூன்று பொருள்களையும்‌ 
மக்கள்‌ வாழ்க்கையோடு பிணைத்துச்‌ செல்லுகின்றது 
புறம்‌. 

எனவே, தமிழ்‌ மக்கள்‌ சிறக்க வாழ்ந்தார்கள்‌ 
என்பதும்‌, அவர்தம்‌ அகவாழ்வு போலவே புறவாழ்வும்‌ 
விளக்கமுற்றுச்‌ சிறந்து நின்றதென்பதும்‌ அறிகின்‌ 
ரோம்‌. தமக்கென வாழாப்‌ பிறர்க்குரியாளராக . வாழ 
வேண்டுமென எக்காட்டவரும்‌ எம்மதத்தவரும்‌ அன்‌ று 
தொட்டு இன்று வரை வரையறுத்துக்‌ கூறும்‌ அறத்‌ 
தின்‌ அடிப்படையில்‌ அமைந்த மனித வாழ்வே - பண்‌ 
பாடும்‌ ஒழுக்கமும்‌ அமைந்த மனித ௩ல்வாழ்வே - தமி 
ழர்‌ வாழ்வு என்பது இந்த அக வாழ்வாலும்‌ புற வாழ்‌ 
வாலும்‌ நன்கு புலனாகின்‌ றது. 

இது வரை கூறியவற்றால்‌, மக்கள்‌ ' வாழ்வு 
எத்தகையதென்பதும்‌, அவருள்ளும்‌ தமிழர்‌ அவ்‌ 
வாழ்வை எவ்வாறு பிரித்து வாழ்ந்தனர்‌ என்பதும்‌, 
அவ்வாழ்க்கை பற்றிய வரலாறுகள்‌ மிகு பழங்காலத்‌ 
தொட்டே இலக்கிய இலக்கணங்களில்‌ பேசப்படுகின்‌ 
றன என்பதும்‌, அவர்தம்‌ மொழி அமைப்பே அவர்தம்‌ 
வாழ்க்கையைக்‌ காட்டுகின்றதென்பதும்‌, அத்தமிழர்‌ 


அகமும்‌ புறமும்‌ 319 


வாழ்க்கை அகம்‌ புறம்‌ என இரண்டாகப்‌ பகுக்கப்‌ 
பட்டதென்பதும்‌, அகவாழ்வு தலைவனும்‌ தலைவியும்‌ 
உள்ளத்தால்‌ பெற்றுத்‌ துய்க்கும்‌ இன்பத்தின்‌ அடிப்‌ 
படையில்‌ அமைந்தது என்பதும்‌, அவ்வாழ்வு எப்படி 
மக்களிடையில்‌ சிறப்புப்‌ பெற்றிருந்ததென்பதும்‌, அவ்‌ 
வாழ்வில்‌ இன்றியமையாது அவருடன்‌ நின்றார்‌ யாவர்‌ 

என்பதும்‌, அவர்தம்‌ அகவாழ்வுக்கு அடிப்படையான 
- முதல்‌, ௧௬, உரி என்ற முப்பொருள்களும்‌ யாவை என்‌ 
பதும்‌, அவ்வக வாழ்வைப்‌ புலவர்கள்‌ எவ்வாறு காட்டி 
யுள்ளார்கள்‌ என்பதும்‌, அவ்வக வாழ்வைப்‌ பாட 
வந்த புலவர்‌ அதன்‌ வழி உலகுக்கு உணர்த்தியன 
யாவை என்பதும்‌, அவ்வகவாழ்வு எவ்வெவ்வாறு 
அமையின்‌ சிறப்புடைத்தாகுமென்பதும்‌, காதல்‌ வாழ்‌ 
விலும்‌ அவர்கள்‌ கடமையை மறக்கவில்லை என்பதும்‌, 
இது போன்றே புற வாழ்வின்‌ நிலை எத்தகையதென்‌ 
பதும்‌, அப்புறவாழ்வின்‌ ஒவ்வொரு நிலையும்‌ எவ்வெவ்‌ 
வாறு அகவாழ்வுக்குப்‌ புறனாய்‌ அமைகின்றது என்ப 
தும்‌, இப்புறப்பொருளில்‌ காணப்பெறுவன யாவை 
என்பதும்‌, அவை மனித வாழ்வோடு எவ்வாறு 
தொடர்ப கொண்டுள்ளன என்பதும்‌, அப்புறவாழ்வு 
மனிதருக்கு ௮றிவுறுத்துவன யாவை என்பதும்‌, அகம்‌ 
புறம்‌ என்ற இரண்டுமே மனித வாழ்வின்‌ அமைப்பில்‌ 
பிரிக்க முடியாது பிணைந்து கின்று, அவனைச்‌ சிறந்து 
வாழச்‌ செய்கின்‌ றன என்பதும்‌ அறிந்துகொண்டோம்‌. 
இனி இவ்வாழ்வொடு மேலே கண்ட கவிதை எவ்வெவ்‌ 
வாறு பிணைந்துள்ளதென்பதைச்‌ சற்று விரிவாகக்‌ 


காண்போம்‌. 


கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


1. வாழ்வோடு பிணைந்த கவிதை 





கவிதையைப்‌ பற்றியும்‌ வாழ்க்கையைப்‌ பற்றியும்‌ 
தனித்தனியாக ஆராய்ந்தோம்‌. இனி அவற்றின்‌ 
இணைப்பைப்‌ பற்றியும்‌, அவை ஒன்றோடொன்று எவ்‌ 
வாறு பின்னிப்‌ பிணைந்துள்ளன என்பது பற்றியும்‌, 
“கவிதையின்றேல்‌ வாழ்க்கையில்லை; வாழ்க்கையின்‌ 
மேல்‌ கவிதை இல்லை,” என்பது பற்றியும்‌ காணுதல்‌ 
வேண்டும்‌. கவிதை வாழ்வின்‌ ஊற்றிலே மிதப்பது 
என்பதை மேலே கண்டோம்‌. உலகில்‌ எத்தனையோ 
கவிதைகள்‌ உண்டாகின்றன. மனிதன்‌ பாடத்‌ தொடங்‌ 
கிய அந்த காள்‌ முதல்‌ இன்றுவரை எழுதப்பட்ட 
கவிதைகளின்‌ எண்ணிக்கையை வரையறுக்க இய 
லாது. ஆனால்‌, அவற்றுள்‌ வாழ்வன மிகச்‌ சிலவே. 
இந்த காளிலுங்கூட, எத்தனையோ பேர்‌ கவிதை பாடு 
கின்றார்கள்‌. அவற்றுள்‌ மிகப்‌ பல தோன்றிய 
அன்றே மாய்கின்றன. சில அவ்வாறு சாகாக்‌ கவி 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 32 


யாக நிலைபெற்று வாழ்வதற்கும்‌, பல அன்றே மாய்ந்து 
அற்ப ஆயுளில்‌ முடிவதற்கும்‌ அமைந்த காரணங்கள்‌ 
தாம்‌ யாவை? அவற்றைக்‌ காணின்‌, உண்மைக்‌ 
கவிதைப்‌ பண்பும்‌, அது வாழ்வோடு பிணைந்த தொடர்‌ 
பும்‌ நன்கு விளங்கும்‌. 
* உளங்குளிர்ந்த போதெலாம்‌ உவந்துவந்து பாடுவன்‌. 
என்றார்‌ ஓர்‌ அடியார்‌. 
* உள்ளத்தில்‌ உண்மைஒளி உண்டாயின்‌ 
வாக்கினிலே ஒளிஉண்‌ டாகும்‌; 
வெள்ளத்தின்‌ பெருக்கைப்போல்‌ கலைப்பெருக்கும்‌ 
கவிப்பெருக்கும்‌ மேவும்‌." 


என்கின்றார்‌ பாரதியார்‌. இவற்றின்‌ மூலம்‌ உள்ளம்‌ 
குளிர்ந்து ஒளி சிறக்கும்‌ நல்ல அமைதி கலந்த 
வாழ்க்கையிலேதான்‌ உயர்ந்த கவி பிறக்கும்‌ என்ற 
உண்மை புலனாகின்றதன்றோ? இதனால்‌, கவி செல்வத்‌ 
தில்‌ புரள வேண்டும்‌ என்பதன்று கருத்து. எதனால்‌ 
இரண்டு ஆசிரியர்களும்‌ உள்ளத்தைக்‌ குறிக்கின்றார்‌ 
கள்‌? உள்ளுவதெல்லாம்‌ உயர்வுள்ளும்‌ ?' கல்ல உள்‌ 
ளம்‌ வறுமையைக்‌ கண்டு வாடாது ; செல்வத்தைக்‌ 
கொண்டு செம்மாந்து சீரழியாது. அந்த உள்ளத்தின்‌ 
பண்பு அமைதி காண்பதே. அந்த அமைதிதான்‌ வாழ்‌ 
வில்‌ வேண்டுவது. * ஆசைக்கோர்‌ அளவில்லை,” என்ற 
தாயுமானவர்‌ பாட்டின்படி, எதைக்‌ கட்டியாளினும்‌ , 
மேலும்‌ எங்கே செல்வது??? என்ற ஆசையோடு, 
மேலும்‌ மேலும்‌ தாவிச்‌ செல்லும்‌ மனப்பாங்கு மனித 
உணர்வுக்கு மாறுபட்ட ஒன்றாகும்‌. அந்த மனப்போக்‌ 
கில்‌ கவிதையும்‌ கற்பனையும்‌ விளையுமா? கருமமே 
கண்ணாக, தன்‌ வாழ்வையும்‌ பொருட்படுத்தாது, 


324 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பொருளோ, அதிகாரமோ, அன்றிப்‌ பதவியோ 
என்று வெறி பிடித்தாடும்‌ உள்ளம்‌ எப்படி ஒளி 
பெற்ற உள்ளமாகும்‌? அதே வேளையில்‌, வறுமை 
யுறினும்‌ வழுக்கி விழாது, வாழ்வில்‌ மன நிறைவு 
பெற்று, மாசற்று வாழும்‌ நல்ல மனித உள்ளத்‌ 
திலேதான்‌ எத்துணைக்‌ குளிர்ச்சியும்‌ நல்லொளியும்‌ 
நிறைந்து நிற்கும்‌! அந்த உள்ளங்களில்‌ பாட்டுப்‌ பெருக்‌ 
கெடுத்து ஓடி வாராது நிற்குமா? அவர்தம்‌ உள்‌ 
ளங்கள்‌ பாடிய பாடல்களே வாழும்‌ பாடல்களாகும்‌: 
அவை மட்டும்‌ ஏன்‌ வாழ வேண்டும்‌ £? 


பாடல்கள்‌ அல்லது கவிதைகள்‌ வாழ்வோடு 
பிணைந்தனவாய்‌ இருப்பின்‌, அவை என்றென்றும்‌ 
- வாழும்‌ என்பது உறுதி. சங்க காலத்திலே எத்‌ 
தனையோ நூற்றுக்கணக்கான பாடல்கள்‌ தோன்றின. 
அவற்றுள்‌ பெரும்பாலன இன்றளவும்‌, இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகள்‌ கழித்தும்‌, வாழ்கின்றன. அவை அவ்வாறு 
வாழக்‌ காரணம்‌ என்ன? அவை தம்மொடு தமிழர்‌ 
வாழ்வை, தமிழ்‌ காட்டு வாழ்வை, தமிழின்‌ வாழ்வைப்‌ 
பின்னிக்கொண்டு போதலேயாகும்‌. : அவ்வாறு வாழ்‌ 
வின்‌ அடிப்படையாய்‌ அமைந்த கவிதைகள்‌ சாகா 
வரம்‌ பெற்றவையல்லவோ ? அந்தக்‌ கவிதைகளைப்‌ 
பாடிய புலவருட்பலர்‌ வறுமையில்‌ வாடி வதங்கியவர்‌ 
களாய்‌ இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாடல்களே அவர்‌ 
களை ஆட்கொண்ட வறுமையின்‌ கொடுமையை 
நமக்கு எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன. எனினும்‌, அவர்கள்‌ 
உள்ளங்கள்‌ அந்த வறுமையால்‌ வாடவில்லை. உடல்‌ 
நிலை வாடியிருக்கும்‌. ஆனால்‌, உள்ளம்‌ மலர்ந்திருக்கும்‌. 
அக்த மலர்ந்த நிலையில்‌, அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்‌ 
வையே பாட்டாகப்‌ பாடும்‌ பண்பு பெற்றுவிட்டார்கள்‌. 
அதனாலேதான்‌ அவர்கள்‌ வாழ்வின்‌ வறுமையும்‌ பாட்‌ 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 3 





டின்‌ வழிச்‌ சிறப்புற்றுக்‌ காண்கின்றது. அந்த வாழ்‌ 
வோடு பிணைந்த பிற பண்புகளும்‌, செயல்களும்‌ 
கவிதைகளின்‌ பொருள்களாய்‌ அமைந்துள்ளன. அவ்‌ 
வாறு வாழ்வைப்‌ பிணைத்த காரணமேதான்‌ கவிதை 
இன்றளவும்‌ வாழ்வதற்கு அடிப்படையாய்‌. அமைந்‌. 
துள்ளது. 


கவிதை பாடும்‌ புலவர்கள்‌ எத்தனையோ வகையான 
பொருள்களைப்பற்றிப்‌ பாடுகின்றார்கள்‌. சிலர்‌ கண்ட 
தையும்‌, வாழ்வில்‌ தாம்‌ அனுபவிப்பதைபும்‌ உணர்க: 
துணர்ந்து பாடுகின்றனர்‌. ஆனால்‌, சிலர்‌ காணாத 
ஒன்றைப்‌ பற்றிப்‌ பலப்பல பாடல்கள்‌ பாடுகின்றனர்‌. 
காணாத ஒன்றைப்‌ பற்றிக்‌ கேட்பதைக்காட்டிலும்‌ 
காணும்‌ ஒன்றைப்‌ பற்றிக்‌ கேட்பதே மக்கள்‌ விருப்ப 
மாய்‌ அமைகின்றது. காளிதழைப்‌ புரட்டிப்‌ பார்க்கும்‌ 
போது, ஒருவர்‌ தாம்‌ கேரிற்கண்ட ஒரு நிகழ்ச்சியை 
முதன்முதல்‌ தேடி எடுத்து ஆவலோடு படிப்பதை இன்‌: 
றும்‌ காண்கின்றோமே ! * நேரில்‌ கண்ட நிகழ்ச்சிதானே ! 
அதை ஏன்‌ படிக்க வேண்டும்‌?” என்றோ, அல்லது, (கடை 
சியில்‌ படிக்கலாம்‌, ? என்றோ யாரும்‌ விட்டுவிடுவ 
தில்லை. அது போன்றே கவிதைகளும்‌ மனிதன்‌ வாழ்‌ 
வில்‌ காணும்‌ நிலைகளை விளக்கின்‌, பலரானும்‌ விரும்‌ 
பிப்‌ படிக்கப்படும்‌. அல்லன எல்லாம்‌ சொல்லாமலே 
நாட்டிலிருந்து விடுதலை பெற்றுக்‌ கொள்ளும்‌. 


நாட்டில்‌ சில கவிதைகள்‌ வாழவேண்டா என்பர்‌ 
ஒரு சாரார்‌. அதற்கு அவர்கள்‌ காட்டும்‌ காரணங்கள்‌ 
பல இருக்கலாம்‌. எனினும்‌, அக்தக்‌ காரணங்களால்‌ 
அவர்கள்‌ விரும்பும்‌ கவிதைகள்‌ காட்டில்‌ அழிவு பெறு 
வதில்லை. அதற்கு மாறாக, அவை இன்னம்‌ பல்வேறு 
மொழிகளில்‌ மொழி பெயர்க்கப்பட்டு உலகின்‌ பல 


3206 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பாகங்களுக்கும்‌ பரவிச்‌ செல்லுகின்றன. இங்கும்‌ 
அவை பலப்பல வகையில்‌ ஆராயப்பெற்று அரசாங்கத்‌ 
திடமும்‌ மக்களிடமும்‌ நன்மதிப்பைப்‌ பெற்று உயர்‌ 
கின்றன. காரணம்‌ என்ன? ஒரு சிலர்‌ தீவிரமாக, 
*இந்தக்‌ கவிதைகள்‌ நாட்டுக்குத்‌ தீங்கிழைப்பன ; 
இவை தேவை இல்லை,? என்று நாடெங்கும்‌ பறை 
சாற்றிக்‌ கூறியும்‌, வெறுப்புக்‌ காரணமாக அவற்றை 
எரித்துக்காட்டியுங்கூட, அவை மேன்மேலும்‌ வளர்ந்து 
கொண்டே சென்று, நாட்டுக்‌ காவியம்‌ என்ற பெயரள 
விலன்றி உலகக்‌ காவியமாகவே மாறக்‌ காரணம்‌ 
என்ன ₹ அந்தக்‌ கவிதைகளில்‌ வாழ்க்கை பின்னிக்‌ 
கிடப்பது ஒன்றுதான்‌ முக்கியமான காரணம்‌, உதா 
ரணமாகக்‌ கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்‌ 
வோம்‌. அதை ஈம்‌ கவ்வி வேண்டா என்று வெறுப்‌ 
பவர்‌ சிலர்‌ உளர்‌, *அது வடகாட்டுக்‌ காவியம்‌; 
தமிழில்‌ மொழி பெயர்க்கப்பட்டது ; தமிழர்‌ பண்பாட்‌ 
டுக்கு ஒவ்வாதது எனவே, அதை நாட்டை விட்டே 
ஒழித்துவிட வேண்டும்‌ என்பர்‌ ஒரு சாரார்‌. அவர்கள்‌ 
வாதப்படி அது சரியென்றே வைத்துக்கொள்வோம்‌. 
அப்படி மக்களுக்கு ஒவ்வாத காவியம்‌ ஏன்‌ காட்டில்‌ 
வாழ வேண்டும்‌ ? அவ்வாறு வாழ்தல்‌ மக்கள்‌ சமுதா 
யத்துக்குக்‌ கேடு செய்வதாகத்தான்‌ முடியும்‌. அதை 
இல்லை என்று எவர்‌ மறுக்கக்கூடும்‌ ? வடகாட்டு 
வாழ்க்கை முறைக்கும்‌, பண்பாட்டுக்கும்‌, பிற நிலை 
களுக்கும்‌ ஏற்ப, வால்மீகி அந்தக்‌ கதை எழுதினார்‌ 
என்றால்‌ அது அந்த காட்டுக்கு ஏற்றதாகட்டும்‌. இங்கு 
ஏன்‌ அது மொழி பெயர்க்கப்பட்டு, பயிலப்‌ பெறல்‌ 
வேண்டும்‌? அதுவும்‌ இக்காட்டுப்‌ பண்பு, கலாசாரம்‌, 
சமுதாயம்‌ ஆகிய ஒன்றுக்கும்‌ ஒவ்வாத கதை அதுவா 
யிற்றே! இதை இங்கே வாழவிடலாமா ? கேள்விகள்‌ 


வாழ்வோடு பீணைந்த கவீதை 327 


சரியானவைதாம்‌. கதை வடகாட்டுக்‌ கதைதான்‌. 
வடவர்தம்‌ பழக்க வழக்கங்களும்‌ வேறுதான்‌. ஆனால்‌, 
அந்தக்‌ கதையைத்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்தவர்‌ 
என்ன செய்தார்‌ என்பதை எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. 


இன்று உலகம்‌ சுருங்கிய அளவில்‌ வந்துவிட்டது. 
ஒரே நாளில்‌ நாமும்‌ உலகைச்‌ சுற்றி வந்துவிடும்‌ 
நாள்‌ அண்மையில்‌ உள்ளது. இந்தச்‌ சுருங்கிய உல 
கில்‌ எத்தனையோ காடுகள்‌ உள்ளன. அவ்வவற்றின்‌ 
பண்பாடுகளும்‌ கலாசாரமும்‌ பிறவும்‌ வெவ்வேறானவை. 
அவை பற்றி வெவ்வேறு மொழியில்‌ எழுதப்பட்ட 
இலக்கியங்களும்‌ அளவில. அவற்றையெல்லாம்‌ உல 
கில்‌ பல பகுதிகளில்‌ வாழும்‌ மக்கள்‌ தத்தம்‌ மொழியில்‌ 
பெயர்த்தெழுதிப்‌ பயில அஆரம்பித்துவிட்டார்கள்‌, 
ஆங்கிலத்தில்‌ உள்ள சேக்ஸ்பியரின்‌ நாடகங்கள்‌ பல 
தமிழிலும்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. இப்படியே 
பல மொழிகளிலும்‌ பலப்பல இலக்கியங்கள்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளன. ஆயினும்‌, அவற்றில்‌ ஆங்‌ 
கில வாடை அதிகமாக இராது. ஆங்கில காட்டில்‌ 
மணமும்‌ மண முறிவும்‌, மாற்ருனோட கைகோத்து 
நடனமாடுவதும்‌, குடித்து மயங்கி முறைமாறி நடப்‌ 
பதும்‌ வாழ்வியல்பு. அதை அக்நாட்டு இலக்கியங்‌ 
கள்‌ அப்படியே படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்‌ 
றன. அந்த நாடகங்களையோ பிற இலக்கியங்களையோ 
தமிழில்‌ மொழி பெயர்க்கும்‌ போது, அப்படியே 
மொழி பெயர்த்துவிட்டால்‌ அவற்றை யார்‌ பயிலுவர்‌ £ 
யார்‌ அந்த மொழி ,பெயர்ப்புக்காவியங்களுக்கு ஏற்றம்‌ 
தந்து போற்றுவர்‌ 2? ஆனால்‌, அந்காடகங்களை அவற்‌ 
றின்‌ அடிப்படைத்‌ தன்மை கெடாத வகையிலே, ஈம்‌ 
நாட்டுப்‌ பண்பாட்டுக்கு ஏற்ற முறையில்‌ மாற்றி 


328 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


எழுதின்‌, அவை மக்களால்‌ போற்றப்படும்‌ என்பது 
உறுதி. ஆங்கில மொழியில்‌ மட்டுமன்றி, இன்றைய 
உலகமொழிகள்‌ பலவற்றிலிருக்தும்‌ பலப்பல கதை 
களும்‌, காவியங்களும்‌ தமிழில்‌ பெயர்க்கப்படுகின்‌ 
றன. ஆயினும்‌, அவற்றுள்‌ பெரும்பாலன தோன்‌ றிய 
சில காலத்துக்குள்‌ இருந்த இடம்‌ தெரியாமல்‌ 
மறைக்துவிடுகின்றன. ஒரு சில, ௩ம்‌ காட்டுக்‌ கவிதை 
களுக்கு ஒப்ப, நாட்டில்‌ உலவிச்‌ சிறக்க வாழ்கின்‌ றன. 
காரணம்‌ ஒன்றேதான்‌. அந்த : வாழும்‌ கவிதைகளை 
மொழி பெயர்த்தவர்கள்‌ , பிற காட்டுக்கவிதையாயினும்‌, 
நம்‌ நாட்டுப்‌ பண்பாட்டுக்கு ஏற்ப அதனை அமைத்து. 
முதல்‌ நூல்‌ நிலையும்‌ கெடாது ஆக்கியிருக்கிறார்கள்‌ 
என்பதே. எனவே, அவ்வக்காட்டு மக்களது வாழ்‌ 
வோடு பின்னிய காவியங்கள்‌, கவிதைகள்‌, அனைத்தும்‌ 
வேண்டாவென வெறுத்தாலுங்கூட, அவை வளர்ந்து 
கொண்டேதான்‌ போகும்‌. 

கவிதைகளுக்கு மட்டுமன்று இந்த நீதி. வாழ்வில்‌ 
பயன்படும்‌ அனைத்துக்குமே இந்த நீதி பொருந்துவ 
தாகும்‌. இன்று ஈம்‌ நாட்டில்‌ நடைபெறும்‌ மது 
விலக்கினை எடுத்துக்கொள்வோம்‌. அரசாங்கம்‌ தனது 
கட்சியின்‌ அடிப்படைக்‌ கொள்கை என்பதற்காக 
மதுவை நீக்கவேண்டும்‌ என்று முயற்சி செய்கின்‌ றது: 
முயற்சி ஈல்லதுதான்‌ ; வரவேற்கத்‌ தக்கதுங்கூட. 
ஆனாலும்‌, அது வெற்றி பெறவில்லை என்பதை யாவ 
ரும்‌ அறிவர்‌. அரசாங்கமே அறிந்து பல முறை 
அவலக்‌ குரல்‌ எழுப்பியிருக்கிறது; மக்களை ₹*ஒத்‌ 
துழைக்க வேண்டும்‌” என்று கேட்டுக்கொண்டிருக்‌ 
கிறது. ஆகவே, சட்டத்தாலும்‌ கட்டுப்பாடுகளாலும்‌, 
பிரசாரத்தாலும்‌ அது ஒழிக்கப்படாதது ஏன்‌ 2 ஆங்‌ 
கில அரசாங்கத்தார்‌ நாட்டை ஆளும்போது கள்ளுக்‌ 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 2௮ 





கடைகளையும்‌ வைத்துவிட்டு மதுவிலக்குப்‌ பிரசாரத்‌ 
துக்கு ஓர்‌ இலாக்காவும்‌ அமைத்திருக்தார்கள்‌- 
அதற்கு அவர்கள்‌ கூறிய காரணம்‌, * பிரசாரத்தின்‌ 
மூலம்‌ மதுவின்‌ கொடுமைகளை விளக்கி மக்கள்‌ மனம்‌ 
மாறச்‌ செய்‌.பின்‌, பிறகு கடைகள்‌ தாமாகவே மூடப்‌ 
பெறும்‌, ? என்பதுதான்‌. எனினும்‌, அவர்கள்‌ அதை 
யும்‌ சரிவரச்‌ செய்யவில்லை. ஆனால்‌, அவர்கள்‌ காட்‌ 
டிய காரணம்‌ முழுக்க ஒத்துக்கொள்ளக்‌ கூடிய 
ஒன்று என்பதை யார்‌ மறுக்கக்கூடும்‌ £ எத்தனைச்‌ 
சட்ட திட்டங்களும்‌ கட்டுப்பாடுகளும்‌ மக்கள்‌ மீது 
திணிக்கப்பெற்றாலுங்கூட, அவை, அவர்களைச்‌ சிறிது 
அடங்கியிருக்கச்‌ செய்யுமே ஒழிய, அவர்கள்‌ வாழ்‌ 
வினது அடிப்படைகளை வேரறுக்க முடியாது. அவர்‌ 
கள்‌ உள்ளத்திலே குமுறிக்கொண்டிருக்கும்‌ வாழ்வு 
பற்றிய கொள்கைகள்‌ ஒரு காள்‌ வெளிப்பட்டுத்தான்‌ 
தீரும்‌. அது போன்றே கள்‌ குடிப்பவர்தம்‌ வாழ்க்கை 
அதனோூ பின்னிக்‌ கிடக்கின்றது. அது சரியா தவரு 
என்று நாம்‌ இங்கு. ஆராய வேண்டா. வரலாற்றை 
யும்‌ இலக்கியங்களையும்‌ ஆராயினும்‌, அதைத்‌ தவறு 
என்று காட்ட முடியாது. சங்ககால இலக்கியங்‌ 
களிலே இக்கள்‌ பேசப்படுகிறது; * தேக்கிலை பெய்த 
தேறல்‌? என்று புலவரால்‌ போற்றப்படுகின்ற து. 
இவற்றை உண்டு வாழ்ந்த மக்கள்‌ இருக்திருக்கிறார்‌ 
கள்‌. வடமொழீக்‌ காவியங்களிலும்‌ சோமபான 
மென்றும்‌ பிற வகையிலும்‌ போதை தரும்‌ இப்‌ 
பொருள்கள்‌ பேசப்படுகின்‌ றன. உயர்குலத்தார்‌ என்று 
பேசப்படுபவர்கள்கூட இத்தகைய கள்ளையும்‌ கறி 
யையும்‌ உண்டதாக அறிகின்றோம்‌. அந்தணர்‌ 
குலத்தில்‌ பிறந்த கபிலர்‌ பாடல்களில்‌ இந்த உண்மை 
பொதிந்திருப்பதை அறிஞர்‌ ஆதாரங்காட்டுவர்‌. இப்‌ 
21 


330 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


படி வடகநாட்டிலும்‌ தென்னாட்டிலும்‌ இக்கள்‌ குடித்‌ 
தல்‌ சிறந்த காப்பியங்களிலும்‌ கவிதைகளிலுங்‌ 
கூடச்‌ சிறப்பாகப்‌ பேசப்படுகின்றது. அது, தவறு 
என்று அறநூல்கள்‌ கண்டித்த போதிலும்‌, மக்கள்‌ 
வாழ்வில்‌ நீங்கா இடம்‌ பெற்றுவிட்டது. தன்‌ நிலை 
மறந்து அறச்செயல்‌ நீக்கி மறச்செயல்‌ புரியத்‌ 
தூண்டும்‌ கொடுமை பற்றி அறநூல்கள்‌ அதை 
நீக்கக்‌ கூறினும்‌, வாழ்வில்‌ அது நிலைத்த இடம்‌ 
பெற்றுவிட்டது. அதை நினைத்துத்தானோ என்னவோ, 
இக்காலத்தில்‌ ' பெர்மிட்டு ? முறை வழங்குவது போன்று, 
வள்ளுவரும்‌ * உணின்‌ உண்க ' எனக்‌ கூறிவிட்டார்‌ 
என்று கினைக்கவேண்டியி.ரக்கிறது. 

மது அருந்துவது மக்கள்‌ வாழ்க்கையில்‌ ஒன்றி 
யது என அறிந்தும்‌, அரசாங்கம்‌ அதைத்‌ தடுக்க 
நினைக்கின்றது. அதன்‌ பயன்‌ கள்ளத்தனம்‌ காட்டில்‌ 
வளர்ந்துவிட்டது. அரசாங்கம்‌ எத்தனையோ வகை 
யில்‌ அக்கள்ள மதுவைத்‌ தடுக்க முயல்கின்றது. 
எனினும்‌, பயனில்லை. கள்ள மதுவின்‌ கணக்கு 
வளர்ந்துகொண்டேதான்‌ போகிறது. அரசாங்கம்‌ 
எத்தனையோ பேரைச்‌ சிறை செய்து நாட்டைச்‌ 
சீராக்க நினைக்கிறது. ஆனால்‌, காட்டில்‌ ஆக்‌ 
தக்‌ கொடுமை வளர்ந்துகொண்டேதான்‌ செல்கிறது. 
அரசாங்கம்‌ பொது மக்களுக்கு வேண்டுகோள்‌ 
விடுக்கின்றது. எனினும்‌, பயன்‌ இல்லை. மக்களுள்‌ 
பெரும்பாலார்‌ உள்ளத்தில்‌ ஊறிய ஒன்றாகிய அதை 
அரசாங்கத்தால்‌ நீக்க முடியாது. இன்று மட்டு 
மன்றி, எத்தனையோ காலங்களில்‌, எத்தனையோ அர 
சாங்கங்கள்‌, மதுவை நீக்க நினைந்திருக்கும்‌ ; முயற்சி 
செய்து சட்டமும்‌ தீட்டியிருக்கும்‌; ஆனால்‌, மக்கள்‌ 
மனநிலை அவற்றிற்கு இடம்‌ கொடாமையின்‌, மறு 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 331 


படியும்‌ சட்டத்தை மாற்றியிருக்கும்‌. மக்கள்‌, தங்கள்‌ 
வாழ்வுக்கு அது தேவை இல்லையென்று தாங்களே 
கருதி நீக்கும்‌ வரையில்‌ சட்டம்‌ பயன்‌ தாராது. 
.திறனில்லா ஒரு சிலரைச்‌ சட்டம்‌ சிறை செய்து 
விடலாம்‌. ஆனால்‌, காட்டு மூலை முடுக்குக்களிலெல்‌ 
லாம்‌ அக்கலை வீறுகொண்டு வளர்வதை யாரால்‌ 
தடை செய்ய முடியும்‌? சென்ற தேர்தலின்‌ போது 
சட்ட மன்ற உறுப்பினர்‌ பலர்‌, “நாட்டில்‌ திரும்‌ 
பவும்‌ மதுவைக்‌ கொண்டுவரப்‌ பாடு படுகின்றோம்‌,' 
என்று பகிரங்கமாகக்‌ கூறியே மக்கஸிடம்‌ ஓட்டுப்‌ 
பெற்றுள்ளார்கள்‌ என்பதை நாடு அறியும்‌. ஆகவே, 
மக்கள்‌ வாழ்வோடு பிணைந்த ஒன்று கவிதை 
யாயினும்‌, அன்றிக்‌ கள்ளாயினும்‌, அன்றி வேறு 
எதுவாயினும்‌ அவற்றை மக்கள்‌ வாழ்விலிருந்து 
பிரிக்க முடியாது என்பது முற்றிலும்‌ உண்மை 
இது நிற்க. 


ஒரு வேளை ஆணையின்‌ பலத்தாலும்‌, அதிகார 
முறையாலும்‌ பிரசார வகையாலும்‌ ஒருவாறு மக்‌ 
கள்‌ உள்ளத்தை மறைக்கும்‌ வகையில்‌, சிலவற்றை-- 
மக்கள்‌ வாழ்வில்‌ பின்னியவற்றை--மறைத்துவிட்‌ 
டாலும்‌, அவை அழியாது நீறு பூத்த நெருப்புப்‌ 
(போல உள்ளே அடங்கிக்கிடந்‌ து, வாய்ப்பு கேரும்‌ 
காலத்தில்‌ பறுபடியும்‌ தலை தூக்கியே நிற்கும்‌. அந்தக்‌ 
கால எல்லையைக்‌ கணக்கிட முடியாது. ஆயிரம்‌ 
ஆண்டுகளும்‌ ஆகலாம்‌. அன்றி அடுத்த ஆண்‌ 
டிலேயும்‌ வரலாம்‌. அதற்கு மக்கள்‌ மட்டுமன்றி 
மாநிலமாளும்‌ சட்டசபைகளும்‌ துணை புரியலாம்‌. 
அவ்வாறு வாழ்வோடு பின்னியவை எவைபும்‌ 
மாயாது மறைந்து, காலம்‌ வரும்‌ போது தலை 


332 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தூக்கும்‌ என்பதற்கு இக்காலத்தில்‌ மாம்‌ .கொண் 
டாடும்‌ புத்த ஐயந்தி விழாவே போதிய சான்‌ 
றாகும்‌. 

புத்தரின்‌ வாழ்வு நெறி மக்கள்‌ வாழ்க்கைக்‌ 
குப்‌ பொருந்திய ஒன்றாகும்‌. ஏன்‌ £2 ஒவ்வொரு சம 
யத்தின்‌ அடிப்படையுமே வாழ்வோடு பொருந்தி 
யதுதான்‌. அதன்‌ விரிவையெல்லாம்‌ பின்னர்க்‌ காண்‌ 
போம்‌. இன்று சமயங்களிலெல்லாம்‌ மாசு படிந்துள்ள து 
சமயத்தினிடத்தில்‌ பிறப்பால்‌ வேற்றுமையும்‌ பிற 
வேற்றுமைகளும்‌ வளர்ந்து கொழுந்து விட்டெ.ரீ 
வதைக்‌ காண்கின்றோம்‌, கடவுள்‌ பெயரால்‌ பல 
கொடுமைகள்‌ ௩டைபெறுகின்றன. கடவுள்‌ பெய 
ரால்‌ பல சாதிப்‌ போராட்டங்களும்‌, பிற போராட்‌ 
டங்களும்‌ நடைபெறுகின்றன. இவற்றையெல்லாம்‌ 
மக்களோடு பிணைந்தவை என்று கூற முடியுமா? 
மக்கள்‌ வாழ்வு, ஒன்றிய வாழ்வு; எல்லாரும்‌ இன்புற்‌ 
றிருக்க வேண்டும்‌ என்ற அடிப்படையே அவர்கள்‌ 
வாழ்வு. எண்ணம்‌, சொல்‌, செயல்‌ ஆகிய மூன்றிலும்‌ 
தவறக்‌ கூடாதென்பதே அவ்வாழ்வின்‌ அடிப்படை. 
அதைக்கொண்டுதான்‌ புத்த சமயம்‌ ஆக்கப்‌ பெற்‌ 
றது. ௬யநல வாழ்வு நீக்கி, ₹யாதும்‌ ஊரே, யாவ 
ரும்‌ கேளிர்‌” என்ற அடிப்படையிலே, மக்களையும்‌ 
பிற உயிர்களையும்‌ ஒத்து நோக்கித்‌ தீங்கிழையாத்‌ 
தெய்வ நெறியிலே அமைந்தது மக்கள்‌ வாழ்க்கை. 
மறு உலகைப்‌ பற்றிய கவலையே கொள்ளாது, உல 
கில்‌ வாழும்‌ அனைத்தையும்‌ அணைத்துத்‌ தழுவிச்‌ 
செல்வதே இம்மையில்‌ மறுமை நல்பூம்‌ ஏற்றம்‌ 
வாய்ந்த செயல்‌ என்பதை வாழ்ந்து காட்டுவதே 
வாழ்க்கை. இவ்வாழ்க்கையை வழங்குவதுதான்‌ புத்த 


நெறி. எனினும்‌, இந்த நெறி இரண்டாயிரத்து ஐக்‌ நூறு 


வாழ்வோடு பீணைந்த கவிதை 333 





ஆண்டுகளாகப்‌ பிற சமயத்தாராலும்‌, கொலையும்‌. 
புலையும்‌ கொண்டொழுகும்‌ மாற்றாராலும்‌, அவர்தம்‌ 
ஆளும்‌ திறத்தாலும்‌ மறைக்கப்பட்டிருந்தது. புத்தர்‌ 
பிறந்த நாட்டில்‌ அந்தச்‌ சம்யம்‌ செத்தது என்றே 
அனைவரும்‌ எண்ணியிருந்தனர்‌. ஆனால்‌, இன்றைய 
காட்டு நிலை எதைக்‌ காட்டுகின்றது? அது அழிக்‌ 
.ததையா? இல்லை. அது நீறு பூத்த நெருப்பாயிருக்தது 
அது மக்கள்‌ வாழ்வோடு பின்னி நின்ற காரணத்தால்‌, 
மஹஜைந்தொழியாது, நீறு பூத்த நெருப்பாகி, காலம்‌ 
வந்ததும்‌ களி௩டம்‌ புரிகின்றது. இன்றைய அரசாங்கக்‌ 
கொடியில்‌ அந்தச்‌ சமயத்தின்‌ அறவாழி, அச்சமய 
௨4டமாகிய சாஞ்சியில்‌ சின்னம்‌, அவர்‌ பிறந்த நாளுக்கு 
என்றுமில்லாத கொண்டாட்டம்‌, எந்த வேறுபாடு. 
மின்‌ றி எல்லாக்‌ கட்சித்‌ தலைவர்களும்‌ ஒரே மேடையில்‌ 
கலந்து பேசும்‌ உணர்வு, அரசாங்க விடுமுறை. 
இத்தனைக்கும்‌ இடையிலே இந்திய காட்டிலே இதுவரை 
செத்ததோ என்று கருதிய ஒரு சமயத்துக்கு, வாழும்‌ 
எந்தச்‌ சமயத்துக்கும்‌ இல்லாத ஒரு பெருஞ்சிறப்பு 
எதனால்‌ ஏற்பட்டது? அச்சமயம்‌ மக்கள்‌ வாழ்வோடு 
பின்னி, மக்கள்‌ வாழ்வு வேறு; தான்‌ வேறு என்று 
பிரிக்க முடியாத நிலையில்‌ ஆக்கப்பட்டிருப்பதனாலே 
யாம்‌, 


கள்ளுக்கும்‌ சமயத்துக்கும்‌ பொருந்திய உண்மை 
கவிதைக்கும்‌ பொருந்தாது போகுமா? எண்ணிப்‌ பார்க்க 
வேண்டும்‌. கவிதைகள்‌ மக்கள்‌ வாழ்வோடு பின்னி 
யவையாகப்‌ பிணைந்து கிற்குமாயின்‌, அவை என்றென்‌ 
இம்‌, மக்கள்‌ மக்களாக வாழும்‌ வரையில்‌, வாழ்ந்து 
கொண்டூடதான்‌ இருக்கும்‌. ஒரு கவிதைத்‌ தொகுதியில்‌ 
சிற்சில குறைகள்‌ இல்லாமற்போகா. அதனாலேயே அக்‌ 


334 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கவிதை அனைத்தும்‌ தவறு என்று தள்ளிவிட முடியுமா? 
௩ம்‌ காட்டுக்‌ கவிதையாயினும்‌, பிற காட்டுக்‌ கவிதை 
யின்‌ மொழிபெயர்ப்பாயினும்‌, அது ௩ம்‌ நாட்டு மக்கள்‌ 
வாழ்வோடு பிணைந்ததாயின்‌, வாழ வைப்போம்‌. காம்‌ 
வாழ வைக்காவிடினும்‌, அவை தாமாகவே வாழும்‌. 
அல்லாத இலக்கியங்களை எத்துணைதான்‌ காக்க 
விரும்பினாலும்‌, எதிர்ப்போர்‌ ஒருவரும்‌ இன்றியும்‌ தாமே 
செத்து மடியும்‌. 


முன்‌ கண்ட கம்பராமாயணத்தையே கோக்கு 
வோம்‌. அது வடகாட்டுக்‌ கதைதான்‌ ; ஈம்‌ காட்டுக்கு 
ஒவ்வாத சில பழக்கவழக்கங்கள்‌ அதில்‌ பயின்று 
'வந்திருக்கவுங்கூடும்‌. எனினும்‌, அதைத்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்த்த பொழுது கம்பர்‌ என்ன செய்துள்ளார்‌ 
என்பதைக்‌ காணல்‌ வேண்டும்‌. தமிழ்‌ காட்டு வாழ்க்கை 
யில்‌ கற்புத்‌ தலை சிறந்தது. பெரும்பெயர்ப்‌ பெண்டிரின்‌ 
கற்பு நலம்‌ நாட்டில்‌-மக்கள்‌ வாழ்வில்‌-ஈன்கு காக்கப்‌ 
பட்டு வந்தது-வருகிற து-வரும்‌. இந்தக்‌ கற்பு நெறியின்‌ 
படி தம்‌ போக்கில்‌ கதையைக்‌ கம்பர்‌ மாற்றி 
அமைத்துக்கொண்டார்‌. மாற்றான்‌ மனைவியைத்‌ தீண்டு 
வதும்‌ குற்றம்‌ என்பது தமிழர்‌ கற்பு நெறி. தம்‌ வட 
நாட்டுக்‌ காவியத்தில்‌ கம்பர்‌ அந்த உயர்ந்த வாழ்வின்‌ 
குறிக்கோளை அப்படியே பொறித்து முத்திரையிட்டு 
விட்டார்‌. வால்மீகியாரின்‌ சீதை அல்லது உண்மைச்‌ 
சீதை எப்படியிருந்தாளோ; அவளைப்‌ பற்றி காம்‌ 
கவலைப்பட வேண்டுவதில்லை. ஆனால்‌, கம்பர்‌ அவளை 
ஒரு தமிழ்ப்‌ பெண்ணாக மாற்றிவிட்டபின்‌ அது தமிழர்‌ 
வாழ்வோடு பிணைந்தில்லாது எங்கே போகும்‌ ? இராவ 
ணன்‌ சீதையைக்‌ கொண்டு செல்வதும்‌, அவன்‌ நாட்டில்‌ 
வைத்திருப்பதும்‌, பின்‌ அனுமன்‌ சென்று காணும்‌ 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 335 





போதும்‌ அவள்‌ இலக்குவன்‌ அமைத்த குடிலில்‌ இருப்‌ 
பதும்‌, கம்பர்‌ சீதையைத்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பெண்ணாகக்‌ 
காட்டிய சிறப்பு அல்லவோ £ * கற்புடைப்‌ பெண்டிர்‌ 
பிறர்‌ நெஞ்சு புகார்‌?” என்பதன்றோ தமிழர்‌ வாழ்க்கை 
ெறி? அதை விட்டு, இராவணன்‌ அவளை அடைய 
நினை த்ததையே ஏன்தடுக்கவில்லை?” என்‌ று கேட்கலாம்‌. 
அப்படிக்‌ கதையை மாற்றின்‌, இராமாயணமே இல்‌ 
லையே ! பிறகு போரும்‌ பிறவும்‌ எங்கே? வால்மீகியார்‌ 
இராவணன்‌ சீதையை இடுப்பில்‌ கை கொடுத்துத்‌ 
தூக்கிச்‌ சென்றான்‌ என்கின்றார்‌. கம்பரோ, :-மண்‌ 
ணொடும்‌ கொண்டு போனான்‌ ? என்கின்றார்‌ ; பின்பு, 
உம்பி புல்லினால்‌ தொடுத்த தூய சாலையில்‌ இருக்‌ 
தாள்‌,? என்கின்றார்‌ ;) இவ்வாறு வாழ்வின்‌ அடிப்படை த்‌ 
தத்துவத்தின்‌ வழிக்‌ கதையைத்‌ தமிழ்‌ நாட்டு 
முறைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார்‌. அவற்றைப்‌ 
பற்றி விரிவாகப்‌ பின்னர்க்‌ காண்போம்‌. இவ்வா று வட 
நாட்டுக்‌ கதையான போதிலும்‌, கவிஞர்‌ தம்‌ உள்ளத்‌ 
தால்‌ அளந்து, தாம்‌ வாழும்‌ நாட்டுக்கு ஏற்ப, அதில்‌ 
வாழும்‌ மக்களுக்கு ஏற்ப, தம்‌ கவிதையை ஆக்கிக்‌ 
கொண்டமையினாலேதான்‌ அது வாழ்கின்றது. அது 
வேண்டா என்ற எதிர்ப்புத்‌ தோன்றிய காலத்தில்‌ தேய்‌ 
வதற்கு மாரறாகச்‌ சிறந்து வளர்ந்து, பல மொழிகளிலும்‌ 
மொழிபெயர்க்கப்‌ பெறுகின்றது. இந்த நிலை வாழும்‌ 
எல்லாக்‌ கவிதைகளுக்கும்‌ பொருந்தும்‌. ஆகவே, 
கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ இரு கண்‌ போன்று ஒரே 


குறிக்கோள்‌ உடையன எனலாம்‌. 


ஆனால்‌, அதே சமயத்தில்‌ மற்றொன்றையும்‌ எண்‌ 
ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. காட்டில்‌ தோன்றிய எத்‌ 
தனையோ கவிதைகள்‌, இலக்கியங்கள்‌, கற்பனைப்‌ பெட்‌ 


336 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





டகங்கள்‌ வேண்டா என்று பிரசாரம்‌ செய்வார்‌ 
இன்றியே அழிந்து ஒழிந்துவிட்டன என்பதையும்‌ 
காணல்‌ நன்று. ஆயிரமாயிரம்‌ ஆண்டுகளாயினும்‌, 
சில கவிதைகள்‌ சாகா வரம்‌ பெற்றுச்‌ சிறக்க, சென்ற 
நூற்றாண்டிலே தோன்றிய எண்ணற்ற இலக்கியங்‌ 
கள்‌ இப்படிக்‌ கேட்பாரற்று மாய்ந்தொழிவானேன்‌? 
காரணம்‌, மேற்கண்ட ஒன்றேதான்‌. அதுதான்‌ அக்தக்‌ 
காவியங்களும்‌ கவிதைகளும்‌ வாழ்வோடு தொடர்பு 
கொள்ளாமை. அந்த வகையில்‌ எத்தனையோ கவிதை 
களை எடுத்துக்காட்டலாம்‌. உதாரணமாக இரண்‌ 
டொன்று காட்டுவது அமையும்‌ என எண்ணு 
கின்றேன்‌. 

தமிழ்‌ நாட்டின்‌ வாழ்வை இன்ன வகையது என்று 
யார்‌ வரையறுத்தார்களோ, நாமறியோம்‌ அவர்தம்‌ 
வாழ்க்கையும்‌ வரம்பும்‌ யாரும்‌ தவறு காணாத வகையில்‌ 
அமைந்து செல்கின்றன. மனத்தினும்‌ மாசு காணா 
வாழ்வு அவர்‌ வாழ்வு. *பகைவனுக்கருள்வாய்‌ ' 
என்று பரந்த மனப்பான்மையில்‌ செல்லும்‌ வாழ்வு 
அவர்‌ வாழ்வு. இந்த நெறியிலே மற்றவனுக்குக்‌ 
கொடுமை இழைக்க இடமில்லை. தவறிக்‌ கொடுமை 
இழைத்தால்‌, கெஞ்சறிக்து அஞ்சி அஞ்சி அழுங்கித்‌ 
தன்‌ தவற்றுக்குக்‌ கழுவாய்‌ தேடவேண்டும்‌ என்பது 
அவன்‌ வாழ்க்கை நெறி. இந்த நெறிக்கு மாசு உண்‌ 
டாகும்‌ வகையில்‌ யார்‌ பாட்டிசைத்தாலும்‌--அது வாழ 
முடியுமா ? 


சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ எத்‌ 
தனையோ தலபுராணங்கள்‌ தோஜறின. அவற்றின்‌ 
கவிதைப்‌ பண்பும்‌ சுவையும்‌ காவிய ஈ௩டையும்‌ கற்‌ 
போர்க்கு விருந்தாய்‌ அமைவனதாம்‌. கச்சியப்ப முனி 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 337 





வர்‌ பாடிய காஞ்சிப்‌ புராணம்‌ இலக்கியச்‌ செறிவு 
வாய்ந்தது என்பர்‌. தணிகைப்‌ புராணமும்‌ புலவரால்‌ 
ஆய்ந்தாய்ந்து ஆழம்‌ காண முடியாத ₹ பொக்கிஷம்‌ * 
என்று பேசப்படுகின்றது உண்மையே. இவை தவிர, 
எத்தனையோ தலங்களுக்கு எத்தனையோ புராணங்கள்‌ 
உள்ளன. எத்தனைச்‌ சிவலிங்கங்கள்‌ உண்டோ, அத்‌ 
தனைப்‌ புராணம்‌ என்றுகூடச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லி 
விடலாம்‌. மதிப்பு வாய்ந்த மகாவித்துவான்‌ மீனாட்சி 
சுந்தரம்‌ பிள்ளை அவர்கள்‌ மட்டும்‌ நூற்றுக்கு மேலான 
தலபுராணங்களைப்‌ பாடியுள்ளார்‌ என்பர்‌. இன்னம்‌ 
குட்டிக்‌ கவிஞர்கள்‌ எத்தனை எத்தனையோ குட்டித்‌ தல 
புராணங்களை எழுதி வைத்துள்ளார்கள்‌. அவைகளெல்‌ 
லாம்‌ இன்று எங்கே போயின ? ஒரு நூற்றாண்டுக்குள்‌ 
பாவம்‌ !--அவை சவக்குழியினைச்‌ சார்ந்துவிட்‌ 
டனவே ! எப்படியோ, யாரையோ பிடித்து ஒரு பதிப்பு 
அந்த முதற்காலத்தில்‌ அச்சிட்ட பிரதிகள்‌ சில மூலை 
முடுக்குக்களில்‌ கிடைக்கலாம்‌. வெளிக்கொணர்ந்த புல 
வர்தம்‌ அன்பளிப்பாக அவை பிறர்க்கு வழங்கப்பட்‌ 
டிருக்கலாம்‌. ஆனால்‌, அவை மக்கள்‌ மனத்தில்‌ இடம்‌ 
பெறவில்லையே! ஏன்‌? பலர்‌ அவற்றைத்‌ தொட்டுத்‌ 
திறக்து படித்தும்‌ இருக்கமாட்டார்‌. அதற்கென ஒரு 
இயக்கம்‌ தோன்றி, * தலபுராணங்கள்‌ நாட்டுக்குத்‌ 
தேவையற்றன. அவற்றைச்‌ ௬ட்டெரிக்க வேண்டும்‌, 

என்று பிரசாரம்‌ செய்து எரித்ததாகவும்‌ எங்கும்‌ 
யாரும்‌ கூறவில்லை. ஒருவரும்‌ அதைத்‌ தொடக்கூடாது 
என்று அரசாங்கச்‌ சட்டமும்‌ இல்லை. பின்பு ஏன்‌ அத்‌ 
தனைக்‌ காவியங்களும்‌, ஒரு நூற்றாண்டின்‌ எல்லையைக்‌ 
கூட வென்று வாழ முடியவில்லை? அவை எங்குத்‌ 
தான்‌ சென்றன? காவியப்‌ புலவர்‌ சிலர்‌ செய்த வேறு 
சில நூல்கள்கூட ஓரளவு மூச்சுப்‌ பிடித்து வாழ்ந்து 


338 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கொண்டிருக்க, இந்தப்‌ புராணங்கள்‌ எப்படிப்போயின? 
கேள்விக்கும்‌ வியப்புக்கும்‌ பதில்‌ ஒன்றே ஒன்றுதான்‌. 
அதுதான்‌ இவ்விலச்கியங்கள்‌--கவிதைகள்‌--தமிழ்‌ 
காட்டு வாழ்வோடு தொடர்பு கொள்ளாதவை என்பது. 


தமிழர்தம்‌ தூய வாழ்வு நெறிக்கு மாறுபட்டமை 
யால்தான்‌ தலபுராணங்கள்‌ வாழவில்லை என்பது கண்‌ 
டோம்‌. தமிழர்‌ தவறு இழைத்தலாகாது என்பது 
வாழ்க்கை நெறி. அப்படி அறியாது தவறு இழைப்‌ 
பின்‌, அதற்குக்‌ கழுவாய்‌ தன்னை ஒறுத்தல்‌ என்பது 
தான்‌. பொற்கைப்‌ பாண்டியன்‌ தன்‌ தவறு உணர்ந்து 
கையைக்‌ குறைத்துக்கொண்டதும்‌, மனுச்‌ சோழன்‌ 
தன்‌ மகன்‌ தவற்றுக்கு அவன்‌ உயிரை; வாங்கியதும்‌ 
கதைகளாயினும்‌, தமிழர்‌ வாழ்வை விளக்க வருவன. 
“இந்தச்‌ சிறந்த வாழ்க்கை நெறிக்கு மாறாக எந்தக்‌ 
கவிஞன்‌ தான்‌ தன்‌ கவிதையை வாழவைக்க முடியும்‌? 
சிறந்ததாகிய காஞ்சிப்‌ புராணத்தையே எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. சிவஞான முனிவர்‌ சிறந்த ஐம்புலன்‌ 
ஒடுங்கிய அரும்பெருக்துறவியார்தாம்‌ ; ஈம்‌ மதிப்‌ 
புக்கு உரியவர்தாம்‌. ஆனால்‌, அவர்‌ கவிதைக்கென த்‌ 
தேடியெடுத்த பொருள்தான்‌ அவரை வாழ வைக்க 
வில்லை, கற்பனையிலும்‌ கவிதை புனைவதிலும்‌ அவர்‌ 
சிறக்தவரே. எனினும்‌, அவர்‌ எடுத்‌ துக்கொண்ட 
பொருள்‌ மக்கள்‌ வாழ்க்கைக்கு மாறுபட்ட பொருள்‌. 
தவறிழைத்தால்‌ தன்னை ஒறுத்தலே தண்டம்‌ என்னும்‌ 
கொடிய விதியை அமைத்து, அதனால்‌ எத்தகைய 
தவறும்‌ மனிதன்‌ இழைக்காமல்‌ பார்த்‌ துக்கொள்ளும்‌ 
தமிழ்ச்‌ சமுதாயத்தினிடத்தில்‌, தவறு இழைக்கலாம்‌; 
எத்தகைய கொடுமையாயினும்‌ தவறில்லை. ஆனால்‌, 
உடனே அருகில்‌ உள்ள குளத்தில்‌ மூழ்கினாலோ, 


வாழ்வோடு பிணைந்த கவிதை 332 





அல்லது அந்த ஊரில்‌ பிறந்தாலோ, எல்லாத்‌ தவறும்‌ 
இல்லையாகிவிடும்‌,”? என்று சொன்னால்‌, அச்சமுதாயம்‌ 
எப்படி இதை ஏற்றுக்கொள்ளும்‌ 2 ஒவ்வொருவருக்கும்‌ 
ஒவ்வொரு பொருளின்மீது விருப்போ, அன்றி அளவு 
மீறிய ஆசையோ இருக்கலாம்‌. அதைவிட உலகில்‌: 
உயர்ந்த ஒன்று இல்லை என்றுகூட முடிவு கட்டிவிட 
லாம்‌. அதனால்‌ அதை மற்றவர்கள்‌ ஒப்புக்கொள்வார்‌ 
களா? அவர்கள்‌ கூறுவது சரிதானா என்று எண்ண 
மாட்டார்களா? எண்ணி வாழ்வோடு பொருந்திய 
தாயின்‌ கொள்ளுவார்கள்‌; இல்லையானால்‌ தள்ளு 
வார்கள்‌. ₹ தீர்த்தம்‌ என்பது சிவகங்கையே. இதில்‌ 
மூழ்கினால்‌ எல்லாப்‌ பாவங்களும்‌--கொலைப்பா தகம்‌ 
உட்படத்தான்‌--போகும்‌, ? என்று சொன்னால்‌, ஒரு. 
நாட்டு மக்கள்‌ அத்தகைய ஒன்றை நம்பியா வாழ்‌ 
வார்கள்‌ 2 அப்படி, நம்பினாுலோ, அனைவரும்‌ கொலை: 
யாளராக மாறிவிடுவார்களே ! இது எப்படி ஏற்றுக்‌ 
கொள்ளக்‌ கூடியதாகும்‌? ஒவ்வொரு தலபுராணத்தி 
லும்‌ இப்படி. எத்தனையோ காண முடியும்‌. இந்த 
நிலையில்‌ அவை வாழாது வீழ்ந்தொழிவதற்குப்‌ பிர 
சாரம்‌ தேவையோ ? இல்லையே ! சிறந்த கவிதைகளான 
காஞ்சிப்‌ புராணம்‌, தணிகைப்‌ புராணம்‌ போன்ற 
வற்றின்‌ நிலையே இதுவாயின்‌, பிற புராணங்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்லவும்‌ வேண்டுமோ £ இப்புராணங்களின்‌ 
பேரை அறிவார்‌ நாட்டில்‌ எத்தனை பேர்‌? இதைப்‌. 
படிக்கும்‌ பலரும்‌, * இப்படியும்‌ ஒரு புராணம்‌ இருக்‌ 
குதா?? என்று கேட்பார்களேயன்‌ றி, அது பற்றி முன்‌ 
னம்‌ அறிந்தவர்‌ ஒரு சிலரே இருப்பர்‌. இவ்விரண்டு 
புராணங்களையும்‌ இயற்றிய ஆசிரியர்‌, சிலரால்‌ சிறக்‌ 
தவர்‌ என்று போற்றத்தக்கவராயினும்‌, பெரும்பாலும்‌ 
அவர்தம்‌ கவிதைக்குத்‌ தேர்ந்தெடுத்த பொருள்‌ காரண 


340 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மாக தம்‌ வாழ்வைப்‌ பிறந்த காட்டிலேயே இழந்து 
விட்டார்‌. இவ்வாறு கூறுவதால்‌ சமயத்‌ தலைவர்‌ 
சிலர்‌ மாறுபாட்டுக்கு நான்‌ ஆளாக வேண்டி வரும்‌: 
என்‌ செய்வது? உள்ளதை உள்ளபடி ஆய்ந்து எழுது 
வதுதானே ஆய்வு? இவ்வாறே கம்பராமாயணத்‌ 
தைப்‌ பற்றி மேலே காட்டிய போதும்‌ சில: தூற்றலுக்கு 
ஆளாக வேண்டூவதுதான்‌. ஒன்றின்‌ ஈலங்கேடுகளை 
ஆராயுங்கால்‌ இவற்றை எதிர்‌ பார்த்தேதான்‌ பணி 
யாற்ற வேண்டும்‌ என்ற நினைவோடு மேலே செல்ல 
லாம்‌. வாழ்வோடு தொடர்பு கொள்ளாத எந்த 
இலக்கியமாயினும்‌, இந்த நிலையினைப்‌ பெறத்தான்‌ 
வேண்டும்‌. வரலாறு தோன்றிய நாள்‌ தொட்டு எம்‌ 
மொழியில்‌ இலக்கியம்‌ தோன்‌ றினும்‌ அவை வாழ்வோடு 
பொருந்தின்‌, வாழும்‌; அன்றேல்‌, இவற்றின்‌ முடிவு 
தான்‌ எதற்கும்‌. இலக்கியத்திற்கு மட்டுமன்‌ றி, இலக்‌ 
கணத்துக்கும்‌ இவ்வித நிலை பொருந்துவதாகும்‌. 


தமிழ்‌ காட்டுப்‌ பழம்பேரிலக்கணம்‌ தொல்‌ 
காப்பியம்‌. அதன்‌ காலத்தை ஐயாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முன்னதெனக்‌ கணிப்பர்‌ ஆய்வாளர்‌. ஆனால்‌, அது 
இன்று தமிழ்‌ காட்டில்‌ வாழும்‌ அளவுக்குப்‌ பிற இலக்‌ 
கணங்கள்‌ வாழ்கின்றனவா ? தொல்காப்பியத்துக்கு 
அடுத்த நிலையில்‌ வாழ்வது பவணக்தியின்‌ ௩ன்னூல்‌ 
என்னும்‌ இலக்கணம்‌. இவை இரண்டும்‌ தமிழ்‌ காட்‌ 
டின்‌ மூலை முடுக்குக்களிலெல்லாம்‌ அறியப்படுகின்‌ றன. 
ஏன்‌ அப்படி? தமிழர்தம்‌ பண்பும்‌ மரபும்‌ காட்டும்‌ 
இலக்கணம்‌ தொல்காப்பியம்‌ என்பதை, மேல்‌ பல 
வகையில்‌ கண்டிருக்கின்றோம்‌. ஆகவே, அது வாழ்‌ 
கின்றது. அதைப்போன்றே அதன்‌ அடி ஒன்றி. 
நிலை கெடா வகையில்‌ நன்னூல்‌ செல்கின்‌ றமையின்‌, 


வாழ்வோடு பீணைந்த கவிதை 347 





அதுவும்‌ வாழ்கின்றது. ஆனால்‌, இன்னம்‌ சில இலக்‌. 
கண நூல்கள்‌ உள்ளன. அவற்றின்‌ பெயர்கள்கூடட்‌- 
பலருக்குத்‌ தெரியா. தமிழைப்‌ படித்துப்‌ பட்டம்‌ 
பெற்றவர்கள்கூட, * அப்படி ஒரு நூல்‌ உண்டா?” 
என்று கேட்பார்கள்‌. அவை அத்துணை அழிவு பெற்று: 
விட்டன. ஆனால்‌, அவை மிகவும்‌ அண்மையிலேதான்‌ 
தோன்றின; தொல்காப்பியமும்‌ நன்னூலும்‌ தோன்றி 
நெடுங்காலம்‌ கழிந்த பிறகே தோன்‌ றின. இருந்தும்‌, 
அவை வாழவில்லை. காரணம்‌, அவை தமிழர்‌ நெறி, 
முறை, வாழ்க்கை அனைத்தினுக்கும்‌ அப்பாற்பட்டுத்‌. 
தம்‌ போக்கில்‌ செல்லுவதேயாம்‌. தலபுராணங்களுக் 
குப்‌ பொருந்திய காரணங்கள்‌ அவற்றிற்கும்‌ பொருக் 
தும்‌. அந்த விரிவெல்லாம்‌ இங்கு ஈம்‌ ஆய்வுக்குத்‌. 
தேவை இல்லையானமையின்‌ , அவற்றின்‌ பெயர்களை 
மட்டும்‌ சொல்லி மேலே செல்லலாம்‌. * இலக்கணக்‌ 
கொத்து”, * இலக்கண விளக்கம்‌ £, பிரயோக வஷிவே 
கம்‌' போன்ற நூல்களே அவை. அவற்றின்‌ ஆசிரி 
யர்களும்‌ கற்றுத்‌ துறைபோகியவர்களே. எனிஷஞம்‌, 
அவர்தம்‌ நூல்கள்‌ வாழாமைக்குக்‌ காரணம்‌, அவர்கள்‌ 
தமிழர்தம்‌ இலக்கண கெறி தவறி, கெறியில்லா நெறி 
சென்றமைதான்‌ என்று கூறு அமைவோம்‌. இவற்றி 
னால்‌ வாழ்வொடு பொருந்திய கவிதை என்றென்றும்‌ 
சிரஞ்சீவியாக வாழும்‌ என்பது தேற்றம்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, கவிதை வாழ்வொடு 
தொடர்பு பட்டே அமைய வேண்டும்‌ என்பதும்‌, அக்‌ 
கவிதை ஆசிரியர்‌ உள்ள அமைதியையும்‌ கொண்ட 
பொருளையும்‌ பற்றி அமைவது என்றும்‌, அவ்வாறு 
வாழ்வொடு தொடர்புற்ற கவிதைகள்‌ சாகா வரம்‌ 
பெற்று என்றென்றும்‌ வாழும்‌ என்பதும்‌, அவற்றைப்‌ 


342 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





போக்க வேண்டுமென்று பலர்‌ நாட்டில்‌ முயன்ளுலும்‌, 
அவை வளர்ச்சி பெற்று ஓங்குமேயன்றித்‌ தாழ்ச்சி 
யுற்றுச்‌ சாகா என்பதும்‌, இன்றைய உலகில்‌ பிற 
காட்டுப்‌ பெருநூல்கள்‌ மொழி பெயர்ப்பு இலக்கியங்‌ 
களாய்‌ வளர்ந்துள்ளன என்பதும்‌, அவையும்‌ அவ்வக்‌ 
நாட்டு நிலைக்கேற்ப மொழி பெயர்த்தால்தான்‌ வாழும்‌ 
என்பதும்‌, கவிதை மட்டுமன்றி மற்ற எப்பொருளும்‌ 
வாழ்வொடு பொருந்தின்‌ அதை யாராலும்‌ என்றும்‌ 
அழிக்க முடியாது என்பதும்‌, அதைச்‌ சட்டத்தால்‌ 
அன்றி வேறு வகையால்‌ அடக்கினாலும்‌, பின்னொரு 
கால்‌ பிழைத்துத்‌ தழைக்கும்‌ என்பதும்‌, மொழி 
பெயர்ப்பில்‌ காட்டுப்‌ பண்புக்கு அமையும்‌ நல்ல நூல்‌ 
கள்‌ வாழும்‌ என்பதும்‌, அதற்குக்‌ கம்பராமாயணம்‌ 
சான்று என்பதும்‌, அதே வேளையில்‌ காட்டுப்பண்‌ 
புக்கு மாறுபட்ட இலக்கியங்கள்‌ பிரசாரம்‌ இல்லாமலே 
மாயும்‌ என்பதும்‌, அதற்குத்‌ தலபுராணங்களே சான்று . 
என்பதும்‌, இக்நீதி இலக்கியத்துக்கு மட்டுமன்றி 
இலக்கணத்துக்கும்‌ பொருந்தும்‌ என்பதும்‌ அறிக்‌ 
தோம்‌. இனி அவ்வாறு வாழ்வொடு பின்னிய கவிதை 
களை ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ காண்போம்‌. 


2. பத்துப்பாட்டு 





உலக இலக்கியங்களில்‌ வாழ்வொடு பிணைந்த 
காவியங்கள்‌ பல. வாழ்வொடு இயைந்த. கவிதைகள்‌ 
வாழும்‌ கவிதைகளாகும்‌. அந்த வரிசையில்‌ ஈம்‌ தமிழ்‌ 
நாட்டுக்‌ கவிதைகள்‌ எவ்வாறு அமைகின்றன என்ப 
தைக்‌ கண்டு முடிப்போம்‌. இன்றைய தமிழ்‌ உலகில்‌ 
எத்தனையோ இலக்கியங்கள்‌ உள்ளன. கவிதைகள்‌ 
பல வாழ்கின்றன. சங்க காலத்துக்கு முன்‌ பலப்பல 
கவிதைகள்‌ வாழ்ந்தனவென்றும்‌, அவற்றுள்‌ பல 
கடல்கோளுக்கு உட்பட்டு அழிக்துவிட்டன என்றும்‌ 
அறிகின்றோம்‌. எனவே, இன்று நம்மிடை வாழும்‌ 
கவிதைத்‌ தொகுதிகளில்‌ மிகப்‌ பழையன கடைச்‌ 
சங்க காலத்தில்‌ எழுதப்பட்டவையே. கடைச்சங்க 
காலம்‌ என்பது, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்‌ 
பட்டது என்பர்‌ அஆராய்ச்சியாளர்‌. அக்காலத்தில்‌ 
பல்வேறு இலக்கியங்கள்‌ காட்டில்‌ தோன்றின. தோன்‌ 


344 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


றிய அனைத்தும்‌ இன்று வாழ்கின்றன என்று கூற 
முடியாது. வாழ்வொடு தொடர்பற்ற பல, மாய்ந்து 
விட்டிருக்கலாம்‌. தொடர்பு கொண்டு என்றும்‌ வாழ 
வேண்டிய இலக்கியங்களில்‌ சிலவும்‌. கடல்‌ கோள்களா 
லும்‌, செல்‌, நெருப்பு முதலியவற்றாலும்‌ அழிக்கப்பட்‌ 
டிருக்கலாம்‌. எப்படியாயினும்‌, நாம்‌ இன்று வாழ்கின்‌ ற 
இலக்கியங்களைக்கொண்டே அவை வாழ்வொடு எவ்‌ 
வாறு பின்னிப்‌ பிரியாது வாழ்கின்றன என்பதைக்‌ 
காணலாம்‌. 


சங்ககாலத்திலும்‌ அதை ஒட்டிய காலங்களிலும்‌ 
தோன்றிய இலக்கியங்களை அறிஞர்‌ சில தொகுதி 
களாகப்‌ பிரித்துள்ளனர்‌. அவை, பத்துப்‌ பாட்டு, 
எட்டுத்‌ தொகை, பதினெண்கழ்க்கணக்கு என்‌ பன, 
அவற்றை ஒட்டி எழுந்த காப்பியங்களை ஐம்பெருங்‌ 
காப்பியம்‌ என்று வழங்கியுள்ளனர்‌. ஒவ்வொரு பிரி 
வையும்‌ தனித்தனியாகக்‌ காணலாம்‌. முதலில்‌ பத்துப்‌ 
பாட்டினைப்‌ பற்றிக்‌ காண்போம்‌. 


பத்துப்பாட்டு என்பது பத்துப்‌ பெரும்பாடல்கள்‌ 
கொண்ட ஒரு தொகுதியாகும்‌. காம்‌ மேலே - கண்டபடி 
அவை பெரும்பாலும்‌ அகவற்பாக்களால்‌ ஆகியவையே. 
அவற்றுள்‌. அகவாழ்வும்‌ பேசப்படுகின்றது; புறவாழ்‌ 
வும்‌ பேசப்படுகின்றது. அகமும்‌ புறமும்‌ ஒன்றோடு 
ஒன்று தொடர்புடையன என்பதை விளக்குகின்ளறார்கள்‌. 
பல நிகழ்ச்சிகளையும்‌, ஆசிரியர்கள்‌ படம்‌ பிடித்துக்‌ 
காட்டுவது போன்று விளக்குகின்ளுர்கள்‌. இந்தப்‌ 
பத்துப்‌ பாடல்களைப்‌ பாடிய புலவர்கள்‌ கவிதை 
நலம்‌ தோய்ந்து, வாழ்வின்‌ நெறியறிக்து வாழ்ந்த 
வர்கள்‌ என்பது அவர்தம்‌ பாடல்களால்‌ நன்கு புலனா 
கின்றது. ஈக்கீரர்‌, முடத்தாமக்கண்ணியார்‌, பெருங்‌ 


பத்துப்பாட்டு 3415. 





கெளசிகனார்‌, உருத்திரங்கண்ணனார்‌, கபிலர்‌, ஈப்பூ 
தனார்‌, மாங்குடி மருதனார்‌, நல்லூர்‌ நத்தத்தனார்‌ 
ஆகிய எட்டுப்‌ புலவர்கள்‌, இப்பத்துப்‌ பாடல்களையும்‌ 
பாடியுள்ளார்கள்‌. இந்நூல்களால்‌ பாராட்டப்பெற்ற 
மன்னர்களோ, சீரும்‌ சிறப்பும்‌ வாய்ந்து, பகைவரை 
வென்று, பாரகத்தே தம்‌ ஒளி பரப்பியதோடு, கொடை. 
நலமும்‌ குணநிறைவும்‌ கொண்டு வாழ்ந்த கொற்ற 
வர்கள்‌. மன்னன்‌ கரிகால்‌ வளவனும்‌, பாண்டியன்‌ 
கநெடுஞ்செழியனும்‌ இவ்விரண்டு பாடல்களால்‌ பாராட்‌ 
டப்‌ பெறுகின்றனர்‌. ஆரிய அரசன்‌ பிரகத்தன்‌, நல்‌ 
_லியக்கோடன்‌, இளந்திரையன்‌, ஈன்னன்‌ ஆகிய சிறு 
மன்னரும்‌, தெய்வமாகிய குமரவேளும்‌ பிற பாடல்‌ 
களால்‌ பாராட்டப்பெறுகின்றனர்‌.. தமிழ்‌ நாட்டு 
ஐந்திணையைப்‌ பற்றிய விளக்கங்களும்‌, அவற்றில்‌ 
மக்கள்‌ வாழும்‌ வாழ்க்கை முறையும்‌, அவர்கள்‌ செயல்‌. 
களும்‌, பிறவும்‌ பேசப்படுகின்றன. இவையன்றிப்‌ 
பாடிய புலவனும்‌, கேட்ட அரசனும்‌ பற்றிய பொருள்‌ 
களாகவே இவை அமைந்திருப்பின்‌, இவை இத்தனை 
நாள்‌ வாழ இடமில்லை. தெய்வத்தைப்‌ பற்றியும்‌, 
பேரரசர்களைப்‌ பற்றியும்‌ பாடப்பட்டனவாயினும்‌, 
இவை அன்று வாழ்ந்த எளிய மக்களையும்‌ மற்ற. 
வரையும்‌ முன்னிறுத்தி அவர்தம்‌ வாழ்க்கையையும்‌ 
காட்டிய காரணத்தினாலேதான்‌ இத்துணை காள்‌ 
வாழ்கின்றன. மன்னர்தம்‌ மாளிகை வாழ்வு மட்டும்‌ 
இக்நூலில்‌ இடம்‌ பெறவில்லை; குன்றக்‌ குறவர்தம்‌, 
குடிசை வாழ்வும்‌, வேடர்‌ வாழ்வும்‌, காட்டு வழியும்‌, 
அர்தணர்‌ இருக்கையும்‌, பாலையின்‌ வெம்மையும்‌, 
மருத வைப்பும்‌ அனைத்தும்‌ பேசப்படுகின்றன. அவ்வப்‌ 
பகுதியை நாம்‌ பயிலும்‌ போது, காமேகம்மை மறக்து 
அவ்வந்கிலத்து வாழ்கின்றவராகவே அமையும்‌ நிலை 
22 


346 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பெற்றுவிடுகின்றோம்‌. பத்துப்‌ பாடல்களையும்‌ ஒவ்‌ 
வொன்றாகத்‌ தனித்தனியே ஆராய்ந்து இக்காட்சி 
களையெல்லாம்‌ காணப்புகின்‌, அதுவே ஒரு பெரு 
நூலாய்‌ அமைந்துவிடுமாதலான்‌, அவற்றுள்‌ சில 
வற்றை மட்டும்‌ தொகுத்துக்‌ கண்டு இப்புலவர்கள்‌, 
தங்கள்‌ கவிதைகளை எவ்வாறு வாழ்வொடு பிணைத்‌ 
துள்ளார்கள்‌ என்பதை மட்டும்‌ அறிக்துகொள்வோம்‌. 
உண்மைக்‌ கவிஞர்களுக்கு வேறு பொருள்களைக்‌ 
காட்டிலும்‌ முன்னே நிற்பது உலகந்தான்‌. உலகத்தில்‌ 
உள்ள மக்களும்‌ பிறவும்‌ ஈலம்‌ பெற்று வாழ்வது 
தான்‌ அவர்தம்‌ குறிக்கோளாய்‌ அமைந்துள்ள து. 
எந்தப்‌ பொருளைப்‌ பற்றிப்‌ பாடினும்‌, மெய்க்கவிஞர்‌ 
களின்‌ கண்‌ முன்‌ தெரிவது உலகந்தான்‌. தம்‌ பாடற்‌ 
குரியார்‌ கடவுளராயினும்‌, அரசராயினும்‌, வேறு 
யாராயினும்‌, அன்றி வேறு பொருளாயினும்‌, அவர்கள்‌ 
முதலில்‌ உலகம்‌ வாழ வேண்டும்‌ என்றுதான்‌ வாழ்த்‌ 
துவார்கள்‌. திருவள்ளுவனாரும்‌ தம்‌ பெருங்குறளை, 
* ஆதி பகவன்‌ முதற்றே உலகு' என்று தொடங்குவதை 
காமறிவோம்‌. அந்த உலகை நினைக்கும்‌ போது, அவர்‌ 
கட்கு மற்றொன்றும்‌ நினைவுக்கு வரும்‌. நாடு செழிக்க 
வேண்டுமானால்‌, நல்ல மழை வேண்டுமன்ஜோ? “மழை 
இன்றி மாதிலத்தார்க்‌ இல்லை' என்பதும்‌ ஒரு கவிஞன்‌ 
சொன்னதுதானே ? அது என்றும்‌ உண்மையான 
ஒன்று. இந்த இரண்டையும்‌ பிணைத்துப்‌ பத்துப்‌ 
பாட்டில்‌ கவிஞர்கள்‌ அழகாகக்‌ காட்டியுள்ளார்கள்‌ 
மக்கள்‌ வாழ உலகம்‌ சிறக்க வேண்டும்‌. உல்கம்‌ 
ஓங்க மழை பொழிய வேண்டும்‌. இக்கருத்தைக்‌ கூறிய 
ஆசிரியர்‌ தம்‌ பாவின்‌ அடிகளைக்‌ காண்போம்‌. 
கடவுளைப்‌ பாடுகின்ற நக்கீரர்‌, தம்‌ திருமுரு 
காற்றுப்படையில்‌ முருகன து ஆறு படை. வீடுகளைப்‌ 


யத்துப்பாட்டு 347 


பற்றியும்‌ பாடுகிறார்‌. உலகம்‌ மகிழ்‌ அவன்‌ அருள்‌ 
புரிவான்‌ என்ற கருத்தடக்கி, கண்‌ முன்‌ காட்சி 
'யளிக்கும்‌ காலை ஞாயிற்றினை உவமிக்கின்றார்‌. அஞ்‌ 
ஞாயிற்றின்‌ வழி உலகம்‌ உண்டாயதென்பதையும்‌, 
அந்த ஞாயிறு இன்றேல்‌ உலக வாழ்வும்‌ இல்லை 
என்பதையும்‌ விஞ்ஞானிகள்‌ காட்டிய வழியில்‌ கண்‌ 
டோம்‌. எனவே, ஈக்கீரர்‌ உலகம்‌ உவக்கும்‌ நலம்‌ புரப்‌ 
பது ஞாயிறு என்பதை உணருகின்றுர்‌. ஞாயிற்றின்‌ 
வழி மழைசுரக்து, இழுமென அருவிதோறும்‌ வெள்ளம்‌ 
பெருக்கெடுத்தோடும்‌. அதன்‌ வழி உலகம்‌ வாழும்‌, 
இத்தகைய ௩ற்கருத்துக்களைக்‌ கொண்டு தமது 
திருமுருகாற்றுப்படையின்‌ தொடக்கத்தையே, 
உலகம்‌ உவப்ப வலன்‌ஏர்பு திரிதரு 

பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண்‌ டாஅங்கு' (முரு. 1,2) 
என்று உலகம்‌ மகிழத்‌ தோன்றும்‌ கதிரவனை உவமை 
யாகக்‌ கூறிப்‌ பின்‌, 

“தார்கோள்‌ முகந்த கமஞ்சூல்‌ மாமழை 

வாள்போழ்‌ விசும்பில்‌ வள்ளுறை சிதறி'(முரு. 7,8) 
என்று மழையின்‌ நிலையைக்‌ காட்டி, மேலே செல்கின்‌ 
ரர்‌. இறுதியிலேயும்‌ அம்மழை வழி வெள்ளம்‌ பெருக்‌ 
கெடுத்தோடி வருவதை, 

* சேண்நின்று 
இமுமென இழிதரும்‌ அருவி ' (முரு. 315, 16) 


என்று காட்டி முடிக்கின்றார்‌. இவ்வாறு கடவுளைப்‌ 
பற்றிய பாட்டில்‌ மட்டுமன்றி, பாண்டியனைப்‌ பாடிய 


348 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அக்த நெடுநல்வாடையின்‌ தொடக்கத்திலும்‌ புலவர்‌ 
ஈக்கீரரே, 


“வையகம்‌ பனிப்ப வலன்‌ஏர்பு வகா இப்‌ 
பொய்யா வானம்‌ புதுப்பெயல்‌ பொழிந்தென" 
(நெடுகல்‌. 1,232 


என்று தொடங்கி வானம்‌ வையகத்தை வாழ வைக்கப்‌ 
புதுப்‌ பெயலைத்‌ தருகின்றது என்பதைக்‌ காட்டு 
கின்‌ ரர்‌. 

சிறுபாணாற்றுப்படையில்‌ அதன்‌ ஆசிரியர்‌ 
நல்லூர்‌ நத்தத்தனார்‌, தம்‌ நல்லுளத்தால்‌ உலகையும்‌ 
ஆற்று வெள்ளத்தையும்‌ முன்னிட்டே தம்‌ சவி 
தையைத்‌ தொடங்குகின்ருர்‌. 


' மணிமலைப்‌ பணைத்தோள்‌ மாநில மடந்தை 
அணிமுலைத்‌ துயல்வரூஉம்‌ ஆரம்‌ போலச்‌ 
செல்புனல்‌ உழந்த சேய்வரற்‌ கான்யாற்றுக்‌ 
கொல்கரை நறும்பொழில்‌ £ (சிறுபாண்‌. 1-4) 


என்று வையகத்து மழை பெய்ய அதன்‌ வழிப்‌ பெருக்‌. 
கெடுத்தோடி வரும்‌ ஆற்றையும்‌, அதன்‌ கரைப்‌ 
பொழிலையும்‌ பாராட்டித்தான்‌ மேலே செல்கின்றர்‌.. 
அந்த உவமையில்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பெண்களுக்கு. 
இயல்பாயமைந்த உடற்பொலிவையும்‌ அவர்தம்‌ அணி' 
கலனையுங்கூடச்‌ சுட்டிக்காட்டித்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ 
பெண்மை கலத்தையும்‌ ஓம்புகின்றார்‌ அவர்‌. 
முல்லைப்பாட்டின்‌ ஆசிரியர்‌ ஈநப்பூதனாருக்கு அவர்‌ 
பாட்டுக்கேற்ற, திணைக்குரிய, மாரிக்காலமே கைகூடி. 
விடின்‌, அவர்‌ அதைப்‌ பாராட்டாது விடுவரோ! 
அம்முல்லை நில நிகழ்ச்சியைத்‌ தொடங்குமுன்‌ நில 


பத்துப்பாட்டு 349 


உலகத்தில்‌ எப்படி. மழை பொழிந்தது எனக்‌ காட்டு 
கின்றார்‌. “திருமால்‌ போன்று மேகம்‌ தண்ணீரைப்‌ 
பொழிகின்றது. அதனால்‌ உலகம்‌ சிறக்கின்றது,' என 
அழகுபடக்‌ காட்டுகின்றார்‌. 


*நனந்தலை உலகம்‌ வளை இ கேமியொடு 
வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை 
நீர்செல நிமிர்ந்த மாஅல்‌ போலப்‌ 
பாடிமிழ்‌ பனிக்கடல்‌ பருகி வலன்‌ஏர்பு 
கோடுகொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி 
பெரும்பெயல்‌ பொழிந்த சிறுபுன்‌ மாலை” 
(முல்லை; 1-6) 


என்பது அவர்‌ வாக்கு. இவ்வாறே மதுரைக்‌ 
காஞ்சியின்‌ ஆசிரியராகிய ஓங்குயர்‌ விழுச்சீர்‌ மாங்குடி. 
மருதனார்‌, 


 ஓங்குதிரை வியன்‌ பரப்பின்‌, 
ஒலிமுந்நீர்‌ வரம்பாகத்‌ 
தேன்தூங்கும்‌ உயர்சிமைய 
மலைநாறிய வியன்ஞாலத்து 
வலமாதிரத்தான்‌ வளிகொட்ப, 
வியன்‌ நாண்மீன்‌ நெறிஒமழுகப்‌ 
பகற்செய்யும்‌ செஞ்ஞாயிறும்‌, 
இரவுச்செய்யும்‌ வெண்டிங்களும்‌ 
மைதீர்ந்து கிளர்ந்துவிளங்க, 
மழைதொழில்‌ உதவ மாதிரம்‌ கொழுக்கத்‌ 
தொடுப்பின்‌ ஆயிரம்‌ வியத்தியது விளைய ” 
(மதுரை. 1-11) 


என்று வியன்‌ ஞாலத்தையும்‌, அதிற்பெய்யும்‌ மழை 
யினையும்‌ அதனால்‌ விளையும்‌ பயனையும்‌ கூறு, அவை 


350 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தாம்‌ உலக வாழ்வின்‌ அடிப்படை என்பதைக்‌ காட்டித்‌ 
தான்‌, நிலைமையை விளக்கும்‌ நீண்ட பாட்டினுள்‌ 
புகுகின்ளார்‌. 
மலைபடுகடாம்‌ என்ற பாடலின்‌ ஆசிரியர்‌ பெருங்‌ 
கெளசிகனார்‌, தமது நூலை, 
* திருமழை தலை இய இருள்கிற விசும்பின்‌ 
விண்ணதிர்‌ இமிழ்‌இசை கடிப்ப' (மலைபடு. 1-2) 
என்றே தொடங்குகின்றார்‌. பட்டினப்‌ பாலையின்‌ 
ஆசிரியர்‌ இவர்களையெல்லாம்‌ விட்டு மேலேயும்‌ ஒரு 
படி தாண்டிவிட்டார்‌ என்று சொல்ல வேண்டும்‌: 
மழை பெய்தால்தான்‌ வளஞ்சுரக்கும்‌ என்கின்றார்கள்‌ 
இவர்களெல்லாம்‌. ஆனால்‌, அவரோ, ₹* மழை பெய்யா 
விடினும்‌ காவிரி வற்றாது வளஞ்சுரக்க வேண்டும்‌,” 
என விழைகின்றார்‌. இயற்கை மாறுபாடுகளினாலும்‌* 
மன்னவன்‌ முறை தவறினாலும்‌, வேறு பிற கொடுமை 
களாலும்‌ ஒரு வேளை வானம்‌ பெய்யாது ஒழியலாம்‌. 
அக்தக்‌ கொடுங்காலத்தும்‌-வற்றாது வளம்‌ ௬ரக்கும்‌ 
வண்தமிழ்க்‌ காவிரி என்று தம்‌ காவிரிப்பூம்பட்டினத்‌ 
தைப்‌ பற்றிய பாடலை அவர்‌ மிக அழகாகத்‌ 
தொடங்குகின்ளார்‌. 
* வசையில்புகழ்‌ வயங்கு வெண்மீன்‌, 
திசைதிரிந்து தெற்கேகினும்‌ 
தற்பாடிய தளியுணவில்‌, 
புள்தேம்பப்‌ புயல்மாறி 
வான்பொய்ப்பினும்‌ தான்பொய்யா 
மலைத்தலைய கடற்காவிரி 
புனல்பரந்து பொன்கொழிக்கும்‌ 
விளைவுஅறா வியன்கழனி ? (பட்டி, 1-8) 
என்று அவர்தம்‌ பட்டினப்பாலையானது தொடங்கப்‌ 
படுகின்றது. இவ்வாறு புலவர்களெல்லாம்‌ தாங்கள்‌ 


பத்துப்பாட்டு 351 


இயற்றும்‌ கவிதையிலே உலக வாழ்வினுக்கே முத 
லிடம்‌ தந்து போற்றுகின்றார்கள்‌. பெயல்‌ இன்றேல்‌, 
நானிலமும்‌, அவற்றில்‌ வளரும்‌ புல்லும்‌ மரமும்‌, 
வாழும்‌ பறவையும்‌, விலங்கும்‌, மனிதனும்‌: தலை தூக்‌ 
குவதெங்கே ? 


* விசும்பின்‌ துளிவீழின்‌ அல்லான்மற்‌ ரங்கே 
பசும்புல்‌ தலைகாண்‌ பரிது. 


என்று பொய்யாமொழி வள்ளுவர்‌ புகலவில்லையா £ 
அச்சொல்‌ அன்றும்‌ இன்றும்‌ மட்டுமன்றி, என்றும்‌ 
நிலைபெற்றோங்கும்‌ மெய்ச்சொல்லன்றோ ! எனவேதான்‌ 
கவிதை பாடும்‌ புலவர்கள்‌ வான்‌ சிறப்பையும்‌ 
அதன்‌ வழி வையத்தின்‌ வாழ்வையும்‌ முதலில்‌ 
எண்ணிப்‌ பாடுகின்றார்கள்‌. இவ்வடிகளையெல்லாம்‌ 
பொருள்‌ விரித்து விளக்கிக்கொண்டே செல்லின்‌, இக்‌ 
நூல்‌ இடம்‌ தாராது. அறிஞர்‌ இவற்றின்‌ பொருள்‌ 
களைத்‌ தெள்ளிதின்‌ உணர்வார்கள்‌. “அல்லார்‌, உற்ற 
நூல்களின்‌ வழிக்‌ கண்டுகொள்ளலாம்‌ எனக்‌ கூறி 
மேலே செல்கின்றேன்‌. 

இப்பத்‌ துப்பாட்டுள்‌ ஐந்து, ஆற்றுப்படைகளாய்‌ 
அமைகின்‌ றன. நான்கு, அப்பெயரிலேயே திருமுருகாற்‌ 
இப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்‌ 
படை, பெரும்பாணாற்றுப்படை என அமைகின்‌ ஈன. 
இறுதியிலுள்ள மலைபடுகடாம்‌ பெயரளவில்‌ வேருகக்‌ 
காணினும்‌, பொருள்‌ அளவில்‌ கூத்தர்‌ ஆற்றுப்படை 
யாக அமைகின்றது. எனவே, பத்தில்‌ ஐந்து ஆற்றுப்‌ 
படைகளாம்‌. * ஆற்றுப்படை £? என்பது என்ன?£ 
ஆற்றுப்படுத்தல்‌. அதாவது வழி காட்டுதல்‌ என்பது 
அதன்‌ பொருள்‌. எதற்கு வழி காட்டுவது £ வாழ வழி 


352 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





காட்டுவது. யார்‌ வாழ? வாழ வேண்டியவர்‌ வாழ; 
வருத்தத்தில்‌ உள்ளவர்‌ வருத்தம்‌ நீங்கி வாழ; அதன்‌ 
பின்‌ வையகம்‌ வாழ. எனவே, செல்வம்‌ மிக்க ஒருவன்‌ 
வறியவன்‌ ஒருவனைக்‌ கண்டு, அருகழைத்து, ஆறுதல்‌ 
கூறி, அவன்‌ வருத்தம்‌ நீங்க வழி காட்டி, வாழ்க்கை 
நல்லதாக அமையும்‌ வகைகளை விளக்குவதே ஆற்றுப்‌ 
படையாகும்‌. இந்த வாழ்க்கை கவிதையில்‌ பின்னிக்‌ 
கிடக்க வேண்டும்‌ என்பதைத்தானே மேலே கண்‌ 
டோம்‌? *கோயாளிக்கு வைத்தியன்‌ வேண்டும்‌, 
என்ற இயேசுவின்‌ மொழிக்கேற்ப, வாடுபவனுக்கு 
வாட்டம்‌ தீர்க்க வழி காட்டுவது அன்றி வேறு 
வாழ்க்கை உண்டோ? இந்த ஆற்றுப்படைகள்‌ அத்‌ 
தகைய வழியைத்தான்‌ காட்டுகின்றன. அவ்வாறு 
வாழ வழி காட்டும்‌ . ஒரே காரணத்தாலேதான்‌, இக்‌ 
கவிதைகளும்‌ சிரஞ்சீவிகளாய்‌ வாழ்கின்றன. வாழட்‌ 
டும்‌. அவ்வழியினை நாமும்‌ காண்‌ போம்‌. 

மக்கள்‌ எப்படி வாழ வேண்டுமென்பதை ஈமக்கு 
விளக்க விரும்பினார்‌ ஈக்கீரர்‌. “கடவுளை வணங்கு 
கின்றோம்‌, ? என்பவரெல்லாம்‌ நல்லவரோ பெரிய 
வரோ ஆகமாட்டார்‌. கடவுளைப்‌ போற்றுதற்கு 
நல்ல உள்ளமும்‌ உரமும்‌ தேவை. தீதற்ற 
சினம்‌ நீங்கிய சிந்தையராய்‌, காமமும்‌ கொடுமை 
யும்‌ அற்ற தன்மையராய்‌ உள்ளவரே உண்மை 
யில்‌ கடவுளை வழிபடுதற்கு உரியவர்‌. கடவுள்‌ 
நெறியும்‌ அத்தகையதுதானே ! வெற்று ஆரவாரமும்‌ 
ஆடம்பரங்களும்‌ அன்பு கெறிக்கு அப்பாற்பட்‌ 
டவை. அவற்றை நீக்கி நல்ல உள்ளத்தால்‌ வழி 
படுபவரைக்‌ காட்டி, அவர்‌ மூலம்‌ உலகில்‌ மக்கள்‌ ஒரு 
வரை ஒருவர்‌ தழுவி வாழ வேண்டுமாயின்‌, இவ்வாறு 
இருக்க வேண்டும்‌ எனக்‌ குறிக்கின்றார்‌. பழநி மலையில்‌ 


பத்துப்பாட்டு 355 


முருகன்‌ முன்‌ கின்று .வழிபடும்‌ அடியவரை முன்னி 
னறுத்தி, அவர்வழி மக்கள்‌ உள்ளத்தையே காட்டுகின்‌ 
ரர்‌ புலவர்‌ நக்கீரர்‌. 


* இகலொடு 
செற்றம்‌ நீக்கிய மனத்தினர்‌; யாவதும்‌ 
கற்றோர்‌ அறியா அறிவினர்‌ ; கற்ரோர்க்குத்‌ 
தாம்வரம்‌ பாகிய தலைமையர்‌ ; காமமொடு 
கடுஞ்சினம்‌ கடிந்த காட்சியர்‌ ; இடும்பை 
யாவதும்‌ அறியா இயல்பினர்‌” (முரு. 431-136) 


என்று அவர்‌ ஈ௩ன்மக்கள்‌ நிலையினை எப்படி எடுத்துக்‌ 
காட்டுகின்றார்‌! இத்தகைய தூய உள்ளமுடையவர்‌ 
நாட்டில்‌ வாழின்‌, நாட்டு வாழ்க்கை என்றேனும்‌ 
நலிவுறுத்தப்படுமோ ! இன்னம்‌ ௩க்கீரர்‌ தமது திரு 
முருகாற்றுப்படையில்‌ காடும்‌, காவும்‌, ஆறும்‌, 
குளமும்‌, சதுக்கமும்‌, சந்தியும்‌ ஆகிய பல்வேறு இடக்‌ 
தோறும்‌ அவ்வக்காலங்களில்‌ கொண்டாடும்‌ விழாக்‌ 
களையும்‌ பிற சிறப்புக்களையும்‌ அம்மக்கள்‌ வாழ்க்கை 
யொடு பிணைத்துக்‌ காட்டுகின்றார்‌. முருகனைக்‌ கொண் 
டாடும்‌ வியன்‌ ௩கர்‌ நலமெலாம்‌ காணும்‌ போது அது 
பண்டைத்‌ தமிழ்‌ காட்டு வாழ்க்கையை நமக்கு நினை 
வூட்டுகின்றது. அத்துடன்‌ அவ்வந்நிலத்து இயற்கை 
வளங்களையும்‌ பிற பண்புகளையும்‌ மக்கள்‌ வாழ்வோடு 
பிணைத்தே சொல்லுகின்றார்‌. அவற்றின்‌ சிறப்புக்களை 
யெல்லாம்‌ நூல்‌ வழிக்‌ காணலாம்‌. 


நக்கீரரே நெடுகல்வாடையைப்‌ பாடும்‌ போது ஈம்‌ 
வாழ்க்கையே வேறு வகையில்‌ விளக்கமுறுகின்றது. 
வாடை-வாட்டும்‌ வாடை-நல்வாடையாகி, அது நீண்டு 
விடுகின்றது. இது அவர்‌ வாழ்வில்‌ உள்ளதை உள்ள 


354 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வாறு எப்படி. விளக்குகின்றார்‌ என்பதைக்‌ காட்டு 
கின்றது. வாட்டும்‌ வாடையை காம்‌ அறிவோம்‌. அது 
எப்படி மக்களுக்கும்‌, பறவை முதலிய பிறவற்றிற்‌ 
கும்‌ வருத்தம்‌ செய்கின்‌ றது என்பதைக்‌ காட்டுகின்ளுர்‌. 


“கைக்கொள்‌ கொள்ளியர்‌ கவுள்புடையூ௨ நடுங்க 
மாமேயல்‌ மறப்ப மந்தி கூரப்‌ 

பறவை படிவன வீழக்‌ கறவை 

கன்றுகோள்‌ ஒழியக்‌ கடிய வீசிக்‌ 

குன்றுகுளிர்ப்‌ பன்ன கூதிர்ப்‌ பானாள்‌ ” 


(கெடுநல்‌,8-12) 


என்று அந்த வாடையில்‌ நடுக்கும்‌ இரவுக்காலத்தை. 
அவர்‌ காட்டும்‌ வகை இன்றும்‌ மெய்யாகவன்றோ 
விளங்குகின்றது! இனி, அவ்வாடையில்‌ நாடும்‌ நக 
ரமும்‌ வாடும்‌ வகையெல்லாவற்றையும்‌ வாழ்வோடு 
பொருந்துமாறு காட்டி, பின்பு பாண்டிமாதேவியின்‌ 
அந்தப்புரத் துக்கு நம்மை அழைத்துச்‌ சென்று, நெடுஞ்‌ 
செழியன்‌ போர்மேற்செல்லத்‌ தனித்துப்‌ புலம்பும்‌ 
பாண்டிமாதேவியின்‌ பரிபவத்தையெல்லாம்‌ காட்டும்‌ 
காட்சி ஈம்மை நாம்‌ மறக்க வைக்கின்றது. வாழ்‌ 
வின்‌ உள்ளத்‌ துடிப்பை ஈக்கீரர்‌ உணர்ந்து காட்டு 
கின்றார்‌. ௩மக்கு உற்றார்‌ அருகிலில்லாத போது, அத்‌ 
தகைய உற்றார்‌ இருவர்‌ ௩ம்‌ எதிரில்‌ செல்வராயின்‌, 
கூடியிருக்கும்‌ அவரையும்‌ நம்மை விட்டுப்‌ பிரிந்த 
மற்றவரையும்‌ எண்ணி ஏங்குதல்‌ மரபு. இதற்கு 
இன்றைய மனிதனும்‌ விலக்கானவனல்லன்‌. இந்த 
வாழ்க்கையின்‌ உளப்பண்பைப்‌ பாண்டிமா தேவியின்‌ 
மமேலேற்றிக்‌ காட்டுகின்றார்‌ நக்கீரர்‌. 

கணவனைப்‌ பிரிந்து அந்தப்புரத்தே தனிமையில்‌ 
புலம்புறும்‌ அரசியின்‌ நிலா முற்றத்தே வான வீதியில்‌ 


பத்துப்பாட்டு ்‌ 355 





சந்திரன்‌ பவனி. வருவது தெரிகின்றது. அந்த காள்‌ 
உரோகிணி நாள்‌ போலும்‌ ! சந்திரன்‌ உரோகிணியைச்‌ 
சார்ந்து தழுவிச்‌ செல்கின்றான்‌, அகந்நீலகிற வான 
மஞ்சத்திலே. அதைக்‌ கண்ட அரசி தன்‌ கணவனை 
எண்ணுகிறாள்‌ ; தன்‌ தனிமையை நினைத்து மேலும்‌ 
ஏங்குகிறாள்‌. இதை நக்கீரர்‌, 


'விண்‌ஊர்பு திரிதரும்‌ வீங்குசெலல்‌ மண்டிலத்து 

முரண்மிகு சிறப்பிற்‌ செல்வனொடு நிலைஇய 

உரோகிணி நினைவனள்‌ கோக்கி நெடிதுயிரா 

மாயிதழ்‌ ஏந்திய மலிந்துவீழ்‌ அரிப்பனி 

செவ்விரல்‌ கடைக்கண்‌ சேர்த்திச்‌ சிலதெறியாப்‌ 

புலம்பொடு வதியும்‌ ஈலங்கிளர்‌ அரிவை ' 
(நெடுகல்‌.161-166) 


எனக்‌ காட்டுகின்றார்‌. இதில்‌ ஒரு ந௩ற்கருத்தையும்‌ 
பெய்கின்றார்‌ அவர்‌. உரோகிணியொடு திரியும்‌ சக்‌ 
திரனை வேறுவகையில்‌ காட்டாது, ஞாயிரோடு மாறு 
பட்ட திங்களஞ்செல்வன்‌ என்கின்றார்‌. சந்திரனுக்‌. 
குப்‌ பல பெயர்களும்‌ பல சிறப்புக்களும்‌ இருக்க, 
இந்த வகையில்‌ கூறுவானேன்‌ ? சந்திரன்‌ அவர்கள்‌ 
குல முதல்வன்‌. அக்குல முதல்வனோடு பொருந்திய 
செயல்கள்‌ ஒன்றில்‌ ஒன்றிய தலைவன்‌ மற்றொன்றில்‌ 
மாறுபட்டான்‌. சந்திரனுக்கு மாறுபட்டவன்‌ சூரியன்‌, 
சந்திர குலத்துக்கு மாறுபட்ட குடி, சோழர்‌ குடி, 
ஒரு வேளை பாண்டியன்‌ அது காலைச்‌ சோழர்மேற்படை 
யெடுத்திருக்கலாம்‌. மாறுபாட்டில்‌ இருவர்‌ செயலினும்‌ 
வேறுபாடு இல்லை. ஆனால்‌, சந்திரன்‌ அந்த மாறு 
பாட்டுக்கிடையிலும்‌ தன்‌ மனைவி உரோகிணியை 
விட்டுப்‌ பிரியவில்லை. ஆனால்‌, அச்சந்திர வமிசத்துத்‌. 
தோன்றிய நெடுஞ்செழியனோ, பகல்‌ இரவு வேறுபாடு 


356 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


காணாது, முரண்மிகு போர்க்களத்திருந்து, வாட்டும்‌ 
வாடையிலுங்கூடத்‌ தன்னை விட்டுப்‌ பிரிந்திருக்‌ 
கின்றான்‌. *இது முறையாகுமா ?? என கைகின்றாள்‌ 
அரசி. .இவ்வாறு வாடையில்‌ மணம்‌ புரிந்த தலைவர்‌ 
பிரியாதிருத்தல்‌ முறையென்ற வாழ்க்கை கெறியை 
முன்னிறுத்திக்‌ காட்டும்‌ கீரர்‌ நெறி போற்றத்தக்க 
தன்றோ? 


மற்றும்‌ புலவர்‌ இவ்வாடையில்‌ கணவர்‌ பிரிந்த 
மகளிர்‌ ஆடை அணிகளால்‌ தம்மைச்‌ சிறப்புச்‌ செய்து 
கொள்ளாது வாழும்‌ வாழ்வையும்‌ விளக்குகின்றுர்‌ ; 
பாசறையில்‌ இருக்கும்‌ மன்னன்‌ நிலையைக்‌ கூறி, 
வினைமேற்சென்றார்‌ தலைவி போன்று கைந்து வாடாது, 
கடமை மறவாது செயலாற்ற வேண்டுமெனவும்‌ குறிக்‌ 
கின்றார்‌. இவ்வாறு கடைச்சங்கப்‌ புலவருள்‌ தலைவ 
ராய ஈக்கீரர்‌ இரண்டு பாடல்களில்‌ கடவுள்‌ நெறியை 
யும்‌, கற்பு நெறியையும்‌, வீரர்‌ வாழ்வையும்‌, ஈ௩ன்மக்‌ 
கள்‌ செயல்களையும்‌, அவை வாழ்வோடு பின்னிய வகை 
யினையும்‌ காட்டி விளக்குவது அறிதற்பாலதாகும்‌. 


இனி நாம்‌ பிற நான்கு ஆற்றுப்படைகளையும்‌ 
காணல்‌ வேண்டும்‌. அவை அனைத்தும்‌ மேலே கண்ட 
படி பொருள்‌ பெற்றான்‌ ஒருவன்‌ பெருதானுக்குப்‌ 
பெறும்‌ வழி காட்டும்‌ வகையில்‌ அமைந்தனவே;: அவ்‌ 
வழி காட்டு முகத்தான்‌ அவ்வக்கவிஞர்‌ கன்னித்‌ தமிழ்‌ 
காட்டு. வாழ்க்கைக்கே வழி காட்டுகின்றனர்‌ ; தமிழ்‌ 
நாட்டு நிலப்பிரிவாகிய ஐவகை நிலங்களையும்‌ கூறி; 
அவ்வக்கிலத்து வாழும்‌ மக்களின்‌ வாழ்க்கை முறை 
களையும்‌ கூறுகின்றனர்‌ ; பரிசு பெற்ற புலவனது 
முன்னைய நிலையினையும்‌ பின்னைய நிலையினையும்‌ காட்டி 
அக்காலத்தில்‌ அரசரையும்‌ வள்ளல்களையும்‌ சார்ந்தார்‌ 


பத்துப்பாட்டு ட 357 


பெறும்‌ வரிசைகளைக்‌ காட்டுகின்றனர்‌. புலவர்தம்‌ 
“வாட்டும்‌ வறுமையில்‌ கற்பனை இல்லாது, வாழ்வில்‌ 
உள்ளதை உள்ளபடியே காட்டும்‌ திறன்‌ கண்டு மகிழத்‌. 
தக்கது. அதனுடன்‌ அவர்கள்‌ செல்லும்‌ வழியின்‌ 
சிறப்பையும்‌ கொடுமையையும்‌ கூறி, பின்னர்‌ வள்‌ 
ளல்‌ வழங்கும்‌ கொடை நலத்தின்‌ மூலம்‌, அக்காலத்து: 
மன்னரும்‌ செல்வரும்‌ பெற்றது கொண்டு சுற்றத்‌ 
தாரையும்‌ மற்றவரையும்‌ உண்பிக்கும்‌ வாழ்க்கை 
முறையினையும்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றனர்‌. ஒவ்‌ 
வொரு நாட்டிலும்‌ அரசர்தம்‌ வாழ்வைக்‌ காட்டுமுன்‌ 
ஐவகை நில மக்கள்‌ வாழ்வைக்‌ காட்டுவதனாலேயே 
இவை வாழ்விலக்கியமாய்‌ விளங்குகின்றன எனலாம்‌... 
சிலர்தம்‌ செல்வ வாழ்வை மட்டும்‌ காட்டாது, நாட்‌ 
டில்‌ சேர்ந்துள்ள வறுமை வாழ்வையும்‌ காட்டுவது: 
வாழ்விலக்கியமாகாதோ ! 


வறுமையால்‌ வாடும்‌ பொருகன்‌ வாழ்வினை அவன்‌ 
அணிந்திருந்த ஆடையை விளக்குமுகத்தான்‌, 


£ ஈரும்‌ பேனும்‌ இருந்திறை கூ.டி 
வேரொடு ஈனைந்து வேற்றிழை நுழைந்த 
துன்னற்‌ சிதாஅர்‌” (பொருகர்‌. 79-81). 


என்று கூறிப்‌ புலவர்‌ ஏழ்மை நிலையைக்‌ காட்டுகின்ருர்‌ .. 
சிறுபாணன்‌ வறுமை நிலையினை, 


* திறவாக்‌ கண்ண சாய்செவிக்‌ குருளை 
கறவாப்‌ பான்முலை கவர்தல்‌ கோனாது 
புனிற்றுகாய்‌ குரைக்கும்‌ புல்லென்‌ அட்டில்‌ 
காழ்சோர்‌ முதுசுவர்க்‌ கணச்சிதல்‌ அரித்த 
பூழி பூத்த புழற்கா ளாம்பி 
ஒல்குபசி உழந்த ஒடுங்குநுண்‌ மருங்குல்‌ 


358 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வளைக்கைக்‌ கிணைமகள்‌ வள்ளுகிர்க்‌ குறைத்த 
குப்பை வேளை உப்பிலி வெந்ததை 

மடவோர்‌ காட்சி நாணிக்‌ கடையடைத்து 

இரும்பே ரொக்கலொடு ஒருங்குடன்‌ மிசையும்‌ 
அழிபசி வருத்தம்‌ ” (சிறுபாண்‌.130-140) 


என்று, அவர்கள்‌ வீட்டு காயும்‌ தன்‌: குட்டிக்குப்பால்‌ 
கொடுக்க முடியாத வறுமை என்றும்‌, காளான்‌ 
பூத்த அடுப்பே அவர்கள்‌ அடுப்பென்றும்‌, மனையாட்டி 
குப்பையில்‌ விளைந்த வேளைக்கீரையைக்‌ கொய்து 
வந்து உப்பும்‌ இல்லாமல்‌ ஆக்கினள்‌ என்றும்‌, அதை 
உண்ணும்போது மற்றவர்‌ காணின்‌ ௩கைக்கிடனாகு 
மென்று நாணி மறைத்து உண்டார்கள்‌ என்றும்‌, 
ஆயினும்‌, அந்த வறுமையிலும்‌ * இரும்பேரொக்கலா 
கிய ? சுற்றத்தைத்‌ தழுவியே அக்கீரையையும்‌ உண்‌ 
டார்கள்‌ என்றும்‌ குறிக்கின்றார்‌. இவ்வாறு புலவர்‌ 
கள்‌ அக்காலத்தில்‌ கலைஞர்களிடம்‌ நிலைத்துள்ள 
வறுமை நிலையை வாழ்வோடு பொருத்திக்காட்டுகின்‌ 
றார்கள்‌. வறுமையிலும்‌ சுற்றம்‌ தழுவுதல்‌ வாழ்வின்‌ 
அடிப்படையன்ரோ ! வறுமையில்‌ தாம்‌ உண்ணும்‌ 
உப்புமற்ற சாதாரணக்‌ கஞ்சியை மற்றவர்‌ காணின்‌ 
எள்ளி ஈகைப்பர்‌ என்று காணுவது இன்றும்‌ ஈம்‌ 
வாழ்க்கையில்‌ காணும்‌ ஒன்றன்றோ ! இவ்வாழ்க்கை 
யின்‌ நுட்பங்களை விளக்கும்‌ புலவர்களைப்‌ போற்றல்‌ 
வேண்டுமன்றோ ! 


இனி வாடும்‌ இக்கலைஞர்‌ தம்‌ வழி காட்டுமுகத்‌ 
தான்‌ ஐவகை நிலத்தினையும்‌ அவற்றில்‌ வாழும்‌ 
மக்கள்‌ நிலைமையையும்‌ காண இயலும்‌. ஒன்றைக்‌ 
கண்டு மேலே செல்லலாம்‌. முல்லை நிலத்தில்‌ கோவ 
லர்‌ வாழ்வர்‌. அவர்களிடம்‌ இன்றும்‌ விருந்தாகச்‌ 


யத்துப்பாட்டு 359 


'செல்பவர்‌ தயிரும்‌ பாலும்‌ மோரும்‌ பெறுவர்‌ என்‌ 
பது ௩ம்‌ வாழ்விடைக்‌ காண்பதுதானே! அவர்‌ 
வாழ்க்கையை உருத்திரங்கண்ணனார்‌ பல அடிகளில்‌ 
பாராட்டுகிறார்‌. அவர்‌ வீட்டுக்கு விருந்தினர்‌ சென்றால்‌ 
தாம்‌ கடைக்குச்‌ சென்று விற்பதற்காக வைத்‌ 
துள்ள நெய்யைக்‌ கொடுத்து அதற்கு வேறு மாடு 
களை வாங்கும்‌ அந்த ஈல்ல குடிப்‌ பெண்டிர்‌, ₹ பசுக்‌ 
தினை மூரல்‌ பாலொடும்‌ உண்ணத்‌ * தருவர்‌. அதைக்‌ 
கடந்து குறிஞ்சி நிலத்துச்‌ சீரூர்‌ செல்லின்‌ ஆங்குள்‌ 
ளார்‌ 
௭ நெடுங்குரற்‌ பூளைப்‌ பூவின்‌ அன்ன 

குறுந்தாள்‌ வரகின்‌ குறள்‌ அவிழ்ச்‌ சொன்றிப்‌ 

புகர்‌ இணர்‌ வேங்கை வீகண்‌ டன்ன 

அவரை வான்்‌புழுக்கு அட்டிப்‌ பயில்வுற்று 

இன்சுவை மூரலை” (பெரும்‌. 192-196) 


உணவாகத்‌ தருவர்‌. பின்‌ மருத கிலத்தை நாடிச்‌ 
சென்றாலோ, அக்கிலத்தில்‌ உழவுத்‌ தொழில்‌ செய்து 
உலகை வாழ்விக்கும்‌ உத்தம வேளாண்குடியில்‌ 
தோன்றிய நல்லவர்கள்‌, பசியென்பதே இன்னதென்‌ 
பதை அறியாத நல்ல வீடுகளில்‌ வாழ்பவர்கள்‌ , 


1 வினைஞர்‌ தந்த வெண்ணல்‌ வல்சி 
மனைவாழ்‌ அளகின்‌ வாட்டொடும்‌ '? 
(பெரும்‌.255, 256) 


தருவார்கள்‌. அஃதாவது, தம்‌ கை வருந்தி வய 
லிடை உழைத்த பயனால்‌ பெற்ற ஈல்ல வெள்ளிய 
.அரிசிச்சோற்றுடன்‌ பெட்டைக்‌ கோழியின்‌ பொரிய 
லும்‌ வைத்துத்‌ தருவார்களாம்‌. பின்னர்‌ அவர்களைக்‌ 
கடந்து கொடுமுடி வலைஞர்தம்‌ குடியிடமாகிய நெய்‌ 
தல்‌ நிலத்தில்‌ சென்று சேரின்‌, அவர்கள்‌ கொழிய 


36 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


லாலாகிய கூழினை வாய்‌ விரிந்த தட்டிலே ஊற்றி 
ஆற்றி, புற்றின்‌ உட்கிடக்கும்‌ கல்ல முழைகளிலே 
அதை ஊற வைத்து, இரண்டு பகலும்‌ இரண்டு 
இரவும்‌ கழிந்து பார்த்து, பின்‌ எடுத்து வார்க்கும்‌ 
நல்ல கள்ளையும்‌, ௩ல்ல கறியாக்கிய மீனையும்‌. 
கொடுப்பார்களாம்‌. அதைக்‌ கடந்து வழி நெடுகச்‌ 
செல்லும்‌ போது இன்னம்‌ பலருடைய பழம்பதிகள்‌ 
எதிர்ப்படுகின்றன. அவற்றுள்‌ ஒன்று அந்தணர்‌ 
உறைபதி. அவ்வந்தணரோ, 


பறவைப்‌ பெயர்ப்படு வத்தம்‌ 
சேதா நறுமோர்‌ வெண்ணெயின்‌ மாதுளத்து 
உருப்புறு பசுங்காய்ப்‌ போழொடு கறிகலந்து 
கஞ்சக நறுமுறி அளை இப்‌ பைந்துணர்‌ 
நெடுமரக்‌ கொக்கின்‌ நறுவடி விதிர்த்த 
தகைமாண்‌ காடியின்‌ வகைபட' (பெரும்‌. 305-310 


தருவார்கள்‌. 


இவ்வாறு நானிலத்திலும்‌, அவற்றைச்‌ சார்ந்த 
இடங்களிலும்‌ வாழும்‌ மக்கள்‌ விருந்தோம்பும்‌ 
வாழ்க்கையை விளக்கும்‌ இவை வாழும்‌ கவிதைகள்‌ 
தாமே! ஒவ்வோர்‌ இடத்தையும்‌ குறிக்கும்‌ போது, 
அதில்‌ வாழும்‌ அவ்வவ்வகைப்பட்ட மக்களையும்‌, அவர்‌ 
கள்‌ பழக்க வழக்கங்களையும்‌, பண்பாட்டு கலன்‌ 
களையும்‌ நன்கு விளக்கிக்கொண்டே போகின்ருர்‌ 
ஆசிரியர்‌, 

இவ்வாறே மலைபடுகடாம்‌ என்னும்‌ கூத்தரா ற்றுப்‌ 
படையில்‌ வழி நெடுக வாழும்‌ மக்களினம்‌ வக்தார்க்கு. 
வரிசையறிக்து, வகைவகையாக உணவிடும்‌ தன்மை 
யையும்‌, அவர்களை விட்டு நீங்காதிருக்க விரும்‌ 


பத்துப்பாட்டு 365. 





பும்‌ ஈல்ல விழைவினையும்‌ பெருங்கெளசிகனார்‌ பல 
வாறு பாராட்டுகின்றார்‌. ஆறலைக்கும்‌ கொடுக்‌ 
தொழில்‌ புரியும்‌ வேடுவர்கூடத்‌ தம்‌ கொள்ளை 
யையும்‌ கொலையையும்‌ மறந்து, வீடு தேடி. வந்த 
விருந்தினரை உபசரிக்கும்‌ சிறப்பும்‌, அவ்விருக்தினர்‌ 
நெடுவழிச்‌ செல்லின்‌ துன்பம்‌ விளையும்‌ என்று 
தாமே வழி கூட்டிக்‌ கொடுங்காட்டு எல்லை கடக்‌ 
கும்‌ வரையில்‌ துணையாக அமையும்‌ காட்சியும்‌ 
அறிந்தறிந்து இன்புறத்தக்கன. இவ்வாறு எல்லா 
நிலத்திலும்‌ வாழ்கின்ற மக்கள்‌ வாழ்க்கை வகைகள்‌ 
அனைத்தும்‌ பின்னிச்‌ செல்லும்‌ காட்சியோடு, இக்‌ 
கவிதைகள்‌, அவற்றின்‌ மூலம்‌ மக்கள்‌ வாழ்க்கை- 
எக்நிலத்து எவ்வாறு அமையினும்‌--அக்கிலத்து அவ 
ரவர்‌ நிலைக்கேற்ப மற்றவருக்கு உதவுவதற்காகவே 
என்பதை நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றன, இத 
னினும்‌ வாழ்க்கையோடு இரரகல்‌ வளமார்‌ கவி 
தையும்‌ உண்டோ 1! 

இனி, இவ்வாற்றுப்படைகளுள்‌ இறுதியாகச்‌ 
செல்வர்‌ வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டு 
மென்று, அவ்வப்பாட்டுடைத்‌ தலைவரை முன்னி 
அுத்திக்‌ கவிஞர்கள்‌ காட்டுகின்றார்கள்‌. விருந்தினர்தம்‌ 
எளிமையான தோற்றத்தை முன்னர்க்‌ காட்டி, 
அவரை ஏற்கும்‌ அரசன்‌ வள்ளல்‌ ஆகியோர்‌ தோற்‌ 
றத்தைப்‌ பின்னர்க்‌ காட்டி, இரண்டிற்குமுள்ள வேறு 
பாட்டுக்கிடையில்‌ ஈம்மை நிற்க வைத்து, இத்துணை 
வேறுபாட்டுக்கிடையிலும்‌ கல்லறம்‌. ஆற்றும்‌ பண்‌. 
பட்ட உள்ளம்‌ வாய்ந்த செல்வர்‌, மக்கள்‌ வாழ்வில்‌ 
வேறுபாடு காணாராய்‌, புறத்தோற்றத்தால்‌ முகம்‌ 
கோணுராய்‌, எதிரேற்று, வந்தவர்‌ யாவராயினும்‌ 
- மகிழ்ந்து சிறப்புச்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை ஒவ்‌ 
23 


362 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





வொரு கவிதையும்‌ எடுத்துக்‌ காட்டுகிறது. அதனு 
டன்‌ ஏற்ற அவர்களைத்‌ தம்மைப்‌ போலவே செல்வ 
ரெனும்படியாக்கி, தேரும்‌, களிறும்‌, பிற நல்ல உணவு 
களும்‌ தந்து, பொன்னாடை போர்த்தி, பல நாள்‌ தம்‌ 
முடன்‌ அவர்கள்‌ வைத்திருப்பார்கள்‌ என்பதையும்‌ 
காட்டுகிறது. பின்பு அவர்கள்‌ செல்ல வேண்டும்‌ என்ற 
குறிப்பை உணர்த்தினும்‌ முதலில்‌ இணங்காராய்‌, 
பின்‌ வேறு வழி இன்றி இசைந்து, அவர்க்கு 
வேண்டுவன கொடுத்து, தேரேற்றிச்‌ (சென்று வருக!? 
என்று விடையும்‌ தந்து, நின்ற இடத்தோடு திரும்‌ 
பாது, அவருடன்‌ *காலின்‌ ஏழடி.? பின்‌ சென்று 
பிரியும்‌ பெருமிதமற்ற பெருஞ்செல்வ வாழ்வை இக்‌ 
கவிதைகள்‌ ௩ம்‌ கண்முன்‌ காட்டுகின்றன. ! இவை' 
காட்டும்‌ வாழ்க்கை நாட்டில்‌ இன்று எங்கே ? 


இவ்வாறு அரசரும்‌' வள்ளல்களும்‌ ஒரு சேர மற்ற 
வர்‌ வாழ்வே தம்‌ வாழ்வாக வாழ்ந்த காரணத்தினாலே 
தான்‌ போலும்‌ எத்தகைய வறுமையில்‌ புலவர்கள்‌ வாடி 
னாலும்‌ அவர்கள்‌ அது பற்றிக்‌ கவலையற்று இருந்தார்‌ 
கள்‌! இவ்வர்று ஐந்து ஆற்றுப்படைகளிலும்‌ காட்டு 
இயற்கைப்பொருள்களின்‌ அமைப்பையும்‌ கூறுபாட்‌ 
டையும்‌, அவற்றில்‌ வாழும்‌ மக்கள்‌ வாழ்க்கையையும்‌ 
அவர்தம்‌ விருந்தோம்பும்‌ பண்பாடு முதலியவற்றை 
யும்‌, செல்வர்‌ வறியரென்ற வேறுபாடிருக்தும்‌, அது 
தெரியாதவாறு செல்வர்‌ சேர்ந்தோரை ஆதரித்த 
சிறப்பும்‌, பிற பண்புகளும்‌ கலந்த அந்த காள்‌ 
வாழ்க்கை அப்படியே விளக்கப்படுகின்‌றதன்றோ 1! 


1, பொருசகர்‌. 155-177; பெருபாண்‌, 478-400 
மலைபடுகடாம்‌, 569-591 


பத்துப்பாட்டு 363 


இவை வாழ்வோடு பிணைக்த நல்ல கவிதைகள்ல்லவோ! 
இனிப்‌ பிற பாடல்களைக்‌ காண்போம்‌: 
நெடுகல்வாடையை ஓத்ததே முல்லைப்‌ பாட்டு, 
அங்கே வாடைக்‌ காலம்‌ இடம்‌ பெறுவது போன்று, 
இங்கு மாரிக்காலம்‌ இடம்‌ பெறுகின்றது. முல்லைக்கு 
மாலையும்‌ கார்‌ காலமுமே பொழுதுகள்‌. எனவே, அவை 
சிறந்த வகையில்‌ இப்பாடலில்‌ காட்டப்படுகின்‌ றன. 
தலைவனோ, போர்மேற்சென்றுவிட்டான்‌. தலைவியோ, 
வீட்டில்‌ அவன்‌ கூறிய நாள்‌ எண்ணி கலிகின்ளறாள்‌; 
“கார்‌ காலத்துக்கு முன்‌ வருவேன்‌,” என்று கூறிய 
தலைவன்‌ வரவில்லையே என ஏங்குகின்றாள்‌. எனினும்‌, 
அவன்‌ சொற்கடவான்‌ என்ற காரணத்தால்‌ ஆற்ற 
- நினைக்கின்றாள்‌. ஒரு நாள்‌ மாலைக்‌ காலம்‌ தொடங்கி, 
அடுத்த காள்‌ விடியும்‌ வரையிலுமுள்ள அந்தப்‌ 
பொழுதே கவிதை முழுவதும்‌ ஆட்சி செலுத்துகிறது. 
மாலையில்‌ முல்லை மலர, தூறல்‌ தொடங்க, அதைக்‌ 
கண்டு தலைவி மாழ்க, இயல்பாய்‌ அமைந்த அந்த 
நிலக்‌ கோவலர்‌ கன்றுகளை கோக்கித்‌ * தாயர்‌ இன்னே 
வருகுவர்‌, ? என்று கூறியதே விருச்சியாகக்‌ கொண்டு, 
செவிலியர்‌ தேற்றவும்‌ தேறாளாய்‌ மாலையைக்‌ கடந்து 
இரவில்‌ வாடுகின்றாள்‌ தலைவி, கெடுகல்வாடைத்‌ தலை 
வியின்‌ வருத்தம்‌ இங்கும்‌ பேசப்படுகின்‌ றது. அதைப்‌ 
போன்றே தலைவன்‌ போர்க்களத்து வினையின்‌ இறுதி 
நாளிலே நின்று, “காளை எப்படியும்‌ போர்‌ முடித்துத்‌ 
தலைவியைக்‌ காணவேண்டும்‌! ? என்ற கருத்தில்‌ இர 
வெல்லாம்‌ உறங்காது, ௬ழ வேண்டியவரோடு 
௯ழ்க்து, படுத்தும்‌ உறக்கம்‌ கொள்ளாது, ஒரு கை 
ஊன்றிய நிலையில்‌ அவன்‌ இருக்கப்‌ பொழுது விடி 
கின்றது. விடிந்த நிலை கண்ட தலைவி, தன்‌ செய 
லுக்கு நாணித்‌ தலைவன்‌ அன்றே எப்படியும்‌ வரு 


364 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


குவன்‌ என்று ஆற்றியிருக்கின்றாள்‌. இந்த ஓர்‌ இரவின்‌ 
நிகழ்ச்சியை வைத்து நப்பூதனார்‌ அழகிய கவிதையை 
யாத்துவிட்டார்‌. இதில்‌ மாலைக்‌ கால இயற்கையின்‌ 
சிறப்பும்‌, முல்லை நில மக்களின்‌ மாலை வாழ்வும்‌, 
தனித்தவர்‌ துனியும்‌, இரவின்‌ நிலையும்‌ விளக்கப்படு 
கின்றன. அவை போன்றே அக்காலப்‌ போர்க்களங்கள்‌ 
இராக்காலத்தில்‌ எப்படியிருக்கும்‌ என்று அரசனது 
போர்க்கள த்தைக்‌ காட்டுகின்றார்‌ புலவர்‌, அக்குளிரில்‌ 
சோர்ந்து நிற்பார்‌ நிற்க, வினையாற்றுபவர்‌ அவ்விர 
விடையும்‌ உறங்காது காவல்‌ வினையை ஆற்ற, சென்ற 
நாளையும்‌ வரும்‌ நாளையும்‌ எண்ணி எண்ணி மன்னரும்‌ 
தலைவர்‌ பிறரும்‌ ஆழ்ந்து சிந்திக்துப்‌ பின்‌, 
“ஒருகை பள்ளி யொற்றி ஒருகை 
முடியொடு கடகம்‌ சேர்த்து நெடிதுநினை ந்து” 

(மூல்லை. 75, 76) 
நிற்கும்‌ பாசறையின்‌ இரவிடைப்போர்‌ வாழ்க்கை சிறப்‌ 
பதை விளக்குகின்றது இப்பாடல்‌. இப்பத்திலே 
இதுவே மிகச்‌ சிறிய பாடல்‌ எனினும்‌, கானிலத்தில்‌ 
ஒரு நிலமாகிய முல்லை நில வாழ்க்கையையும்‌ போர்க்‌ 
களத்து இரவு வாழ்க்கையையும்‌ காட்டுவதோடு பிரிக்‌ 
தோர்‌ உள்ள அசைவுகளையும்‌ எண்ண அலைகளையும்‌ 
இது ஈன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றமையின்‌, இதுவும்‌ 
வாழ்விலக்கியங்களோடு வைத்து எண்ணப்பட்டது 
போலும்‌ ! மக்கள்‌ உள்ள நிகழ்ச்சியைத்‌ தெள்ளத்‌ 
தெளியக்‌ காட்டுபவன்‌ வாழும்‌ கவிஞன்‌ அல்லனோ ! 

இனி, அடுத்துள்ள குறிஞ்சிப்பாட்டு வாழ்க்கையை 
விளக்கும்‌ முறை தனிப்பட்டது. அதன்‌ ஆசிரியர்‌ 
கபிலர்‌, நாடறிந்த நல்ல புலவர்‌. அவர்தம்‌ பாடல்கள்‌ 
பலவற்றைப்‌ பின்னர்க்‌ காண இருக்கின்றோம்‌. ஆகவே, 
இங்கு இக௫்நூல்‌ பற்றிச்‌ சில அறிந்து மேலே செல்வோம்‌. 


யத்துப்பாட்டு 3 


இந்நூல்‌ தமிழ்‌ அறியா ஆரிய அரசன்‌ பிரகத்தனைத்‌ 
தமிழறியத்‌ தூண்டும்‌ வகையில்‌ அமைந்த பாட்டென்‌ 
பர்‌. அவர்‌ வழி அவன்‌ தமிழறிக்தானோ என்பதை 
நாமறியோம்‌. எனினும்‌, அவர்‌ இப்பாட்டின்‌ மூலம்‌ 
'அவனுக்குத்‌ தமிழில்‌ பற்று ஏற்படும்படி செய்திருப்‌ 
பார்‌ என்பது உண்மை.தமிழர்‌ வாழ்வின்‌ அடிப்படை 
யாயமைந்த களவுச்‌-சிறப்பாகீய“குறிஞ்சி ஒழுக்கத்தை 
நிலைக்களனாக அமைத்து இதைப்‌ பாடியுள்ளார்‌ அவர்‌. 
அவர்‌ குறிஞ்சிப்‌ புலவர்‌” என்றே போற்றப்படுகின்‌ருர்‌. 
அகப்பாட்டில்‌ வரும்‌ குறிஞ்சித்திணைப்‌ பாடல்கள்‌ 
பலவும்‌ அவர்‌ பாடல்களேயாம்‌. அவர்‌ பிற பாடல்‌ 
களைக்காட்டிலும்‌ குறிஞ்சிப்பாடலையே அதிகமாகப்‌ 
பாடியுள்ளார்‌. இப்பாடலில்‌ கபிலர்‌, குறிஞ்சி வாழ்க்‌ 
கையை அப்படியே எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. களவுப்‌ 
புணர்ச்சியினால்‌ தலைவியின்‌ உடலில்‌ மாறுபாடுகள்‌ 
தோன்ற, அவள்‌ நிலைமை ஆறியாச்‌ செவிலி வேலனை 
வினாதலும்‌, தோழி அக்கிலை விலக்கி, தலைவி களிறுதரு 
புணர்ச்சியால்‌ கணவனைத்‌ தேர்ந்த முறையினைக்‌ 
குறிப்பாகக்‌ கூறலும்‌ அறிந்து இன்புறத்‌ தக்கன. 
தமிழர்‌ வாழ்விலேயே இக்களவாகிய குறிஞ்சி ஒழுக்கக்‌ 
தான்‌ சிறந்ததாகப்‌ போற்றப்படுவது. குறிஞ்சி ஒழுக்‌ 
கந்தான்‌ பிற ஒழுக்கங்களுக்கு அடிப்படையாயமை 
வது. மற்றெவற்றினும்‌ உயர்ந்ததாய்‌, அனைத்துப்‌ 
பொருளையும்‌ அடக்கியதாய்‌, வானுயர்‌ தோற்றம்‌ 
கொண்டுள்ள குறிஞ்சி நில மலை ௩லத்துக்கொப்ப 
அதில்‌ நிகழும்‌ இக்களவு வாழ்க்கையும்‌ தமிழர்தம்‌ பிற 
வாழ்வுக்கெல்லாம்‌ சிகரமாய்ச்‌ சிறந்து விளங்குகின்றது. 
அக்களவு வாழ்வின்‌ ஒரு பகுதியாகிய *களிறு தரு 
புணர்ச்சி யே இங்குக்‌ கபிரலரால்‌ காட்டப்படுகின்‌ 
றது. 


366 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தனித்து விடப்பட்ட தோழியும்‌ தலைவியும்‌ தினைப்‌ 
புனங்‌ காத்துத்‌ திரிதருங்கால்‌ ஒரு களிறு அவரைத்‌ 
துரத்தி வர, அதை விரட்டி வெற்றி கண்ட வீரனைத்‌ 
தலைவி விரும்பிக்‌ கூடும்‌ நிலையே இது. இதன்‌ வழி 
அவள்‌ காதல்‌ வாழ்வு தொடங்குகின்றது. . அதை 
அறியாத அன்னையர்‌, தலைவி மாற்றத்திற்கு 
வேலன்‌ மூலம்‌ வெறியாடி மருந்து கநாடுகின்‌ 
றனர்‌. ஆனால்‌, தோழியோ, உண்மையை உரைத்‌ 
துத்‌ தலைவனுக்கு அவளைத்‌ தருமாறு வேண்டு 
கின்றாள்‌. தினைப்புனத்துக்கு அனுப்பியவர்‌ தாயராத 
லான்‌, தவறு அவர்பாலதென்றும்‌, வாய்மையும்‌ மரபும்‌, 
பிற பண்புகளுடன்‌ யானையை வெல்லும்‌ வீரமும்‌ 
உடைய தலைவனையே தலைவி தேர்ந்தெடுத்தால்‌ அதில்‌ 
தவறில்லை எனவும்‌, தலைவியின்‌ பக்கம்‌ தோழி நின்று 
பேசுவது, நூல்‌ வழி அறிந்து இன்புறற்பாலதாகும்‌ 
மேலும்‌, குறிஞ்சி நில இயற்கைப்‌ பாகுபாடுகளையும்‌ 
அக்கிலத்து வாழ்‌ மக்கள்‌ வழக்க ஒழுக்கங்களையும்‌ 
கபிலர்‌ காட்டும்‌ திறன்‌ சிறந்த ஒன்று. இதில்‌ காட்டும்‌ 
தலைவனது பெருந்தன்மை, தலைவி உள்ளம்‌ அறியா 
முன்‌ எட்டி நின்று, அறிந்த பின்‌ அணைத்து வந்து 
காட்டிய தண்ணளி முதலியன அறியத்‌ தக்கன. களவு 
மணத்தில்‌ பிரிய கேர்ந்த தலைவி கலங்க, 


* நேரிறை முன்கை பற்றி நுமர்தர 
நாடறி நன்மணம்‌ அயர்கம்‌ சின்னாள்‌ 
கலங்கல்‌ ஓம்புமின்‌ இலங்கிழையீர்‌ !? 

(குறிஞ்சி, 231-33) 
எனத்‌ தலைவன்‌ தேற்றிச்‌ செல்லும்‌ காட்சியும்‌ பிற 
மலர்ச்சோலைக்‌ காட்சிகளும்‌ இப்பாடலுக்கு ஏற்றந்‌ 
தந்து, தமிழர்‌ வாழ்வை நன்கு விளக்குகின்‌ றன. இப்‌ 


பத்துப்பாட்டு ்‌ 367 





புலவர்தம்‌ குறிஞ்சிப்‌ பண்பு கலந்த பல பாடல்களைப்‌ 
பின்னர்க்‌ காண இருக்கின்றோமாதலின்‌, இந்த அள 
வோடு இதை கிறுத்தி மேலே செல்வோம்‌. 
பத்துப்பாட்டில்‌ மேலேபார்த்தன போக இருக்கின்ற 
இரண்டும்‌ தமிழ்‌ நாட்டு ௩கர வாழ்க்கையை ஈமக்கு 
எடுத்துக்‌ காட்டுவன. மதுரைக்‌ காஞ்சி பாண்டியர்‌ தலை 
நகராகிய மதுரையின்‌ வாழ்வையும்‌, பட்டினப்பாலை 
மறைந்த தலைககராகிய காவிரிப்பூம்பட்டின த்தின்‌ வாழ்‌ 
வையும்‌ காட்டுகின்றன. இன்றும்‌ நாம்‌ வாழும்‌ நகர 
வாழ்க்கையில்‌ காணும்‌ பல பல முறைகளும்‌ வழிகளும்‌ 
துறைகளும்‌ அன்றும்‌ இருந்தன. இரண்டுள்‌ ஒன்று 
உள்‌ நாட்டுத்‌ தலை நகர்‌; மற்றொன்று, கடற்கரைப்‌ 
பட்டினம்‌. பட்டினப்பாலை? என்பது புகார்‌ நகரின்‌ 
பெருமையையும்‌ அதில்‌ வாழ்ந்த மக்கள்‌ நிலையையும்‌ 
விளக்குவது. அவ்விளக்கு முறைக்கு ஆசிரியர்‌ உருத்‌ 
திரங்கண்ணனார்‌ ஆய்ந்த பாத்திறத்தின்‌ இயல்பு 
அறியத்தக்கது. அகப்பொருள்‌ துறையில்‌, தலைவன்‌ 
தலைவியை விட்டுப்‌ பிரிய ஆற்றாத நிலையில்‌ அமைந்த 
பாடல்‌ இது. ₹ முட்டாச்‌ சிறப்பிற்‌ பட்டிமை பெறினும்‌” 
தான்‌ தன்‌ தலைவியை விட்டுப்‌ பிரியாத நிலையில்‌ 
தலைவன்‌ கூறுவதாக அமைகின்றது இப்பாடல்‌. 
தான்‌ செல்லும்‌ வினைவழி இத்தகைய பட்டினமே பெற்‌ 
ரலும்‌ தான்‌ தலைவியைப்‌ பிரிதல்‌ இயலாது என்று 
கூறி, அப்பட்டினம்‌ எத்தகையது என்பதை விளக்கும்‌ 
வகையிலேதான்‌ புகார்‌ விளக்கப்படுகின்‌ றது. தமிழர்‌ 
தம்‌ கடற்கரைப்பட்டின வாழ்க்கையை விளக்க இத 
னினும்‌ வேறு பாடல்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ காண்டல்‌ 
அரிது. 
புகார்‌ நகரம்‌ காவிரி கடலோடு கலக்குமிடத்து 
அமைந்துள்ளது. அது மருவூர்ப்பாக்கமெனவும்‌ பட்டி 


38 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





னப்பாக்சுமெனவும்‌ இரு பிரிவாய்‌ உள்ளது. சோணாட்‌ 
டின்‌ தலை நகர்‌ அது. அக்காட்டு மக்கள்‌ பகையறியா 
அமைதி வாழ்க்கையில்‌ வாழ்பவர்கள்‌. அக்ககரின்‌ 
பலப்பல பகுதிகளில்‌ பலப்பல வகையினரான மாந்தர்‌ 
வாழ்கின்றனர்‌. கடற்கரைப்‌ பட்டினமல்லவா அது! 
அங்குள்ள வாணிப வளன்‌ பலவாறு நன்கு விளக்கப்‌ 
படுகின்றது. இது வரையில்‌ பிற பாடல்களிலெல்‌ 
லாம்‌ நாட்டு வாழ்க்கையும்‌, காட்டு வாழ்க்கையும்‌ 
கண்டு வந்த நமக்கு, இக்நகர வாழ்வு ஒருபுது 
உணர்ச்சியை ஊட்டுகின்றது. தனித்து வாழும்‌ திணை 
கில, மக்களினும்‌ வேறுபட்டாராய்‌, வாணிகத்தின்‌ 
பொருட்டு வந்துள்ள பிற காட்டு மக்களோடு கலந்து 
வாழும்‌ தமிழ்‌ மக்களைக்‌ காண்கின்றோம்‌. நீரினின்று 
நிலத்தேற்றவும்‌, நிலத்தினின்று நீர்ப்பரப்பவும்‌ அளக்‌ 
தறியாப்‌ பல பண்டம்‌ ' அங்கு வியாபாரப்‌ பொருளாக 
வருவதைக்‌ காட்டுகின்றார்‌ புலவர்‌." 


இன்னும்‌ அக்ககரத்தே அரசர்‌ இருக்கையும்‌, 

அமைச்சர்‌ முதலியோர்‌ இருக்கையும்‌, வேளாளர்‌, 
வணிகர்‌, அந்தணர்‌ போன்றோர்‌ இருக்கையும்‌ ஈம்முன்‌ 
தெரிகின்றன. அறவழி வாழ்க்கை ௩டத்தும்‌ ௮ம்‌ 
மக்களின்‌ நல்வாழ்க்கை முறைகளும்‌ நூல்‌ முழுதும்‌ 
பேசப்படுகின்றன. மேம்பட்ட பண்பாட்டின்‌ வழி 
ஒழுகும்‌ அவர்தம்‌ வாழ்க்கை இத்தகையதென்பதைக்‌ 
காட்டும்‌ போது, 

* நெடுநுகத்துப்‌ பகல்போல 

நடுவுநின்‌ ற நன்னெஞ்சிஜோர்‌ 

வடுவஞ்சி வாய்மொழிந்து 

தமவும்‌ பிறவும்‌ ஒப்ப நாடிக்‌ 


1. பட்டின. 185-193. 


பத்துப்பாட்டு ' 369 





கொள்வதூஉம்‌ மிகைகொளாது 
கொடுப்பதூஉம்‌ குறைகொடாது 
பல்பண்டம்‌ பகர்ந்துவீசும்‌” (பட்டின. 206-211) 


என்று நல்லவர்‌ வாழும்‌ பதி அது என்பதை விளக்கு 
கின்றார்‌. பல காட்டு மக்கள்‌ கலந்துறைவதால்‌ அக்‌ 
நகரில்‌ பல மொழிகள்‌ பேசப்படுகின்றன. பல்வேறு 
பட்ட மக்கள்‌ வாழ்கின்றார்கள்‌. சுருக்கமாகச்‌ சொல்லக்‌ 
கருதினால்‌, இக்காலத்தில்‌ கூறப்படும்‌ மெட்ரோபா 
லிட்டன்‌ 1! என்ற பலர்‌ கூட்டுண்டு பயன்‌ பெறு ஈககர்‌ 
என அது விளங்கிற்று எனலாம்‌. வான்‌ பொய்ப்பினும்‌ 
தான்‌ பொய்யாக்‌ காவிரிக்கரையிலே, பல்வேறு நாட்டு 
மக்களும்‌ வாணிகத்தின்பொருட்டு வந்து கலந்திருக்க 
மருவூர்ப்பாக்கம்‌ பட்டினப்பாக்கம்‌ என்று இரு பகுதி 
களைக்‌. கொண்ட அக்காவிரிப்பூம்பட்டின வாழ்க்கை 
யைக்‌ காட்டி, இதுவே பண்டைத்‌ தமிழர்தம்‌ கடற்‌ 
கரைப்பட்டின வாழ்க்கை என்பதை நன்கு விளக்கியுள்‌ 
ளார்‌, உருத்திரங்கண்ணனார்‌ என்ற அந்தப்பெரும்புல 
வர்‌. துறைமுகத்தே பண்டங்களை இறக்கிஏற்றும்போ து 
தொழிலாற்றும்‌ சுங்கச்‌ சாவடிகளில்‌, பண்டங்களின்‌ 
மேல்‌ *புலி்‌ இலச்சினை இடும்‌ வழக்கம்‌, இன்றைய 
சுங்கச்‌ சாவடியை * ஈ௩மக்கு கநினைப்பூட்டுகின்ற 
தன்றோ ! இலங்கு நீர்‌ வரைப்பில்‌ கலங்கரை விளக்கம்‌ த 
கப்பல்களைக்‌ கரைக்கு வருமாறு அழைக்கும்‌ இன்றைய 
விளக்குக்களை நம்முன்‌ கொண்டு வந்து நிறுத்து 
கின்றன. இன்னம்‌ எத்தனையோ வகையில்‌ அப்பட்‌ 
னம்‌ பேசப்படுகின்றது. 


1, நரீன்‌ா0ற01418ம) மே, 2. மே(010 17௦086. 
3. மர்ஹும்‌ 00156 


370 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


உருத்திரங்கண்ணனார்‌, சோழன்‌ கரிகாலனைப்‌ பாட 
வந்தவர்‌, பாட்டின்‌ இறுதியிலே அவனையும்‌ பாடுகிறார்‌ 
எனினும்‌, கவிதை முழுதும்‌ அவனைப்‌ பற்றியே அமைந்‌. 
திருப்பின்‌; அது என்றோ மறைந்துவிட்டிருக்கும்‌. 
ஆனால்‌, அவனை முன்னிறுத்தி அவன்‌ தலை நகரின்‌ நலன்‌ 
கூறுவதன்‌ வழி, தமிழ்‌ காட்டுக்‌ கடற்கரைப்பட்டின த்‌ 
தின்‌ வாழ்க்கை நிலையையே ஒன்றுகத்‌ திரட்டிக்‌ காட்டு 
வதாலன்றோ அவர்‌ கவிதை இன்றும்‌ வாழ்கின்றது ₹ 
ஆகவே, மன்னரைப்‌ பாடினும்‌, அவர்‌ மக்கள்‌ வாழ்க்‌ 
கையைப்‌ பாடிய புலவரே ஆவர்‌ ; எனவே, என்றும்‌ 
வாழ்பவராவர்‌. 


இறுதியாக மதுரைக்‌ காஞ்சியைக்‌ கண்டு இப்‌ 
பகுதியை முடிப்போம்‌. *காஞ்சி' என்ற சொல்லுக்கு 
* நிலையாமை? என்னும்‌ பொருள்‌ உள்ளதை மேலே புறம்‌ 
பற்றி ஆயும்‌ போதே கண்டோம்‌. இங்கு, ₹*மதுரைக்கு 
நிலையாமை வந்துற்றதா!? என்ற ஐயம்‌ எழலாம்‌, 
ஆனால்‌, உண்மை அதுவன்று. மதுரை இன்றும்‌ 
நிலைத்தே வாழ்கின்றது. கரிகாலனை முன்னிறுத்திப்‌ 
புகார்‌ வாழ்வைக்‌ காட்டினது போன்றே, இங்கும்‌ 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியனை முன்னிறுத்தியும்‌ஃ 
அவனுக்கு நிலையாமை உணர்த்தும்‌ நெறியை முன்னி 
அுத்தியும்‌ மதுரை வாழ்வை விளக்குகின்றார்‌ மாங்குடி 
மருதனார்‌. மாங்குடி மருதனார்‌ புலவர்‌ வரிசையில்‌ முன்‌ 
னிறுத்திப்‌ போற்றப்பட்டவர்‌; 


“மாங்குடி மருதன்‌ தலைவ கப்‌ 
புலவர்‌ பாடாது வரைகஎன்‌ நிலவரை ? 


என்று பாண்டியன்‌ கெடுஞ்செழியனாலேயே பாராட்டப்‌ 
பெற்றவர்‌. அவர்தம்‌ பாடலே இம்மதுரைக்‌ காஞ்சி. 


பத்துப்பாட்டு 37% 
இப்பாட.ற்றொதியிலே இதுவே மிக நீளமான பாட்டு; 
7982 அடிகளைக்‌ கொண்டது. இதில்‌ ஆசிரியர்‌, 
நெடுஞ்செழியனது கிறப்பையும்‌ வெற்றிகளையும்‌ 
கூறி, அவனது மதுரைமாககரின்‌ நலத்தையெல்லாம்‌ 
விளக்கி, அவன்‌ முன்னோர்‌ வாழ்ந்ததையும்‌ கழிந்து 
ஒழிந்ததையும்‌ காட்டி, நில்லா உலகத்து நிலைமையை 
விளக்கி, மேல்‌ அவன்‌ செய்யவேண்டுவதைச்‌ சொல்லு 
கின்றார்‌. * உலகம்‌ பொய்‌; அனைத்தும்‌ பொய்‌ ; ஆகவே, 
அனை த்தையும்‌ விட்டு நீங்கு, ? என்ற பொய்த்‌ துறவைத்‌. 
தமிழர்‌ கற்பிக்கவில்லை என்பதை மேலே கண்டோம்‌. 
அதே நிலைதான்‌ இங்கேயும்‌. நெடுஞ்செழியன்‌ முன்‌ 
னோரது வீரம்‌, கொடை, சிறப்பு, வாழ்க்கை வளன்‌ 
அனைத்தையும்‌ கூறி, 6 அவ்வாறு வாழ்ந்தவர்‌ திரை 
யிடு மணலினும்‌ பலரே காண்‌,” என விளக்கி, அதனால்‌, 
*நீ அனைத்தையும்‌ விட்டுத்‌ துறவை மேற்கொள்வா 
யாக,” என மாங்குடி. மருதனார்‌ வற்புறுத்தவில்லை. 
அதற்கு மாறாக, இவ்வாறு * நில்லா உலகில்‌ நிலை 
பெறுமளவும்‌, பெற்றது கொண்டு சுற்றம்‌ அருத்தி, 
உற்றார்‌ உறவினரோடு பொருந்தி, விருப்புறு மனைவி 
யோடு காதல்‌ வாழ்வில்‌ திளைத்து வாழ்க!” எனவே மருத. 
னார்‌ வலியுறுத்துகின்றார்‌. இளமை தொடங்கிப்‌ 
போர்த்தொழிலையே கொண்டு வாழ்ந்த பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியனை, அவ்வாறு போர்மேற்செல்வதைத்‌ 
தடுத்து நிறுத்தி, நில்லாத வாழ்வியல்பு காட்டி, வாழும்‌ 
சில நாளில்‌ காதல்‌ வாழ்வில்‌ திளைக்க வேண்டும்‌ 
என்றுதான்‌ தம்‌ காஞ்சியை முடிக்கின்றார்‌. அவர்‌ 
வாக்கையே காட்டிவிடுகின்றேன்‌ : 


* பணை கெழு பெருந்திறல்‌ பல்வேல்‌ மன்னர்‌ 
கரைபொருது இரங்கும்‌ களையிரு முந்நீர்த்‌ 


372 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


திரையிடு மணாவினும்‌ பலரே : உரைசெல 
ம்தலை உலகம்‌ ஆண்டுகழித்‌ தேரே..." 
(மதுரை. 234-237 


என்று நிலையாமையைக்‌ கூறி, பின்னர்ப்‌ பல்வேறு 
பொருள்களில்‌ மன்னன்‌ கருத்தை ஈர்த்‌ தக்கொண்டே 
சென்று, பின்னர்‌ அவன்‌ *பூத்த ௬ற்றமொடு பொலிந்து 
இனிது வீளங்கி மன்னரும்‌ பிறரும்‌ வாய்மொழி கேட்‌ ௧, 
புலவரும்‌ பிறரும்‌ புசழ்ந்து சூழ்ந்திருக்க வேண்டும்‌, * 
என்கிருர்‌. இறுதியாக, 

*இலங்கிழை மகளிர்‌ பெரலன்.கலத்து ஏந்திய 

மணங்கமழ்‌ தேறல்‌ மடுப்ப நாஞம்‌ 

மகிழ்ந்தினிது உறைமதி பெரும ! 

வரைந்துகீ பெற்ற ஈல்‌ஊ ழியையே.” (779782) 
என்று அவன்‌ பெற்ற அந்த வாழ்காரில்‌ காதல்‌ 
மகளிர்‌ தேறல்‌ கொடுப்ப உண்டு, அவரோடு கலந்து 
வாழ்தலே அவன்‌ வாழ்க்கைப்பேறு என்று முடிக்கின்‌ 
றார்‌. எனவே, இக்காஞ்சியானது துறவை வற்புறுத்‌ 
தாது, நில்லாகு உலகியல்பால்‌ நிலைத்து கிற்கும்‌ 
வரையில்‌ அறமாற்றிப்‌ புகழ்‌ கொண்டு, மறம்‌ கடிக்து, 
மனை வாழ்வில்‌ ஈடுபட வேண்டும்‌ என்பதை வற்புறுத்‌ 
தித்‌ தமிழர்தம்‌ அடிப்படையான வாழ்க்கை நெறி 
இதுவே என்பதை எடுத்துக்காட்டுகிற து. 

இம்மதுரைக்காஞ்சியில்‌ ஆசிரியர்‌ ஐவகைப்பட்ட 

நிலங்களில்‌ வாழும்‌ மக்கள்‌ வாழ்க்கையைத்‌ தனித்‌ 
குனியே காட்டி. விளக்குகின்ளுர்‌ ; தலையாலங்கானத்‌ 
துச்‌ செரு வென்ற பாண்டியன்‌ நெடுஞ்செழியன து 
திநத்தையெல்லாம்‌ காட்டுகின்றார்‌. காம்‌ மேற்கண்ட 
படி. இந்நூல்‌ அவனை மட்டும்‌ பாடியிருப்பதாயின்‌, 
அவனோடே மாய்ந்திருக்கும்‌. அவனை முன்னிறுத்தி, 


பத்துப்பாட்டு 375 


அவன்‌ நாட்டு ஐவகை நிலமக்கள்‌ வாழ்வினையும்‌ 
அவன்‌ தலை நகராகிய மதுரைமாரஈகரின்‌ மக்கள்‌ வாழ்‌ 
வினையும்‌ ஈம்முன்‌ கொண்டு வந்து வைப்பதாலேயே,. 
அதுவும்‌ வாழ்கின்றது. வையைக்கரையில்‌ அம்மதுரை 
மா௩கரின்‌ * விரிந்த சிறப்பையெல்லாம்‌ இன்றும்‌ 
காண்கின்றோம்‌. இதனினும்‌ ஏற்றம்‌ பெற்ற காவல்‌ 
மாநகராக, இராப்பகல்‌ என்ற  வேறுபாடற்று விழாச்‌ 
சிறந்த ஈகராக, வாணிக வளனும்‌ பிற ௩லன்களும்‌ 
பெற்ற பெருககராக அது இரண்டாயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்னும்‌ விளங்கியது என்பதைக்‌ காணத்‌ தமி 
ழர்‌ உள்ளம்‌ மகிழாதிருக்குமோ ! மதுரை ௩கரம்‌ பகற்‌ 
காலத்தும்‌ இராக்காலத்தும்‌ யாமந்தொறும்‌ எவ்வெவ்‌: 
வாறு இருந்தது என்பதை அறிதல்‌ கலம்‌ பயப்பதாகும்‌. 
மதுரை மாநகரின்‌ ஒரு காள்‌ வாழ்க்கையை ஈம்முன்‌ 
கொண்டு வந்து கிறுத்தி, அன்றைய தமிழ்‌ மக்களின்‌: 
நகர வாழ்வு இத்தகைய து என்பதை மாங்குடி மருதனார்‌ 
காட்டுகின்ளுர்‌. தெருத்தொறும்‌ செல்லும்‌ தேரும்‌, குதி 
ரையும்‌, யானையும்‌, பி றவும்‌ அவர்தம்‌ செல்வ வாழ்க்‌ 
கையை நமக்குக்‌ காட்டுகின்‌ றன. ௩கர மக்கள்‌ ஆற்றும்‌ 
பல்வேறு வினைகளைப்‌ பற்றிய பட்டி யலையே நம்முன்‌ 
வைக்கின்றார்‌ கவிஞர்‌. நகரில்‌ ஆடவரும்‌ பெண்டிரும்‌ 
அணி அணியாகப்‌ பணியாற்றியும்‌, பொழுது போக்‌ 
கியும்‌ தத்தம்‌ வழியே வாழ்ந்து வருவது ஈம்‌ கண்முன்‌ 
தெரிகின்றது. திருக்கோயில்களின்‌ சிறப்பும்‌ அவற்றுள்‌ 
மக்கள்‌ வழிபாடாற்றும்‌ முறையும்‌ விளக்கப்படுகின்‌ 
றன. காலை மாலையில்‌ கடனாற்றும்‌ அந்தணர்‌, அற 
வோர்தம்‌ செயல்கள்‌ விளக்கப்‌ பெறுகின்றன. இராக்‌ 
காலத்தில்‌, பேயும்‌ உறங்கும்‌ பேரிருள்‌ யாமத்தும்‌ ஊர்‌ 
காப்பாளர்‌ உறங்காராய்க்‌ கண்‌ இமையாராய்க்‌ காவல்‌ 
புரியும்‌ செயலும்‌ ஈம்முன்‌ தெரிகின்‌ றது. விடியல்‌ வேளை 


374 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பில்‌ இயல்பாக நிகழும்‌ இயற்கை நிகழ்ச்சியும்‌, மக்கள்‌ 
'செயலும்‌ காட்டப்படுகின்றன. இவ்வாறு மதுரை மாக 
ரின்‌ வாழ்க்கை அத்தனையுமே காட்டப்படுதலால்‌ இது 
ஒரு வாழ்விலக்கியமேயாய்‌ அமைகின்‌ றதன்றோ ! 


வ்வாறு மதுரைக்‌ காஞ்சி அன்றைய தமிழ்‌ காட்‌ 
டிலும்‌, தலை நகரங்களிலும்‌ வாழ்ந்த மக்களது இடை 
யரா இன்ப வாழ்வையும்‌, துன்பியல்‌ நிலையுள்ளதேல்‌ 
அதையும்‌ காட்டி, அவற்றின்‌ வழி அன்றைய தழிழர்‌ 
தம்‌ வாழ்க்கை முறையை ஈம்‌ முன்‌ காட்டுகின்றது, 
எனவே, இப்பத்துப்பாட்டுத்‌ தொகுதி அக்கால 
வாழ்க்கை முறைகளைக்‌ காட்டும்‌ ஒரு கவிதைத்‌ 
தொகுதி நூல்‌ என்பது தேற்றம்‌. 
இதுகாறும்‌ கண்டவற்றால்‌, சங்க காலத்தே 
தோன்றிய நூல்களுள்‌ ₹பத்துப்பாட்டு” என்னும்‌ 
தொகுதி முதலில்‌ வைத்து எண்ணத்தக்கதென்றும்‌, 
அதில்‌ அமைந்த பத்தும்‌ இவை என்றும்‌, அவை அக 
மும்‌ புறமும்‌ பொருந்த எவ்வாறு பாடப்படுகின்‌ றன 
(வென்றும்‌, அரசரைப்‌ பாடிய அந்த நூல்கள்‌ மக்கள்‌ 
வாழ்வைப்‌ பின்னணியாக்கிக்‌ கொண்டே ஆக்கப்பெற்‌ 
றனவென்றும்‌, தமிழர்தம்‌ நாட்டு வாழ்க்கை, ௩கர 
வாழ்க்கை என்ற இரண்டையும்‌, ஐந்திணை நிலவகை 
யில்‌ அவர்கள்‌ வாழ்ந்த வாழ்க்கை முறைகளையும்‌ எவ்‌ 
'வெவ்வாறு எடுத்துக்‌ காட்டுகின்‌ றன என்றும்‌, அவற்‌ 
றைக்‌ காட்டுவதன்‌ மூலம்‌ இக்கவிதைகள்‌ வாழ்வொடு 
பின்னிப்‌ பிணைந்து எக்காலத்தும்‌ வாழும்‌ கவிதை 
களாக நிலை பெற்று உள்ளன என்றும்‌ கண்டோம்‌. 
இனி, ' எட்டுத்தொகை ? நூல்களைக்‌ காண்போம்‌. 


59. எட்டுந்நொகை 





தமிழ்‌ இலக்கியத்திலேயே--தமிழ்க்‌ கவிதை உலகி 
(லேயே--இந்தத்‌ தொகுதிதான்‌ மிகச்‌ சிறந்ததாகப்‌ 
போற்றப்படுகின்றது. இத்தொகுதியைக்‌ கொண்டு 
தான்‌ வரலாற்று ஆசிரியர்கள்‌ தமிழ்‌ காட்டுப்‌ பண்‌ 
டைய வரலாற்றை ஆராய்கின்றார்கள்‌. தமிழ்‌ காட்டில்‌ 
வாழும்‌ உணர்வுடையாரும்‌ இத்தொகுதி கொண்டே 
தான்‌ * தமிழர்‌ பண்பாடு, கலாசாரம்‌ *? என்றெல்லாம்‌ 
பசிப்‌ பெருமை கொள்ளுகின்றனர்‌. இத்தொகுதியில்‌ 
உள்ள எட்டுத்தொகை நூல்களைப்பற்றிய ஆராய்ச்சி 
நூல்களும்‌, உரை ௩டைகளும்‌, விளக்கங்களும்‌ வெளி 
வக்‌ துகொண்டேயிருக்கின்‌ றன. இன்னம்‌ பலப்பல புது 
நூல்களும்‌ வர வழியிருக்கின்றது. இத்தொகை நூல்‌ 
களுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு பேரிலக்கியமாய்‌ 
விளங்குகின்றது. இவற்றில்‌ அகம்‌ புறம்‌ என்ற இரு 
4பொருளுமே பேசப்படுகின்றன. புறநானூறு, பதிற்றுப்‌ 


376 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பத்து ஆகிய இரண்டும்‌ புறப்பொருள்பற்றிப்‌ பாடுவன. 
இவை இரண்டுமே ஓர்‌ அரசனையோ, குறுநில மன்ன 
னையோ, வள்ளலையோ, வீரனையோ பதறிப்‌ பாடம்‌ 
பட்டவை. தனிப்பட்ட ஒருவனைப்‌ பற்றிய பாடலாய்‌ 
இருப்பினும்‌, அப்பாடலுள்‌ தமிழ்‌ நாட்டு அன்றைய 
மக்கள்‌ நிலை, பழக்க வழக்கம்‌ ஆகியவற்றைக்‌ காண 
வகை இருக்கின்றது. வாழ்வாங்கு வாழும்‌ அறகெறி 
யும்‌ பிறவும்‌ பேசப்படுகின்றன. இவ்விரண்டைத்‌ 
தவிர்த்த மற்றைய ஆறு தொகை நூல்களும்‌ அகப்‌ 
பொருள்‌ பற்றியனவே. * ௮கம்‌ என்ற சொல்லே உள்‌ 
ளத்தைக்‌ குறிப்பதன்றோ ! வாழ்க்கையில்‌ கூடி வாழும்‌ 
தலைவன்‌ தலைவியரை முன்னிறுத்தி, தமிழ்‌ நாட்டு 
வாழ்க்கை நுணுக்கங்கள்‌ அத்தனையும்‌ இவற்றுள்‌ 
காட்டப்படுகின்‌றன. இவற்றைப்‌ பாடிய புலவர்‌ பல்‌ 
லோர்‌. இவற்றால்‌ பாராட்டப்பெறுவோரும்‌ பல்லோர்‌. 
அனைத்தும்‌ 'அன்றைய தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ பண்‌ 
பாட்டை விளக்குகின்‌ றன. அகப்பாடல்களுள்‌ பெரும்‌ 
பாலன; தனி மனிதரைக்‌ குறித்துப்‌ பாடப்பட்டன 
அல்ல. அவை அக ஒழுக்கம்‌ பற்றிய விளக்கங்க 
ளாகவே அமைக்துள்ளவை. ஐந்திணை ஒழுக்க வகை. 
கள்‌ தனித்தனியே விளக்கமாகப்‌ பேசப்படுகின்றன. 
புலவர்‌ சிலர்‌, தம்‌ பெயரையும்‌ விரும்பாராய்‌, ௩ஈல்ல 
கவிதைகளை ஆக்கியிருக்கின்றனர்‌. அவர்தம்‌ கவிதை. 
யில்‌ அமைந்த அழகிய பொருள்‌ பொதிந்த தொடரைக்‌ 
குறித்தே அவர்‌ வழங்கப்‌ பெறுகின்றனர்‌. சில பாடல்‌ 
கள்‌ முற்றும்‌ கிட்டவில்லை, சில பாடல்கள்‌ இடை 
யிடையே சிதைந்துள்ளன. ஒவ்வொரு தொகுதியிலும்‌ 
நானூறு, ஐந்நூறு என்ற எண்ணிக்கையில்‌ பாடல்கள்‌ 
உள்ளன. பரிபாடலில்‌ மட்டும்‌ இருபத்திரண்டு பாடல்‌ 
களே உள்ளன. பதிற்றுப்பத்தில்‌ முதலும்‌ ஈறும்‌ அழிய, 


எட்டுத்தொகை 377 





எஞ்சியவற்றுள்‌ எண்பது பாடல்கள்‌ உள்ளன. கலித்‌ 
தொகை நூற்று ஐம்பது பாடல்‌ கொண்டது. ஐங்குறு 
நூற்றில்‌ ஐந்நூறு பாடல்கள்‌ : உள்ளன. மற்றைய 
நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 
நான்கு நூல்களும்‌ தனித்தனி கானூறு பாடல்களைக்‌ 
கொண்டுள்ளன. இத்தகைய அரிய தொகுப்பு நூல்கள்‌ 
யாரால்‌ தொகுக்கப்பட்டன என்று கூற முடியாது. 
பெருந்தேவனார்‌ இவ்வாறு பொருள்‌ பற்றியும்‌ அடி 
பற்றியும்‌ பிற வகை பற்றியும்‌ பாடல்களைப்‌ பகுத்துப்‌ 
பெயரிட்டு அவ்வவற்றிற்குக்‌ கடவுள்‌ வாழ்த்தும்‌ 
எழுதி, நூல்களை அமைத்தார்‌ என்பர்‌. சிலர்‌ இதனை 
மறுப்பர்‌. எப்படியாயினும்‌, அனைத்தினும்‌ ஆழ்ந்த 
அஜிவும்‌ பற்றும்‌ கொண்ட ஒருவரே இவற்றைத்‌ 
தொகுத்திருக்க வேண்டும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இக்‌ நூல்களுள்‌ ஒவ்வொன்றையும்‌ தனித்தனியாக 
எடுத்துக்கொண்டோ, திணை வகைப்‌ பாகுபாடு 
செய்தோ, வேறு வகையாகப்‌ பிரித்தோ, இவை வாழ்‌ 
வோடு தொடர்பு கொண்டதைக்‌ காட்டிக்கொண்டே 
செல்லின்‌, அது எல்லையற்றதாக அமையும்‌. மேலும்‌, 
இத்தொகுதி வழி ஆராய்ந்து புலவர்‌ பற்பலர்‌ இவை 
வாழ்வோடு பொருந்தியவற்றையெலலாம்‌ காட்டி, எத்‌ 
தனையோ நூல்களை இயற்றிபுள்ளனர்‌. ஆகவே, நாம்‌ 
இங்கு அதிகமாக அவற்றைக்‌ காணாது, ஒரு சிலவற்‌ 
றில்‌ வாழ்க்கை பொதிந்துள்ளதைப்‌ பார்த்து, மேலே 
செல்லலாம்‌. முதலில்‌ அகப்பொருள்‌ பற்றிய நூல்‌ 
களைத்‌ தொகுத்துக்‌ காண்போம்‌ : 

தமிழர்‌ வாழ்க்கை கனவில்‌ தொடங்குகின்றது. 
தனி இடத்தே தலைவனும்‌ தலைவியும்‌ காண்கின்றனர்‌; 
கூடுகின்றனர்‌; மகிழ்கின்‌ றனர்‌. இம்மகிழ்ச்சியை விள க்‌ 

24 


378 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கும்‌ பாடல்கள்‌ பலப்பல. தலைவன்‌ பகலிலும்‌ இரவிலும்‌ 
வந்து தலைவியைக்‌ கூடிச்செல்வதும்‌ பிறவும்‌ விளக்கும்‌ 
பாடல்களே குறிஞ்சிப்‌ பகுதியில்‌ மிக்குள்ளன. அக்‌. 
காலத்தில்‌ தலைவியின்‌ நிலைகண்டு பெற்றாரும்‌ பிறரும்‌ 
அவளுக்கு மணம்‌ பேச கினைக்கின்றனர்‌. ஆனால்‌, 

அவளோ, கற்புடைச்‌ செல்வியா தலின்‌, அங்கு வீட்டில்‌ 
இருப்பதைக்காட்டிலும்‌ கணவனோடு உடன்போக்கில்‌ 
செல்ல ஒருப்பட்டு எழுகின்றாள்‌. செல்லும்‌ வழியிலே 
கொடிய சுரம்‌ உள்ளது. அதைக்‌ கடத்தல்‌ எளிதன்று: 
எனினும்‌, காதல்‌ வழிக்‌ கட்டுண்ட இருவருக்கும்‌ அக்‌ 
கொடிய சுரமும்‌ தண்ணென்ளுகின்றது. தலைவன்‌ 
வாயிலாக; வெவ்விய பாலை தலைவியின்‌ நினைவில்‌ தண்‌ 
ணென்‌ றிருகந்ததென்பதனை, 


* நெடுங்கழை முளிய வேனில்‌ நீடிக்‌ 
கடுங்கதிர்‌ ஞாயிறு கல்பகத்‌ தெறுதலின்‌ 
வெய்ய வாயின முன்னே ; இனியே, 
ஒண்ணுதல்‌ அரிவையை உள்ளுதொறும்‌ 
தண்ணிய வாயின சுரத்திடை யாறே." 
(ஐங்குறுநூறு, 322) 


என்று விளக்குகின்றார்‌ புலவர்‌. முன்னெல்லாம்‌ வெய்ய 
வாயிருந்த அந்தச்‌ சுரங்கள்‌ அவன்‌ காதலால்‌ கட்‌ 
டுண்டு காதலியைக்‌ காணச்செல்லும்‌ போது, அவளை 
நினைத்துக்கொண்டே செல்லுதலான்‌, தண்ணென்‌ 
றிருக்ததென்கின்றான்‌. இந்த நிலையிலேதான்‌ தலைவியும்‌ 
உடன்‌ போக்கில்‌ வரும்‌ எந்த இடரையும்‌ காதலன்‌ 
கவானில்‌ துஞ்சும்‌ இன்பத்தை எண்ண இல்லையாகும்‌ 
என உன்னுகின்றாள்‌. அவள்‌ உள்ளத்து நினைப்பினை த்‌ 
தலைவனுக்குத்‌ தோழி கூறுமாற்றால்‌, 


. எட்டுத்தொகை 379 


* நீர்க்கால்‌ யாத்த நிரையிதழ்க்‌ குவளை 

கோடை ஒன்றினும்‌ வாடா தாகும்‌; 

கவணை யன்ன பூட்டுப்பொரு தசாவா 

உமணர்‌ ஒழுகைத்‌ தோடுநிரைத்‌ தன்ன 

முளிசினை பிளக்கு முன்பின்‌ மையின்‌ 

யானை கைம்மடித்து உயவும்‌ 

கானமும்‌ இனியாவாம்‌ நும்மொடு வரினே.” 

(குறுக்‌-388) 


என்று ஒளவையார்‌ அழகுபடக்‌ காட்டுகின்றார்‌. இவ்‌ 
வாறு தலைவன்‌ தலைவியின்‌ உட்கோள றிந்து தலைவி 
யைத்‌ தன்‌ ஊருக்கு அழைத்துச்‌ சென்றுவிடுகின்றான்‌. 
தலைவியை வீட்டில்‌ காணாது அனைவரும்‌ கவல்கின்‌ ற 
னர்‌. பாவம்‌! அவளை வளர்த்த செவிலித்தாய்க்கு 
வருத்தம்‌ மிகுகின்றது. அவள்‌ வழி நமெடுகத்‌ தேடிச்‌ 
செல்கின்றாள்‌. தோழி அறத்தொடு கின்ற காரணத்‌ 
தால்‌ தலைவி சென்ற வழி செவிலிக்குத்‌ தெரிகின்றது. 
அவள்‌ முன்பு பல முறை தலைவியின்‌ களவு மணத்தைத்‌ 
தோழி குறிப்பாக உணர்த்திய காலத்திலெல்லாம்தான்‌ 
உணர்ந்து செயலாற்றாததை எண்ணிக்‌ கவல்கின்றாள்‌, 
கவன்று என்‌ செய்வது £ வேறு வழியின்றித்‌ தலைவி 
தலைவனோடு சென்ற வழியறிந்து அவ்வழியே நெடுந்‌ 
தூரம்‌ தேடிச்‌ செல்கின்றாள்‌. வழியிடைக்‌ காணும்‌ 
மக்களை மட்டுமன்றி, மரத்தையும்‌, புள்ளையும்‌, விலங்‌ 
கையுங்கூட விளித்து, அவை தலைவியைக்‌ கண்டி 
ருக்கக்‌ கூடுமோ என வினவுகின்றாள்‌. அவை எப்‌. 
படி வாய்‌ திறந்து பேசும்‌? வழியிடைச்‌ சிலர்‌ கண்ட 
தாகப்‌ பேசுகின்றனர்‌. சிலர்‌ அவளைத்‌ தேற்றுகின்‌ ற 
னர்‌. அவையெல்லாம்‌ கேட்டு உள்ளம்‌ அமைதி பெற 
வில்லை.செவிலிக்கு. அவள்‌ மேலும்‌ கலுழ்ந்து கலுழ்க் து 
தேடுகின்றாள்‌. ஆனால்‌, அவள்‌ எதிரில்‌ வருவார்‌ சிலர்‌, 


380 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தலைவி நீங்கியது சரியே எனக்‌ காரணம்‌ காட்டி விளக்கு 
கின்றனர்‌. அவர்கள்‌ காட்டிய உவமைகள்‌ சிறந்தன. 
அவற்றையும்‌ காண்போம்‌. 


* பலவுறு நறுஞ்சாந்தம்‌ படுப்பவர்க்‌ கல்லதை, 
மலையுளே பிறப்பினும்‌, மலைக்கவைதாம்‌ என்செய்யும்‌? 
நினையுங்கால்‌ நும்மகள்‌ நுமக்கும்‌ஆங்கு அனையளே. 


சீர்கெழு வெண்முத்தம்‌ அணிபவர்க்‌ கல்லதை, 
நீருளே பிறப்பினும்‌, நீர்க்கவைதாம்‌ என்செய்யும்‌ ? 
ேருங்கால்‌ நும்மகள்‌ நுமக்கும்‌ஆங்கு அனையளே. 


* ஏழ்புணர்‌ இன்னிசை முரல்பவர்க்‌ கல்லதை, 
- யாழுளே பிறப்பினும்‌ யாழ்க்கைவைதாம்‌ என்செய்யும்‌ ? 
சூழும்கால்‌ நும்மகள்‌ நுமக்கும்‌ஆங்கு அனையளே. * 
(கலி. பாலை. 8, 


என்று காட்டும்‌ உவமைகள்‌ அழகியன அல்லவோ 7 
மலையிடைப்பிறந்த சாந்தம்‌ தன்‌ மணத்தாலும்‌ தண்மை 
யாலும்‌ மலையையா மகிழ்விக்கின்றது? தேய்ந்து நிலை 
கெடினும்‌ எங்கோ தூர த்தேபயன்‌ படுத்‌ துவாருக்கன்றரோ 
உதவுகின்றது? கடலில்‌ பிறக்கும்‌ முத்தம்‌ அவ்வாறே, 
கடலுக்கு உதவாது, அணிபவரை அழகு செய்யத்‌ 
தானே உதவுகின்றது? யாழுள்‌ பிறக்கும்‌ இன்னிசை 
கேட்டு யாழா இன்புறுகின்றது? தூரத்தே கேட்பா 
ரன்றோ மகிழ்வெய்துகின்‌ றனர்‌? இந்த மூன்றையும்‌ 
சொல்லிய பின்னும்‌ தலைவியின்‌ பிரிவைப்‌ பற்றி விளக்‌ 
கவும்‌ வேண்டுமோ? எனினும்‌, அவர்‌, “நும்மகள்‌ நுமக்‌ 
கும்‌ ஆங்கனையள்‌ '. என்று விளக்குகின்றனர்‌. அவள்‌ 
வீட்டிலே பிறந்த தலைவி, யாருக்குப்‌ பயன்பட வேண்‌ 
டுமோ, அவனைச்‌ சென்று அடைந்துவிட்டாள்‌. இவ்‌. 
வண்மையைத்‌ தெள்ளத்தெளிய அறிந்த செவிலி, 


எட்டுத்தொகை 32] 


மேலும்‌ வருந்திக்கொண்டு செல்வாளோ ? திரும்பி 
வந்துவிட்டாள்‌. 

பிறகு தலைவன்‌ தலைவியர்தம்‌ . திருமணம்‌ ௩டை 
பெறுகின்றது. தலைவன்‌ வீட்டிலோ, அன்றித்‌ தலைவி 
யின்‌ பெற்றோர்கள்‌ வேண்டுகோளினால்‌ தலைவியின்‌ 
வீட்டிலோ மணம்‌ நடைபெறும்‌. அம்மணம்‌ அக்‌ 
காலத்தில்‌ எப்படி நடைபெற்றது என்பதை மற்றொரு 
நூலாகிய அககாஜஹூறு விளக்குகின்றது, 


உழுந்து தலைப்‌ பெய்த கொழுங்களி மிதவை 
பெருஞ்சோற்‌ றமலை நிற்ப, நிரைகால்‌ 
தண்பெரும்‌ பந்தர்த்‌ தருமணல்‌ ஜெமிரி 
மனைவிளக்‌ குறுத்து மாலை தொடரிக்‌ 
கனையிருள்‌ அகன்ற கவின்பெறு காலை ; 
கோள்கால்‌ நீங்கிய கொடுவெண்‌ திங்கள்‌ 
கேடில்‌ விழுப்புகழ்‌ காள்தலை வந்தென, 
உச்சிக்‌ குடத்தர்‌, புத்தகல்‌ மண்டையர்‌, 
பொதுசெய்‌் கம்பலை முதுசெம்‌ பெண்டிர்‌ 
முன்னவும்‌ பின்னவும்‌ முறைமுறை தரத்தரப்‌ 
பு.தல்வற்‌ பயந்த திதலையவ்‌ வயிற்று 

வாலிழை மகளிர்‌ நால்வர்‌ கூடி, 

“கற்பினின்‌ வழாஅ நற்பல உதவிப்‌ 
பெற்றோர்‌ பெட்கும்‌ பிணையை யா'கன 
நீரொடு சொரிக்த ஈரிதழ்‌ அலரி 

பல்லிருங்‌ கதுப்பின்‌ கெல்லொடு தயங்க, 
வதுவை நன்மணம்‌ கழிந்த பின்றைக்‌ 
கல்லென்‌ சும்மையர்‌ ஜெரேரெனப்்‌ புகுதந்து . 
* பேரிற்‌ கிழத்தி யாெகனத்‌ தமர்தர, 

ஓரிற்‌ கூடிய உடன்புணர்‌ கங்குல்‌.” (அகம்‌. 86) 


என மணமுழறையை ஈன்கு விளக்கிக்காட்டும்‌ முறையில்‌ 
அக்காலத்‌ தமிழர்‌ நாட்டில்‌ கற்பெனும்‌ வாழ்க்கை 


382 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தொடங்குமுன்‌ களவின்‌ வழியோ, அன்றி வேறு நிலை 
யிலோ நடந்த மணத்தில்‌ இந்தச்‌ சடங்குகள்‌ இருந்தன 
என அறிகின்றோம்‌. இச்சடங்குகள்‌ பல இக்காலத்தில்‌ 
உள்ளன போன்றே காண்கின்றன அல்லவா ! இவ்‌ 
வாறு மணம்‌ புரிந்த தலைவன்‌ தலைவியர்தம்‌ வாழ்க்‌ 
கையை விளக்கும்‌ பாடல்களும்‌ மிகப்‌ பலவாம்‌. அவற்‌ 
றுள்‌ சில காண்போம்‌ : 

காதல்‌ மலையாளும்‌ காதலனும்‌ மாறின்றிக்‌ கலந்து 
வாழும்‌ வாழ்வே இன்ப வாழ்வு. கற்பு நெறி அவ்வாழ்‌ 
வைத்தான்‌ காட்டுகின்றது. அவ்வாழ்வில்‌ ஊடலும்‌ 
கூடலும்‌ கலந்துள்ளன. தலைவன்‌ தலைவியர து உள்ள 
மகிழ்வைக்‌ காட்டும்‌ காட்சிகள்‌ பல இத்தொகுதிகளில்‌ 
காண்கின்றன. இன்று உலகில்‌ வாழும்‌ வாழ்க்கையே 
இதுதானே ? * இல்லற மல்லது நல்லற மன்று,? என்ற 
படி, பெரும்பாலார்‌ வாழும்‌ வாழ்க்கை இல்லற வாழ்க்‌ 
கையன்றோ ? அவ்வாழ்வில்‌ தலைவனோடு கூடடியிருக்‌ 
கும்‌ தலைவியின்‌. நிலையும்‌, அவனைப்‌ பிரிக்திருக்குங்‌ 
கால்‌ அவள்‌ தனிமையில்‌ பெறுகிலையும்‌ காணத்தக்‌ 
கன. அவனொடு கலந்து வாழ்வதில்‌ அவள்‌ கொள்ளும்‌ 
பெருமிதமும்‌, அவளொடு கூடி வாழ்வதில்‌ அவன்‌ 
கொள்ளும்‌ உவகைச்சிறப்பும்‌ அனைவராலும்‌ உள்ளத்து 
உணரற்பாலன எனினும்‌. கவிஞர்‌ தம்‌ கருத்தும்‌ 
கையும்‌ பிணைந்த வனப்பின்‌ வழி இரண்டொன்றைக்‌ 
காணல்‌ நலம்‌ தருவதாகும்‌. 

காதலி கணவனுக்கு அன்போடு சமைத்து ஊட்டு 
கின்றாள்‌. அவள்‌ உணவில்‌ சோறும்‌ கறியும்‌ விரவி 
வருவதோடு, அவளது அன்பும்‌ தோய்கின்றது. அதை 
உண்டுகொண்டே கணவன்‌, “கன்று!” என்று அவள்‌ 
கைக்கலமும்‌ செய்‌ நலமும்‌ பாராட்டுகின்றான்‌. அதைக்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ அகமகிழ்கின்றாள்‌ அத்தலைவி. இக்‌ 


எட்டுத்தொகை 382: 


காட்சியை மக்கள்‌ அனைவரும்‌ தத்தம்‌ வாழ்வில்‌ கண்டி. 
ருப்பார்கள்‌. எனினும்‌, இதையே கூடலூர்‌ கிழார்‌ என்னும்‌ 
்‌. புலவர்‌, 


*முளிதயிர்‌ பிசைந்த காந்தள்‌ மெல்விரல்‌ 

கமுவுறு கலிங்கம்‌ உழா௮ துடீஇக்‌ 

குவளை உண்கண்‌ குய்ப்புகை கழுமத்‌ 

தான்துழந்து அட்ட தீம்புளிப்‌ பாகர்‌ 

இனிதெனக்‌ கணவன்‌ உண்டலின்‌ 

நுண்ணிதின்‌ மகிழ்ந்தன்று ஒண்ணுதல்‌ முகனே /" 
(குறுந்‌, 167) 


என அழகுபடக்‌ காட்டும்‌ போது அதன்‌ கவின்‌ மிகச்‌ 
சிறப்பாக அமைகின்‌ றதன்றோ? ஆம்‌. அத்துணை இன்‌ 
பம்‌ அவளுக்கு! அவனுக்கு உணவு ஆக்கிப்படைக்கும்‌ 
வழி தன்‌ நெகிழ்ந்த ஆடையைச்‌ சரி செய்‌ துகொள்ள க்‌ 
கூட நினைக்கவில்லை அவள்‌. கைப்பணியிடையில்‌ கண்‌ 
புகை படிந்தும்‌ கவலையு பவில்லை அவள்‌. வருந்தி அக்‌ 
தப்‌ புளிக்குழமம்பை வைத்து வார்த்தாள்‌ கணவனுக்கு. 
அதைச்‌ சுவைத்துண்ணும்‌ கணவனோ, இனிது! 
இனிது!” என்று ஏத்திப்‌ புகழ்ந்தான்‌. அவள்‌ மகிழா 
திருப்பாளோ! இவ்வாழ்வுக்‌ காட்சியைத்‌ தந்‌ து அதனால்‌ 
இன்றும்‌ வாழும்‌ புலவனை காம்‌ வாழ்த்துவோமல்லமோ? 
இனிக்‌ காதலனோடு கூடி உடனிருக்கும்‌ போதும்‌ 
அவன்‌ வெளியே சென்றிருக்குங்கால்‌ தனிமையிலே, 
இருக்கும்‌ போதும்‌ அவர்தம்‌ வாழ்வுள்ளத்தை அணி 
லாடு முன்றிலார்‌ அழகுபடுத்திக்‌ காட்டுவது ஈயம்‌ பயப்ப 
தாகும்‌. 
! காதலர்‌ உழைய ராகப்‌ பெரிதுவந்து 
சாறுகொள்‌ ஊரின்‌ புகல்வேன்‌ மன்ற; 
அத்தம்‌ ஈண்ணிய அங்குடிச்‌ சீறூர்‌ 


384 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மக்கள்‌ போகிய அணிலாடு மூன்றில்‌ 

புலப்பில்‌ போலப்‌ புல்லென்று 

அலப்பென்‌ தோழி!அவர்‌ அகன்ற ஞான்றே.” 
(குறுந்‌. 41) 


என்ற பாடலில்‌, அவன்‌ இருக்கும்‌ காலத்தே விழா 
ஆற்றும்‌ நகர்‌ விளக்கமுறுதல்‌ போலத்‌ தான்‌ விளக்க 
முற்றுச்‌ சிறத்தலையும்‌, அவன்‌ நீங்கிய காலத்து, மக்க 
ளற்றுப்‌ பாழ்பட்ட அணிலாடும்‌ முற்றம்‌ அழகழிவது 
போன்று தான்‌ அழிகழிக்து நிற்றலையும்‌ தலைவி காட்டு 
கின்றாள்‌. இதில்‌ வரும்‌ அழகிய * அணிலாடு முன்‌ றில்‌ £ 
என்ற உவமைத்‌ தொடராலேயே இப்பாடலை இயற்றிய 
புலவர்‌ வழங்கப்படுகின்றார்‌. அவர்‌ இயற்பெயர்‌ 
எதுவோ, காம்‌ அறியோம்‌! எனினும்‌, அவர்‌ காட்டிய 
அழகுத்‌ தொடரே அவரை வாழ வைப்பது பெருஞ்‌ 
சிறப்பன்றோ ! 


இத்தகைய தலைவியை விட்டுத்‌ தலைவன்‌ வாழ்க்‌ 
கையில்‌ புரியாதிருக்க முடியுமோ ? பொருள்‌ கருதியும்‌ 
வினை கருதியும்‌ பல காலங்களில்‌ பலப்பல இடங்களுக் 
குப்‌ பிரிந்து செல்ல வேண்டிய தேவை அவனுக்கு உண்‌ 
டன்றோ! அப்படிப்‌ பிரியுந்தோறும்‌ பிரியுந்தோறும்‌, 
அவன்‌ தலைவியைத்‌ தேற்றல்‌ கடனாகும்‌; அதனுடன்‌ 
அவளை விட்டுப்‌ பிரிய நினையாத தன்‌ நெஞ்சையும்‌ ஆற்‌ 
ஜித்‌ தேற்றல்‌ வேண்டும்‌. அவ்வாறு தேற்றுவனவாகப்‌ 
பல பாடல்கள்‌ நற்றிணையில்‌ உள்ளன. பொருள்‌ இன்பத்‌ 
திற்கு இன்றியமையாதது என உணர்த்துகிறது 
அவன்‌ கெஞ்சம்‌. எனினும்‌, இளமையில்‌ காமத்தை 
கோக்கப்‌ பொருள்‌ பெரிதல்லவே 1!” என அவன்‌ நினைக்‌ 
கின்றான்‌. தலைவியைப்‌ பிரிதலஞ்சி, அக்கெஞ்சை முன்‌ 
னிறுத்தி அவன்‌, 


அட்டுத்தோகை 385 


* இறந்துசெய்‌ பொருளும்‌ இன்பம்‌ தரும்‌ எனின்‌, 
இளமையிற்‌ சிறந்த வளமையும்‌ இல்லை ; 
இளமை கழிந்த பின்றை வளமை 
காமம்‌ தருதலும்‌ இன்றே; அதனால்‌ 
நில்லாப்‌ பொருட்பிணிச்‌ சேறி 
வல்லே கெஞ்சம்‌/ வாய்க்கரின்‌ வினையே?” 
(நற்றிணை, 126) 


என்று, * என்‌ காதலியை விட்டு இந்த இளமைக்காலத்‌ 
தில்‌ வரமாட்டேன்‌ !” என்று நினைந்து தலைவி முகம்‌ 
நோக்குகின்றான்‌ ; இக்கருத்தைத்தான்‌ பூதனார்‌ என்ற 
புலவர்‌ வேறொரு வகையில்‌, 


* இன்பமும்‌ இடும்பையும்‌ புணர்வும்‌ பிரிவும்‌ 
நன்பகல்‌ ஆமயமும்‌ இரவும்‌ போல 
வேறுவேறு இயல வாகி மாறெதிர்ந்து 
உளவென உணர்ந்தனை யாயின்‌ ஒரூஉம்‌ 
இன்னா வெஞ்சுரம்‌ நன்னசை துரப்பத்‌ 
துன்னலும்‌ தகுமோ துணிவு இல்‌ கெஞ்சே 1! 
நீசெல வலித்தனை யாயின்‌, யாவதும்‌ 
நினைத்தலும்‌ செய்தியோ எம்மே?”' (அகம்‌, 327) 


எண்று காட்டுகின்றுர்‌. எனினும்‌, சில காலம்‌ தலைவி 
யொடு கூடியிருந்து, பொருள்‌ கருதியும்‌ தலைவன்‌ பிரி 
யத்தானே வேண்டும்‌? இன்றேல்‌, வாழ்க்கைக்குப்‌ 
பொருள்‌ பெற வழி வேண்டுமே ! அவ்வாறு பிரியும்‌ 
காலத்திலெல்லாம்‌ தலைவி வருந்தி நிற்பாள்‌. செல்லும்‌ 
வழியெல்லாம்‌, 


* மழைதுளி மறந்த அங்குடிச்‌ சீறூர்ச்‌ 
சேக்குவங்‌ கொல்லோ கெஞ்சே ! பூப்புளை, 
புயலென ஒலிவருக்‌ தாழிருங்‌ கூந்தல்‌ 


386 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


செறிதொடி முன்கைகம்‌ காதலி 
அறிவஞர்‌ நோக்கமும்‌ புலவியும்‌ நி௯ந்தே ?" 
(அகம்‌, 225): 


எனக்‌ கூறி நிற்பான்‌. தலைவியோ, அவனைப்‌ பழிக்கும்‌ 
அளவிற்கு, 


* உள்ளின்‌ உள்ளம்‌ வேமே!/ உள்ளாது 
இருப்பின்‌எம்‌ அளவைத்‌ தன்றே ! வருத்தி 
வான்றோய்‌ வற்றே காமம்‌ 7 
சான்றோ ரல்லர்யாம்‌ மரீஇ யோரே.” (குறுந்‌. 102) 


என்று கூறுவாள்‌. இது தன்‌ தலைவனைப்‌ பழித்ததாகக்‌.. 
கொள்ளத்‌ தக்கதன்றாகும்‌. அவ்வாறு கூறின்‌, கற்பு 
நிலைக்கும்‌ ஏதம்படும்‌, எனவே, தன்‌ துன்ப எல்லையில்‌ 
அவள்‌ உள்ளத்தின்‌ எல்லையை விளக்க அமைந்த சொற்‌ 
களன் றி, பழிச்சொற்களல்ல இவை. ஏனெனில்‌, தன்‌ 
உயிர்த்‌ தோழியிடத்துங்கூடத்‌ தன்‌ கணவனைப்‌ பற்றி 
யும்‌ அவன்‌ நாட்டைப்‌ பற்றியும்‌ சிறப்பாகப்‌ பேசுவ 
தல்லது பழித்துரைத்தல்‌ அவள்‌ மரபன்று. உடன்‌ 
போக்கில்‌ தலைவன்‌ ஊர்‌ சென்று வந்தவளைத்‌ தோழி, 
உன்‌ ,தலைவன்‌ ஊரின்‌ நீர்‌ நல்லதல்லவே? எப்படி 
நுகர்ந்தாய்‌ ?? என்று கேட்டதற்கு, 


அன்னாய்‌ வாழிவேண்டு அன்னை/நம்‌ படப்பைத்‌ 
தேன்மயங்கு பாலினும்‌ இனிய அவர்காட்டு 
உவல்க்‌ கூவற்‌ கீழ 

மானுண்டு எஞ்சிய கலிழி நீரே." (ஐங்குறு. 203) 


என்று பெருமைப்பட பேசுகின்றாள்‌. இப்படி.ப்பட்டவள்‌ 
தலைவனைப்‌ பழித்‌ துரைப்பாளோ! மேலும்‌, தலைவன்‌ தம்‌ 
மாட்டு அன்பிலன்‌ என்‌ ற தோழியை நோக்கிக்‌ களவுப்‌ 
புணர்ச்சிக்‌ காலத்தில்‌ தலைவி, 


எட்டுத்தொகை 387 





 கறிவளர்‌ அடுக்கத்து ஆங்கண்‌ முறியருந்து 
குரங்குஒருங்கு இருக்கும்‌ பெருங்கல்‌ காடன்‌ 
இனியன்‌ ; ஆகலின்‌, இனத்தின்‌ இயன்ற 
இன்னா மையினும்‌ இனிதோ 
இனிதெனப்‌ படூஉம்‌ புத்தேள்‌ நாடே?” 

(குறுந்‌. 288) 
எனப்‌ : புத்தேள்‌ நாட்டினும்‌ அவன்‌ நீட்டிக்கும்‌ இன்‌ 
னாமை இனிமை வாய்ந்த3த,” என்று அவனை உயர்த்‌ 
திப்‌ பேசும்‌ தலைவி, அவனைப்‌ பழிக்க ஒருப்படுவாளோ 4 
அவன்‌ நட்பினை எண்ணிய களவுக்‌ காலத்திலேயே, 

* நிலத்தினும்‌ பெரிதே; வானினும்‌ உயர்ந்தன்று; 
நீரினும்‌ ஆரள வின்றே; சாரல்‌ 
கருங்கோற்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 
பெருந்தேன்‌ இழைக்கும்‌ நகாடஜெடு நட்பே." 
(குறுந்‌. 3) 


என்று பேசும்‌ அவள்‌ கற்புத்திறம்‌ பெரியதன்றோ! 


அவள்‌ கணவனோடு கலந்து இடையருது இன்பம்‌ 
பெற்ற சிறப்பினைப்‌ பல பாடல்கள்‌ பாராட்டுகின்‌ றன- 
வைகைப்‌ பெருவிழாவினுள்‌ அவள்‌ தன்‌ கணவனோடு 
நீராடச்‌ சென்று நின்று, ஆடிய திறனையெல்லாம்‌.. 
ஊடிய வகையையெல்லாம்‌, பரிபாடல்‌ பலபடப்‌ பாராட்‌ 
டுகின்றது. இன்னம்‌ அககானூற்றிலும்‌ கலித்தொகை. 
யிலும்‌ உள்ளத்தைத்‌ தொடக்‌ கூடியவாகப்‌ பலப்பல 
பாடல்கள்‌ உள்ளன. அவற்றின்‌ ஈகலன்களையெல்லாம்‌ 
நாடொறும்‌ நாடொறும்‌ அறிஞர்‌ பற்பலர்‌ புதுப்புது 
வழியில்‌ ஆராய்ந்து, கற்றாரும்‌ மற்றாரும்‌ எளிதில்‌ 
அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ அழகழகாக விளக்கிக்‌ 
கொண்டே வருகின்றனர்‌ ! : பயில்தொறும்‌ நூல்‌ நயம்‌ 
போலும்‌: என்று வள்ளுவர்‌ குறித்தாற்போன்று, இப்பா 


388 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ல்கள்‌ பயிலப்‌ பயிலப்‌ புதுப்புதுப்‌ பொருள்கள்‌ தந்து 
அகப்பொருளின்‌ நலத்தையே சிறப்பித்து நிற்கின்றன. 
இவற்றின்விரிவெல்லாம்‌ ௩ம்‌ ஏட்டு எல்லையில்‌ அடங்கா. 
“எனவே, எல்லாவற்றையும்‌ கூறாது, இன்னும்‌ இரண்‌ 
டொன்று கண்டு புறவாழ்வைக்‌ காணலாம்‌ : 


களவு வாழ்விலே உள்ளம்‌ பறிகொடுத்த காதலர்‌ 
வாழ்வு, எத்தனை கெகிழ்ச்சிக்கும்‌ முன்‌ யோசனைக்கும்‌ 
இடம்‌ கொடுத்துள்ள து என்பதைக்‌ காணின்‌, மகிழ்ச்சி 
பிறக்கிறது. தெருவில்‌ சிறு பெண்ணாய்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ அவளொடு வம்புக்கு வந்தான்‌ 
அவன்‌. பந்து கொண்டு ஒரித்துப்‌ பூசல்‌ விளைவிப்‌ 
பான்‌ அவன்‌. அப்படியே காள்‌ பல சென்றன போலும்‌! 
எனினும்‌, ஒருவர்‌ உளத்தே மற்றவர்‌ அந்த இளமை 
யிலே இடம்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. பின்பு ஒரு காள்‌ 
பருவம்‌ எய்திய தலைமகள்‌ வீட்டிலிருக்க, அவன்‌ முன்‌ 
வாயிலிற்சென்று நீர்‌ கேட்டான்‌. உள்ளே வேலையா 
யிருந்த அன்னை, மகளை, : நீர்‌ கொடுத்து வா, ? என்ருள்‌. 
அவளும்‌ வந்தவன்‌ யாரென அறியாள்‌ ; நீர்‌ கொண்டு 
சென்றாள்‌. அவனோ, நீரை விட்டு அவள்‌ கையையே 
பற்றிக்கொண்டான்‌. அவளும்‌ அறியாது அலறி, 
* அன்னாய்‌, இவன்‌ ஒருவன்‌ செய்தது காண்‌ !” என்‌ 
ருள்‌. ஆனால்‌; அதற்குள்‌ அவள்‌ உள்ளம்‌ அவன்‌ 
உள்ளத்தோடு பேசிற்று. முன்னை விளையாட்டெல்லாம 
மீண்டும்‌ நினைவிற்கு வந்தன. அதற்குள்‌ அன்னை 
அஞ்சி அருகில்‌ வந்தாள்‌. அப்பெண்‌ என்ன கூ.றி 
யிருக்க வேண்டும்‌ ? அவன்‌ கையைப்‌ பிடித்த கொடு 
மையைத்தானே ? அவள்‌ அதைக்‌ கூறமாட்டாள்‌ 
என்று அவன்‌ உள்ளம்‌ உணர்த்திருக்க வேண்டும்‌. அத 
ஞாலேதான்‌ தைரியமாக அங்கேயே நின்றுகொண் 


எட்டுத்தொகை - 399 


டிருந்தான்‌. அவள்‌, * உண்ணுரீர்‌ விக்கினான்‌ !' என்ற: 
பொய்யை உரைத்தாள்‌ ; அவனும்‌ அவ்வாறே நடித்‌. 
திருப்பான்‌. அன்னை பழி வரும்‌ என்றஞ்சகீ அவன்‌ மார்‌ 
பைத்‌ தடவிக்கொடுத்தாள்‌. அவனோ, அதே வேளையில்‌ 
கடைக்கண்ணால்‌ கொல்வான்‌ போல நோக்கி ஈகைத்‌. 
தான்‌. இது கலித்தொகை 51-ஆம்‌ பாட்டுக்கூறும்‌ 
கதைதான்‌. கதையாய்‌ இருப்பினும்‌, இதை வாழ்வில்‌ 
காண முடிகின்றது. அன்று மட்டுமன்றி, இன்றும்‌ 
இது போன்ற காட்சி ௩டைபெறவில்லை என்று 
யாரால்‌ கூற முடியும்‌? 


களவுப்‌ புணர்ச்சியிம்ல யாதொரு சான்றுமற்ற 
நிலையில்‌ தலைவன்‌ தலைவியைக்‌ கூடுகின்றான்‌ ) பிறகு. 
பிரிந்து, விரைவில்‌ வருவதாக வாக்குத்‌ தந்து செல்‌ 
கின்றான்‌. எனினும்‌, குறித்த நாளில்‌ வரவில்லை, * கள்‌ 
ளம்‌ செய்துவிட்டானோ!' என்று தலைவியின்‌ பிஞ்சு 
உள்ளம்‌ பேதைமைப்படுகின்றது. தங்கள்‌ களவுப்‌ 
புணர்ச்சியை அறியக்‌ காட்ட முடியாது. தங்கள்‌ 
உள்ளப்‌ பிணைப்பு ஒருவருக்கும்‌ தெரியாது. ஏன்‌? 
கள்ளத்தனமாகப்‌ புணர்ந்த :மெய்யுறு புணர்ச்சியும்‌ 
மற்றவர்‌ அறியாததே. ஆயினும்‌, அவன்‌ தன்னைக்‌ 
கைவிட மாட்டான்‌ என்ற துணிபுடையவள்‌ அவள்‌... 
அக்களவு மணத்தில்‌ கை தொட்ட அவனைக்‌ * கள்வன்‌ 
என்று அன்பால்‌ நினைக்கின்றாள்‌. அதே வேளையில்‌ 
அவள்‌ கணவனோடு களவுப்‌ புணர்ச்சியில்‌ கலந்த. 
ஞான்று, அருகிலிருந்த அருவியில்‌ ஓடும்‌ ஆரல்‌ 
மீனைப்‌ பார்த்திருந்த குருகின்‌ நினைவு வருகின்றது. 
ஆனால்‌, அதுவும்‌ தங்கள்‌ செயலைக்‌ காணவில்லை, எனி 
னும்‌, தலைவன்‌ வருவான்‌ என்ற உணர்வில்‌ மகிழ்கின்‌ 
றாள்‌. இந்த உள்ள நெகிழ்ச்சியை எல்லாம்‌, 


390 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





“யாரு மில்லை; தானே கள்வன்‌ ; 

தானது பொய்ப்பின்‌ யானெவன்‌ செய்கோ? 
தினைத்தா ளன்ன கிறுபசுங்‌ கால 

ஒழுகுடீர்‌ ஆரல்‌ பார்க்கும்‌ 

குருகும்‌. உண்டுதான்‌ மணந்த ஞான்றே. " 

(குறும்‌, 25) 
என்று கபிலர்‌ அழகுபடக்‌ காட்டுகின்றார்‌. இத்தகைய 
களவொழுக்கத்துக்குப்‌ பின்னரே மேலே நாம்‌ கற்‌ 
பொழுக்கத்தில்‌ கூறிய அவர்கள்‌ திளைத்தாடிய இன்ப 
நிலையெல்லாம்‌ வாழ்வில்‌ நடைபெறுகின்றன. 


தலைவனைத்‌ தலைவி புல்லி விடாது பிணைத்துத்‌ 
துயில்கின்றாள்‌. *'அவராத்திரியாகாது அன்றிராப்‌ 
பொழுதெல்லாம்‌ சிவராத்திரி என்னுமாறு, கூடிய 
வாழ்வின்‌ இன்பத்திலே பலப்பல பேசிக்கொண்டே 
விடியலில்‌ உறங்கிவிட்டார்கள்‌ போலும்‌ ! ஆயினும்‌, 
சிறிது நேரத்திற்கெல்லாம்‌ கோழி குரல்‌ காட்டத்‌ 
'தொடங்கிவிட்டது. அக்குரல்‌ ஒலி, பாவம்‌, தலைவியை 
வாட.வைத்துவிட்டது! அவள்‌ உள்ளம்‌ *துண்‌? 
என்றதாம்‌. ஆம்‌. கணவனது அன்புப்‌ பிணைப்பை 
விட்டு நீக்க வேண்டுமன்றோ ! அதை எண்ணி ஸகைகின்‌ 
ருள்‌ தலைவி, இக்கருத்தை அழகாக, 
: :குக்கூ' என்றது கோழி: அதனெதிர்‌ 
துட்கென்‌ றன்றென்‌ றூஉ கெஞ்சம்‌, 
தோள்தோய்‌ காதலர்ப்‌ பிரிக்கும்‌ 
வாள்போல்‌ வைகறை வந்தன்றா லெனவே /” 
(குறுக்‌ 157) 
என்று அந்நிலையை நன்முல்லையார்‌ அழகாகக்‌ காட்டு 
கின்றார்‌. அவர்‌, பெயர்‌ நோக்கப்‌ பெண்ணாதல்‌ வேண்‌ 
டும்‌. அன்றேல்‌, இவ்வாறு துண்னென்ற நெஞ்சை 


சாட்டுத்தொகை 301 


வேறு யாரால்‌ காட்ட இயலும்‌ £ இப்படி. இரவிலும்‌ பக 
லிலும்‌ பிரியாராய்‌ வாழ வேண்டுமென்பதே தமிழர்‌ 
வாழ்வின்‌ குறிக்கோள்‌. அந்த வாழ்வின்‌ பயனே மக்‌ 
கட்பேறு. 

மங்கலம்‌ என்ப மனைமாட்சி; மற்றதன்‌ 

நன்கலன்‌ நன்மக்கட்‌ பேறு. (குறள்‌, 60) 
அன்றோ ? அந்த மக்கட்சிறப்பையும்‌ அகநானூறு 
அழகாகக்‌ காட்டுகின்றது. * இம்மை மறுமை இன்பங்‌ 
கள்‌ இரண்டையும்‌ தர வல்லவன்‌ மகனே, ? என்பது 
மக்கள்‌ வாழ்வுணர்ச்சி. அதனாலேதான்‌ அனைவரும்‌ 
மக்கட்பேற்றை விரும்புகின்றனர்‌. அம்மக்களால்‌ 
பெறும்‌ இன்பத்தை உணர்ந்து மகிழ்கின்றாள்‌ தலைவி ; 
யாராலும்‌ திருப்ப முடியாது, பரத்தை வீட்டில்‌ இருக்‌ 
கும்‌ தலைவனைத்‌ திருப்பித்‌ தன்‌ வீடு கொண்டு வந்த 
மகனை எண்ணி எண்ணி அவனைப்பற்றித்‌ தோழியிடம்‌ 
கூறிப்‌ பாராட்டுகின்றாள்‌. அப்பாராட்டின்‌ மூலம்‌ உலக 
வாழ்விலேயே சிறுவர்‌ என்றும்‌ இன்றியமையா தவர்‌ 
என்பதைச்‌ செல்லூர்க்‌ கோசிகன்‌ கண்ணனார்‌ திட்டமா 
கத்‌ தெரிவிக்கின்றார்‌. இதோ அவர்‌ வாக்கு: 

இம்மை உலகத்து இசையொடும்‌ விளங்கி 

மறுமை உலகமும்‌ மறுவின்று எய்துப 

செறுகரும்‌ விழையும்‌ செயிர்தீர்‌ காட்சிச்‌ 

சிறுவர்ப்‌ பயந்த செம்ம லோரெனப்‌ 

பல்லோர்‌ கூறிய பழமொழி யெல்லாம்‌ 

வாயே யாகுதல்‌ வாய்த்தனம்‌ தோழி?” (அகம்‌. 66) 
என்று அத்தலைவி கூறும்போ துதான்‌ என்ன பெருமிதம்‌ 
எய்துகின்றாள்‌ ! 

பரத்தையில்‌ பிரிந்தான்‌ தலைமகன்‌ என்று சொன்‌ 

(னோம்‌. * தமிழர்‌ வாழ்க்கையில்‌ இது என்ன ?' என்று 


392 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கேட்கத்‌ தோன்றும்‌, * இது தமிழர்தம்‌ ? தலை நிமிர்ந்த. 
வாழ்க்கையில்‌ ஒரு மா என்பதை யாரும்‌ மறுக்க முடி 
யாது. இப்பர த்தையில்‌ பிரிவுதான்‌ கற்பு வாழ்க்கையில்‌ 
பெரிதும்‌ இடம்‌ கொள்ளுகிறது. ஊடலுக்குக்‌ காரண 
மாக அமைவதும்‌ இது2வ. இதை எப்படி வாழ்வில்‌ 
புகுத்தினார்கள்‌ என்பதை நாம்‌ அறியோம்‌. இன்னும்‌ 
நம்‌ நாட்டில்‌ இன்ழையஅரசாங்கத்தார்‌ சட்டம்‌ முதலி 
யன கொண்டுவக்து தடுத்த போதிவுங்கூட, இக்கொடு 
வாழ்க்கை அடியோடு தொலைந்தது என்று கூற முடி 
யாத வகையில்‌ உள்ளதை நாம்‌ ஆறிகந்திருக்கிறோம்‌. 
இடைக்காலத்தில்‌ காவியம்‌ பாடிய புலவர்‌ பலர்‌ 
.இவ்வாழ்வையும்‌ அப்பரத்தையர்‌ வாழ்‌ தெருவை 
யும்‌ பாடியுள்ளனர்‌. நாம்‌ இங்கே காணும்‌ சங்க. 
இலக்கியத்திலே இப்பரத்தையர்‌ வாழ்வு பேசப்‌ 
படுகின்றது. ஏன்‌£ தொல்காப்பியத்திலும்‌ இதற்கு. 
இடமுண்டே! இவ்வாழ்க்கை மக்களுக்கு ஏற்றது 
தானா? இதுவா தமிழர்‌ வாழ்க்கை? £? என்று 
கேட்கத்‌ தோன்றும்‌. ஆனால்‌, சற்று ஆழ்ந்து நினைப்‌ 
பின்‌, இது தமிழர்‌ நாட்டில்‌ எப்படியோ வந்துவிட்டது 
என்பதும்‌, இதை எந்தக்‌ காலத்திலும்‌ யாரும்‌ போற்ற. 
வில்லை என்பதும்‌ ௩ன்கு புலனாகும்‌. சங்க இலக்கியங்‌ 
கள்‌ பரத்தமை வாழ்வைப்‌ புகழ்கின்றன என்‌ று எங்கா 
வது காட்ட முடுயுமா? அதற்கு கேர்‌ மாருகப்‌ பரத்தை 
யுடள்‌ வாழும்‌ தலைவனை நேரடியாகவும்‌, உள்ளுறை,. 
இறைச்சிப்‌ பொருள்கள்‌ வாயிலாகவும்‌ எத்தனை 
எத்தளை வகையில்‌ இழித்தும்‌ பழித்தும்‌ கவிதை 
கள்‌ யாத்துள்ளார்கள்‌ புலவர்கள்‌ ! அவனை எருமை. 
யாக்கியும்‌, வேறு வகையாகத்‌ தாழ்த்தியும்‌ பாடிய 
பாடல்கள்‌ பல. எனவே, இப்பரத்தைமை வாழ்க்கை 
தமிழ்‌ நாட்டில்‌ இருந்த போதிலும்‌, எந்தக்‌ கவிதையும்‌ 


எட்டுத்தொகை 393. 





அது சிறந்தது எனப்‌ பாடவில்லை என்பது தேற்றம்‌. 
பாராட்டப்பெறாத வாழ்வின்‌ மாசு காட்டும்‌ இப்பரத்‌ 
தைமை வாழ்வைப்‌ பற்றி நாமும்‌ ஒன்றும்‌ தொடாது 
மேலே செல்வோம்‌. 


... இனி, இவ்வாறு களவு வழி கற்பு கலம்‌ பெற்றுக்‌ 
காதன்மனையாளும்‌ காதலனும்‌ சிறக்க வாழ அவர்‌ 
கட்கு மகப்பேறும்‌ வாய்க்கின்றது. மங்கலமாகிய மனை 
மாட்சியைச்‌ சார்ந்து தோன்றுவது அதன்‌ ஈ௩ணன்கல 
னாகிய நன்மக்கட்பேறு அன்றோ ! பின்னர்‌ அக்காதலர்‌ 
தம்மைச்‌ ௬ற்றிய உலகை நோக்கிப்‌ பொருள்‌ ஈட்டி அற 
மாற்றத்‌ தொடங்குகின்றனர்‌. அந்தப்‌ பொருளும்‌ அற 
முமே : புறம்‌? என்று பேசப்படுவன. அகப்பொருள்‌ 
பற்றி ஆராயின்‌, அது நெடிது வளர்ந்துகொண்டே 
போகுமாதலின்‌, இவ்வளவோடு அதை நிறுத்தி, இனிப்‌ 
புறம்‌ பற்றியும்‌ சிறிது காண்போம்‌. ர 
அறமும்‌ பொருளும்‌ பற்றியும்‌ வீடு பற்றியும்‌ 
விளக்குவனவெல்லாம்‌ புறமென்பதைக்‌ கண்டோம்‌. 
இந்த எட்டுத்‌ தொகை நூல்களுள்ளே பதிற்றுப்பத்‌ 
தும்‌ புறகானூறுமே புறம்‌ பற்றிப்‌ பாடுவன. இவற்றுள்‌ 
ளும்‌ பதிற்றுப்பத்து, சேரர்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்த 
மன்னர்‌ பதின்மரைப்‌ பத்துப்‌ புலவர்கள்‌ பாடிய 
பாடல்களே. அவற்றுள்ளும்‌ முதற்பத்தும்‌ இறுதிப்‌ 
பத்தும்‌ கிட்டவில்லை. எஞ்சிய எண்பது பாடல்களும்‌ 
எட்டு மன்னரைப்‌ பற்றியன; அவர்தம்‌ வீரத்தைப்‌ 
பற்றியும்‌, வெற்றி பற்றியும்‌, கொடை பற்றியும்‌, பிற 
சிறப்புக்கள்‌ பற்றியுமே பேசுகின்றன. பொதுவாக 
மக்கள்‌ வாழ்க்கையை அது அவ்வளவாக விளக்க 
வில்லை. அதனாலேதான்‌ போலும்‌ புறநானூறு போன்று, 
அத்தனை விரிந்த அளவில்‌ அது இன்று மக்களோடு 
25 


394 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தொடர்பு கொள்ளாமல்‌ இருக்கின்றது! அரசர்க்கு 
அறம்‌ கூறும்‌ வகையில்‌ சிற்சில அடிகள்‌ பொதுவான 
கருத்துக்களைக்‌ கொண்ட போதிலும்‌, அவை அத்‌ 
துணைச்‌ சிறப்பின்மையின்‌, வழக்கத்தில்‌ பயின்று 
வருதல்‌ இல்லை. மற்றும்‌ அப்பாடல்கள்‌ தோன்றிய 
காடு தமிழ்‌ வழங்கும்‌ நாடாய்‌ இல்லை. அப்பாடலைப்‌ 
பெற்ற அரச பரம்பரையும்‌ இல்லை. எனவே, ஓரளவு 
அவை போற்றப்படாது விடப்பட்டன போலும்‌! 
எனினும்‌, 


“வாரா ராயினும்‌ இரவலர்‌ வேண்டித்‌ 
- தேரிற்‌ சென்றுஅவர்க்கு ஆர்பதம்‌ நல்கும்‌ ? 


ஈல்ல பண்புடைய அரசர்களைப்‌ பற்றிப்‌ பாடப்பெற்‌ 
றுள்ளமையின்‌, அவை வாழ்கின்றன. தனிப்பட்ட 
இவ்வரச வாழ்வை விளக்கும்‌ பாடலை விட்டு நாமும்‌ 
புறகானூற்றுள்‌ புகுவோம்‌. 


புறநானூறு நானூறு பாடல்களைக்‌ கொண்டது. 
மன்னர்‌ பலர்‌ பாராட்டப்படுகின்றனர்‌. பாடிய புலவரும்‌ 
பல்லோர்‌. அரசர்களைப்‌ பாராட்டுவ தன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 
அக்கால நாட்டு வழக்கங்களையே காட்டிவிடுகின்றார்‌ 
கள்‌. புலவர்தம்‌ சொந்த வாழ்க்கை முறைகளே பல 
பாடல்களில்‌ வருகின்றன. அந்த வாழ்க்கை வழியே, 
அக்கால மன்னரையும்‌ மக்களையும்‌ பற்றிய குறிப்புக்‌ 
களும்‌ வெளியாகின்றன. புலவர்‌ எளிய வாழ்வில்‌ 
வாழ்ந்தாலும்‌, வறுமை எவ்வளவு வாட்டினாலும்‌, 
அதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கொள்கையிற்‌ பின்னடை 
யாது தங்களை அவமதிப்பவர்‌ யாவராயினும்‌ அவரைத்‌ 
தாங்கள்‌ மதியாது சென்றுவிடுதல்‌ "மரபு என்பதையும்‌ 
நூல்‌ வழிக்‌ காணலாம்‌. 


எட்டுத்தொகை 395 


பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ சிறந்த புலவர்‌. அவர்‌ குமண 
னிடம்‌ அளவற்ற பரிசில்‌ பெற்று அவனைப்‌ பாராட்டி 
யுள்ளார்‌. அவனிடத்தில்‌ தமது வறுமையை உள்ள 
வாறே உணர்த்தவும்‌ பின்னடையவில்லை. அதனால்‌, 
புலவர்தம்‌ வறுமை வாழ்வையே அவர்‌ காட்டி 
விடுகின்ளார்‌ : 


ஆடுகனி மறந்த கோடுஉயர்‌ அடுப்பில்‌ 

ஆம்பி பூப்பத்‌ தேம்புபசி உழவாப்‌ 

பால்‌இன்‌ மையின்‌ தோலொடு திரங்கி 

இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுலை 

சவைத்தொறு அமூஉம்தன்‌ மகத்துமுகம்‌ நோக்கி 
நீரொடு நிறைந்த ஈரிதழ்‌ மழைக்கண்‌ என்‌ 
மனையோள்‌ எவ்வம்‌ நோக்கி நினை இ 

நிற்படர்ந்‌ திசினே நற்போர்க்‌ குமண !' (புறம்‌.164) 


என்று தமது வறுமையைக்‌ காட்டிய அவர்‌, அவ்‌ 
வறுமை காரணமாகத்‌ தம்மை மதியாது அன்பில்லா து 
சிறிது பரிசு கொடுப்பாரை வெறுத்து, வந்த பரிசிலை 
வேண்டா என்று ஒதுக்கித்‌ தள்ளியதையும்‌ காண 
லாம்‌. கடியகெடுவேட்டுவன்‌ என்பான்‌ அவர்‌ வேண்டிய 
காலத்துப்‌ பரிசில்‌ தாராது நீட்டிக்க, அதை ஆறிந்த 
புலவர்‌, 


முற்றிய திருவின்‌ மூவ ராயினும்‌ 
பெட்பு இன்று ஈதல்‌ யாம்வேண்‌ டலமே 7" 
(புறம்‌. 205) 


என்று வெறுத்து வந்துவிட்டார்‌. 


மற்றொரு புலவராகிய பெருஞ்சித்திரனார்‌, இளவெளி 
மான்‌ சிறிது கொடுப்ப அதைக்‌ கொள்ளாது, குமண 
னைப்‌ பாடி வேண்டியன பெற்றுத்‌ திரும்பும்‌ காலத்துக்‌ 


396 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


குமணன்‌ தந்த யானையை அவ்விளவெளிமான்‌ காவல்‌ 
மரத்திற்கட்டி, அவனைத்‌ துச்சமாக, 


* இரவலர்‌ புரவலன்‌ நீயு மல்லை ; 
புரவலர்‌ இரவலர்க்கு இல்லைய மல்லர்‌ ; 
இரவலர்‌ உண்மையும்‌ காணினி; இரவலர்க்கு 
ஈவார்‌ உண்மையும்‌ காணினி ; நின்னூர்க்‌ 
கடிமரம்‌ வருந்தத்‌ தந்துயாம்‌ பிணித்த 
நெடுநல்‌ யானைஎம்‌ பரிசில்‌ ; 
கடுமான்‌ தோன்றல்‌ / செல்வல்‌ யானே.” 
(புறம்‌. 16 


என்று வீறு தோன்றக்கூறி வந்துவிட்டார்‌. வறுமை 
யால்‌ பாடிக்‌ குமணனிடம்‌ பெற்று வந்ததைத்‌ தமக்‌ 
கெனவே சேர்த்து வைத்துக்கொள்ளாது, அதை 
மனைவியிடம்‌ கொண்டு வந்து கொடுத்து, அவளை 
_ நோக்கி, 


“ இன்னோர்க்கு என்னாது, என்ஜெடும்‌ சூழாது, 
“வல்லாங்கு வாழ்தும்‌” என்னாது, நீயும்‌ 
எல்லோர்க்குங்‌ கொடுமதி மனைகிழ வோயே 7!” 

(புறம்‌. 163 


என்று கூறும்‌ போது புலவர்‌ வாழ்ந்த பெருமிதநிலை 
ஈம்‌ கண்‌ முன்‌ புலனாகின்‌ றதன்ரோ ! 


மற்றொரு புலவராகிய வெள்ளைக்குடி நாகனார்‌, அரசன்‌ 
கீழுள்ளார்‌ கொடுமை இழைத்து நிலவரிக்காக உள்ள 
வற்றையெல்லாம்‌ கொண்டு செல்ல அதற்காக 
அஞ்சாது, தாமே அரசனிடம்‌ சென்று, அரசன்‌ தன்‌ 
காக்கும்‌ நிலைகெடின்‌ என்னாகும்‌ என்பதையும்‌, அவன்‌ 
செயல்‌ மக்களைக்‌ காத்தலே என்பதையும்‌, 


எட்டுத்தொகை 397 





்‌ மாரி பொய்ப்பினும்‌ வாரி குன்றினும்‌ 
இயற்கை யல்லன செயற்கையிற்‌ றோன்‌ நினும்‌ 
காவலர்ப்‌ பழிக்கும்‌இக்‌ கண்ணகன்‌ ஞாலம்‌. ? 
(புதம்‌.35) 
என்பதையும்‌ எடுத்துக்‌ காட்டி, அவன்‌ கீழ்‌ உள்ளார்‌ 
செய்த கொடுமையை விளக்கி, என்றென்றும்‌ தம்‌ 
நிலத்துக்கு வரி விதிப்பினை விலக்கிக்கொண்டார்‌. 
புலவர்‌.சிலர்‌ அரசர்‌ இருவர்‌ பொரும்‌ காலத்து இடை 
நின்று சந்து செய்து போர்‌ தடுத்தும்‌ உள்ளனர்‌. 
ஒளவையாரும்‌, கோவூர்‌ கிழாரும்‌ அத்துறையில்‌ சிறக்‌ 
துவராவர்‌ என்பதை மேலே கண்டனம்‌. எனவே, புலவர்‌ 
தம்‌ வாழ்க்கை முறையை விளக்குவதன்‌ மூலமே அக்‌ 
காலத்‌ தமிழர்‌ வாழ்வை ஒருவாறு விளக்கினர்‌ 
எனலாம்‌. 
நாடு அக்காலத்து அரசரால்‌ ஆளப்பெற்றது. 
அன்று குடியாட்சி இல்லை; எங்கும்‌ முடியாட்சிதான்‌ 
சிறந்து விளங்கிற்று. முடியாட்சி என்றாலும்‌, மன்னன்‌ 
தன்னிச்சையாகச்‌ சர்வாதிகாரம்‌ செலுத்தவில்லை; மக்‌ 
களைத்‌ தழுவியே தன்‌ ஆட்சியை நடத்தினான்‌; 
அதிலும்‌, அறிஞர்‌ வாய்மொழிப்படி நாட்டில்‌ ஈல்லன 
ஆற்றினான்‌. அவன்‌ தன்னை உயிராகவும்‌ உலகை 
உடலாகவும்‌ ஓம்பிக்‌ காத்தான்‌. இதைத்தான்‌ மோச 
இரனார்‌ என்னும்‌ புலவர்‌, 
* நெல்லும்‌ உயிரன்றே; நீரும்‌ உயிரன்றே; 
மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌; 
அதனால்‌, “யான்‌ உயிர்‌” என்பது அறிகை 
வேல்மிகு தானை வேந்தர்க்குக்‌ கடனே." (புறம்‌.186) 


என்று தெளிவுபட எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. அரசன்‌ 
மட்டும்‌ இவ்வாறு நல்லவனாகி ஆட்சி செலுத்துதல்‌ 


398 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


போதுமா ? அதில்‌:வாழும்‌ மக்கள்‌ வாழ்க்கை எவ்வாறு 
அமைய வேண்டும்‌ என்பதை ஒளவையார்‌ ஈன்கு 
விளக்குகின்றார்‌. “ஒரு நாட்டில்‌ மேடு பள்ளங்கள்‌ 
கிறைந்து, காடும்‌ கரம்பும்‌ பற்றியிருக்கின்றதே என்று 
யாரும்‌ கவலைப்பட வேண்டா. அக்காட்டில்‌ வாழும்‌ 
மக்கள்‌ உள உரமும்‌ உடற்பலமும்‌ பெற்றுப்‌ பாடு 
படுவார்களாயின்‌, வரண்ட. பாலையும்‌ வளமார்‌ சோலை 
யாகலாம்‌. மேடு பள்ளங்கள்‌ சரி செய்யப்பட்டு வயல்‌ 
வெளியாகலாம்‌, *”? என்று கூறுகின்றார்‌. இன்று ஈம்‌ 
நாட்டில்‌ இக்கிகழ்ச்சியைக்‌ கண்ணாரக்‌ காண்கின்றோம்‌. 
சமுதாய நலத்திட்டம்‌, தேசிய வளர்ச்சித்‌ திட்டம்‌ 
என்ற பல்வேறு பெயர்களின்கீழே மக்கள்‌ காடு மேடு 
களைத்‌ திருத்திச்‌ சாலை அமைத்தும்‌, நீர்‌ வருவாயைப்‌ 
பெருக்கியும்‌, நிலச்சீர்திருத்தம்‌ செய்தும்‌ செம்மை 
வாழ்வு வாழப்‌ பழகுகின்றார்கள்‌. இக்கருத்தைத்தான்‌ 
அன்றே ஒளவையார்‌, 
“காடா கொன்றோ காடா கொன்றோ 

அவலா கொன்றோ மிசையா கொன்றோ 

எவ்வழி நல்லவர்‌ ஆடவர்‌ ? 

அவ்வழி நல்லை வாழிய நிலனே /" (புறம்‌.187) 


என்று நிலத்தை வாழ்த்துவதன்‌ மூலம்‌ மக்கள்‌ கை 
வண்ணத்‌ திறன்‌ சிறக்க வேண்டுமெனவும்‌, அப்போது 
தான்‌ அவர்தம்‌ வாழ்வு செம்மைப்படும்‌ எனவும்‌ காட்டு 
கின்றார்‌. 

இவ்வாறு : ௩கல்லவர்‌ வாழும்‌ நாட்டை ஆளும்‌ 
மன்னவன்‌ தன்கீழ்‌ உள்ளாரைப்‌ போற்றிப்‌ புரப்ப 
தோடு, தானும்‌ ஒழுக்க ஈலம்‌ குன்றா வகையிலும்‌, தன்‌ 
காட்டு மக்கள்‌ ஒழுக்கம்‌ குறைபடா வகையில்‌ வாழத்‌ 
தக்க நெறியிலும்‌ நிற்க வேண்டும்‌ எனப்‌ புலவர்‌ பலர்‌ 


எட்டுத்தொகை 4 390 


பாடியுள்ளனர்‌. அப்படி ஒரு வேளை அரசன்‌ தவறிழைப்‌ 
பானாயின்‌, ₹மிகுதிக்கண்‌ மேற்சென்று இடித்தற்‌ 
பொருட்டு? என்ற குறளுக்கு :ஏற்ப இடித்து அறம்‌ 
உரைக்கவும்‌ தவற மாட்டார்கள்‌. “மன்னவர்‌ தவறி 
ழைப்பின்‌, பின்பு மக்களைத்‌ திருத்துவார்‌ யார்‌ ?? என்ற 
வினா அவர்‌ உள்ளத்தை வாட்டி வதைக்கும்‌. அந்த 
வாட்டத்தால்‌ அஞ்சாது அரசரிடம்‌ சென்று, அவர்‌ 
சொந்த விஷயமென்று பேசினாலும்‌, அதிலும்‌ தவறு 
எடுத்துக்‌ காட்டித்‌ திருத்துவர்‌. ஒன்று காணலாம்‌: 


பேகன்‌ கடையெழுவள்ளல்களுள்‌ ஒருவன்‌. உயிர்‌ 
அனைத்தும்‌ ஒன்று என்ற உணர்வில்‌ மனித இனத்‌ 
தைக்‌ கடந்து மயிலினத்துக்கும்‌ உதவியவன்‌. குளிரில்‌ 
மயில்‌ மேகம்‌ கண்டு தோகை விரித்தாடி மகிழ, அது 
குளிரால்‌ நடுங்குகிறதென்று தன்‌ பொற்போர்வையை 
அதற்கு அளித்தவன்‌. அப்படிபட்ட வள்ளல்‌ எப்‌ 
படியோ ஒழுக்க நெறியிற்றவறிவிட்டான்‌; கொண்ட 
மனையாளை விட்டுப்‌ பரத்தை மையலிலே தாழ்ந்து 
விட்டான்‌. அம்மன்னனுக்கு அவ்வொழுக்கக்‌ கேட்டை 
யாரே காட்டி விலக்க முடியும்‌ 2? அனைவரும்‌ அஞ்சினர்‌. 
ஆனால்‌, பரணர்‌ என்னும்‌ பெரும்புலவர்‌, அஞ்சாது 
அவனிருக்குமிடம்‌ சென்று, அவன்‌ குற்றம்‌ காட்டித்‌ 
திருத்தி, அவன்‌ மனைவியாகிய கண்ணகியோடு அவனை 
வாழ வைத்தனர்‌. 


 மடத்தகை மாமயில்‌ பனிக்குமென்‌ றருளிப்‌ 
படாஅ௮ம்‌ ஈத்த கெடாஅ௮ நல்லிசைக்‌ 
கடாஅ யா&க்‌ கலிமான்‌ பேக / 
பசித்தும்‌ வாரேம்‌; பாரமும்‌ இலமே; 
களங்கனி யன்ன கருங்கோட்டுச்‌ சீறியாழ்‌ 
நயம்புரிக்‌ துறையுகர்‌ நடுங்கப்‌ பண்ணி 


400 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌:. 


* அறஞ்செய்‌ தீமோ அருள்வெய்‌ யோய்‌!'என 
இ.*.துயாம்‌ இரந்த பரிசில்‌; ௮.".துஇருளின்‌ 
இனமணி நெடுந்தேர்‌ ஏறி 
இன்னாது உறைவி அரும்படர்‌ களைமே. *(புறம்‌.145) 


என்று தாம்‌ அவனிடம்‌ பரிசில்‌ ஒன்றையும்‌ எதிர்‌ 
பார்த்து வரவில்லை எனக்‌ கூறி, அவன்‌ மனைவி தனி 
மையில்‌ வாடும்‌ வருத்தத்தைப்‌ போக்கல்‌ வேண்டும்‌ 
என வற்புறுத்தி, அவனை அவன்‌ மனைவியிடம்‌ சேர்த்‌ 
தனர்‌. ஆம்‌! இவ்வாறு, . 
* அறத்துக்கே அன்புசார்‌ பென்ப அறியார்‌ 
மறத்துக்கும்‌ ௮.'.தே துணை. * 


என்றபடி, கவிதை அறவாழ்வுக்குத்‌ தணையாவதோடு, 
மறவாழ்வில்‌ புகுவோரை மடித்துத்‌ திருத்தும்‌ வகைக்‌ 
கும்‌ துணையாக உதவுகின்‌ றதன்ரறோ ! 
மயிலுக்குப்‌ போர்வை கொடுத்த பேகனுடன்‌ பாரி 
யையும்‌ எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. அவன்‌ முல்‌ 
லைக்குத்‌ தேர்‌ கொடுத்தவன்‌. அவனைப்‌ பாடினார்‌ கபிலர்‌; 
அவனை மட்டுமன்றி மேலே கண்ட பர த்தைமை 
பட்டுப்‌ பிரிந்த பேகனையும்‌, 
“நின்னும்கின்‌ மலையும்‌ பாட இன்னாது 
இகுத்த கண்ணீர்‌ நிறுத்தல்‌ செல்லாள்‌ 
முலையகம்‌ நனைப்ப விம்மிக்‌ 
குழலினை வதுபோல்‌ அழுதனள்‌ பெரிதே!” 
(புறம்‌. 143) 
என்று பாடி அவனை அவளுடன்‌ சேர்ப்பித்த அப்புலவர்‌ 
கபிலர்‌, அந்தப்‌ பாரியை, 


 பூத்தலை யரா௮ப்‌ புனைகொடி முல்லை 
நாத்தழும்‌ பிருப்பப்‌ பாடா தாயினும்‌, 


எட்டுத்தொகை 407 


* கறங்குமணி நெடுந்தேர்‌ கொள்்‌ெகனக்‌ கொடுத்த 
பரந்தோங்கு சிறப்பிற்‌ பாரி” (பூறம்‌. 200) 
என்று பாராட்டினர்‌. அவன்‌ பாடா முல்லை வாடா 
திருக்கத்‌ தன்‌ பொற்றேர்‌ ஈந்தான்‌. இவையெல்லாம்‌ 
“மேலே கண்ட தொல்காப்பிய இலக்கணத்துக்கு இலக்‌ 
கியங்களாய்‌ அமைகின்‌ றனவன்றோ? மயிலும்‌ முல்லை 
யுங்கூட இன்பம்‌ பெறுவன என உணர்ந்து அவற்றின்‌ 
குறை நீக்க நின்‌ ந ௮ம்மன்னர்‌ செயல்‌ தொல்காப்பியர்‌ _ 
காட்டிய உயிர்‌ இலக்கணத்தின்‌ வழியே நமக்கு இலக்கி 
'யமாய்‌ அமைகின்றன என்பதை மறுப்பார்‌ யார்‌? 
இனி இவ்வுலக வாழ்வைப்‌ பொதுப்பட கோக்கி 
எத்தகைய மக்களால்‌ இவ்வுலக வாழ்க்கை சீர்‌ பெற்று 
என்றென்றும்‌ ஓங்கும்‌ என அக்காலப்‌ புலவர்கள்‌ எண்‌ 
ணிப்‌ பார்க்கின்றார்கள்‌. புலவர்‌ என்பவர்‌ வறுமையில்‌ 
.வாடியவரே என்று கருதுதல்‌ தவறு என்பதை மேலே 
கண்டோம்‌. பாராளும்‌ மன்னருள்ளும்‌, அவர்தம்‌ மகளி 
ருள்ளும்‌ புலவர்கள்‌ இருக்திருக்கிறார்கள்‌. பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ கூறிய வஞ்சினப்பாட்டும்‌, பூதப்பாண்டி 
பயன்‌ தேவியார்‌ தீக்குளித்த பாட்டும்‌, ஆகிமந்தியார்‌ 
(போன்ற செல்வியர்‌ பாடலும்‌ ஈ௩மக்கு அரசர்‌ பரம்‌ 
பரையிலும்‌ புலவர்‌ உள்ளனர்‌ என்பதைக்‌ காட்டு 
கின்றன. அப்புலவருள்‌ ஒருவர்‌ இளம்பெரு வழுதியார்‌. 
அவர்‌ உலகம்‌ வாழவழி காண்கின்ரூர்‌. இன்‌ 
றும்‌ அவரைப்‌ போலக்‌ காண விழைபவர்‌ உள்ளனர்‌. 
“தமக்கென வாழாப்‌ பிறர்க்குரியாளரே உலகை 
- வாழ வைப்பர்‌ என்ற உண்மையை இன்றும்‌ ௩ம்மிடை 
வாழ்பவர்கள்‌ காட்டவில்லையா ! அக்கருத்தை அவ்‌ 
விளம்பெரு வழுதியார்‌ அன்றே காட்டியுள்ளனர்‌. 
அவர்‌ காட்டும்‌ திறனை அவர்‌ வாக்கிலேயே காண 
லாம்‌. இதோ அவர்‌ வாக்கு : 


402 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


* உண்டால்‌ ௮ம்மஇவ்‌ வலகம்‌ !/ இந்திரர்‌ 
அமிழ்தம்‌ இயைவ தாயினும்‌, இனிதென த்‌ 
தமியர்‌ உண்டலும்‌ இலரே ; முனிவிலர்‌ 
துஞ்சலும்‌ இலர்‌ ; பிறர்‌ அஞ்சுவது அஞ்சிப்‌ 
புகழ்‌எனின்‌ உயிரும்‌ கொடுக்குவர்‌ ; பழியெனின்‌: 
உலகுடன்‌ பெறினும்‌ கொள்ளலர்‌ ; அயர்விலர்‌ ; 
அன்ன மாட்சி அனைய ராகித்‌ 
தமக்கென முயலா நோன்தாள்‌ 
பிறர்க்கென முயலுநர்‌ உண்மை யானே. " 

(புறம்‌. 182) 


இவ்வரசப்‌ புலவரைக்‌ காணுங்கால்‌ பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ அனைத்துக்கும்‌ அடிப்படையாகும்‌ 
கல்வியைப்‌ பற்றிக்‌ கூறியதும்‌ காண வேண்டுவதாகும்‌. 
கல்வி அனைவரையும்‌ உயர்த்தும்‌ என்பதை அவன்‌ 
உணர்ந்தவன்‌ ; ₹ மூத்தோன்‌ வருக என்னாது, அறி 
வுடையோனாறு ஆரசும்‌ செல்லும்‌; என்பதை வாழ்‌ 
விடைக்‌ கண்டவன்‌. எனவே, *கல்வியின்றேல்‌ வாழ்க்‌ 
கையில்லை,' என்பதை, 


“ உற்றுழி உதவியும்‌ உறுபொருள்‌ கொடுத்தும்‌ 
பிற்றைநிலை முனியாது கற்றல்‌ ஈன்றே. ' (புறம்‌.783) 


என வற்புறுத்துகின்றான்‌. பொருள்‌ உள்ளவன்‌ 
கொடுத்தும்‌, இல்லாதவன்‌ உழைத்தும்‌ எப்படியும்‌. 
கற்க வேண்டும்‌ என்பது அவன்‌ கருத்து, 

உலகம்‌ இன்ப துன்பம்‌ நிறைந்த வாழ்வை உடை 
யது. அனைத்திலும்‌ இனிமையைக்‌ கண்டுகொண்டே 
வாழ்வதுதான்‌ அறிவுடைமை. துன்பத்தில்‌ மாழ்குதல்‌ 
சிறந்ததன்று. துன்பத்தினும்‌ இன்பம்‌ காண்பதே 
அறிவுடைமை என்ற மிகப்‌ பெரிய உண்மையைப்‌. 
பக்குடுக்கை நன்கணியார்‌ என்ற புலவர்‌, 


எட்டுத்தொகை 405 


* ஓரில்‌ நெய்தல்‌ கறங்க ஓரில்‌. 
ஈர்ந்தண்‌ முழவின்‌ பாணி ததும்பப்‌ 
புணர்ந்தோர்‌ பூவணி அணியப்‌ பிரிந்தோர்‌ 
பைதல்‌ உண்கண்‌ பனிவார்‌ புறைப்பப்‌ 
படைத்தோன்‌ மன்றஅப்‌ பண்பிலாளன்‌! 
இன்னா தம்மஇவ்‌ வுலகம்‌; 
இனிய காண்கிதன்‌ இயல்புணர்ந்‌ தோரே. 
(புறம்‌, 194) 
என்று கூறுகின்ளார்‌. ு 
இவ்வாறு உலகத்தின்‌ நிலையைக்‌ காஞ்சியாலும்‌ 
பிறவற்றாலும்‌ விளக்கி, அதனால்‌ துறந்து வாழாது 
சுகித்து வாழ்தலே கடன்‌ எனப்‌ புலவர்‌ பலர்‌ 
உணர்த்துகின்றனர்‌. மேலே மதுரைக்‌ காஞ்சியில்‌ 
மாங்குடி. மருதனார்‌ உணர்த்திய வாழ்வைக்‌ கண்டோம்‌. 
அதே வகையில்‌ அவரே இங்குப்‌ புறகானூற்றுப்‌ 
பாட்டில்‌, 
வாளின்‌ வாழ்நர்‌ தாள்வலம்‌ வாழ்த்த 
இரவல்‌ மாக்கள்‌ ஈகை நுவல 
ஒண்தொடி மகளிர்‌ பொலன்கலத்‌ தேந்திய 
தண்கமழ்‌ தேறல்‌ மடுப்ப மகிழ்சிறந்து 
ஆங்கினிது ஒழுகுமதி பெரும்‌!” (புறம்‌. 24). 
என்று போற்றுவது காணத்‌ தக்கதாகும்‌. இவ்வாறே. 
பல வகையில்‌ உலக இயல்புகளையும்‌ அதில்‌ வாழ 
வேண்டிய வகையினையும்‌ 'பாடிய புலவர்‌ பல்லோர்‌. 
ஒருவனை ஒருவன்‌ அடுதலும்‌ தொலைதலும்‌ 
புதுவ தன்றிவ்‌ வுலகத்‌ தியற்கை.” (புறம்‌.76) 
என்றொரு புலவர்‌ உலகில்‌ போர்‌ நிலை பெற்ற ஒன்று: 
எனக்‌ காட்டுகின்றார்‌. ஆயினும்‌, அந்தப்‌ போரிலேயும்‌, 
 எம்மம்பு கடிவிடுதும்‌ நும்‌அரண்‌ சேர்மின்‌என 
அறத்தாறு நுவலும்‌ * (புறம்‌. 9) 


404 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





போர்‌ முறையும்‌ உண்டு என்பதை மற்றொரு புலவர்‌ 
காட்டுகின்றார்‌. இவ்வாறு போரும்‌ பிறவும்‌ இன்பமும்‌ 
துன்பமும்‌ கலந்துள்ள உலகத்தில்‌ மக்கள்‌ ஆற்ற 
வேண்டிய அறகெறிகளைப்‌ புலவர்‌ சிலர்‌ கவிதை வழி 
வற்புறுத்துகின்‌ றனர்‌. 
அறம்‌ ஆற்ற வேண்டும்‌. இதை மறுப்பார்‌ யாரு 
மில்லை. ஆனாலும்‌, அவ்வறம்‌ எத்தகையதாய்‌ அமைய 
“வேண்டும்‌? பண்டமாற்றுப்‌ போன்று அமையாது, 
மறுமை நோக்காது, அறமாற்றலே கடமை என்ற 
உணர்விலே அவ்வறம்‌ அமைய வேண்டும்‌. இதை 
உறையூர்‌ ஏணிச்சேரி முடமோியார்‌, ஆய்‌ என்னும்‌ வள்‌ 
ளல்மேல்‌ ஏற்றி, 
* *இம்மைச்‌ செய்தது மறுமைக்‌ காம்‌எனும்‌ 
அறவிலை வணிகன்‌ ஆஅய்‌அலன்‌ பிறரும்‌ 
சான்றோர்‌ சென்ற நெறியென 
ஆங்குப்‌ பட்டன்‌ றவன்கை வண்மையே, ” 

(புறம்‌. 134) 
எனக்‌ காட்டுகின்றார்‌. அவ்வறமாற்றும்‌ நிலையினை 
உறையூர்‌ முதுகண்ணன்‌ சாத்தனாம்‌ சோழன்‌ கலங்‌ 
கிள்ளியை முன்னிறுத்திப்‌ பொருந்துமாறு காட்டு 
கின்றார்‌. யாதொரு வேறுபாடுமற்ற மக்கட்பிறவியில்‌ 
பிறந்தவருள்‌ புகழொடு வாழ்வார்‌ சிலர்‌ என்பதை, 

* வேற்றுமை யில்லா விழுத்தினை ப்‌ பிறந்து 
வீற்றிருந்‌ தோரை எண்ணும்‌ காலை 
உரையும்‌ பாட்டும்‌ உடையோர்‌ சிலரே: 
மரையிலை போல மாய்ந்திசினோர்‌ பலரே." 
(புறம்‌. 27) 
என்று காட்டி, மாய்தலும்‌ பிறத்தலும்‌ மாறுவதும்‌ 
கிறைந்த இவ்வுலகத்தில்‌, 


எட்டுத்தொகை 405: 


வல்லா ராயினும்‌ வல்லுந ராயினும்‌ 
வருந்தி வந்தோர்‌ மருங்கு நோக்கி 
அருள வல்லை யாகுமதி. ” (புறம்‌. 37) 
என்று அறம்‌ உரைக்கின்ருர்‌, 
மேலும்‌, அடுத்த பாட்டிலேயே அக்கலங்கிள்ளி 
யையே நோக்கிக்‌ கூறுமுகத்தான்‌ காட்டுக்கு அறி 
வுறுத்தும்‌ உண்மை சிறந்ததாகும்‌. உலகில்‌ ஒவ்‌ 
வொருவரும்‌ பெறும்‌ இன்ப துன்பங்களும்‌, வரழ்வும்‌. 
தாழ்வும்‌, பிற அனைத்தும்‌ அவரவர்‌ செயலால்‌ வருகின்‌ 
றன. அவ்வுண்மையறிக்து அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ 
மூன்றையும்‌ ஆற்றும்‌ வழியில்‌ ஆற்றிப்‌ பெற வேண்‌ 
டும்‌ என்கின்றார்‌; அவ்வாறு அறமறிந்து பொருள்‌ 
பெருக்கி இன்பம்‌ துய்த்தலே வாழ்வின்‌ அடிப்படை. 
என்கின்ஞுர்‌. 
அறனும்‌ பொருளும்‌ இன்பமும்‌ மூன்றும்‌ 
ஆற்றும்‌ பெரும!கின்‌ செல்வம்‌; 
ஆற்றா மைநிற்‌ போற்றா மையே. (புறம்‌. 28). 
என்பது அவர்‌ வாக்கு. 
இன்னொரு புலவர்‌ இவர்களுக்கெல்லாம்‌ மேலே செல்‌- 
கின்றார்‌. அவர்‌ நல்லது செய்ய வேண்டுமென்றுதான்‌ 
அறிவுறுத்துகின்‌ றார்‌. ஆனால்‌, அந்த நல்லதைச்‌ செய்ய 
விருப்பமின்றேனும்‌. கெட்டதையாவது செய்யா வகை. 
யில்‌ விட்டுவிடுங்கள்‌,” என அறிவுறுத்துகின்றார்‌. உலக. 
வாழ்வில்‌ ஈன்மை -இன்றேனும்‌, தீமையாவது இல்லா 
திருக்கட்டும்‌ என்பது அவர்‌ கருத்து. நரி வெரூஉத்தலை. 
யார்‌ என்ற அப்புலவர்‌, 
பல்சான்‌ றீரே! பல்சான்‌ றீரே! 
கயன்முள்‌ என்ன நரைமுதிர்‌ திரைகவுள்‌ 
பயனில்‌ மூப்பில்‌ பல்சான்‌ நீரே! 


406 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





கணிச்சிக்‌ கூர்ம்படைக்‌ கடுந்திறல்‌ ஒருவன்‌ 

பிணிக்கும்‌ காலை இரங்குவிர்‌ மாதோ]! 

நல்லது செய்தல்‌ ஆற்றீ ராயினும்‌ 

அல்லது செய்தல்‌ ஒம்புமின்‌; அதுதான்‌ 

எல்லாரும்‌ உவப்ப தன்றியும்‌, 

நல்லாற்றுப்‌ படூஉம்‌ நெறியுமா ரதுவே.' (புறம்‌.195) 
என்று எடுத்துக்காட்டி, மனித சமுதாயத்துக்கே 
கன்மையின்றேனும்‌, தீமையாவது இல்லாது நீங்கட்‌ 
டும்‌,” 'என்ற தம்‌ ஆசையைக்‌ காட்டுகின்ளுர்‌. இந்த 
வேண்டுகோள்‌ இன்றைய உலகத்துக்கு எத்துணைப்‌ 
பொருத்தமாக அமைகின்றது! உலக வல்லரசுகளெல் 
லாம்‌, விஞ்ஞான வளர்ச்சியாலும்‌ பிற வளர்ச்சிகளாலும்‌ 
உலகுக்கு நன்மை ஆற்ற வேண்டியிருக்‌ ௩, அவற்றைக்‌ 
கொண்டு அணுக்குண்டும்‌ பிற குண்டுகளும்‌ செய்து 
உலகைச்‌ ௬டுகாடாகத்‌ திட்டமிடுவதைக்‌ காண, 
இத்தகைய வாழ்க்கை உபதேசம்‌ எத்துணைப்‌ பய 
னுடையதாகின்றது! அன்று ஈரி வெரூ௨த்‌ தலையார்‌ 
கூறிய அதே கூற்றைத்தான்‌ இன்று ஈம்‌ நாட்டுத்‌ 
தலைவர்களும்‌ பிறரும்‌ கூறுகின்றார்கள்‌; நல்லது 
இன்றேனும்‌. பொல்லாத இந்தக்‌ குண்டுகள்‌ வேண்டா. 
இவற்றைப்‌ பொசுக்குங்கள்‌,” என்று வேண்டுகின்றுர்‌ 
கள்‌. அவர்கள்‌ வேண்டுகோள்‌ ஏற்கப்பெறும்‌ா ? இது 

“அறம்‌, பொருள்‌, வீடு என்ற மூன்‌ றில்‌ பொருளையும்‌ 

அறத்தையும்‌ பற்றித்‌ தானே இது வரையில்‌ புறத்தில்‌ 
பேசினோம்‌ £? : வீடு பற்றிய பேச்சே இல்லையே !? என்று 
சிலர்‌ நினைக்கக்கூடும்‌. ₹வீடு என்பது சிந்தையும்‌ 
மொழியும்‌ செல்லா நிலைமைத்து,” என்று பரிமேலழகர்‌ 
காட்டியது போன்று, அது விளக்க முடியாத ஒன்று 
என்பதும்‌, இவ்வுலகில்‌ வாழும்‌ நெறிகொண்டே. உயிர்‌ 


எட்டுத்தொகை 407 


.அவ்வீட்டின்பத்தைப்‌ பெறும்‌ நெறியையும்‌ காண 
முடியும்‌ என்றும்‌ கொள்ள வேண்டும்‌. மறுமை பற்றியும்‌ 
புகழ்‌ பற்றியும்‌, வானகாடு பற்றியும்‌, கணிச்சிக்கூர்ம்‌ 
படையோன்‌ பற்றியும்‌ காம்‌ மேலே கண்ட பாடல்களில்‌ 
வருவனவெல்லாம்‌ வீட்டினைக்‌ குறிப்பாக உணர்த்தவரு 
வனவேயாம்‌ என்று கூறிஅந்த அளவில்‌ அமைவோம்‌ 


இது வரை கூறியவற்றான்‌, சங்க இலக்கியங்‌ 
களாகிய எட்டுத்தொகை எவையெவை என்பதும்‌, 
அவற்றுள்‌ அகம்‌ பற்றியும்‌ புறம்‌ பற்றியும்‌ பாடுவன 
யாவை என்பதும்‌, அவற்றுள்‌ அகவாழ்வை எவை 
எவை எவ்வெவ்வாறு காட்டுகின்றன என்பதும்‌, புற 
வாழ்வைப்‌ புறம்‌ எவ்வாறு விளக்குகின்றது என்பதும்‌ 
ஒருவாறு அறிந்தோம்‌. பரந்து கிடக்கும்‌ சங்க இலக்கிய 
. மாகிய கவிதைக்‌ கடலுள்‌ இரண்டொன்றே இங்கு 
எடுத்துக்‌ காட்டினோம்‌. இங்குச்‌ சிலவற்றைக்‌ காட்டிய 
காரணம்‌, மற்றவை அவ்வளவு சிறப்புடையன அல்ல 
என்பதன்று. சங்க இலக்கியங்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ 
சிறந்த பாடலேதான்‌. ஒவ்வொன்றைப்‌ பற்றியும்‌ தனித்‌ 
தனி பெருநூல்கள்‌ எழுதலாம்‌. ௩ல்லநிஞர்‌ பலர்‌ அந்த 
வழியில்‌ இன்று காட்டிலே பணியா ற்றி வருகின்றனர்‌. 
நான்‌ இங்கே அவை வாழ்வோடு எவ்வாறு தொடர்பு 
கொண்டுள்ளன என்பதைக்காட்ட ஒரு சிலவற்றையே 
எடுத்து விளக்கினேன்‌. ஒவ்வொன்றைப்‌ பற்றியும்‌ 
அறிய விரும்புவோர்‌, அவ்வந்நூல்‌ வழிப்பயின்று 
பயன்‌ பெறுக என வேண்டி மேலே செல்கிறேன்‌. 


அடுத்து, இச்சங்க கால வாழ்வை ஒட்டி, என்றும்‌ 
நிலை கெடாது நிலவும்‌ உலசக்‌ கவிஞராய்‌ இன்று 
போற்றப்படும்‌ வள்ளுவரது குறளைப்‌ பற்றிக்‌ காண்‌ 
“போம்‌. 


4. குறள்‌ 


' அனவனனானகைகைகைசைகள கை கச கணா ணமாக கைகைகைை கவ வகை பட அனகை ணக்‌கக கைக கக கையக வையை வகை கனா? 





தமிழ்க்‌ கவிதை உலகிலேயே தலை சிறந்தது குறள்‌ 
என்பர்‌. காம்‌ இது வரையில்‌, மேலே எத்தனையோ குறட்‌ 
பாக்களை எடுத்து ஆண்டிருக்கின்றோம்‌. மூன்றெழுத்துக்‌ 
களாலான தனது பெயர்‌ போன்றே நூலும்‌, மிகக்‌ 
குறைந்த அளவினைக்‌ கொண்டுள்ள பாடல்களால்‌ 
ஆயது. குறுகிய அடிகளைப்‌ பெற்றமையினாலே பாடல்‌ 
'குறட்பாவாயிற்று ; நூலும்‌ குறளாயிற்று. இக்நூல்‌ 
சங்க நூல்‌ என்று பேசப்படாவிடினும்‌, சங்கச்‌ சான்றோர்‌ 
களெல்லாம்‌ இந்நூற்கருத்துக்களையும்‌ சொற்றொடர்‌ 
களையும்‌ தங்கள்‌ நூல்களில்‌ ஆண்டிருக்கிறார்கள்‌. இக்‌ 
நூலாசிரியரைப்‌ * பொய்யில்‌ புலவர்‌ ? என்றும்‌, இக்‌: 
நூலை *அறம்‌? என்றும்‌ கூறும்‌ சங்கப்‌ புலவர்தம்‌ 
பாடல்கள்‌ உள்ளன. இக்நூலின்‌ காலம்‌ இன்றைக்கு 
இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னது என்பர்‌. இக்‌ 
நூலின்‌ பெருமையைப்‌ பலர்‌ பல வகையாகப்‌ புகழ்ந்து 
கொண்டேயிருக்கின்றனர்‌. இக்‌ நூலைப்பற்றி ஆராய்ச்சி 


கூறன்‌ 9 





உரைகளும்‌ விளக்க உரைகளும்‌ வெளிவந்‌ துகொண்டே 
யிருக்கின்‌. றன. இக்‌ நூலை உலகில்‌ பிற மொழிகளில்‌ பலர்‌ 
மொழிபெயர்த்துள்ளனர்‌. இக்‌ நூலில்‌ இல்லாத பொருள்‌ 
ஒன்றும்‌ இல்லை என்பது உலகறிந்த உண்மை. 
எனவே, இக்நூல்‌ வாழ்க்கைக்கு எத்துணை இன்‌ நியமை 
யாதது என்பது கூறவும்‌ வேண்டுமோ! திருக்‌ 
குறளையே வாழ்க்கைநூலாக ஆராய்ந்து எழுதிய நூல்‌ 
கள்‌ பலப்பல வந்துள்ளன. குறள்‌ வாழ்வோடு பின்‌ 
னிக்கிடக்கும்‌ வகையினைப்‌ பள்ளியிற்பயிலும்‌ பிள்ளை 
முதல்‌ அனைவரும்‌ அறிந்துள்ளனர்‌. ஆகவே, நாம்‌ 
அது பற்றி அதிகம்‌ ஆராய வேண்டா. எனினும்‌, 
எடுத்த பொருளுக்கு ஏற்ப ஓர்‌ அளவு ஆராய்ந்து 
தொடர்ந்து செல்லலாம்‌. 


குறளை மூன்று பாலாகப்‌ பிரித்துள்ளனர்‌. ..வாழ்‌ 
வுக்கு இன்றியமையாது வேண்டப்படுவன அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌. இவற்றின்‌ அடிப்படையிலேயே 
அப்பிரிவுகள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, காமத்துப்‌ 
பால்‌ பக்தி பெயர்களையும்‌ பெற்றுள்ளன்‌. “அகமும்‌ 
பு றமும்‌” இக்நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. எக்காலத்‌ 
துக்கும்‌, எந்நாட்டினருக்கும்‌, எச்சமயத்தவருக்கும்‌, எல்‌ 
லார்க்கும்‌ இந்நூல்‌ பயன்படும்‌ வகையில்‌ அமைந்துள்‌ 
ளது என்பர்‌, அதனாலேதான்‌ சிற்சில குறட்பாக்களுக்‌ 
குக்‌ காலத்துக்கும்‌ நிலைக்கும்‌ ஏற்பப்‌ புதுப்புது. உரை 
களும்‌ வெளி வந்துகொண்டிருக்கின்றன. முன்னைப்‌ 
புலவர்‌ அவர்‌ காலத்துக்கு ஏற்ப வள்ளுவர்‌ குறளுக்‌ 
குப்‌ பொருள்‌ கொண்டனர்‌. அவ்வுரைகளுள்‌ சில இக்‌ 
கால வாழ்க்கைக்கு ஒவ்வாதனவாய்‌ இருக்கலாம்‌. அத 
னால்‌, வேறு சில நூல்களைப்‌ போன்று இக்குறளையும்‌ 
வேண்டாவென்று ஒதுக்க. யாரும்‌ முன்‌ வரவில்லை. 

26 


410 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அதற்குப்‌ பதிலாக, இதை ஏற்று, தம்‌ காலத்துக்கும்‌ 
கருத்துக்கும்‌ ஏற்ற வகையில்‌ புதுப்பொருள்‌ புனையவே 
முன்னிற்பர்‌. எனவே, யருக்கும்‌ இக்குறளே விட மனம்‌ 
வாராது. தத்தமது கால, காட்டு, சமய இயல்புகளுக்கு 
ஏற்ப உரை காணத்‌ தக்க வகையில்‌--அவரவர்‌ வாழ்க்‌ 
கைத்‌ தத்துவத்தை விளக்கும்‌ பொருள்‌ கொள்ளும்‌ 
வகையில்‌--இக்‌ நூல்‌ அமைவதனாலேயே இது சிறந்த 
நூலாய்‌ வாழ்கின்றது. இக்நூலை' ஆக்கிய திருவள்ளு 
வரும்‌ சாதி, குலம்‌, பிறப்பு என்ற எல்லா வேறுபாடுகளை 
யும்‌ கடந்தவர்‌. அவர்‌ எக்குலத்தில்‌ பிறந்தாரோ, 
நாமறியோம்‌! எக்குலவாழ்வை மேற்கொண்டாரோ, 
தெரியாது! எனினும்‌, அவர்‌ பிறந்து சிறக்க வாழ்ந்தார்‌ 
என்பது உண்மை, அவர்‌ பற்றியும்‌ குலம்‌ முதலிய 
பற்றியும்‌ ஒன்றும்‌ தெரியா திருப்பதும்‌, அவர்‌ நூலைப்‌ 
பொது நூலாக்கிச்‌ சிறப்பிக்க உதவுகின்றது. ஆம்‌! 
அப்படிச்‌ சிறந்ததெனக்‌ கூறும்‌ வகையில்‌ இந்நூல்‌ 
எவ்வாறு வாழ்க்கைத்‌ தத்துவத்தை விளக்குகின்ற து? 
அதைத்தொடர்ந்து காண்போம்‌. 

ஆறறிவு படைத்த மனிதன்‌ வாழ வேண்டிய 
வாழ்க்கையினை வள்ளுவர்‌ திட்டவட்டமாக வரை 
யறை செய்துள்ளார்‌. எத்தகைய வாழ்வில்‌ வாழ 
விரும்பினாலும்‌, விரும்பும்‌ அவரவருக்கு ஏற்ற அறகெறி 
யை வடித்துக்‌ கொடுத்துள்ளார்‌ வள்ளுவர்‌, இல்லற 
வாழ்வும்‌ துறவற வாழ்வும்‌ அறம்‌ என்ற பகுதியில்‌ 
ஈன்கு பேசப்படுகின்றன. அதனதன்‌ திறத்தில்‌ ஒவ்‌ 
வொன்றும்‌ சிறந்ததேயாயினும்‌, :அ றம்‌ எனப்பட்‌ டதே 
இல்வாழ்க்கை,” என்று இல்லறத்திற்கே வள்ளுவர்‌ 
தனித்த ஏற்றம்‌-கொடுத்துள்ளார்‌. துறவறத்தை மேற்‌ 
கொள்பவன்‌ தூயவனாய்‌ இருக்க வேண்டும்‌ என்பதைப்‌ 
பலபடியாக வற்புறுத்துகின்றார்‌. பிறகு, பொருள்‌ 


குறள்‌ 411 





அதிகாரத்தில்‌ உலகத்து இன்றியமையாத பொருளை, 
* பொருள்‌ இலார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை,” என்ற அடிப்‌ 
படையில்‌ பலப்பல வகையாக விளக்குகின்ளுர்‌. 
பொருளை ஈட்டலும்‌ போற்றலும்‌ பகுத்தலும்‌ காட்டில்‌ 
'கேரிய வழியில்‌ ௩டை.பெற வேண்டுமாயின்‌, அதற்கு 
நல்ல அரசும்‌, அவ்வரசைச்‌ சார்ந்த அங்கங்களும்‌ 
அமைய வேண்டும்‌ என்பதைச்‌ சில அதிகாரங்‌ 
களால்‌ விளக்குகின்றார்‌. மனிதன்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 
மனிதத்‌ தன்மையோடு வாழ வேண்டுமானால்‌, இன்‌ 
னின்ன அறத்தை மேற்கொள்ள வேண்டுமென்றும்‌, 
இன்னின்னவற்றைத்‌ தள்ள வேண்டுமென்றும்‌ திட்ட 
மாகக்‌ குறித்துள்ளார்‌. சிலவற்றை அவர்‌ கூறும்போது 
பேசவேண்டிய நாகரிகப்‌ பண்பாடும்‌ நமக்கு விளங்கா 
மற் போகாது. அமைச்சராய்‌ உள்ளாரும்‌ அரசரைச்‌ 
சேர்ந்தொழுகுவாரும்‌ இன்னின்ன வகையினராய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்‌ றும்‌, அரசர்‌ யார்‌ யாரைச்‌ சார்க்‌ 
தொழுகின்‌ காட்டு வாழ்க்கை நலமுறும்‌ என்றும்‌ 
காட்டுகின்றார்‌. அரசன்‌ தன்‌ கீழ்க்குடி களிடம்‌ கொள்ள 
வேண்டிய நல்ல தொடர்பினையும்‌, முடியாட்சியாயினும்‌, 
அது குடியாட்சி வகையிலேயே அமைந்திருக்க 
(டூவண்டுமென்பதையும்‌, அவ்வாறு மக்கள்‌ தம்‌ காட்டு 
நலத்தைக்‌ காக்கும்‌ வகையில்‌ எவ்வாறு ஈ௩டந்து 
கொள்ள வேண்டுமென்பதையும்‌ கூறுகின்றார்‌. உலகம்‌ 
வாழ வழிகள்‌ அத்தனைக்கும்‌ மேல்வரிச்‌ சட்டம்‌ 
போன்று அவர்தம்‌ குறட்பாக்கள்‌ அமைகின்றன. பின்‌, 
காமத்துப்‌ பாலாகிய இன்பப்‌ பாலிலே தொல்காப்பியர்‌ 
கண்ட அத்துணை நுணுக்கங்களும்‌ பேசப்படுகின்றன. 
தொல்காப்பியர்‌ காலத்துக்கு முன்‌ வள்ளுவர்‌ இருக்‌ 
திருப்பாராயின்‌, இவர்‌ குறளைக்‌ கண்டுதான்‌, அவர்தம்‌ 
இலக்கண த்தை இயற்றினார்‌ என்று கூடச்‌ சொல்லி 


412 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





விடுவர்‌. அவர்‌ காலம்‌ அறிந்தமையின்‌, அவ்வாறு: 
கூற முடியாது. மிகக்‌ குறைந்த அளவில்‌ இருபத்‌ 
தைந்து அதிகாரங்களிலே முக்நூறு அடிகளுள்ளே-- 
சங்க இலக்கியங்கள்‌, இலக்கண நூல்கள்‌ அத்தனையம்‌ 
ஆராய்ந்து அலசி எழுதிய எல்லா அகப்பொருளின்‌ 
கருத்துக்களையும்‌ மிக நுணுக்கமாக, வள்ளுவர்‌ வாழ்க்‌ 
கைக்குப்‌ பொருந்தும்‌ வகையில்‌ காட்டியுள்ளார்‌, 
- குறளில்‌ எந்தச்‌ சொல்லையும்‌ நீக்க முடியாத அளவுக்கு 
வாழ்வின்‌ பொருளைச்‌ செருகித்‌ தம்‌ கவிதையை யாத்‌ 
துள்ள வள்ளுவர்‌, யாவராயினும்‌, எக்குலத்தவ 
ராயினும்‌, அவர்‌ தமிழராய்ப்‌ பிறந்த இக்காடு சிறந்த 
தன்றோ ! இனி அவர்‌ கவிதைகளின்‌ வழித்‌ தனித்தனி 
ஆராய்வோம்‌ : 
அவர்‌ முதலாவதாக வாழ்க்கைக்கு இன்றியமை 
யாததான கடவுள்‌ நெறியைக்‌ காட்டுகின்றார்‌. உலகம்‌ 
அவர்‌ கண்முன்‌ நிற்கின்றது. அதற்காகத்தானே 
அவர்‌ அறம்‌ கூறப்புகுந்தார்‌? ₹ ஆதி பகவன்‌ முதற்றே 
உலகு,” என்றே தம்‌ நூலைத்‌ தொடங்குகின்‌ருர்‌. “ஆதி 
பகவன்‌? என்ற தொடருக்கு யார்‌ என்ன பொருள்‌ கண்‌ 
டாலும்‌, ஒருவரும்‌, இக்குறள்‌ இன்றைக்குத்‌ தேவை 
யானது அன்று, என்று கூறருர்‌. மேலும்‌, “கடவுள்‌ 
வாழ்த்து ? என்று வரும்‌ பத்துப்‌ பாடல்களிலும்‌ எந்தச்‌ 
சமயத்தைச்‌ சார்ந்த கடவுளரைப்‌ பற்றியும்‌ பாராட்டா 
திருப்பதே இக்‌ நூலுக்குத்‌ தனிப்‌ பெருமை தருகின்றது. 
4 தன்‌ தெய்வம்‌ என்‌ தெய்வம்‌ ? என்று தட்டுத்தடுமாறி 
உலகில்‌ அன்று முதல்‌ இன்று வரை: சமயத்தின்‌ 
பேரால்‌ எத்துணைப்‌ போர்கள்‌ ஈகடைபெற்றுள்ளன! 
ஏன்‌£ ௩ம்‌ பரந்த நாடே. சமயத்தின்‌ பேரால்தானே 
இரண்டாக்கப்பட்டது ?' இந்த வேறுபாட்டு மனப்பான்‌ 
மைக்குச்‌ சிறிதும்‌ மனிதன்‌ இட்ம்‌:கொடுக்கக்கூடாது 


குறள்‌ 413 


என்பதைக்‌ காட்டவே, வள்ளுவர்‌ தம்‌ கடவுள்‌ வாழ்த்‌ 
தில்‌ எந்தக்‌ கட வுளையும்‌ ஏற்றம்‌ தந்து பாராட்டவில்லை. 
அதற்கு கேர்‌ மாறாக, ஒவ்வொரு சமயத்தவரும்‌ தத்தம்‌ 
கடவுளைத்தான்‌ அவர்‌ கூறுகிறார்‌ என்று, ஒவ்வொரு 
குறளுக்கும்‌ ஒவ்வொரு வகையில்‌ உரை கண்டு இக்‌ 
நூலையே தத்தம்‌ சமயத்துக்கு ஏற்ற நூலாக்கிக்‌ 
கொண்டு செல்லும்‌ வகையில்‌ குறட்பாக்களை அமைத்‌ 
துள்ளார்‌. இவ்வாறு தொடக்கத்திலேயே மக்கள்‌ சமு 
தாயம்‌ யாதொரு வேறுபாடும்‌ இன்றி வாழ வேண்டும்‌ 
என்பதை விளக்கிக்‌ காட்டியவர்‌ வேறு யாவர்‌ £ 
வள்ளுவருக்குத்‌ தனி மனிதன்‌ வாழ்வைக்காட்டிலும்‌ 
சமூதாய வாழ்வே சிறக்க வேண்டும்‌ என்ற கொள்கை 
உண்டு. எந்காட்டில்‌ பிறந்த நல்லவரும்‌ இந்தத்‌ துணி 
வில்தானே இருப்பர்‌ 2? அப்போ துதானே உலகம்‌ உயர்‌ 
வுற்று ஓங்கும்‌? சமுதாயம்‌ தழைக்காமல்‌, தனி மனி 
தன்‌ மட்டும்‌ ஓங்குவானானால்‌, அவனால்‌ என்ன பயன்‌? 
இந்த உண்மையை வள்ளுவர்‌ நூல்‌ முழுதும்‌ காட்டிக்‌ 
கொண்டே செல்கின்றார்‌. நாம்‌ மேலே கண்டபடி. அவர்‌ 
காட்டிய வாழ்க்கை சமுதாயத்துடன்‌ நின்‌ றுவிட 
வில்லை. அதையும்‌ கடக்கிறது. உலகில்‌ உயிர்‌ பெற்‌ 
றவை யாவற்றையும்‌ வாழ வைக்க வேண்டும்‌ 
என்பதே அறிஞர்தம்‌ குறிக்கோளன்றோ ! 

: பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌” என்ற அடிப்‌' 
படையிலே வள்ளுவர்‌ வாழ்வு தொடங்குகின்‌ றது. 
நாம்‌ மேலே கண்டபடி எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ 
இயைவது தானே ? எந்த வகையிலும்‌ வாழ்வு எல்லா 
வற்றிற்கும்‌ ஒன்றே. வாழும்‌ வகைகளும்‌ வழித்துறை 
களும்‌ பல்வேறு வகைகளில்‌ வே அபட்டி ருக்கலாம்‌: 
எனினும்‌, யாவும்‌ வாழ்கின்றவைதாம்‌. அவற்றின்‌ 
வாழ்க்கையையெல்லாம்‌ காண வேண்டியே எல்லா 


414 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





உயிர்க்கும்‌ பிறப்பொக்கும்‌ என்றார்‌. இத்துணை விரிந்த 
மனப்பான்மையில்‌ அவர்‌ உள்ளம்‌ வாழ்வை அளந்து 
அறுதியிட்டமையினாலேதான்‌, அவர்‌ நூலும்‌ மற்‌ 
றெல்லாவற்றைக்காட்டிலும்‌ விரிந்த அளவில்‌ பல 
ராலும்‌ போற்றப்பட்டு வருகின்றது. 


எந்தப்‌ பொருளை எடுத்து விளக்கினாலும்‌, வள்ளுவ 
ருக்கு உயிர்களின்‌ பொது வாழ்க்கைதான்‌ முன்னிற்‌ 
கும்‌. அதனால்‌, அவர்‌ பல சொற்களுக்குப்‌ புத்தம்‌ 
புதிய உரை காண்கின்றாரோ எனும்படி. பல குறள்கள்‌ 
அமைகின்‌ றன. பல சொற்களுக்கு உண்மையில்‌ வாழ்‌ 
வில்‌ கொண்ட-கொள்ள வேண்டிய-பொருள்கள்‌ இவை 
தாம்‌ என்று திட்டமாகக்‌ காட்டுவார்வள்ளுவர்‌. அன்பு, 
அறிவு, கல்வி, நாகரிகம்‌, தவம்‌, வாய்மை, செல்வம்‌, காதல்‌ 
இவை போன்ற சொற்களுக்கு வள்ளுவர்‌ காணும்‌ 
பொருள்களையும்‌, அவர்‌ இவற்றின்‌ வழி விளக்கும்‌ 
வாழ்க்கை கெறியினையும்‌ அறிக்துகொள்ளுதலே 
குறட்கவிதைகளுக்கும்‌ வாழ்க்கைக்கும்‌ உள்ள 
தொடர்பை அறிக்துகொள்ளுவதாம்‌. இவற்றிற்கெல்‌ 
லாம்‌ பிற தமிழ்‌ நூலாரும்‌ பிற மொழியாளர்களும்‌ 
கொள்ளும்‌ பொருளை நாம்‌ அறிவோம்‌ ; நானிலமும்‌ 
அறியும்‌. ஆனால்‌, வள்ளுவர்‌ அந்த அளவில்‌ இவற்‌ 
றின்‌ பொருள்களைக்‌ காணாது, ஒவ்வொன்றையும்‌ மக்‌ 
கள்‌ வாழ்வோடு பின்னிப்பிணேத்துப்‌ பேசும்‌ திறனே 
அவரைத்‌ தலைவர்‌ ஆக்கிற்று எனலாம்‌. ஒவ்வொன்‌ 
ராகக்‌ காணலாம்‌. 

அன்பு, வாழ்வின்‌ அடிப்படை. இன்பம்‌ அன்பில்‌ 
விளைவது. ₹ அன்பின்‌ வழியது உயிர்‌ நிலை, ? என்ளார்‌ 
வள்ளுவர்‌. எனவே, உயிர்‌ வாழ்க்கை என்பதே அன்பு 
செலுத்துவதாகும்‌. உலகில்‌ உயிர்‌ பெற்றுப்‌ பிறந்த 


குறள்‌ 415 


ஒவ்வொன்றும்‌ அன்பின்‌ வழியேதான்‌ வாழ வேண்டும்‌. 
இன்றேல்‌, அது உயிர்ப்பிறவி ஆகாது, ஏதோ பிறக்‌ 
தோம்‌, வளர்ந்தோம்‌, வாழ்கின்றோம்‌ என்ற வாழ்க்கை 
அன்பாகாது. அது வாழ்வே ஆகாது என்கின்ளுர்‌. 
கொடிய பாலை வனத்திடை வற்றல்‌ மரந்தளிர்த்தால்‌ 
யார்க்கு என்ன பயன்‌ ? யாரும்‌ அதனால்‌ பயன்‌ பெற 
முடியாது. அதைப்‌ போன்றேதான்‌ அன்பு உள்ளத்‌ 
தில்லாத மக்கள்‌ வாழும்‌ வாழ்க்கையும்‌ அமையும்‌. 
இதை வள்ளுவர்‌, 
* அன்புஅகத்‌ தில்லா உயிர்வாழ்க்கை வன்‌;பாற்கண்‌ 
வற்றல்‌ மரம்தளிர்த்‌ தற்று.” .. (குறள்‌, 78) 
என்கின்றார்‌. மேலும்‌, உயிர்‌ நிலையே அன்பின்‌ வழி 
யது என்று தேற்றத்தொடு திட்டமாகக்‌ கூறிய 
ஆசிரியர்‌, அன்பற்ற உயிர்‌ வாழ்க்கையைப்‌ பற்றிச்‌ 
சொல்கின்றவர்‌, அந்த அன்பு இல்லாத வாழ்க்கை 
உயிர்‌ அற்ற பிண வாழ்க்கையே என்கின்ளுர்‌. 
பிணத்தை உலகம்‌ வைத்துக்கொண்டு வாழ விரும்பு 
கிறதா? இல்லையே ! அது போன்றேதான்‌ அன்பற்ற 
வரோடு உலகம்‌ ஒன்றி வாழ விரும்பாது. அதனுடன்‌ 
எலும்பும்‌ தோலும்‌ போர்த்த உயிரற்ற உடலால்‌ உலகுக்‌ 
குப்‌ பயன்‌ என்ன? அது போன்றே அன்பற்று வாழ்‌ 
பவராலும்‌ பயனில்லை. அவர்கள்‌ அவியினும்‌ வாழினும்‌ 
இரண்டும்‌ ஒன்றே என்று வெளிப்படக்‌ கூறுகின்றார்‌ 
வள்ளுவர்‌. உடல்‌ தோற்றத்தில்‌ குறையிலரேனும்‌, 
உள்ளத்தில்‌ அன்பில்லாராயின்‌, அவர்களுக்கும்‌ அவர்‌ 
களால்‌ நாட்டுக்கும்‌ யாதொரு பயனும்‌ இல்லை என்பார்‌, 
* புறத்துறுப்பு எல்லாம்‌ எவன்செய்யும்‌ யாக்கை 
அகத்துறுப்பு அன்பில்‌ லவர்க்கு?” (குறள்‌, 79) 


என்றும்‌, 


416 கவிதைவும்‌ வாழ்க்கைவும்‌ 


* அன்பின்‌ வழியது உயிர்நிலை : அஃது இலார்க்கு 

என்புதோல்‌ போர்த்த உடம்பு,” (குதள்‌, 80) 
என்றும்‌ கூறுகின்றார்‌. சிலர்‌, * நாங்கள்‌ எங்கள்‌ மனைவி 
மக்களிடம்‌ அன்பாய்‌ இருக்கின்றோமே ! அது 
போதாதா?” என்று கேட்பர்‌, அவர்கள்‌ கூறுவதுகூடச்‌ 
சரி என்பது போன்று இருக்கும்‌, ஆயினும்‌, அது வாழ்‌ 
னில்‌ எவ்வளவு பொருந்தாத ஒன்று என்பதை அதிகார 
அமைப்பின்‌ ருறலமே வள்ளுவர்‌ விளக்குகின்ளுர்‌. அறன்‌ 
எனப்பட்டதே இல்வாழ்க்கை,” என்‌ அ கூறி, அவ்வறத்‌ 
தின்‌ வழிக்கு உற்ற துணையான மனையாளின்‌ சிறப்‌ 
பைத்‌ கூறி, அவர்தம்‌ வாழ்வின்வழி கன்கலனாய்‌ விளங்‌ 
கும்‌ மக்கட்பேற்றினைக்‌ கூறுகின்றார்‌. அது வரையில்‌ 
* தான்‌? என்று தனித்து வாழ்ந்த மனிதன்‌, தானும்‌ 
மனையாளுமாகி, பின்‌ குடும்பத்தில்‌ குழந்தைகளோடு 
கலந்து, ஒன்றிய இல்லறவாழ்வில்‌ சிறக்கின்றான்‌. 
அது வரையில்‌ அவன்‌ செலுத்தும்‌ அன்பு, அல்லது 
பாரசமானது, யார்‌ வேண்டித்‌ தடுத்தாலும்‌ இயல்பாகச்‌ 
சென்று பற்றுவதாகும்‌. அதற்குமேல்‌ செல்லும்‌ உள்ள 
நெகிழ்ச்சியே அன்பாவது. அதனாலேதான்‌ வள்ளுவர்‌ 
தம்‌ அன்புடைமை என்னும்‌ அதிகார த்தை, மனை வாழ்க்‌ 
கைக்கு அடுத்தபடி வையா து, வாழ்க்கைத்‌ த,ணை கலம்‌, 
மக்கட்பேறு இரண்டையும்‌ கடந்து வைத்துள்ளார்‌. 
அவ்வன்பின்‌ ஆற்றலால்‌ விருந்தோம்ப வேண்டும்‌ 
என்ற உணர்வு வரும்‌ ; அதன்வழி இனியவை கூறல்‌ 
முதலிய நல்லியல்புகளும்‌ தொடர்க்து மனிதனைப்‌ 
பற்றிக்கொள்ளும்‌. பின்பு அவன்‌ தன்‌ அன்பின்‌ கண்‌ 
கொண்டு தன்னைப்‌ போன்றே பி ற எல்லா உயிர்களை 
யும்‌ ஒத்து கோக்கி, வையகமெல்லாம்‌ இன்புற்று வாழ்‌ 
தலே மேன்மையான வாழ்க்கை என்பதை உணர்ந்து, 
அறத்தாற்றில்‌ தானும்‌ வாழ்ந்து மற்‌ றவரையும்‌ வாழ 


கூறன்‌ 417 


வைத்துச்‌ சிறப்பான்‌. அவன்‌ தன்‌ என்பாலும்‌ மற்ற 
வருக்கு உதவுவான்‌. அந்த வள்ளுவர்‌ கண்ட உயரிய 
அன்பின்‌ உயிர்‌ வாழ்வு நாட்டில்‌ அமையின்‌ என்றும்‌ 
நாம்‌ வாழ்வோம்‌ ! : 
அடுத்து, : அறிவு? என்பதை வள்ளுவர்‌ எவ்வாறு 
விளக்குகிறார்‌ என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌. அங்கே 
யும்‌ அவர்‌ உள்ளம்‌ விரிந்து உலக உயிர்களிடக் தான்‌ 
செல்கின்றது. அறிவு என்றதும்‌, ஏதோ தேர்வுக்கு 
மாணவன்‌ படிப்பதும்‌ தேர்வில்‌ * மார்க்‌ குகள்‌ வாங்கி 
முதல்‌ வகுப்பில்‌ தேர்ச்சி பெறுவதுந்தான்‌ அறிவுஎன்று 
இன்றும்‌ பலரும்‌ நினைக்கின்றனர்‌. அஃது அறி 
வின்‌ ஒரு கூறே தவிர, முற்றிய அறிவாகாது. மாந்தர்க்‌ 
குக்‌ கற்றனைத்தூறும்‌ அறிவு,” என்று வள்ளுவரே 
கூறியபடி, படிக்க வேண்டிய நல்ல படிப்பு-வள்ளுவர்‌ 
பின்‌ கல்வி என்று வரையறுத்துள்ளா படிப்பு- உண்மை 
யில்‌ ஒரளவு அறிவை வளர்க்கும்‌ என்பது உண்மை 
தான்‌. ஆனால்‌, அதையே அறிவாகக்‌ கொண்டு மற்‌ 
றவர்களைப்‌ பற்றிக்‌ கவலையுறாது வாழ்வதை வள்ளுவர்‌ 
அறிவு எனக்‌ கொள்ளமாட்டார்‌. நூலறிவு, உலக 
அறிவு இன்றேல்‌ பய்ன்படாது என்பதை, 
* உலகத்தொடு ஒட்ட ஓழமுகல்‌, பலகற்றும்‌ 

கல்லார்‌, அறிவிலா தார்‌.” (குறள்‌, 140) 
என்று வடக வரையறுத்துக்‌ கூடறுகின்றார்‌ 
மற்றும்‌, 

* எவ்வ துறைவது உலகம்‌? உலகத்தொடு 

அவ்வ துறைவது அறிவு.” ்‌ (குறள்‌, 426) 
என்றும்‌ காட்டுகின்றார்‌. இவற்றால்‌, உலகம்‌ செல்லும்‌ 
வழி விட்டுத்‌ தான்‌ பிறழ்ந்து செல்லாது, அவ்வுலகை 
யும்‌ அவ்வுலகத்தில்‌ வாழும்‌ உயிர்களையும்‌ ஒத்து 


க்ர8 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





நோக்கி, அவற்றின்‌ வழித்‌ தானும்‌ கலந்து செல்ல 
வேண்டும்‌ என்பது புலனாகும்‌. * உலக உயிர்களெல்‌ 
லாம்‌ எக்கேடு கெட்டால்‌ எனக்கென்ன 7? என்று 
இராது, தரன்‌ மட்டும்‌ சிறக்க வாழ்ந்தால்‌ போதும்‌ 
என்ற எண்ணத்தில்‌ செம்மாக்காது, உலகைத்‌ தழு 
வியே செல்ல 6ேவண்டுவதுதான்‌ அறிவின்‌ பயன்‌, 
இனி, “அறிவு எதற்குப்‌ பயன்பட வேண்டும்‌ £? தேர்‌ 
வில்‌ வெற்றி பெற்று முதல்மாணவனாய்‌ வருவதற்கா 
கவோ இது பயன்பட வேண்டும்‌ ?? என்று கேட்கிளுர்‌. 
இல்லை என்ற விடையையும்‌ அவரே கூறிவிடுகின்றார்‌. 
பின்‌ அறிவுதான்‌ எதற்கு ? 
* அறிவின்‌ ஆகுவது உண்டோ பிறிதின்கோய்‌ 
தந்‌ நோய்போல்‌ போற்றாக்கடை?' (குறள்‌, 315) 


என்ற குறளிலைதான்‌ வாழ்வின்‌ நுணுக்கத்தை அறி 
வின்மேல்‌ ஏற்றி அமைத்துச்‌ சென்றுவிட்டார்‌. காம்‌ 
வருக்துகின்றோம்‌. அவ்வருத்தம்‌ ஈம்‌ உள்ளத்தைச்‌ 
சுடுகின்றது. ஆனால்‌, ௩ம்‌ எதிரிலேயே மற்றவர்‌ வருக்‌ 
தும்‌ போது, நாம்‌ கவலையற்று மகிழ்ச்சியில்‌ திளைக்‌ 
கின்றோம்‌. *ஓரில்‌ நெய்தல்‌ கறங்க, ஓரில்‌ மகிழ்ச்சி 
சிறக்கும்‌ காட்சி இன்று உலகில்பல. அவற்றையா மனித 
வாழ்வு விரும்புகின்றது?” என்று கேட்கின்றார்‌ அவர்‌. 
அக்த வகையில்‌ பிற உயிர்‌ வாடத்‌ தான்‌ மகிழ்ந்திருப்‌ 
பவன்‌ யாவளனாயினும்‌, எத்துணைப்படிப்பும்‌ பட்டமும்‌ 
பெற்று அறிஞன்‌ எனப்‌ பெயர்‌ வாங்கியவனே ஆனா 
லும்‌, அந்த அறிவினால்‌ என்ன பயன்‌ ? அவன்‌ அறி 
விழந்தவனே ஆகின்றான்‌ என்கின்றார்‌, எனவே, பிறி 
தின்‌ கோய்‌ தம்‌ நோயாகப்‌ போற்றி, அந்த 
கோய்களை நீக்க வழி காண்பதே உண்மை அறிவா 
௦. சாதாரண மக்கள்‌ உயிர்த்‌ துன்பமட்டுமன்றி, 


குறள்‌ 419 





பிற விலங்கு முதலியவற்றின்‌ துன்பத்தையும்‌ 
நீக்குதலே சிறந்ததென்பதை, ₹பிறரின்‌ கோய்‌? 
என உயர்திணையால்‌ குறியாது, * பிறிதின்‌ நோய்‌* 
என்று அஃறிணையாலே குறிக்கின்றார்‌. சங்க 
காலத்து முல்லைக்குத்‌ தேரும்‌ மயிலுக்குப்‌ போர்‌ 
வையும்‌ கொடுத்த பாரியும்‌, பேகனும்‌ இக்குற 
ளுக்கு இலக்காகி நிற்கின்றார்களன்றோ ! இவ்வாறு 
அறிவென்பது உலகில்‌ வாழும்‌ எல்லா உயிர்களையும்‌ 
ஒத்து நோக்குவதே என்பதும்‌, அவ்வாறு கோக்கும்‌ 
போது எல்லா உயிர்களையும்‌ தழுவிச்செல்லும்‌ சமரச 
மனப்பான்மை உடையது என்பதும்‌, ஒருகால்‌ வாடி. 
யும்‌ மற்றொருகால்‌ மலர்ந்தும்‌ இல்லாது என்றும்‌ 
எக்காலத்தும்‌ ஒரு தன்மைத்தாகவே இருக்கும்‌ என்‌ 
பதும்‌, அத்தகைய அறிவுடையார்‌ வழ்யே உலக 
வாழ்க்கை மாசற்றுச்‌ சிறக்கின்றது என்பதும்‌ வள்‌ 
ளுவர்‌ காட்டும்‌ விளக்கங்களாம்‌. 

இனி வள்ளுவர்‌ கல்வியைக்‌ காணும்‌ முறையினை 
யும்‌, அது வாழ்வொடு பொருந்தும்‌ வகையினையும்‌ 
காண்போம்‌. திருவள்ளுவர்தம்‌ கல்வி முறையும்‌ 
மக்கள்‌ சமுதாயத்தை வாழ வைக்கும்‌ முறை 
யிலேதான்‌ செல்கின்றது. எண்ணும்‌ எழுத்தும்‌ 
கற்றுத்‌ தேர்ச்சி பெற்று, ஏதோ பதவியை நாடிச்‌ 
செல்லும்‌ வகையிலேதான்‌ இன்றைய: கல்வி்‌ 
முறை அமைகின்றது எனலாம்‌. படிக்கும்‌ பள்ளிச்‌ 
சிறுவனையோ, கல்லூரி மாணவனையோ, * ஏன்‌ படி க்‌ 
கிராய்‌ ?? என்று கேட்டால்‌, உடனே “ஏதாவது ஓர்‌ உத்‌. 
தியோகத்திற்குப்‌ போக? என்று திட்டமாக விடை 
கூறிவிடுவான்‌. எல்லோருக்கும்‌ வேலை கிடைக்கிறதா: 
இல்லையா என்பது பற்றி நாம்‌ ஆராய வேண்டா. 
ஆனால்‌, இக்காலக்‌ கல்வியின்‌ குறிக்கோள்‌ அப்படி. 


420 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


யிருக்கின்றது என்பது மட்டும்‌ அறிதல்‌ போதும்‌. 
ஆனால்‌, திருக்குறளை உணர்ந்து பயில்கின்‌ ற ஒருவனை 
கோக்கி, “நீ எதற்காகப்‌ படிக்கின்றாய்‌?? என்று 
கேட்டால்‌, * அதற்குத்‌ தக நிற்க,” என்று திட்ட 
₹மாகப்‌ பதில்‌ சொல்லுவான்‌. எனவே, படிப்பு என்பது 
ஏதோ ஆண்டுதோறும்‌ தேர்வில்‌ வெற்றி பெறுவதற்‌ 
காக, மார்க்கு எண்ணும்‌ ஒன்றாக அமையவில்லை 
என்பதும்‌, அது வாழ்வை வகுக்கவே பயன்படுவது 
என்பதும்‌ தேற்றம்‌. எதைக்‌ கற்க வேண்டும்‌? எப்‌ 
யபடிக்கற்க வேண்டும்‌? கற்று என்ன செய்ய வேண்டும்‌?” 
என்னும்‌ கேள்விகள்‌ அனைத்தையும்‌ ஒன்ளுக்கி, 


“கற்க கசடறக்‌ கற்பவை; கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தக. (குறள்‌, 391) 


என்கின்றார்‌ வள்ளுவர்‌. எனவே, படிக்க வேண்டிய 
வற்றைப்‌ படிக்க வேண்டும்‌. ஏதாவது பொழுது 
'போக்குக்கென்று எத்தனையோ கதைப்‌ புத்தகங்களைப்‌ 
படிக்கின்றோம்‌. ஆயினும்‌, அவற்றால்‌ பயன்‌ உண்டா? 
இதை எண்ணித்தான்‌ திருவள்ளுவர்‌ வாழ்க்கைக்கு 
ஏற்றதாக--நாமும்‌ உலகமும்‌ வாழ வழி காட்டும்‌ தன்‌ 
மைத்தாக -- எல்லாவுயிரும்‌ வேறுபாடு காணாத 
வாழ்வைத்‌ தருவதாக இருக்கும்‌ கல்வியைக்‌ ௧ ற்க 
வேண்டுகிறார்‌. “கற்பவை கற்க? என்று கூறி, அவற்‌ 
றையும்‌ மேற்போக்காகப்‌ படியாமல்‌, கசடு அறக்‌ கற்க 
வேண்டும்‌ என்கின்ருர்‌. பின்பு எவ்வாறு வாழக்‌ கற்கி 
றார்களோ, அதற்கு ஏற்றருற்போலவே வாழ்ந்து காட்ட 
வேண்டும்‌ என்கின்றார்‌. படிப்புக்கும்‌ வாழ்வுக்கும்‌ 
தொட ர்பு இல்லையென்று யாரும்‌ சொல்ல முடியாதே ! 
உயிருக்காகக்‌ கற்க, என்கின்றார்‌. முன்னரும்‌ வள்ளு 
வர்‌ இத்தகைய பொது நலக்‌ கருத்துக்களைக்‌ குறிக்கும்‌ 


குதன்‌ 427 





போது, தனி மனிதனை மட்டும்‌ குறியாது, *உயிர்‌' 
என்றே பொதுப்படையாகக்‌ கூறினார்‌. இங்கும்‌, 
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும்‌. 
கண்‌என்ப வாழும்‌ உயிர்க்கு, * (குறள்‌, 392) 
என்று உயிர்மேல்‌ கல்வியை ஏற்றியே பேசுகின்றுர்‌. 
* மனிதனல்லாப்‌ :-பிறவுயிர்களும்‌ கற்றுப்‌ பேசுமா ! ? 
என்ற ஐயம்‌ எழலாம்‌. அவை கற்கின்றனவோ, அன்‌ றி 
உணர்கின்றனவோ, நாமறியோம்‌. ஆனால்‌, அற உயிர்‌ 
களே புல்‌ முதல்‌ மாடு வரையில்‌ உள்ள உயிர்களே -- 
மனிதனுக்கு அவனிடை வாழும்‌ கற்றவனைக்காட்‌. ' 
டிலும்‌ எத்தனை எத்தனை உண்மைகளை அன்ளுடம்‌ 
உணர்த்திக்கொண் யிருக்கும்‌ ஈல்லாசிரிய நிலையில்‌ 
அமைகின்‌ றன என்பதை மறுப்பார்‌ யார்‌? 
கல்வி கற்பதும்‌ உலகை வாழ்விப்பதற்கேதான்‌... 
மேலே அறிவு, அன்பு ஆகியவை எப்படி உலகை. 
ஒத்து கோக்கி வாழ வழி காட்டிகளாய்‌ அமைவதைப்‌. 
பார்த்தோமோ, அதே-நிலையிலேதான்‌ கல்வியும்‌ அமை 
கின்றது. உலக வாழ்க்கையே தன்‌ வாழ்க்கையென்று- 
கருதுவதுதான்‌ கல்வியின்‌ சிறப்பு. அந்த ஒன்‌ நினையே 
தான்‌ கற்றவர்‌ விரும்புவர்‌. இங்கும்‌ வள்ளுவர்‌ பிறர்‌ 
இன்‌ புறக்‌ காண்பதென்று கூறாது, உலகம்‌ இன்புறு 
வதென்றே எல்லா உயிர்கள்‌ மேலும்‌ இன்பத்தை. 
ஏற்றிக்‌ கூறுவது காணத்‌ தக்கது. அவர்‌ கூறுவது; 
இதுதான்‌ : ப ப 
* தாம்‌இன்‌ புறுவது உலகுஇன்‌ பு.றக்கண்டு 
- கரமூறுவர்‌ கற்றறிந்‌ தார்‌. (குறள்‌, 399) 
எனவே, ௩ல்லதொரு கல்வி, தன்னைப்போல உலகை 
ஒத்‌.து நோக்கப்‌ பயன்படத்‌ தக்கதேயன்‌ றி, உத்தியோ 
கத்திற்காகவும்‌, வேறு பட்டம்‌ பதவிக்காகவும்‌ அன்று. 


422 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்பது வள்ளுவர்‌. உள்ளக்‌ கிடக்கை: அக்கல்வியை 
எவ்வா.ற்றாலும்‌. கற்று உணர்ந்து, அதன்படி ௩டந்து; 
தாமும்‌ வாழ்ந்து உலகையும்‌ வாழ்விக்க வேண்டு 
மென்பதே குறட்கவிதையின்‌ கருத்தாகும்‌. 


இனி, அடுத்து வள்ளுவர்‌ ₹நாகரிகம்‌' என்ற சொல்‌ 
லுக்குக்‌ கண்ணோட்டம்‌ என்றே பொருள்‌ கொள்கின்‌ 
ஸர்‌. உலகில்‌ கண்‌ பெற்ற பயன்‌ கண்ணோட்டத்தைப்‌ 
பெறுதலே என்பது வள்ளுவர்‌ கருத்து. பயின்ளாரையும்‌ 
பிறரையும்‌ மறுக்காது ஏற்றுக்கொண்டு, தண்ணளி 
செய்தலே கண்ணோட்டமாகும்‌. எனவே, நாகரிகம்‌ 
கருணையென்னும்‌ பண்பின்‌ அடிப்படையில்‌ பிறக்கின்‌ 
றது; கருணை மட்டுமன்றி, பழகினவரிடத்து ஐயங்‌ 
கொள்ளாமை முதலிய ௩ல்ல பண்புகளையும்‌ தன்னிடத்‌ 
துக்‌ கொண்டுள்ளது, பழகி உற்றாராகிவிட்ட பிறகும்‌ 
சிலர்‌ மற்றவர்மேல்‌ ஐயங்கொண்டவராகி, அவர்களை 
என்றும்‌ ஈம்பாது இருக்கும்‌ இன்றைய ₹ நாகரிகத்தை ? 
யும்‌ காண்கின்றோம்‌. ஆனால்‌, வள்ளுவர்‌ கண்ட நாக 
ரிகம்‌ அத்தகையதன்‌ று. 


 பெயக்கண்டும்‌ நஞ்சுஉண்டு அமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. ? ்‌ (குறள்‌, 580) 


என்கின்றார்‌ அவர்‌. உற்ற நண்பன்‌ என்று ஒருவனைத்‌ 
தேர்ந்தெடுத்த பின்பு, அவனிடம்‌ முழு ஈ௩ம்பிக்கை 
வைப்பதுதான்‌ நாகரிகம்‌. ஒருவரை ஒருவர்‌ ஈம்பவில்லை 
யானால்‌, உலகவாழ்வே ௩டைபெருதன்றோ ! ஆகவே, 
நம்பிக்கை வைத்த பின்‌, ஒருவரிடம்‌ ஐயம்‌ கொள்ளுதல்‌ 
தவறு என்பதை விளக்கவும்‌, அவ்வாறு கலந்து பழகி 
யவர்பொருட்டுக்‌ கருணை ௩லம்‌ காட்டுதல்‌ இன்‌ றியமை 
யாதது என்பதை விளக்கவும்‌, அனைத்திலும்‌ மேலாக. 


குறள்‌ .. 423 


அவர்‌ தமக்கு மாறு செய்யினும்‌, தாம்‌ “அவர்‌ செய்ய 
மாட்டார்‌ ,” என்று திட்டமாக நம்புவதன்‌ மூலம்‌, ௮ம்‌ 
மாறுபாட்டை.யும்‌ பின்‌ பு நீக்கி வாழ முடியும்‌ என்பதை 
விளக்கவுமே இக்குறட்பாவினை அவர்‌ இயற்றினார்‌ 
என்று கொள்ளுவது பொருந்தும்‌. உற்றவர்‌ எனக்‌ 
கொண்டவர்‌, தமக்கு ௩ஞ்சினையே கலந்து கொடுத்‌ 
தாலும்‌ அதனையும்‌ உண்டு சாவாது அமைபவரே காக 
ரிகம்‌ பெற்றவராவர்‌ என்பது வள்ளுவர்‌ கருத்து. 
“விடத்தை உண்டும்‌ வாழ முடியுமா? ? என்று கேட்‌ 
கலாம்‌. ஆம்‌; நம்பிக்கை இருந்தால்‌ வாழலாம்‌ என்று 
கூறுகின்றார்‌ வள்ளுவர்‌. இந்த நாகரிகம்‌ இன்றைய 
உலகுக்குப்‌ புரியாத ஒன்றுதான்‌. தனி மனிதர்‌ மட்டு 
'மேயன்றி, சமுதாயமே ஒன்றை ஒன்று நம்பாது) 
ஒருவர்‌ ஒருவரை மனத்தால்‌ விரோதித்துக்‌ கொடுமை 
'இழைக்கக்‌ காலம்‌ பார்த்துக்கொண்டுதானே இருக்‌ 
கின்றது? மற்றும்‌, நாகரிகம்‌ என்றால்‌ ஏதோ உடை 
உடுத்துவதும்‌, உப்பரிகையில்‌ வாழ்வதும்‌, உயர்க்‌ தவர்‌ 
என்று கருதுபவரோடு கை குலுக்குவதும்‌, உற்றாரா 
பினும்‌ செல்வத்தால்‌ தாழ்ந்தவராயின்‌ முகம்‌ கொடுத்‌ 
.துப்பேசாது ஒதுக்குவதும்‌, அறிந்தவரையும்‌, வறிய 
ராயின்‌, அறியாதார்‌ போன்று விலக்குவதுக்தானே 
இன்றைய நாகரிகமென்று . கொள்ளுகின்றோம்‌ ? 
மற்றும்‌, மனிதரினும்‌ தாழ்ந்த நாய்‌ முதலிய விலங்கு 
களை வைத்து அணைக்கும்‌ அளவுக்குத்‌ தன்னை ஒத்த 
மனிதனை நோக்காத செல்வத்தையும்‌ நாகரிகமென்று 
கொள்ளுகின்றோம்‌. எனவே, இத்தகைய நாகரிகச்‌ 
சுழலில்‌ சிக்குண்டிருக்கும்‌ நமக்கு இந்த வள்ளுவர்‌ 
காட்டும்‌ நாகரிகம்‌ புரியாத ஒன்றுதான்‌. என்றுலும்‌, 
இதுதான்‌ மனித சமுதாயத்துக்கே -- ஏன்‌ £-- உயிர்‌ 
வாழ்க்கைக்கே ஏற்றது. இக்கருத்தை, 


424 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


। முந்தை யிருந்து நட்டோர்‌ கொடுப்பின்‌, 
நஞ்சும்‌ உண்பர்‌ நனிநா கரிகர்‌ ,£ 


என்கின்றது ௩ற்றிணை. எனவே, கண்ணோட்டமுடை 
யராய்‌ வாழும்‌ நாகரிகப்‌ பண்பாட்டினரே காகரிக 
முடையவர்‌ என்பதும்‌, பர்தலைககள்‌ யாரோ என்பதும்‌ 
தேற்றம்‌. 

அடுத்துத்‌ தவம்‌ என்பதனை வள்ளுவர்‌ எவ்வாறு 
விளக்குகின்றார்‌ என்று காண்போம்‌: தவம்‌ என்பது 
என்ன ? காடு திரிந்தும்‌ தாழ்சடை வைத்தும்‌ காலம்‌ 
கழிப்பதைத்தான்‌ பலர்‌ தவம்‌ என்று கருதுகின்‌ றனர்‌. 
அவ்வாறு இருப்பவரைப்‌ பற்றி காம்‌ குறை கூற 
வேண்டா, ஆனால்‌, அவர்களால்‌ உலகுக்குப்‌ பயன்‌ 
உண்டா? அவர்கள்‌ தங்களைத்‌ தூய்மைப்படுத்திக்‌ 
கொண்டு, பிறவா நெறியில்‌ சென்று வாழ்வார்கள்‌, 
ஆனால்‌, அதனால்‌ உலக வாழ்வுக்கு--உலக உயிர்‌ 
களுக்கு--என்ன பயன்‌ என்று கேட்கலாமன்றோ 4 
திருவள்ளுவர்‌ காட்டும்‌ குறள்‌ அதனினும்‌ மேம்பட்ட 
கருத்தைத்‌ தருகின்றது. தனக்கு வரும்‌ துன்பத்தைப்‌ 
பொறுத்துக்கொள்ளுதலும்‌, பிற உயிர்களுக்குத்‌ துன்‌ 
பம்‌ செய்யாமையுமே தவத்தின்‌ உரு என்று: அவர்‌ 
கூறும்‌ போது எதை நோக்கினும்‌, எப்பொருள்‌ பற்றி 
ஆராயினும்‌, அனைத்தும்‌ மற்ற உயிர்களுக்குத்‌ தீங்கு 
செய்யாது நன்மை நாடச்‌ செய்வதே தம்‌ கவிதையின்‌ 
குறிக்கோளாக வள்ளுவர்‌ கொள்ளுகின்றார்‌ என்பது: 
புலனாகின்றது. 

* உற்றநோய்‌ கோன்றல்‌ உபிக்கர்றுகண்‌ செய்யாமை 

அற்றே தவத்திற்கு உ௫.* (குறள்‌, 261) 
என்று அவர்‌ தேற்றேகாரம்‌ கொடுத்துக்‌ காட்டுவதை. 
யார்‌ மறுக்க முடியும்‌ ?-ஒருவன்‌ தவம்‌ செய்யினும்‌, அத 


குறள்‌ 425 





னால்‌ மற்ற உயிர்களைத்‌ துன்புறுத்தலாகாது. மற்ற 
உயிர்களைத்‌ துன்புறுத்தாமையே தவ வாழ்வின்‌ 
அடிப்படை. இதனாலேதான்‌ திருவள்ளுவர்‌ மற்றோர்‌ 
இடத்திலே, உலக அறங்களையெல்லாம்‌ தவம்‌ உட்‌ 
படக்‌ கூறி, அவ்வவற்றின்‌ ஏற்றத்தைக்‌ காட்டி வந்த 
நிலையிலே, அனைத்தினுக்குமேலாக, * ஒன்றாக நல்லது 
கொல்லாமை, ? என்று அந்த அறத்தை உச்சியில்‌ 
ஏற்றிக்‌ காட்டுகின்றார்‌. ஆகவே, தவமாயினும்‌, வேறு 
பிறவாயினும்‌, மற்ற உயிர்களுக்குத்‌ தீங்கிழையாது 
அவற்றின்‌ வாழ்க்கைக்கு வழி காட்டியாக அமைய 
வேண்டும்‌ என்பதே வள்ளுவர்‌ நெறி. 


இனி *வாய்மை? என்பதைக்‌ காண்போம்‌. 
வாய்மை என்பது, கண்டகைக்‌ கண்டபடியே சொல்வ 
தைத்தான்‌ குறிக்கும்‌. இது எம்மொழியும்‌ காட்டும்‌ 
ஒரு செயல்‌. இதை மறுப்பார்‌ யாருமில்லை. நீதி மன்‌ 
றத்தில்‌ சாட்சிக்‌ கூண்டில்‌ நிறுத்தப்பட்ட ஒருவனை, 
: நான்‌ கண்டதைக்‌ கண்டபடியே சொல்லுகிறேன்‌, £ 
என்று சொல்ல வைத்துப்‌ பிரமாணம்‌ வாங்குவதை காம்‌ 
கண்டிருக்கிறோம்‌. ஆனால்‌, வள்ளுவர்‌ அந்த அளவி 
லேயே வாய்மையின்‌ எல்லைக்‌ கோட்டை அமைத்து 
முடித்துவிடவில்லை. அதுதான்‌ அவர்‌ எல்லைக்கோட்‌ 
டின்‌ தொடக்கம்‌. அங்கிருக்துதான்‌--மற்றவர்‌ வரை 
யறுத்து முடிவு செய்த அந்த எல்லையிலிருக்‌ துதான்‌-- 
வள்ளுவர்‌ வாய்மையே புறப்படுகின்றது. வாய்மை 
யென்பது கண்டதைக்‌ கண்டபடியே சொல்வது இருக்‌ 
கட்டும்‌, அப்படிச்‌ சொல்லும்‌ போது யாருக்காவது 
தீமை உண்டாயின்‌, அதனால்‌ என்ன பயன்‌ ? வாய்மை 
தான்‌ என்றாலும்‌, அதனால்‌ மற்றவருக்குத்‌ தீங்கு உண்‌ 
டாக்கலாமா? உலகத்தில்‌ உயிரின்‌ வாழ்வுதானே 

27 


4236 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





உயர்ந்தோரின்‌ குறிக்கோள்‌? அந்தக்‌ குறிக்கோளி 
லிருந்து இது தவறி வீழ்ந்ததாகாதோ £ ஆம்‌. தவறு 
தான்‌. திருவள்ளுவனார்‌, 
*வாய்மை எனப்படுவது யாதெனின்‌, யாதொன்றும்‌ 
தீமை இலாத சொலல்‌. ? (குறள்‌, 291) 
என்று திட்டமாகக்‌ கூறுகின்றார்‌. ஆம்‌! யாருக்கும்‌ 
தீமை பயவாத சொற்கள்‌ அத்தனையும்‌ வாய்மைதான்‌. 
கண்டதைக்‌ கண்டபடியே கூறி அதனால்‌ மற்றவருக்‌ 
குத்‌ தீமை உண்டாக்குவதினும்‌, தீமை சிறிதும்‌ கல 
வாத--மற்றவர்க்கு நன்மை பயக்கும்‌--சொற்களைப்‌ 
பேசுவதே சிறந்ததாகும்‌. இதைக்‌ கேட்டதும்‌ 
தொடர்ந்து மற்றொரு கேள்வி கேட்கத்‌ தோன்றும்‌ 
நமக்கு, “அப்படியானால்‌ மற்றவருக்குத்‌ தீமை பய 
வாத--நன்மை உண்டாக்கும்‌--சொற்களைப்‌ பொய்யா 
யினும்‌ சொல்லலாமா?” என்ற கேள்வி எழுதல்‌ இயல்பு 
தான்‌. அதற்கும்‌ வள்ளுவர்‌, ₹ஆம்‌”? . என்றுதான்‌ 
பதில்‌ தருகின்றார்‌. யாருக்கும்‌ யாதொரு தீங்கும்‌ விளை 
விக்காத ஒரு பொய்யினால்‌ வேறொருவருக்கு ஈன்மை 
உண்டாகுமானால்‌, அது கண்டதைக்‌ கண்டபடி கூறும்‌ 
வாய்மையினும்‌ மேம்பட்டு, உண்மையில்‌ * வாய்மை? 
என்று போற்றப்படுவதாகும்‌ என்கின்றார்‌ அவர்‌. 
்‌ பொய்மையும்‌ வாய்மை இடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌.” , (குறள்‌, 291) 
என்ற குறளில்‌ இக்கருத்தை அவர்‌ தெள்ளத்தெளிய 
விளக்குகின்றார்‌. இதை அறிந்த பின்பும்‌ சிலர்‌ வேறு 
வகையில்‌ ஐயுறலாம்‌. * உள்ளத்தால்‌ பொய்யாது ஒழு 
கின்‌ ? என்றும்‌, $ மனத்தொடு வாய்மை மொழியின்‌ £ 
என்றும்‌ பலவாறு மனத்தாலும்‌--உள்ள த்தாலும்‌-- 
அறிந்து பொய்‌ சொல்லக்‌ கூடாது என்று வள்ளுவர்‌ 


குறள்‌ 427 


குறிக்கின்றாரே ! அது எப்படிப்‌ பொய்பை மெய்யாக்க 
வழிகாட்டும்‌ ??? என்ற ஐய உணர்வு எழுதல்‌ இயல்பே. 
ஆனால்‌, அந்த உள்ளமாகிய மன த்தின்‌ உள்ளுணர்வே 
இதுதானே ? உள்ளம்‌, * அறிந்து மற்றவருக்குத்‌ தீங்‌ 
கிழைக்காதே ,' என்கின்றது. அந்த அடிப்படையில்‌ 
வாழ்க்கையமைகின்றது என்பதை வள்ளுவர்‌ எத்‌ 
தனையோ இடத்தில்‌ விளக்கியுள்ளாரே 1! * கண்ணால்‌ 
கண்டதை எப்படி மனம்‌ இல்லை என்று கூற ஒருப்‌ 
படும்‌ ?? என்று கேட்கலாம்‌. அந்த நிலையிலேதான்‌ 
மனம்‌ பழக்கப்பட வேண்டும்‌ என்கின்றார்‌ வள்ளுவர்‌, 
* கண்ணால்‌ கண்டாலும்‌, அதனால்‌ மற்றவருக்குத்‌ தீங்கு 
உண்டாயின்‌, அதை வாய்மை என்று கொள்ளாதே, ' 
எனத்தான்‌ மனம்‌ வற்புறுத்துகின்றது. அம்மன 
எண்ணத்தின்‌ வழியேதான்‌ பொய்மையும்‌ குற்றத்‌ 
தின்‌ நீங்கிய ௩ன்மை பயக்குமாயின்‌ வாய்மையாகின்‌ 
றது. எனவே, மனமறிக்த வாய்மைதான்‌ மற்றவருக்‌ 
குத்‌ தீங்கிழையாதது. இந்த உண்மை எந்த மொழி 
யிலும்‌ இல்லாத ஒன்று என்பர்‌ பல மொழி கற்று 
ரீதி நூல்களை நன்குணர்ந்த பெரியோர்‌. ஆனால்‌, 
வள்ளுவர்‌ தம்‌ கவிதையை மக்கள்‌ வாழ்வின்‌ அடிப்‌ 
புடையிலேயே அமைத்துச்‌ செல்கின்றமையின்‌, அவ்‌ 
வாழ்வின்‌ கன்மையே மெய்ம்மை, வாய்மை, உண்மை 
என்று கூறித்‌ திட்டவட்டமாக எடுத்து விளக்குகின்‌ 
றார்‌. அவர்‌ வழி மற்றவருக்குத்‌ தீங்கிழைக்காத - பிற 
உயிருக்கு ஏதம்‌ தாராத- இனிய வாய்மையைச்‌ 
சொல்லி வையம்‌ சிறக்குமாக ! 

செல்வம்‌? என்பதை வள்ளுவர்‌ பல வகையில்‌ 
ஆய்ந்து காண்கின்றார்‌. பொருளைச்‌ சேர்த்து வைத்‌ 
திருக்கும்‌ ஒருவனைக்‌ கண்டுதான்‌ சாம்‌ ₹ செல்வன்‌ ” 
என்கின்றோம்‌. ஆனால்‌, வள்ளுவர்‌ எத்தனையோ 


428 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


செல்வரை நம்‌ கண்முன்‌ கொண்டு வந்து காட்டுகின்‌ 
ரர்‌. அருட்செல்வர்‌, பொருட்செல்வர்‌, கல்விச்‌ செல்வர்‌ 
கேள்விச்‌ செல்வர்‌, சொற்செல்வர்‌ போன்ற பல 
செல்வர்கள்‌ வள்ளுவரின்‌ குறள்‌ மூலம்‌ நமக்கு அறி 
முகமாகின்றார்கள்‌. செல்வம்‌ இவ்வுலகுக்கு இன்றி 
யமையாத ஒன்று என்பதை மறுப்பாரில்லை. அ திலும்‌: 
பொருட்செல்வம்‌ இன்றி இவ்வுலகில்‌ மக்கள்‌ வாழ 
முடியாது என்பது) உண்மை, இதையும்‌ திருவள்ளு, 
வர்‌ நன்கு கூறுகின்ளார்‌. ன பொருளிலார்க்கு இவ்வுலகம்‌ 
இல்லை,? என்று அவர்‌ உலகின்‌ இயல்பை நன்கு. 
அறிந்து காட்டுகின்றார்‌. ஆனால்‌, அதே வேளையில்‌ 
அப்பொருட்செல்வத்தைப்‌ பற்றியும்‌ அதனால்‌ பெற 
வேண்டிய பயன்‌ பற்றியும்‌ கூறும்‌ போது, 
 சுத்துவக்கும்‌ இன்பம்‌ அறியார்கொல்‌ தாம்‌உடைமை 
வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌ ?” (குறள்‌, 228, 


என்று வினவுகின்றார்‌. பொருளால்‌ பெற்ற இன்பம்‌ 
மற்றவருக்குக்‌ கொடுத்தலே என்பது அவர்‌ கருத்து. 
செல்வம்‌ பெற்றுச்‌ சிறந்து வாழ்தலை அவர்‌ தவறு 
என்று குறிக்கவில்லை ; குறிக்கவுமாட்டார்‌. செல்வத்தா 
லாகிய அரசனையும்‌, அவன்‌ செல்வத்தைப்‌ பெருக்க. 
வேண்டிய வழி துறைகளையும்‌ பற்றி வகுத்துக்கூறும்‌ 
வள்ளுவனார்‌, அச்செல்வத்தை வேண்டாவென்று கூற: 
மாட்டார்‌. ஆனால்‌, அச்செல்வத்தால்‌ உண்டாகிய 
பயனை நினைக்கும்‌ போது அவர்‌ திட்டமாக வழிவகுப்‌ 
பார்‌. பெற்றது கொண்டு தாமும்‌ வாழ்ந்து பிறரையும்‌ 
வாழ்விப்பதே செல்வர்‌ கடன்‌; அதை மறந்து, “நமக்கே. 
செல்வம்‌? என்று செம்மாப்பவராயின்‌, அவரை ₹வன்‌ 
கண்ணவர்‌ * என்று கூறவும்‌ பின்‌ அடையமாட்டார்‌. 


குறள்‌ 429 





மற்றவர்களுக்குப்‌ பயன்படாத செல்வத்தை நினைத்‌ 
துத்தான்‌ போலும்‌, 
* அருட்செல்வம்‌ செல்வத்துட்‌ செல்வம்‌; பொருட்செல்வம்‌ 
பூரியார்‌ கண்ணு முள." (குறள்‌, 241) 
என்று எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌! எனவே, பொருட்‌ 
செல்வத்தின்‌ பயன்‌, தாமும்‌ உண்டு, மற்றவரையும்‌ - 
மற்றவற்றையும்‌ - வாழ்விப்பதேயாகும்‌. 
மற்றைய செல்வங்களைப்‌ பற்றியெல்லாம்‌ அவர்‌ 
சிறப்பித்துக்‌ கூறுகின்றார்‌. கல்வியைச்‌ செல்வமாக்கு 
வார்‌ அவர்‌. 
* கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி; ஒருவர்க்கு 
்‌. மாடல்ல மற்றை யவை. (குறள்‌, 400) 
என்று அவர்‌ கல்வியைக்‌ கெடாத செல்வமாகக்‌ கூறு 
கின்றார்‌. அது எப்படிக்‌ கெடக்கூடும்‌ ? தாம்‌ இன்புறு 
வதை உலகு இன்புறக்‌ காணலாகிய அந்த மெய்க்கெறி 
வாழ்க்கை அளிக்கும்‌ கல்வி இம்மையில்‌ மட்டுமன்றி 
ஏழெழு பிறப்பிலும்‌ கெடாத செல்வம்‌ என்பதை, 
* ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து. (குறள்‌, 398) 
என்று விளக்குகின்றார்‌! இனிக்‌ கேள்வியைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ போது, அதையே செல்வத்தின்‌ தலைமை நிலை 
யிலே வைத்துக்‌ காட்டுகின்றார்‌. எத்துணைக்‌ கற்ற 
போதிலும்‌ வழுக்கி விழும்‌ மக்கள்‌ உலகில்‌ என்றுமே 
வாழ்கின்றார்கள்‌. இன்றைக்கு உலகில்‌ அதிகமாகப்‌ 
படித்த நாடுகள்தாமே உலகப்‌ போராட்டங்களுக்கு 
வித்தூன்றிக்‌ கொடுமையை விளைத்து வருகின்றன £ 
ஆனால்‌, வள்ளுவர்‌ முறைப்படி. அவர்தம்‌ கல்வியெல்‌ 
லாம்‌ கல்வியாகா. அன்று, அவ்வாறு அவை கல்‌வி 


430 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்றே கொண்டாலும்‌, அதனால்‌ அவை பயன்‌ பெற 
வில்லை. காரணம்‌ என்ன? கேள்வி அறிவு இல்லா 
மையேதான்‌. தாம்‌ எவ்வளவ கற்றவராய்‌ இருப்பினும்‌, 
மற்றவர்‌ கூறுவதைச்‌ செவி மடுத்து அவர்தம்‌ சொற்‌ 
படி. ஆராய்ந்து ௩டத்தலே அறிவுடைமை, உலக அரங்‌ 
கத்தே கல்வியில்‌ சிறந்த காடுகள்‌, இந்தியகநாடு 
போன்ற அறகெறி போற்றும்‌ நாடுகளின்‌ சொற்களைக்‌ 
கேட்டு ஈ௩டக்கத்‌ தலைப்படின்‌, உலகில்‌ போரும்‌ பிணக்‌ 
கும்‌ உண்டாகுமா? அதனாலேதான்‌ உலகம்‌ வாழ, 
உலகச்‌ சமுதாயம்‌ சீர்‌ பெற, மக்கள்‌ நலம்‌ பெற்றோங்க 
மற்றெல்லாச்‌ செல்வத்திலும்‌ கேள்விச்‌ செல்வம்‌ சிறக்‌ 
தது என்கின்ளுர்‌. 
*செல்வத்துட்‌ செல்வம்‌ செவிச்செல்வம்‌; அச்செல்வம்‌ 
செல்வத்துள்‌ எல்லாம்‌ தலை.” (குறள்‌, 411) 


என்று இரு வகையில்‌ வற்புறுத்திக்‌ கூறுகின்றார்‌. 
உலகத்தில்‌ கூறப்படுகின்‌ ற செல்வங்கள்‌ அத்தனையி 
னும்‌ உலகத்தை ஒன்றாக்க வல்ல அறிஞர்தம்‌ வாய்‌ 
மொழியைக்‌ கேட்பதாகிய கேள்விச்‌ செல்வத்தினும்‌ 
சிறந்த செல்வம்‌ எங்ஙனம்‌ அமையும்‌ ? 
இனி வள்ளுவர்‌ காட்டும்‌ காதல்‌ வாழ்வு இன்பம்‌ 
தருவது ; எண்ண எண்ணப்‌ புத்தம்புதிய கருத்துக்‌ 
களையும்‌, அவற்றின்‌ வழி உள்ள இன்பத்தையும்‌ ஊற்‌ 
றுப்‌ பெருக்கெடுத்து ஓடி வரச்‌ செய்வது. உள்ளக்‌ 
களித்தல்‌ காமத்துக்கு இயல்பு என்பதை அவரே, 
“ உள்ளக்களித்தலும்‌ காண மகிழ்தலும்‌ 
கள்ளுக்கு இல்‌ ; காமத்துக்கு உண்டு.” (குறள்‌, 128) 


என்று கூறுகின்றார்‌. இவ்வாறு நினைத்து நினைத்து 
மகிழும்‌ காதல்‌ வாழ்வை வள்ளுவர்‌ நுனித்தறிக்து 


குறள்‌ 431 


உலகுக்கு வழங்குகின்றார்‌. இரண்டொன்று கண்டு 
மேலே செல்வோம்‌. 

காமத்தின்‌ தன்மையை அவர்‌ குறிப்பிடும்‌ போது 
* மலரினும்‌ மெல்லிது காமம்‌,” என்று காட்டுவார்‌. அந்த 
மென்மைத்‌ தன்மைத்தாய காமம்‌ கைகூடல்‌ எல்‌ 
லார்க்கும்‌ எளிதன்று என்பதனை அதே குறளில்‌ 
தொடர்ந்து, £சிலர்‌ அதன்‌ செவ்வி தலைப்படுவார்‌, £ 
என்றும்‌ காட்டுகின்றார்‌. அத்தகைய மென்மைத்‌ 
தன்மை வாய்ந்த காமத்தைப்‌ பலப்பல வகையில்‌ 
இருபத்தைந்து அதிகாரங்களில்‌ விளக்குகின்றார்‌. 

இக்காதல்‌ கோய்‌ தோன்றி வளர்ந்து சிறப்பதை, 

*காலை அரும்பிப்‌ பகலெல்லாம்‌ போதாகி 
மாலை மலரும்‌இகந்‌ நோய்‌.” (குறள்‌, 1227) 
என்று காட்டுகின்றார்‌. மாலை கோய்‌ காதலருக்கு 
இயல்புதானே ? அதை இவர்‌ பொழுது கண்டு இரங்கு 
தலில்‌ பலபடப்‌ பாரித்து உரைத்தல்‌ அறிந்து இன்‌ : 
புறத்தக்கது. 

“காதல்‌ என்பது, கொடுப்பாரும்‌ அடுப்பாரும்‌ இன்‌ 
றிக்‌ கூடும்‌ கூட்டம்‌,” என்று மேலே அகம்‌ பற்றி 
அறியும்‌ போது கண்டோம்‌. ஆனால்‌, அந்தக்‌ காத 
லும்‌ இடையில்‌ முரிந்தால்‌ வாழ்வு சிறவாது என்‌ 
பதை வள்ளுவர்‌ நன்கு உணர்ந்துள்ளார்‌. அப்பிரிவு 
இந்த ஒரு பிறப்பில்‌ மட்டுமன்‌ றி, எப்பிறவியிலும்‌ கேர 
லாகாது என்று அழகாகக்‌ கூறுகின்றார்‌. இன்னம்‌ 
தலைவனும்‌ தலைவியும்‌ சிறு சிறு பிணக்குக்‌ காரணமாக 
ஊடுதலும்‌ கூடுதலும்‌ அவர்‌ காட்டும்‌ காதல்‌ வாழ்வில்‌ 
ஏற்றம்‌ பெற்றுச்‌ சிறக்கின்றன. ஒரு தலைவன்‌ தலை 
வியை நோக்கி, உன்னை இந்தப்‌ பிறவியில்‌ விட்டுப்‌ 
பிரியேன்‌, என்று ளுரைக்கின்றான்‌. அதைக்‌ கேட்டுத்‌ 


432 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தலைவி மகிழத்தானே வேண்டும்‌ ? ஆனால்‌, அதுதான்‌ 
நடைபெறவில்லை. அதற்கு மாறாக, அவள்‌ அழுதா 
ளாம்‌. ஏன்‌? ₹ இம்மையில்‌ பிரியேன்‌,” என்றதால்‌, 
“அடுத்த பிறவியில்‌ பிரிந்துவிடுவாரோ!” என்ற ஐயம்‌ 
அவளை வாட்டியிருக்க வேண்டும்‌. இதை வள்ளுவனார்‌, 
* இம்மைப்‌ பிறப்பில்‌ பிரியலம்‌ என்றேனாக்‌ 
கண்நிறை நீர்கொண்‌் டனள்‌.” (குறள்‌. 1315) 
என்று காட்டுகின்றார்‌. ஆம்‌! காதல்‌ வாழ்வு அது 
தானே ? கூடினவர்‌ பிரிவதெங்கே? எப்படிப்‌ பிரிய 
முடியும்‌? உயிரினத்‌ தோற்றநாள்‌ முதல்‌ நாளை 
வரையில்‌ ஆணையும்‌ பெண்ணையும்‌ பிரித்து வைக்க 
முடியும்‌ என்று யாராவது கூற முடியுமா ? அதுவும்‌ 
உளத்தால்‌ ஒன்றுபட்ட இருதலைப்‌ புள்ளின்‌ ஓஒருயி 
ராகிய காதலரைப்‌ பிரிப்பதென்பது இயலாத செய 
லன்றோ! அவ்வாறு பிரியின்‌, அவர்‌ இன்ப அன்பின்‌ 
எல்லையே முடிவுறுமே 1! இவையெல்லாம்‌ எண்ணித்‌ 
தான்‌ போலும்‌ வள்ளுவர்‌ காதலைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
பிறவிகளுக்கும்‌ கொண்டு செல்கின்றார்‌! அவர்‌ 
காட்டிய வழ்யே காதல்‌ சிறக்க என நாமும்‌ வாழ்த்து 
வோம்‌. 
மேலே கண்ட சில பொருள்கள்‌ பற்றி மட்டுமன்‌ றி 
வள்ளுவர்‌ உலக உயிர்‌ வாழ்க்கைக்கு இன்றியமையாத 
அத்துணைப்‌ பொருள்கள்‌ பற்றியும்‌, என்றென்றும்‌ 
கிலைக்குமாறு உயர்ந்த கருத்துக்களை வற்புறுத்துகின்‌ 
றார்‌. வாழ்வு எப்படி அமைய வேண்டும்‌ என்பதைத்‌ 
தம்‌ 1880 அருங்குறட்பாக்களிலும்‌ விளக்கியுள்ளார்‌. 
அவர்‌ கூறியவாறு வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்க்‌ 
தால்‌, இவ்வுலகே வானுலகமாகிவிடும்‌ என்பை தயும்‌, 
அந்த வானினும்‌ மேம்பட்ட உலகத்தைப்‌ பற்றிப்‌ பு ௮ 


குறள்‌ 433 


வர்கள்‌ கூறுவது போன்று, என்றென்றும்‌ வற்றாத 
இன்ப ஊற்றாகவே இவ்வுலகும்‌ இயங்கும்‌ என்பதைபபும்‌ 
நன்கு எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. ௩மக்கும்‌ அத்தகைய 
வாழ்வினைக்‌ காட்டும்‌ கவிதைகள்‌ தாமே தேவை ! 


இவ்வள்ளுவர்‌ குறள்‌ பற்றி அறிஞர்‌ பற்பலர்‌ 
பலப்பல விதமான ஆராய்ச்சிகளை நாள்தோறும்‌ எழு 
திக்கொண்டே வருகின்றார்கள்‌. தமிழர்தம்‌ அகம்‌ 
புறம்‌ இரண்டையும்‌ இவ்வள வு விரிவாக, எல்லாருக்கும்‌ 
ஒப்ப, யாரும்‌ என்றும்‌ வள்ளுவர்‌ போலக்‌ கூறவில்லை 
என்பதை எடுத்துக்‌ காட்டிக்கொண்டிருக்கின்றனர்‌. 
எனவே, நானும்‌ அத்துறையில்‌ அதிகம்‌ செல்லாது 
இந்த அளவு நிறுத்திப்‌ பிற கவிதைகளைக்‌ காணலாம்‌ 
என்று அமைகின்றேன்‌. வாய்ப்புள்ளவர்கள்‌ வள்ளு 
வர்‌ பற்றி வரும்‌ எல்லா நூல்களையும்‌ பயிலுதல்‌ கல்ல 
தாகும்‌. தமிழில்‌ மட்டுமன்றி, ஆங்கிலம்‌ முதலிய பிற 
மொழிகளிலும்‌ இன்று குறள்‌ பலப்பல பாராட்டுக்களைப்‌ 
பெற்றுச்‌ சிறந்துள்ளதன்‌ காரணம்‌ அது வாழ்வை 
அடிப்படையாகக்‌ கொண்டதே எனலாம்‌. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, வள்ளுவர்‌ குறட்பாக்க 
ளாகிய சிறந்த கவிதைகள்‌ எப்படித்‌ தமிழர்தம்‌ அக 
வாழ்வையும்‌ புறவாழ்வையும்‌ விளக்கிக்‌ காட்டுகின்றன 
என்பதை அறிந்தோம்‌. அடுத்துக்‌ காப்பியங்களைக்‌ 
காணலாம்‌. 


5. காம்ரியங்கள்‌ 








காப்பியங்கள்‌ என்ற உடனே ஈமக்கு ஐம்பெருங்‌ 
காப்பியங்களே நினைவுக்கு வரும்‌. அவை ஐந்து என்ற 
எண்ணிலே காட்டி. உரைக்கப்பட்டாலும்‌, உண்மையில்‌ 
இன்று தமிழ்‌ உலகில்‌ உலவுவன மூன்று காப்பியங்‌ 
களையாகும்‌. இலப்பதிகாரம்‌. மணிமேகலை, £வகூந்தாமணி 
என்ற மூன்றுமே இன்று வாழும்‌ காப்பியங்கள்‌. மற்‌ 
றைய காப்பியங்கள்‌ எனப்பட்ட வளையாபதயும்‌, குண்டல 
கேசயும்‌ வாழவில்லை எனலாம்‌. எங்கோ சிற்சில 
பாடல்களே அவற்றிலிருந்து எடுத்தன என வெளியிடு 
கின்றனர்‌. அவற்றின்‌ கதைகள்‌ மட்டும்‌ ஓரளவு தமிழ 
ரிடையில்‌ இருக்கின்றது. அந்தக்‌ கதை அமைப்பைச்‌ 
சரியென்று கொண்டு பார்ப்பின்‌, அக்கதைப்‌ போக்கு, 
மேற்கண்ட இலக்கியங்களின்‌ போக்குக்குச்‌ சற்று 
மாறுபட்டதாகக்‌ காண்கின்றதோடு, ஒரே சமய நெறி 


காப்பியங்கள்‌ 435 





யைப்‌ போற்றும்‌ அளவில்‌ நின்றுவிடுகின்றன. வாழ்‌ 
வோடு தொடர்பு பெறாத கவிதைகளும்‌ காப்பியங்களும்‌ 
நெடுங்காலம்‌ மக்களோடு உறவுகொண்டு வாழமாட்டா 
என காம்‌ மேலே கண்ட முடிவின்படி. ஒரு வேளை இவை 
மறைந்துவிட்டனவோ என்ற ஐயமும்‌ உண்டாகின்‌ 
றது. எப்படியாயினும்‌, இன்று தமிழ்‌ நாட்டில்‌ பேரள 
வில்‌ ஐம்பெருங்காப்பியங்கள்‌ என்றாலும்‌, உண்மையில்‌ 
வாழ்வன மூன்று காப்பியங்களேயாகும்‌. அவற்றுள்‌ 
ளும்‌ சிலப்பதிகாரம்‌ மக்களிடைப்‌ பயின்று வாழும்‌ 
அளவுக்கு மற்றைய இரண்டும்‌ வாழவில்லை என்று 
தான்‌ கூறவேண்டும்‌. சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலை 
யும்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 
ஆனால்‌, சிந்தாமணி தமிழ்‌ நாட்டிலேயே பலருக்குத்‌ 
தெரியாமல்‌ வாழ்கின்றது. சிலப்பதிகாரம்‌ என்ற 
பெயர்‌ தெரியாவிட்டாலும்‌, “கோவலன்‌ கதை' என்பது 
தமிழ்‌ நாட்டில்‌ வாழும்‌ அத்தனை பேருக்கும்‌--படி த்த 
வர்‌ படியாதவர்‌, உயர்ந்தோர்‌ தாழ்ந்தோர்‌ எல்லாருக்‌ 
கும்‌--நன்கு தெரிந்த ஒன்று. அது பிற மொழிகளி 
லும்‌ கதையாய்‌ வழங்குகின்றது. அதே காலத்தில்‌ 
அதை ஒட்டியே *மணிமேகலைமேல்‌ உரைப்பொருள்‌ 
முற்றிய சிலப்பதிகாரம்‌' என்றபடி தோன்றிய மணி 
மேகலை, தமிழ்‌ இலக்கிய உலகிலும்‌ சரி, பொதுமக்கள்‌ 
வாழ்விலும்‌ சரி, அவ்வளவு சிறக்க இடம்‌ பெறவில்லை 
என்பதை காம்‌ கூற வேண்டா, தமிழ்‌ காட்டு வரலாறே 
அதை எடுத்துக்‌ காட்டுகின்றதே! அதைப்போன்றே 
மற்றொரு பேரிலக்கியமாகிய சீவகசிந்தாமணியும்‌ அத்‌. 
துணை விளக்கமாக காட்டில்‌ கால்‌ கொள்ளவில்லை 
என்பது தேற்றம்‌. அதற்குக்‌ காரணம்‌ என்ன? ஒரே 
காலத்தில்‌, ஒத்த கல்வியும்‌ பிற பண்பாடுகளும்‌ பொருக்‌ 
திய இரு பெரும்புலவர்களால்‌ பாடப்பெற்ற, சிறந்த. 


436 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 
பாட்டுடைத்‌ தலைவரைப்பெற்றன இரண்டும்‌. முன்னது 
தாயையும்‌ பின்னது சேயையும்‌ தழுவியுள்ளன எனப்‌ 
போற்றுமாறு அமைந்த காப்பியத்துள்‌ ஒன்று ஏற்றம்‌ 
பெற்று, இந்த மொழியில்‌ மட்டுமன்றிப்‌ பிறமொழிகளி 
லும்‌ சென்று மக்கள்‌ உள்ளங்களை மகிழ்விப்பானேன்‌? 
அதே வேளையில்‌ மற்றொன்று பின்னடைந்து, பிறந்த 
நாட்டிலேயே பலரும்‌ அறியாத வகையில்‌ மங்கிக்‌ கிடப்‌ 
பானேன்‌ ? சிலர்‌ அது அரசர்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌ 
இயற்றியதனால்‌ அரசர்‌ ஆணைவழிச்‌ சிறந்திருக்கலாம்‌ 
என்றும்‌, மற்றது சாதாரணப்‌ புலவர்‌ பாடியது ஆன 
மையால்‌, அத்துணைச்‌ சிறப்புப்‌ பெறவில்லை என்றும்‌ 
கூறலாம்‌. ஆனால்‌, அக்கூற்றுச்‌ சரியாகாது. அவர்‌ 
களுக்குள்‌ அன்று யாதொரு வேறுபாடும்‌ இருந்த 
தாகத்‌ தெரியவில்லை, அப்படியிருந்ததாகவே கொண் 
டாலும்‌, அவ்வாறு ஆணை வழியும்‌, அடக்குமுறை 
வழியும்‌, பிறசெல்வாக்குக்கள்‌ வழியும்‌ இலக்கியங்களை 
என்றென்றும்‌ வாழ வைக்க மாட்டா. இன்றும்‌ சிலர்‌ 
எழுத்துக்கள்‌ அவ்வாறு ஏற்றம்‌ பெற்றிருப்பது 
போலத்‌ தெரியினும்‌, அவர்தம்‌ பதவியோ வாழ்வோ 
நீங்கிய பின்‌ நூல்களும்‌ வீழ்ச்சியடைவதைக்‌ காண்‌ 
கின்றோம்‌. இந்த நிலையிலேதான்‌ அன்றும்‌ மக்கள்‌ 
வாழ்ந்தார்கள்‌. ஏன்‌ 2? இன்றைய நிலையிலும்‌ சிறந்து 
வாழ்ந்தார்கள்‌. என்று கூடச்‌ சொல்லலாம்‌. ஆகவே, 
இளங்கோவடிகள்‌ அரசர்‌ குலத்‌ தோன்றல்‌ என்ற 
ஒரு காரணத்துக்காக மட்டும்‌ ஏற்றம்‌ தந்து அவர்‌ 
நூலைப்‌ போற்றி, மற்றதைப்‌ புறக்கணித்தார்கள்‌ 
என்று கூற முடியாது. அன்றி, அவர்கள்‌ அப்படிக்‌ 
கூறியிருந்தாலும்‌, இன்றைய இருபதாம்‌ நூற்றாண்‌ 
டில்‌ வாழும்‌ நாம்‌, அவ்வாறு பாகுபடுத்தி உணரத்‌ 
தலைப்படோம்‌. எனினும்‌, சிலம்பு வாழும்‌ அத்துணைச்‌ 


காப்பியங்கள்‌ 437 


சிறப்பில்‌ மேகலை வாழவில்லை, ஏன்‌ £ காரணம்‌ ஒன்று. 
தான்‌. மணியின்‌ நூலிழை போல, இக்நூல்‌ முழுதும்‌. 
தொடர்ந்து காட்டப்பெறும்‌ ஒரே காரணந்தான்‌. அது 
கான்‌ அவை. வாழ்வொடு பிணைந்துள்ள வகை பற்றி 
யது, சிலப்பதிகாரம்‌ மக்கள்‌ வாழ்வை விளக்கி, 
அவர்தம்‌ வாழ்வொடு தொடர்பு கொண்டுள்ள 
அந்த அளவில்‌ மணிமேகலை மக்கள்‌ வாழ்வைப்‌. 
பற்றிப்‌ பாடவில்லை. அதனுடன்‌ சிலப்பதிகாரம்‌. 
மக்கள்‌ வாழ்வின்‌ அடிப்படையாகிய சமர 
சத்தைத்‌ தன்‌ அச்சாணியாகக்‌ கொண்டு. அசை 
போட்டு ஈ௩டைபெறுகின்றது. மணிமேகலையோ, ஒரே 
சமயத்தைச்‌ சார்ந்ததாகி, அத்துடன்‌ நில்லாமல்‌, பிற: 
சமயங்களைப்‌ பழித்துரைக்கும்‌ அளவுக்கு மக்கள்‌ 
வாழ்க்கை நெறியிலிருந்து வேறுபட்டுச்‌ சென்றுவிட்‌ 
டது. சிந்தாமணியும்‌ ஒரு சமயம்‌ பற்றிய காரணத்‌. 
தால்‌ அத்துணைச்‌ சிறக்கவில்லை என்று எண்ணத்‌. 
தோன்றுகின்றது. 

தமிழ்‌ நாட்டில்‌ சங்க காலத்திலும்‌ அதற்கு முன்‌: 
னும்‌ சைவம்‌, வைணவம்‌, பெளத்தம்‌, சமணம்‌ போன்ற. 
சமயங்கள்‌ வாழ்ந்துள்ளன. ஆயினும்‌, அவை தம்முள்‌ 
வேறுபாடு காட்டா வகையில்‌ ஒன்றிக்‌ கலந்து வாழ்ந்‌ 
தன. சமய நெறியால்‌ ஒருவரோடொருவர்‌ மாறு 
பட்டவர்‌ மனம்‌ ஒத்து வேறுபாடு காணாராய்‌, அவ்வேறு 
பாடுகள்‌ பற்றிப்‌ பேசாராய்‌ வாழ்ந்து வந்தனர்‌. ஏன்‌ £ 
வேறுபாடு இன்னதென்பதை அறியாமலே கூட அவர்‌ 
கள்‌ வாழ்ந்தார்கள்‌ எனலாம்‌. சிலப்பதிகாரம்‌ பாடிய 
ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌, சமண சமயத்தைச்‌ 
சார்ந்தவர்‌ என்பது ஆராய்ச்சியாளர்‌ முடிவு. அச்சம 
யத்திலிருந்துகொண்டு பிற சமயங்களை அவர்‌ பழித்‌ 
ததாக நூல்‌ முழுதும்‌ எங்கே தேடினும்‌ குறிப்புக்‌. 


438 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கிடைக்கவில்லை. அன்றிப்‌ பிற சமயங்களையெல்‌ 
லாம்விடத்‌ தம்‌ சமயந்தான்‌ உயர்ந்து நின்றது என்‌ 
பதைக்‌ காட்டுதற்குங்கூட வழியில்லை. அதற்கு 
மாறாக எடுத்துக்கொண்ட பாத்திரங்களுக்கு ஏற்ப, அவ 
ரவர்‌ வழிபாடுகளைப்‌ பாடும்‌ போது, * அவ்வச்சமயத்த 
வரோ இவர்‌ !? என்று பயில்வார்‌ நினைக்கும்‌ வண்ணம்‌ 
அவர்‌ மாறிவிடுகின்றார்‌. நூல்‌ முழுதும்‌ அவர்‌ சமண 
சமயத்தவரே என்று காட்டக்கூடப்‌ போதிய ஆதாரம்‌ 
இல்லை. ஆய்ச்சியர்‌ குரவையில்‌, 

*மடந்தாமும்‌ நெஞ்சத்துக்‌ கஞ்சனார்‌ வஞ்சம்‌ 

கடந்தானை நூற்றுவர்பால்‌ நாற்றிசையும்‌ போற்றப்‌ 

படர்ந்துஆ ரணம்முழங்கப்‌ பஞ்சவர்க்குத்‌ தூது 
நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே? 

நாராய ணாஎன்னு காவென்ன நாவே ?” 
என்னும்‌ போதும்‌, 

* கரியவனைக்‌ காணாத கண்‌என்ன கண்ணே?” 

* திருமால்சீர்‌ கேளாத செவிஎன்ன செவியே 7” 
என்னும்‌ போதும்‌ இவற்றைப்‌ படிப்பவர்‌ இவரை 
வைணவ அடியவராகவேயன்றோ காண்பர்‌? இப்‌ 
யாடல்களைத்‌ தனியாக ஆசிரியர்‌ யாரென அறியாத 
ஒருவரிடம்‌ பாடிக்காட்‌ டினால்‌, இப்பாடல்கள்‌ நாலாயிர 
திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ உள்ளவை என்று திட்டமாகக்‌ 
கூறும்‌ அளவுக்கு அமைகின்றன. இதைப்‌ போன்றே 
'வேட்டுவ வரியிலும்‌, குன்றக்‌ குரவையிலும்‌ அவரவர்‌ 
தெய்வ வாழ்த்தை அவரவர்‌ மனகிலை அறிந்து. பாடி, 
தம்மைச்‌ சமணர்‌ எனப்‌ பிறர்‌ உணரா வகையில்‌ 
மறைத்து, தம்‌ கொள்கையையோ, சமண நெறி 
யையோ அதில்‌ புகுத்தாது. நேரிய முறையில்‌ செல்‌ 
கின்றார்‌, கவுந்தி அடிகள்‌ வழிச்‌ சமண சமய உண்மை 
களும்‌ விளக்கப்‌ பெறுகின்றன. ஆசிரியர்‌ பின்பு தம்‌ 


காப்பியங்கள்‌ ்‌ 439 





தமையன்‌ செங்குட்டுவனைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ காலத்திலே 
சிவபெருமானுக்கு உரிய ஏற்றம்‌ கொடுத்தும்‌ பேசு 
கின்றார்‌. அவர்‌ காலத்தில்‌ தமிழ்‌ காட்டில்‌ வளர்ந்து 
சிறந்த அத்துணைச்‌ சமய நெறிகளும்‌ அவர்‌ நூலில்‌ 
பேசப்படுகின்றன. எனினும்‌, அவற்றுள்‌ ஒன்றையா 
வது தூக்கியோ, மற்றொன்றைத்‌ தாழ்த்தியோ பேசக்‌ 
காண்கிலோம்‌. இதைப்‌ போன்றே அக்காலத்தில்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ வாழ்ந்த பல மரபுகள்‌ பற்றியும்‌ பழக்க 
வழக்கங்கள்‌ பற்றியும்‌ அவர்‌ பாடுகின்றார்‌. ஆனால்‌, 
ஒன்றைப்‌ பழித்து மற்றதைப்‌ பாராட்டும்‌ பண்பாடு 
அவரிடம்‌ காண இயலவில்லை. ஒன்றைச்‌ சீராட்டிப்‌ 
(பேசுவதற்காக மற்றொன்றைக்‌ குறைக்கத்தான்‌ வேண்‌ 
டும்‌ என்னும்‌ நியதி உண்டோ? இல்லையே! தாம்‌ 
கூற வேண்டிய பொருள்‌ பற்றி எத்துணைச்‌ சிறப்‌ 
பாக வேண்டுமானாலும்‌ பேசலாம்‌. ஆனால்‌, அதற்காக 
மற்றொன்றைக்‌ குறை கூறி, * அதனினும்‌ இது 
உயர்ந்தது,? என்று கூற வேண்டா. அவ்வாறு கூறு 
வது வாழும்‌ மனித சமுதாயத்தின்‌ அடிப்படைக்‌ 
கொள்கையும்‌ அன்று. இன்று அவ்வாறு பேசுபவர்‌ 
பலர்‌ இருப்பினும்‌, அவர்‌ வாய்ச்சொல்லே பாராளும்‌ 
சொல்லாய்‌ அமைவது போலக்‌ காணப்படினும்‌, நீண்ட 
மனித வாழ்வின்‌ வரலாற்றில்‌ அவையெல்லாம்‌ நீர்க்‌ 
கோல வாழ்வாகி அழியும்‌. ஆனால்‌, வேறுபாடு 
காணாது அனைத்தையும்‌ தழுவிச்‌ செல்லும்‌ வாழ்க்கை 
நெறி என்றென்றும்‌ வாழும்‌. இந்த வகையிலேதான்‌ 
மக்கள்‌ வாழ்க்கையைத்‌ தழுவிச்‌ செல்கின்றார்‌ இளங்‌ 
கோவடிகள்‌. 

ஆனால்‌, சீத்தலைச்‌ சாத்தனாரோ, சங்ககாலப்‌ புலவ 
ராயினும்‌, இளங்கோவடிகளுடன்‌ நெருங்கிப்‌ பழகியவ 
ராயினும்‌, எப்படியோ அவர்‌ உள்ளத்தில்‌ சமயக்‌ 


440 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌. 





காழ்ப்புத்‌ தோன்றிவிட்டது. அவர்‌, சமயம்‌ பெளத்தம்‌. 
என்பதை நூலைப்‌ பயில்பவர்‌ அறிக்‌ துகொள்வர்‌. சிலப்‌ 
பதிகாரம்‌ கொண்டு இளங்கோவடிகள து சமயத்தைத்‌ 
திட்டமாக அறிந்துகொள்ள இயலாது. ஆனால்‌ 
அதே சமயத்தில்‌ எழுந்த மணிமேகலையைக்‌ கொண்டு 
அதன்‌ ஆசிரியர்‌ சமயத்தை அறிந்துகொள்ள முடி 
கின்றது. அதனுடன்‌ அவர்‌ தம்‌ சமயத்தை மட்டும்‌ 
ஏத்திப்‌ பாராட்டியிருந்தாலும்‌ தீதில்லை. தேவையில்‌ 
லாத ஒன்றைத்‌ தாமே வலியப்புகுத்தி, சமயக்கணக்கர்‌ 
தம்‌ திறம்‌ மணிமேகலையிடம்‌ காட்டியதாக, ஒவ்வொரு 
சமயத்தின்‌ கொள்கையைப்‌ பற்றியும்‌ கூறி, அவற்‌ 
நிற்கு ஒவ்வொரு குற்றம்‌ கற்பித்து, அனைத்துக்கும்‌ 
மேலாகப்‌ பெளத்த சமயந்தான்‌ சிறந்தது என நிலை 
நிறுத்த முயல்கின்றார்‌ அவர்‌, நூலில்‌ அவர்‌ வெற்றி 
பெற்றாுரோ இல்லையோ என்று காம்‌ கவலைப்பட 
வேண்டா. அவர்தம்‌: நூல்‌ தன்‌ வாழ்வில்‌ ஒருபடி 
தாழ்க்துவிட்ட து என்பதை நாம்‌ மறுக்க முடியாது. 
தமிழ்‌ நாட்டில்‌ முதல்‌ முதல்‌ சமயக்‌ காழ்ப்பினை-- 
வேறுபாட்டை--வெறுப்பை--ஊன்றிய நூல்‌ மணி 
மேகலை என்பது அறிஞர்‌ முடிவு. அந்த நிலையில்‌ 
எப்படி இலக்கியம்‌ ஓங்கும்‌ ? எவ்வுயிரும்‌ ஒத்து கோக்‌ 
கும்‌ உயர்ந்த பண்பின்‌ அடி.ப்படையிலிருந்து விலகிய 
எந்த நூலும்‌, வாழ முடியாது என்ற முடிபை மேலே 
கண்டிருக்கிறோம்‌. அந்த உண்மை இந்த நூலுக்கும்‌ 
பொருக்துகின்‌ றது. எனினும்‌, இதில்‌ உள்ள சில 
வாழ்க்கைத்‌ தத்துவங்களை ஒட்டியும்‌, பிறவற்றை 
ஒட்டியும்‌ இது மறைந்த மற்றவற்றைப்‌ போலக்‌ கெட்‌ 
டொழியாது ஓரளவு உயிர்‌ வாழ்ந்துவருகின்றது. இது 
வாழ்க்கை முறைக்கு ஆற்றும்‌ தொண்டை உடன்‌ 
காண்போம்‌, 


காப்பியங்கள்‌ 447 





சீவக சிந்தாமணி ஓர்‌ ஒப்பற்ற வீரனைப்பற்றிப்‌ 
பாடும்‌ நூல்‌. அதில்‌ சமயக்‌ காழ்ப்போ வேறுபாடோ 
அதிகமில்லை. நல்ல வேளை! திருத்தக்க தேவர்‌ பிற 
சமயக்‌ கொள்கைகளை வலியப்‌ புகுத்தி அவற்றைக்‌ 
குறை கூறவில்லை /! சீவகன்‌ 'மணங்களைத்‌ தொடர்ந்து 
கூறி, இறுதியில்‌ தம்‌ சமய உண்மையின்‌ ஏற்‌ 
றத்தை மட்டும்‌ பாடிக்‌ காவியத்தை முடிக்கின்றார்‌, 
இதிலும்‌ பல வாழ்க்கை உண்மைகள்‌ பேசப்படுகின்‌ 
றன. அவற்றையும்‌ தொடர்ந்து காண்போம்‌. இந்த 
மூன்று காப்பிய நூல்களைத்‌ தவிர எத்தனையோ காப்பி 
யங்கள்‌ அன்று தொட்டு, நேற்று வரை வந்துகொண் 
டேயிருக்கின்‌ றன. ஐம்பெருங்காப்பியத்துள்‌ மற்றைய 
வளையாபதி, குண்டலகேசி என்ற இரண்டும்‌, ஐஞ்சிறு 
காப்பியங்களும்‌ காலத்தால்‌ பிந்தியவையாம்‌. அவற்‌ 
ிற்குப்பின்‌--ஒன்பதாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு-- 
எத்தனையோ காப்பியங்கள்‌ உண்டாயின. பிற்காலத்‌ 
திலும்‌ பல காப்பியங்கள்‌ எழுந்தன. அவற்றுள்‌ பெரும்‌ 
பாலன ஒரு சமயச்சார்பு பற்றியே எழுந்தன வாகலின்‌ , 
இத்துணை நாள்கள்‌ நெடிதுயிர்த்து வாழ முடிய 
வில்லை ; அவ்வச்சமயம்‌ நாட்டில்‌ வாழும்‌ காலத்திலே 
வாழ்ந்து, வீழும்‌ காலத்துத்‌ தாமும்‌ வீழ்ந்தன. மேலும்‌, 
அவையெல்லாம்‌ மக்களது சாதாரண வாழ்வோடு 
பொருந்தாது, வேறு எங்கோ தனிப்‌ பாதையில்‌ செல்‌ 
வனவாய்‌ அமைந்துவிட்டமையின்‌, மக்கள்‌ வாழ்வில்‌ 
இடம்‌ பெறாது மறைந்து ஒழிந்தன. அவற்றுள்‌ ஒரு 
சில மட்டும்‌ உயிர்‌ வாழ்கின்‌ றன, அவ்வாறு வாழ்வன 
வறறுள்‌ சேக்கிழார்‌ பாடிய பெரிய புராணமும்‌ கம்பரது 
இராமாயணமும்‌ முதலிடம்‌ பெறத்தக்கவை, இவற்‌ 
றைப்‌ பற்றிப்‌ பின்னர்‌ ஆராய்வோம்‌ இங்கு மூன்று 

28 


442 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பெருங்காப்பியங்கள்‌ மக்கள்‌ வாழ்வோடு பிணைந்திருப்‌ 
பதைக்‌ காண்போம்‌. 
காப்பியங்களுள்‌ சிறந்ததாகிய சிலப்பதிகாரம்‌ 
பெருவாழ்வு நூலாகவே அமைகின்றது. தனி மனித 
னாகிய கோவலனையும்‌ அவன்‌ மனைவியாகிய கண்ணகி 
யையும்‌ சுற்றி வருகின்றது இக்கதை. இதை வெறுங்‌ 
கற்பனைக்‌ கதையென்று கொள்ள முடியாது. சில 
சம்பவங்கள்‌ புலவர்‌ வாக்கால்‌ உயர்வு ஈவிற்சியாகக்‌ 
கூறப்பட்டிருப்பதாகக்‌ கொள்ளினும்‌, கதைப்போக்கு 
வாழ்வில்‌ இடம்‌ பெறத்‌ தக்கனவே. வணிகர்‌ குலத்தே 
நல்ல செல்வக்‌ குடும்பத்திலே பிறந்த கோவலன்‌, தன்‌ 
தகுதிக்கு ஏற்ற மங்கை ௩ல்லாள்‌ கண்ணகியை 
மணக்து இல்லறம்‌ ந௩டத்துகின்றான்‌. அவ்வில்லற 
வாழ்வின்‌ ஏற்றத்தை முதலில்‌ இளங்கோவடி.கள்‌ 
காட்டித்தான்‌ மேலே செல்லுகின்றார்‌. *அறன்‌ எனப்‌ 
பட்டதே இல்வாழ்க்கை,” என்ற வள்ளுவர்‌ குறள்‌ 
நெறிக்கு ஏற்ப, கோவலன்‌ அவ்வில்லற வாழ்வையே 
மேற்கொண்டான்‌. கோவலன்‌ வாழ்வை நன்கு புரிக்து 
கொள்ளாத சிலர்‌, அவன்‌ கண்ணகியோடு வாழவே 
இல்லை என்றும்‌, மணமான அன்றே பரத்தை வீட்டை 
நாடிச்‌ சென்றான்‌ என்றும்‌ கூறுவர்‌. அது சிறிதும்‌ 
பொருக்தாததாகும்‌. அவன்‌ கண்ணகிபால்‌ கொண்ட 
காதற்சிறப்பினையும்‌, அவள்‌ தோற்றத்தையும்‌ சிறப்‌ 
பையும்‌ கண்டும்‌ அறிந்தும்‌, உண்டு மகிழ்ந்து போற்‌ 
றிய விதத்தினையும்‌ மனையறம்படுத்த காதையில்‌ 
இளங்கோவடிகள்‌ ஈன்கு எடுத்துக்‌ காட்டுகின்ளார்‌. 
அவள்‌ வாய்‌ மொழியைக்‌ கோவலன்‌, 
“குழலும்‌ யாழும்‌ அமிழ்தும்‌ குழைத்தநின்‌ 
மழலைக்‌ கிளவிக்கு மென்கிளி வருந்தின /” 
(மனையறம்‌. 58-59) 


காப்பியங்கள்‌ 443 





என்று போற்றும்‌ போது யார்தாம்‌ அவர்தம்‌ வாழ்வை 
வியவா திருக்க முடியும்‌? அவன்‌ அவளைப்‌ போற்றிய 
.சிறப்பையெல்லாம்‌ தொகுத்து, 
டமாசறு பொன்னே / வலம்புரி முத்தே! 
காசறு விரையே! கரும்பே / தேனே / 
அரும்பெறல்‌ பாலாய்‌ !/ ஆருயிர்‌ மருந்தே 7 
பெருங்குடி வணிகன்‌ பெருமட மகளே / 
மலையிடைப்‌ பிறவா மணியே என்கோ / 
அலையிடைப்‌ பிறவா அமிழ்தே என்கோ / 
யாழிடைப்‌ பிறவா இசையே என்கோ 
தாழிருங்‌ கூந்தல்‌ தையால்‌ நின்னை !' (மனை, 73 80) 


என்று எடுத்துக்காட்டி அவன்‌ வாழ்வை ௩ம்‌ கண்முன்‌ 
கொண்டு வந்து கிறுத்துகின்றார்‌ இளங்கோவடிகள்‌. 
இத்தகைய இல்லறத்தில்‌ வாழ்ந்த கோவலனைத்தான்‌ 
மாதவியின்‌ மையல்‌ பிரிய வைத்தது. பின்னரும்‌ அவன்‌ 
மாதவியை விட்டுப்‌ பிரிந்து கண்ணகியுடன்‌ கூடி. 
மதுரை மாககர்‌$ சென்று அங்குத்‌ தங்கும்‌ ஒரு காள்‌ 
வாழ்க்கையில்‌ அவர்‌ இருவரும்‌ இருந்த சிறப்பினையும்‌, 
அவள்‌ குவளை உண்கண்கள்‌ குய்ப்புகை கமழக்‌ கணவ 
னுக்கு உணவாக்கியிட்ட சிறப்பினையும்‌ அறிகின்‌ 
ஜோம்‌. 
இறுதியாகக்‌ கோவலன்‌ கண்ணகியை விட்டு 
மதுரைத்‌ தெரு வீதிக்குச்‌ செல்லுங்கால்‌ இருவர்‌ கூற்‌ 
ராகவும்‌ இளங்கோவடிகள்‌ காட்டுவது இல்லற வாழ்‌ 
வைப்‌ பற்றிய ஒரு விளக்கமாகவே அமைகின்‌ றது. 
 இருமுது குரவர்‌ ஏவலும்‌ பிழைத்தேன்‌ ! 
சிறுமுது குரைவிக்குச்‌ சிறுமையும்‌ செய்தேன்‌ !” 
(கொலைக்களம்‌, 67,68) 
என்று அவன்‌ கழிந்ததற்கு இரங்கும்‌ காட்சி, வாழ்வுக்‌ 
காட்சியன்‌ றி வேறு என்ன? அவன்‌ வாழ்வில்‌ இறுதி 


444 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


எல்லையில்‌ இவ்வாறு அந்தப்‌ பிறவியில்‌ அவன்‌ செய்த 
பிழைகளை யெல்லாம்‌ எண்ண வைத்து அவனை உலகி 
லிருந்து பிரிக்கின்றார்‌ புலவர்‌, இதுதான்‌ வாழ்க்கை 
நெறி. தவறு செய்யும்‌ மனிதன்‌ அன்ருடம்‌ தான்‌ 
செய்த தவற்றினை அந்த நாளின்‌ இறுதியில்‌, படுக்கை 
யில்‌ உட்கார்ந்து கொண்டு சிந்திப்பானாயின்‌, அவன்‌ 
தான்‌ செய்த அப்பிழைகளுக்காக வருந்துவதோடு, 
அடுத்த காள்‌ அப்பிழைகளைச்‌ செய்யாதிருக்க வழி 
காணவும்‌ முற்படுவான்‌. அது போன்றே பிறவியின்‌ 
எல்லையில்‌ தன்‌ தவறுகளை எல்லாம்‌ எண்ணி வருக்‌ 
தின்‌, மறு பிறப்பில்‌ அத்தவறுகளை இழைக்க மாட்‌. 
டான்‌ என்பார்கள்‌, மறு பிறவியில்‌ நம்பிக்கை உடைய 
வர்கள்‌. இச்சிலப்பதிகாரமே பிறவிகள்‌ பல உண்டென்‌ 
பதை உணர்த்தி, அவையும்‌ ஊழ்வினையின்‌ வழி 
உயர்ந்தும்‌ தாழ்ந்தும்‌ நிற்கும்‌ என்பதைக்‌ காட்டிச்‌ 
செல்லும்‌ நூலன்றோ ? ஆகவே, அவனை அ இியாமலே 
அவன்‌ இறுதி நாளில்‌ அந்தப்‌ பிறவியில்‌ செய்த 
பிழைகளை எண்ணி வருக்துகின்றான்‌. அதே நிலையிலே 
தான்‌ கண்ணகியும்‌ வருந்துகிறாள்‌. அவளுக்கு வாழ்‌ 
வின்‌ இன்பமாகிய இல்லறம்‌ ஏமாற்றமடைய வேண்‌ 
டிய ஒன்றாயமைக்‌ துவிட்ட து. இல்லற வாழ்வு என்பது 
தலைவனோடு கூடி இன்பம்‌ பெறுதல்‌ ஒன்‌ திலே மட்டும்‌ 
அமைந்துவிடவில்லை. அப்படி அந்த ஒன்‌ நிலே மட்டும்‌ 
வாழ்வைக்‌ கழித்தால்‌ அது தமக்கே இறுதியை விளை 
விக்கும்‌ என்பதைச்‌ சிந்தாமணி ஆசிரியர்‌, சச்சந்தனை 
முன்னிறுத்தி ஈமக்குக்‌ காட்டுகின்றார்‌. ஆகவே, பிறர்க்‌ 
காகவும்‌ இல்லறம்‌ அமைகின்றது. செல்விருந்து ஓம்பி 
வருவிருக்துபார்க்கும்‌ வாழ்வு இல்லறவாழ்வு. இவற்றை 
யெல்லாம்‌ அமைத்‌ து, கணவனைப்‌ பிரிக்தமையின்‌ 
அனைத்தையும்‌ இழந்த கண்ணகி வாயிலாக, 


காப்பியங்கள்‌ 445 





* அறவோர்க்‌ களித்தலும்‌ அந்தணர்‌ ஓம்பலும்‌ 
துறவோர்க்‌ கெதீர்தலும்‌ தொல்லோர்‌ சிறப்பின்‌ 
விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னை ” 

(கொல்க்‌. 71-73) 


என்று காட்டி, இல்வாழ்வின்‌ நிலையினை விளக்கு 
கின்றார்‌. 

புற வாழ்வைப்‌ பற்றி வஷ்சிக்காண்டம்‌ வித்‌ 
துரைக்கின்றது. போர்‌, வீரம்‌, நிலையாமை என்பன 
அப்பகுதியில்‌ பேசப்படுகின்றன. சேரன்‌ செங்குட்டு 
வன்‌, பத்தினிக்குப்‌ படிமம்‌ எடுப்பதற்கென இமயம்‌ 
நோக்கிச்‌ சென்று, அங்கே தமிழரசரைப்‌ பழித்துரைத்த 
கனகவிசயரை வெற்றி கொண்டு வந்த வரலாற்றை 
விளக்கிக்‌ காட்டும்‌ பகுதியில்‌ தமிழர்தம்‌ போர்முறையும்‌ 
பிறவும்‌ பேசப்படுகின்றன. இறுதியில்‌ விழாவாற்று 
முன்‌ தன்‌ வீரத்தை இகழ்ந்த தமிழ்‌ வேந்தரின்மேல்‌ 
செங்குட்டுவன்‌ படையெடுக்க நினைக்குங்கால்‌ அரு 
கிருந்த மாடலமறையோன்‌ காஞ்சியென்னும்‌ நிலையா 
மையை உணர்த்தி, அவனை மறவழியிலிருந்து அற 
வழிக்குக்‌ கொண்டு வருகின்றான்‌. 


நூல்‌ முழுவதும்‌ பல்வேறு வாழ்க்கை முறைகள்‌ 
விளங்குகின்றன. தமிழ்நாட்டு மூவேந்தரையும்‌ பிணை த்‌ 
துச்‌ செல்லும்‌ இக்காப்பியம்‌, தமிழ்‌ காட்டுப்‌ பண்டைய 
நாகரிகம்‌, பண்பாடு அனைத்தையுமே ஒருமுகமாக 
விளக்குகிறது எனலாம்‌. புகார்‌ என்னும்‌ காவிரிப்பூம்‌ 
பட்டினத்தின்‌ ஏற்றத்தையும்‌, மதுரை மாககரின்‌ 
சிறப்பையும்‌, வஞ்சி நாட்டு மலை வளத்தையும்‌ அவ்‌ 
வக்கிலத்தும்‌ நகரங்களிலும்‌ வாழும்‌ மக்கள்‌ நாகரிகம்‌ , 
பண்பாடு, பழக்க வழக்கங்கள்‌ அனைத்தையும்‌ இக்‌ 
நூலில்‌ காணலாம்‌. எல்லாவற்றினும்‌ மேலாக, தமிழ்‌ 


446 கவிதைஷம்‌ வாழ்க்கையரம்‌. 





மண்னர்தம்‌ அறவாழ்வை இக்நூல்‌ விளக்குகின்றது 
நூலை எழுதிய இளங்கோவடிகள்‌ மூன்று உண்மை 
முட்டால்‌ 


களை ஸினக்குவதற்காகத்தான்‌ இந்த நுரலையே எழுதி 


னதாகக்‌ காட்டுகிறார்‌. 





என்றுதானே கூறி நூலைத்‌ தொடங்குகின்றார்‌? எனவே 
அறகெறுி முதலாகக்‌ கொள்ள வேண்டிய அரச 
வாழ்வை அவர்‌ நன்கு விளக்குகின்றார்‌. பாண்டியன்‌ 
நெடுஞ்செழியன்‌ அறியா து தவறிழைத்தான்‌; கோவ 
லனைக்‌ கொலை செய்வித்தான்‌; ஆனால்‌, பின்பு கண்ணகி 
உணர்த்தத்‌ தான்‌ தவறிழைத்ததை உணர்ந்தான்‌. 
உடனே அது ப ற்றி ஆராய்ச்சி செய்யவில்லை; தான்‌ 
செய்த்துதான்‌ சரி என்றும்‌ வாதாடவில்லை; தான்‌ 
இழைத்த தவறு மற்ற மன்னர்தம்‌ செவிப்படுமுன்‌ 
அடிப்பாரும்‌ வற்புறுத்துவாரும்‌ ஆணை செய்வாரும்‌ 
இன்றித்‌ தானே அக்த அரசு கட்டிலில்‌ வீழ்க்து உயிர்‌ 
துறந்தான்‌; 


காக்கும்‌ தென்புலம்‌ காவல்‌ 

என்௫ுதற்‌ பிழைத்தது! கெடுகஎன்‌ ஆவுள்‌? * 

்‌ (வழக்கு. 75-77) 
என்று அரசு கட்டிலில்‌ வீழ்ந்து உயிர்‌ துறக்து 
வளைந்த செங்கேரலை ஙிமிர்த்தி வைத்தான்‌. அருகி 
லிருந்த பாண்டி மாகி, தண கடின அழக்தோர்க்குக்‌ 


காப்பியங்கள்‌ 287 





காட்டுவது இல்‌, ? என்று வீழ்ந்து, கணவனுடன்‌ 
மாய்ந்து கற்பரசியானாள்‌. இவ்வாறு வாழ்வின்‌ உண்‌ 
மைகளையெல்லாம்‌ உள்ளடக்கி உணர்த்தும்‌ சிலப்பதி 
காரம்‌ என்னும்‌ இக்காப்பியம்‌ ஒரு வாழ்விலக்கிய* 
தானே? யாதொரு வேறுபாடுமற்ற சமுதாயத்தை 
அமைக்கும்‌ பண்பாட்டின்‌ அடி ஒற்றிச்‌ செல்லும்‌ 
இக்காவியம்‌ என்றும்‌ வாழும்‌ என்பது உறுதி. 

இனி, அடுத்து மணிமேகலை மேலே கண்டபடி 
சமயக்‌ காழ்ப்பை வளர்த்தாலும்‌, இன்றளவும்‌ வாழ்‌ 
வதற்குக்‌ காரணம்‌, அது காட்டும்‌ சில வாழ்க்கைத்‌ 
தத்துவங்கள்‌ தாம்‌. மணிமேகலை புத்த சமத்தை 
விளக்கும்‌ துறவு நூல்‌ என்றாலும்‌, இல்லற வாழ்வின்‌ 
ஏற்றமும்‌ அதில்‌ பேசப்படுகின்றது. அதனுடன்‌ 
மக்கள்‌ வாழ்வுக்கு இன்‌ றியமையா து வேண்டப்பெலும்‌ 
உணவுதான்‌ அக்காப்பியத்தின்‌ உயிர்‌ காடி. உணவின்‌ 
அடிப்படையிலேதான்‌ அக்காப்பியமே உருவாகிறது. 
மணிமேகலை கையில்‌ உள்ள அமுதசுரபியின்‌ வரலாஜே 
நூல்‌ முழுதிலும்‌ சுற்றி வட்டமிடுகின்றது. உண்டி 
முதற்றே உணவின்‌ பிண்டம்‌, ' என்றபடி அமீயாது வாழ 
உதவும்‌ உணவை முதலாவதாக அமைத்துப்‌ பாடின்‌, 
எந்தக்‌ கவிதைதான்‌ உயிர்‌ வாழாது? அதிலும்‌, அந்த 
உணவைத்‌ தனக்கென வைத்துக்கொள்ளாது, எல்‌ 
லோருக்கும்‌ வாரி வழங்கும்‌ வகையில்‌ அமையின்‌, 
அக்நூல்‌ வாழாது போகுமா? உலகத்தில்‌ மழையின்‌ 
ஹேல்‌ உண்டாகும்‌ கேடுகளையெல்லாம்‌ விளக்கி, ௮க்‌ 
கேட்டின்‌ இடையில்‌, பழுமரம்‌ தோன்லினாற்‌ போல 
அமுத சுரபி தோன்றி மக்களுக்கு எத்துணை இன்பம்‌ 
உண்டாக்கிற்று என்பதைக்‌ காட்டும்‌ போது மகழ்க்ளி 
பிறக்கிறதன்றோ ! ₹ நாடு வறங்கூரினும்‌ இல்வோகு 
வறங்கூராது, ? என்று படிக்கும்‌ போகு, 'அக்ககைய 


448 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அமுத சுரபி ஒன்று இன்று இருக்கலாகாதா 1? என்று 
எண்ணுபவர்‌ பலர்‌ உண்டே ! எனவே, இந்தச்‌ சோற்‌ 
றின்‌ இன்றியமையாமையே மணிமேகலையை வாழ 
வைக்கின்றது. இது நிற்க. 

அதை உபயோகிப்பதன்‌ மூலம்‌ தன்‌ தாய்க்‌ கதை 
யாம்‌ சிலம்பினை ஒத்து அதுவும்‌ கற்பு நெறியைக்‌ 
காட்டுகின்றது. காயசண்டிகை என்னும்‌ கந்தருவப்‌ 
பெண்ணின்‌ மூலம்‌ ஆதிரையின்‌ கற்பை ஆசிரியர்‌ 
சாத்தனார்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. அவள்‌ மணிமே 
கலைக்குச்‌ சோறிட்டாள்‌. ஆனால்‌, ஆசிரியர்‌ அதை 
வெறுஞ்சோறு என்று கூறவில்லை. கூறியிருந்தால்‌, 
ஒரு வேளை கவிதை சிறந்திராது; ஏன்‌? வாழ்ந்து 
மிராது. அதை *ஆருயிர்‌ மருக்து' என்கின்றார்‌. உணவு, 
உயிர்‌ அனைத்துக்கும்‌ மருந்தாய்‌ அமைந்து, அவ்வுயிர்‌ 
நெடிது வாழ வழி காணும்‌ ஒன்‌ றல்லவா ! 

“பாரக மடங்கலும்‌ பசிப்பிணி அறுகென 
ஆதிரை யிட்டனள்‌ ஆருயிர்‌ மருந்து," 

என்கின்றார்‌ அவர்‌. ஆம்‌. அவள்‌ வாய்‌ மூடிச்‌ சோறு 
படைக்கவில்லை. அவ்வாறு தான்‌ சோஜறிடுவதால்‌ 
உலகம்‌ முழுதும்‌ பசிப்பிணி நீங்கவேண்டும்‌ என்பது 
அவள்‌ ஆசை. அந்த ஆசை நிறைவேறுகின் றது. 
மணு$மேகலை அவ்வமுத ௬ரபியைக்‌ கையில்‌ கொண்டு 
பஞ்சம்‌ உண்டாகும்‌ இடத்திற்கெல்லாம்‌ விரைந்து 
சென்று, பசிப்பிணியைப்‌ போக்கினாள்‌ :என்று காண்‌ 
கின்றோம்‌. ஆகவே, ஆதிரையின்‌ செயலால்‌ அவனி 
வாழ்ந்தது. 

சோற்றினைச்‌ சாத்தனார்‌ ஆருயிர்‌ மருந்து என்று 
வழங்குகின்றார்‌. காரணம்‌ என்ன ? * சோற்றால்‌ உயிரா 
வளர்கின்றது? உடல்தானே வளர்கின்றது? ? என்று 


காப்பியங்கள்‌ 449 





வாதிப்பவரும்‌ சிலர்‌ உளர்‌. ஆனால்‌, உயிர்‌ வளர்கின்‌ 
றது என்பதை மேலே காம்‌ கண்டோம்‌. உடலொடு 
பொருந்திய உயிரின்‌ வளர்ச்சியையே ஆங்கிலத்தில்‌ 
9௦104௦! என்கின்றனர்‌. எனவே, உடல்‌ வளர்வதைப்‌ 
போன்றே உளமும்‌ வளர்ச்சியுறுவது என்பது 
ஆராய்ச்சியாளர்‌ கண்ட உண்மை, ஆனால்‌, உடல்‌.நிலை 
கெட்டோ, மாறியோ, அழிந்தோ போகக்‌ கூடியது. 
உயிர்‌ யாதொரு மாற்றமும்‌ பெறாது நிற்பது. நிலை 
யற்ற மாற்றங்கள்‌ பல நிகழினும்‌, உண்மையில்‌ உயிர்‌ 
மாற்றமற்ற ஒன்று என்பதுதான்‌ உண்மை, திருமூலர்‌ 
கூறியபடி. உடம்பார்‌ அழியில்‌ உயிரார்‌ அழிவர்‌. ? 
இதில்‌ “அழிவர்‌' என்பது நிலை கெடுவதைத்தான்‌ குயிக்‌ 
கும்‌. உயிர்‌ உடம்பொடு கூடிய வழியில்தானே அது 
பல்வேறு துறையில்‌ பழகி வளர முடிகின்ற து£ ஆனால்‌, 
இரண்டும்‌ பிரியின்‌ நிலையற்று, இடமறியா வகையில்‌ 
எங்கோ இருக்கின்றன. எனவேதான்‌ உடலோடு 
கூடிய வழியே உயிரும்‌ வளர்கின்றது என்பது புலனா 
கின்றது. இவற்றையெல்லாம்‌ எண்ணித்தான்‌ 
போலும்‌: சாத்தனார்‌, *ஆருயிர்‌ மருந்து” என்று அதை 
உயிரின்மேல்‌ ஏற்றிச்‌ சொல்கின்ளார்‌! 

இன்னும்‌ மக்கள்‌ மனத்தத்துவத்தைச்‌ சாத்தனார்‌ 
நன்கு சுட்டிக்‌ காட்டுகின்றார்‌. அதற்கு அவர்‌ சமய 
கெறிப்படி முன்னைப்‌ பிறவிகள்‌ காரணம்‌ என்பார்‌; 
துறவில்‌ நிலைத்த கொள்கையுடைய மணிமேகலை உதய 
குமரனைக்‌ கண்ட பொழுது மட்டும்‌ உணர்வு தடுமாறு 
கிறாள்‌. இந்த உள்ள நிலையைச்‌ சாத்தனார்‌ விளக்கி, 
இதற்குக்‌ காரணம்‌ அவள்‌ முன்னைப்‌ பிறவியில்‌ அவ 
னுடைய மனைவியாய்‌ இருந்ததே என்பதையும்‌ காட்டு 
கின்றார்‌. உள்ளத்தால்‌ செயல்கள்‌ நிகழும்‌ என்பதை 
அவன்‌ இறந்த பின்‌ மணிமேகலை உள்ள கெகிழ்வின்‌ 


450 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





மூலம்‌ காட்டுகின்ருர்‌. அறநெறி பிறழா அரசர்கள்‌ 
வாழ்ந்து நின்ற வரலாறுகளைக்‌ காட்டி, அவற்றின்‌ 
மூலம்‌ நாட்டில்‌ கொடுங்கோன்மையே இல்லையாகச்‌ 
செய்கின்றார்‌ அவர்‌. 

ஆதிரையின்‌ கணவனாகிய சாதுவனை நாகர்‌ நாட்‌ 
டிற்குக்‌ கொண்டு வந்து, நாகர்‌ முன்‌ நிறுத்தி, அவர்‌ 
களுக்கு அறிவுறுத்துவது போன்று கள்‌ உண்ணலை 
யும்‌ புலால்‌ உண்ணலையும்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்று 
அவர்‌ காட்டும்‌ நலம்‌ சிறந்ததாகும்‌. இங்குள்ள மனி 
தருட்சிலர்‌ அத்தகைய இழிகிலையில்‌ இருந்தாலும்‌, 
அவர்களை முன்‌ நிறுத்திப்‌ பேசின்‌. தவறும்‌ மாறு 
பாடுகளும்‌ உண்டாகும்‌ என்று கருதியே, அவ்வாறு 
நாகரை முன்னிறுத்தி நல்ல நீதிகளைக்‌ கூறுகின்‌ 
ரர்‌ போலும்‌ ! 


“ பெண்டிரும்‌ உண்டியும்‌ இன்றெனில்‌ மக்கட்கு, 
உண்டோ ஞாலத்து உறுபொருள்‌ 1” 


என்று கேட்கும்‌ நாகர்‌ தலைவனை கோக்கிச்‌ சாது 
வன்‌ மக்கள்‌ வாழ்வு அந்த இரண்டினோடு அமைந்து 
விடவில்லை என்றும்‌, அதற்கும்‌ மேலான பண்பாட்‌ 
டிலும்‌ ஒழுக்க நெறியிலுமே அவ்வாழ்வு அமைக்துள்‌ 
ளதென்பதையும்‌ நன்கு எடுத்துக்‌ காட்டுகின் ரன்‌. 
மேலும்‌, உலகில்‌ குற்றமற்றவராக வாழ வேண்டி 
மக்கள்‌ நீக்க வேண்டிய பத்துக்‌ குற்றங்களையும்‌, 
அவை தோற்றும்‌ இடங்களையும்‌ காட்டி. விளக்கி, 
அறவாழ்வைப்‌ புலவர்‌ அமைக்கும்‌ முறை சாலச்‌ சிறக்‌ 
தது. மனிதனிடம்‌ ஈ மனம்‌ வாக்குக்‌ காயம்‌” என்ற 
மூன்றும்‌ தொழிற்படுகின்றன. இம்மூன்றின்‌ வழியும்‌. 
மனிதன்‌ நல்லதும்‌ செய்கின்றான்‌, அல்லதும்‌ செய்கின்‌ 
ரன்‌. அல்லதை நீக்கி நல்லதைச்‌ செய்ய வேண்டு 


7 


காப்பியங்கள்‌ 





மென்பதே அறிஞர்‌ உலகுக்கு உணர்த்தும்‌ அன்பு 
நெறி. திருவள்ளுவர்‌ ஒவ்வோர்‌ அதிகாரத்திலும்‌ 
தனித்தனி இன்னின்னவற்றை நீக்க வேண்டுமென 
வும்‌, இன்னின்னவற்றைக்‌ கொள்ள வேண்டுமென 
வும்‌, ஒவ்வொன்றைப்‌ பற்றியும்‌ நன்கு விளக்கிப்‌ 
பேசுகின்ளார்‌. சாத்தனார்‌ அவ்வள்ளுவர்‌ குறட்கருத்தை 
யெல்லாம்‌ அடக்கி, இம்மனம்‌, மொழி, மெய்‌ ஆகிய 
மூன்றினாலும்‌ வரும்‌ குற்றங்கள்‌ இன்னின்ன என்று 
எடுத்துக்காட்டி; அவற்றை நீக்குபவரே முற்றிய 
பண்பாடு பெற்றவர்‌ என்று குறிக்கின்றார்‌. மனிதன்‌ 
மனிதனாக வாழ வேண்டுமாயின்‌, இவற்றை நீக்கி, 
எல்லோரும்‌ வாழ வேண்டும்‌ என்ற மெய்ம்மை நெறி 
யறிந்து, அதன்படி தானும்‌ வாழ்ந்து, மற்றவரை 
யும்‌ வாழ வைக்க வேண்டும்‌ என்பதே முடிந்த முடி 
பாகும்‌. 

. கொலையே களவே காமத்‌ தீவிழை 

உலையா உடம்பில்‌ தோன்றுவ மூன்றும்‌, 

பொய்யே குறளை கடுஞ்சொல்‌ பயனில்‌ 

சொல்லெனச்‌ சொல்லில்‌ தோன்றுவ நான்கும்‌, 

வெஃகல்‌ வெகுளல்‌ பொல்லாக்‌ காட்சிஎன்று 

உள்ளம்‌ தன்னில்‌ உதிப்பன மூன்றும்‌, 

பத்தும்‌ குற்றம்‌.” 
என்று சாத்தனார்‌ அவற்றை விளக்கித்‌ கூறும்‌ போது, 
நாம்‌ ஈம்‌ மனத்தில்‌ அவற்றை எண்ணி ஆராய்ந்து 
அக்குற்றங்கள்‌ இல்லாமல்‌ வாழ வேண்டும்‌ என்று 
முடிவு செய்ய நினைக்கிறோம்‌. இன்னும்‌ : இவ்வாறு 
பல அறநெறிகளையும்‌ வாழ்க்கை வகைகளையும்‌ 
காட்டும்‌ திறன்‌ சிறந்ததாகும்‌. 

காஞ்சி என்னும்‌ நிலையாமையைப்‌ பற்றியும்‌ 

சாத்தனார்‌ குறிக்கின்றார்‌. மணிமேகலை உதயகுமார 


தத கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
னுக்குக்‌ கூறுவதாக ஈ௩ரை மூதாட்டி ஒருத்தியைக்‌ 
காட்டி உரைக்கும்‌ உரைகள்‌ மனிதனைத்‌ துறவு 
மனப்பான்மைக்கு இழுத்துச்செல்லுவனவாகும்‌. நூலே 
துறவை உணர்த்த வந்த ஒன்றாதலின்‌, துறவினைப்‌ 
பற்றி அதிகமாய்ப்‌ பேசுகின்றார்‌. வாழ்விடை மக்கள்‌ 
பலர்‌ விரும்பாத அத்துறவை உணர்த்துவதும்‌ அது 
சிறந்து வாழாமைக்கு ஒரு காரணமாகும்‌. எனவே, 
சிலசில மாறுபாட்டுக்‌ கொள்கைகளை விளக்கும்‌ 
நூலாயினும்‌, மக்கள்‌ வாழ்வின்‌ அடிப்படைக்‌ கொள்‌ 
கைகளையும்‌ ஆங்காங்கே ஈன்கு விளக்கிக்கொண்டே 
செல்கின்றமை ஒன்றே இது வரை மணிமேகலையை 
வாழ வைக்கின்றது. 


இனி, மூன்றாவதாகிய சீவக சிந்தாமணியை 
கோக்குவோம்‌: சீவக சிந்தாமணி காதற்காப்பியம்‌ 
என்பர்‌ சிலர்‌. சிலர்‌ துறவு நூல்‌ என்பர்‌. இப்படி. 
எல்லாப்‌ பொருளும்‌ அதில்‌ பொதிந்து கிடக்கின்‌ றன ; 
எனினும்‌, அதை ஒரு சமய நூல்‌ என்ற சொல்லலாம்‌. 
சமண சமயத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதப்‌ 
பட்ட நூல்‌அ து. சமண முனிவராகிய திருத்தக்க தேவர்‌ 
நல்ல முறையில்‌ அந்நூலை எழுதியிருக்கின்ரார்‌. விருத்‌ 
தப்பாவில்‌ முதன்முதல்‌ தமிழில்‌ தோன்றிய பெருங்‌ 
காப்பியம்‌ அதுதான்‌. தம்‌ சமய உண்மையை நூலின்‌ 
தொடக்கம்‌ முதல்‌ இறுதி வரையில்‌ இடையிடையே 
காட்டிச்‌ செல்கின்றார்‌. இறுதியாகிய முத்தி இலம்‌ 
பகத்திலே தம்‌ சமய உண்மைகளை நன்கு விளக்கி 
அறியாதாரும்‌ அறிக்‌ துகொள்ளும்படி செயதுள்ளனர்‌. 
எனினும்‌, நூலின்‌ தலைவனாகிய சீவகன்‌ எண்மரை 
மணம்‌ செய்‌ துகொண்டு நுகரும்‌ காம விளையாடல்களை 
யெல்லாம்‌ விளக்கும்‌ போது, * இது ஒரு காமநூலோ !: 
எனத்‌ தோன்றும்‌. அதைப்‌ போன்றே போர்‌ முதலிய 


காப்பியங்கள்‌ 453 


வற்றையும்‌ விளக்கி நன்கு பாராட்டுகின்றார்‌. மக்கள்‌ 
வாழ்வின்‌ தேவைகளையெல்லாம்‌ அவர்‌ ஆங்காங்குக்‌ 
காட்டி, அந்த வாழ்வைச்‌ செம்மையாக்கும்‌ முறைகளை 
யும்‌ காட்டுகின்றார்‌. திருக்குறள்‌ போன்ற அற நூல்‌ 
களின்‌ சாரங்களையெல்லாம்‌ வடித்தெடுத்து, பல 
பாத்திரங்கள்‌ வாயிலாக அவர்‌ விளக்கும்‌ போது: 
“இஃது ஓர்‌ அறநூலோ!” என்று ஐயமுறுமாறு 
நம்மை அழைத்துச்‌ செல்கின்றது. இத்தகைய ஒரு 
சிறந்த காவியம்‌ பலராலும்‌ ஒரு சேரப்‌ போற்றப்படா த. 
தற்குக்‌ காரணம்‌, அது துறவை வற்புறுத்துவதுடன்‌, 
ஒரு சமயம்‌ பற்றியே விளக்கங்கள்‌ கொண்டுள்ளதே. 
யாம்‌. சமயத்‌ துறையில்‌ புகாத ஒரு காவியமாக 
அக்நூல்‌ இருந்திருப்பின்‌, அதுவே சிறந்த காப்பியமாய்‌ 
“வாழும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. எனினும்‌, அந்நூல்‌ சம 
யக்‌ காழ்ப்பை வளர்க்காமையே அதை இந்த ஆள 
வுக்கு வாழ வைக்கிறது எனலாம்‌. 


சிந்தாமணியில்‌ அகம்‌ புறம்‌ இரண்டுமே பேசப்‌: 
படுகின்‌ றன. அகவாழ்வைக்‌ கூறுமுன்‌ காடு எவ்வாறு 
சிறக்க வேண்டுமமன்பதைத்‌ தேவர்‌ விளக்குகின்றார்‌ ; 
அந்த காட்டு நலம்‌ காட்டும்‌ நெறியிலேயே அகவாழ்‌ 
வையும்‌ உடன்‌ காட்டுகின்றார்‌. 

* கண்‌எனச்‌ குவளையைக்‌ கட்டல்‌ ஓம்பிஞர்‌ ; 
வண்ணவாண்‌ முகமென மரையின்‌ உட்புகார்‌ ; 
பண்‌எழுத்து இயல்படப்‌ பரப்பி இட்‌...னர்‌ ; 
தண்‌ இயல்‌ உழவர்தம்‌ தன்மை இன்னதே.” (51). 

ள்ன்று அவர்‌ வயல்‌ உழவர்தம்‌ வாழ்க்கை முறையி 
லேயே அகவாழ்வை அழகுபடுத்திக்‌ காட்டும்‌ திறன்‌ 
அறிந்து மகிழத்தக்கதன்றோ ! இது போன்றே புற. 
வாழ்வின்‌ நிலையாமையே அகவாழ்வின்‌ இறுதி 
என்பதைச்‌ சச்சந்தன்‌ வாக்கில்‌ வைத்துக்‌ காட்டுகிறார்‌ . 


| கவிதையும்‌ வாழ்கையும்‌ 








தம்மை மறந்து, தரணியை மறக்து, இன்ப வாழ்‌ 
விலேயே திளைத்து கின்ற சச்சந்தனும்‌ விசையை 
யும்‌ கட்டியங்காரன்‌ கழ்ச்சியை அறியாராய்‌ மயங்கி 
நின்று, பின்‌ அவன்‌ இவர்களை வெல்லும்‌ திறம்‌ பெற்‌ 
றதை உணர்கின்றார்கள்‌. உணர்ந்து என்ன செய்ய 
முடியும்‌ 2? நிலையாமையை எண்ணி ஆறுதல்‌ அடை.வ 
தைத்‌ தவிர வேறு வழியிலலை. அதைச்‌ சச்சந்தன்‌ 
வாயிலாகவே காட்டுகின்றார்‌ தேவர்‌. 


* சாதலும்‌ பிறத்தல்‌ தானும்‌ 
தன் வினைப்‌ பயத்த வாகும்‌; 
ஆதலும்‌ அழிவும்‌ எல்லாம்‌ 
அவையபொருட்கு இயல்பு கண்டாய்‌; 
நோதலும்‌ பிரிவும்‌ எல்லாம்‌ 
நுண்ணுணர்‌ வின்மை மன்றே? 
பேதை!£ பெரிதும்‌ பொல்லாய்‌ 
பெய்வளைத்‌ தோளி .!”... மே 


என்று சச்சந்தன்‌ விரிவாகக்‌ கூறுகிறான்‌. அதுவே 
உலகத்தை நோக்கி நிலையாமையை வற்புறுத்துவதாய்‌ 
அமைகின்றது. இந்த இறுதி நிலைக்கு முன்‌, அவன்‌ 
கெடாது வாழலாம்‌ என்று அமைச்சர்‌ வாயிலாகப்‌ 
பலப்பல அறிவுரைகளைக்‌ கூறுகின்றார்‌ தேவர்‌. அவை 
அவனுக்கு மட்டும்‌ தனிப்பட்டனவாக அமையாது, 
தரணி வாழ்‌ மக்களுக்கே இன்‌ றியமையா து வேண்டப்‌ 
படும்‌ அறவாயில்களாய்‌ அமைகின்றன. தமிழ்‌ காட்டு 
வாழ்க்கை முறையைக்‌ கூறிய தொல்காப்பியர்‌, 
' காமஞ்‌ சான்ற கடைக்கோட்‌ காலை 
ஏமஞ்‌ சான்ற மக்களொடு துவன்றி 
அறம்புசி சுற்றமொடு கிழவனும்‌ கிழத்தியும்‌ 
சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே. ” 
(தொல்‌. பொருள்‌. 1₹0) 


காப்பியங்கள்‌ 455 





எனக்‌ காட்டுகின்றார்‌, இந்த அடிப்படையிலேயே 
சிந்தாமணி செல்கிறது என்பது ஓரளவு பொருத்த 
முடைய்தேயாகும்‌. காதலியரைக்‌ கட்டித்‌ தழுவிப்‌ 
பேசும்‌ காதல்‌ கவிதைகளைச்‌ சீவகன்‌ வாயிலாகப்‌ படித்த 
நாம்‌. பின்‌ அவன்‌ துறவு நிலையில்‌ அவர்களை கோக்‌ 
கிக்‌ கூறுவனவற்றைப்‌ படிப்பின்‌, * இரு கொள்கை 
களும்‌ ஒருவர்‌ உள்ளத்திலிருக்தா பிறந்தன?" என்று 
எண்ணத்‌ தோன்றும்‌. நூல்‌ வழிப்புகுக்து சீவகன்காதற்‌ 
பாடல்களையும்‌, அவனுடைய துறவுப்‌ பாடல்களையும்‌ 
ஒரு சேர ஆராய்வார்க்கு இவ்வுண்மை புலப்படும்‌. இன்‌ 
னும்‌, அரச நெறி, சாதாரண மக்கள்‌ வாழ்வு, வாணிப 
வாழ்வு, பிற வாழ்க்கை இயல்புகள்‌ அனை த்தையும்‌ 
நூலுள்‌ காணலாம்‌. எனவே, ஒரு சமயம்‌ பற்றிய 
நூலாயினும்‌, சிந்தாமணி மக்கள்‌ வாழ்வைப்‌ பல 
கோணங்களில்‌ கண்டு உலகுக்குத்‌ தருகின்‌ ற காரணத்‌ 
தால்‌ இன்றும்‌ வாழ்வு இலக்கியமாகிவிட்ட து. இம்‌ 
மூன்று பெருங்காப்பியங்கள்‌ காட்டும்‌ பல்வேறு 
வாழ்க்கை நுணுக்கங்களையும்‌, அவை பற்றிய விளக்‌ 
கங்களையும்‌ தனித்தனி ஆராயின்‌, ஒவ்வொன்றும்‌ ஒவ்‌ 
வொரு பெருநூலாக அமையும்‌. எனினும்‌, இங்கு இந்த 
அளவோடு கிறுத்தி, வாய்ப்புள்ளவர்‌ அந்நூல்கள்‌ 
வழி ஆய்ந்து உண்மை காண்க என்று கூறி மேலே 
செல்லுகின்றேன்‌. 

இது வரை கூறியவ ற்றான்‌, பெருங்காப்பியங்‌ 
களாகிய சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சிந்தாமணி 
என்ற மூன்றும்‌ மக்கள்‌ வாழ்வோடு தொடர்பு 
கொண்டு எவ்வாறு வாழ்கின்றன என்பதை ௮ றிக்‌ 
தோம்‌. 


0. சமய இலக்கியங்கள்‌ 





மணிமேகலையும்‌ சிந்தாமணியும்‌ பெள த்தத்தையும்‌ 
சமணத்தையும்‌ போற்றிய வகையினை ஓரளவு கண்‌ 
டோம்‌. அக்தக்‌ காலத்திலிருந்தே சமயங்களைப்‌ 
போற்றி வளர்க்கும்‌ கவிதைகள்‌ நாட்டில்‌ வளரலா 
யின. சங்க காலத்தில்‌ ஓரளவு சமய உணர்ச்சி 
இருந்ததேயாயினும்‌, அக்காலத்தில்‌ சமயப்‌ போட்டி 
யும்‌ சமயப்‌ பூசலும்‌ நாட்டில்‌ இல்லை. முருகன்‌, சிவன்‌, 
திருமால்‌ போன்ற தெய்வங்களின்‌ பெயர்களும்‌, அவர்‌ 
தம்‌ திறன்‌, செயல்‌ முதலியனவும்‌ சங்ககால இலக்கி 
யங்களில்‌ பேசப்படுகின்றன. என்றாலும்‌, அவை தம்‌ 
முள்‌ மாறுபட்டவைகளாகவோ, வேறுபாட்டுக்‌ கொள்‌ 
கைகளை வளர்ப்ப னவாகவோ அமையவில்லை. சங்க 
காலத்திலே தமிழ்‌ நாட்டில்‌ சைவமும்‌ வைணமும்‌, 
சமணமும்‌ பெளத்தமும்‌ இருந்தனவாயினும்‌, அவை 
தம்முள்‌ மாறுபட்டுப்‌ போராற்றவில்லை. ஒன்றை 


சமய இலக்கியங்கள்‌ 457 


அக்குள்‌ போட்டி மனப்பான்மையோ, பொருமை மனப்‌ 
பான்மையோ, எழவில்லை. ஆனால்‌, மணிமேகலை 
காலத்துக்குப்‌ பிறகு இன்று வரை காட்டில்‌ சமயக்‌ 
காழ்ப்பும்‌ கசப்பும்‌ வளர்ந்துகொண்டேதான்‌ வரு 
கின்‌ றன. 


உலகில்‌ பல்வேறு சமயங்கள்‌ இன்று வாழ்கின்‌ 
றன. சமயத்தைத்‌ தோற்றுவித்து வளர்த்த பெரி 
யாரும்‌ பல்லோர்‌. *கடவுள்‌ இல்லை. உலகப்‌ பொருள்‌ 
களே சதம்‌,” என்று போஸம்றும்‌ நாத்திகம்‌ கலந்த 
உலகாயத மதம்‌ முதல்‌ சைவ வைணவ சமயங்கள்‌ 
ஈறாகப்‌ பலப்பல சமயங்கள்‌ தமிழ்‌ நாட்டில்‌ தோன்றி 
யும்‌ குடி புகுந்தும்‌ வளர்ந்து வருகின்றன. பிற காட்‌ 
டுச்‌ சமயங்களும்‌ இன்று இக்காட்டில்‌ வாழ்கின்றன. 
உலகில்‌ வாழும்‌ எல்லாச்‌ சமயங்களும்‌ மக்கள்‌ 
நல்வாழ்வுக்காக ஏற்பட்டனவே. சமயக்‌ கொள்கை 
களும்‌, அவற்றின்‌ அடிப்படைகளும்‌ ஏறக்‌ 
குறைய ஒரே தன்மைபனவாய்‌ இருப்பதைத்‌ 
தான்‌ காண்கின்றோம்‌. “உலகமெல்லாம்‌ வாழ 
வேண்டும்‌ . என்பதே சமயங்களின்‌ அடிப்படை. 
எவ்வுயிரும்‌ தம்‌ உயிர்‌ போல எண்ணிப்‌ போற்றவேண்‌ 
டும்‌ என்பதே அவற்றின்‌ அறிவுரை. உலகில்‌ எந்த 
மூலை முடுக்கில்‌ வாழ்கின்ற மெய்ச்சமயமும்‌ இந்த 
உண்மையைத்தான்‌ வலியுறுத்தும்‌. சமய உண்மை 
களை ஆராய்ந்து பார்ப்பவர்கள்‌ இந்த உண்மையைக்‌ ' 
கண்டு எழுதியுள்ளார்கள்‌. சமயப்‌ பேராறுகள்‌ நற்‌ 
கொள்கையென்னும்‌ ஒரே கடலிலேதான்‌ சென்று 
சேர்கின்றன. எந்தச்‌ சமய நெறியும்‌ மாற்றுனுக்குத்‌ 
துன்பம்‌ செய்‌ என்று கூறுவது எங்கும்‌ காண முடி. 
யாத ஒன்று. ஆயினும்‌, இன்று உலகிலே வாழ்கின்‌ ற 
சமயங்களின்‌ போக்குக்களைக்‌ காணின்‌, * இவையும்‌ 

29 


458 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வாழ வேண்டுமா!” என்ற ஐய உணர்வு பிறக்‌ 
கின்றது. சமயத்தால்‌ உலகை வாழ வைப்பதன்‌ றி, 
சமயத்தால்‌ உலகையே நடுங்கச்‌ செய்யும்‌ பெரும்போர்‌ 
கள்‌ உண்டாகியிருக்கின்றன. இடைக்காலத்தில்‌ உண்‌ 
டான சிலுவைப்‌ போர்களும்‌ (மே88ம5), இன்றைய இக்‌ 
தியா இரண்டு துண்டான தும்‌,சமயவெறி காரணத்தால்‌ 
. அல்லவோ £₹ அன்பால்‌ உலகை அமைக்க வேண்டும்‌, ? 
என்ற ஏசுவின்‌ பொன்‌ மொழியை ஏட்டில்‌ படித்து, 
ஆலயங்களில்‌ காலம்‌ தவறாது வழிபாடாற்றும்‌ அக்‌: 
கிறஸ்தவ சமயத்தார்‌ வாழும்‌ மேலை நகாட்டிலேதான்‌ 
ஒரு தலை முறையில்‌ மூன்று போர்கள்‌ நடக்க வழியேற்‌ 
படுகின்றது. அமைதிக்குப்‌ பங்கம்‌ விளைவிக்கும்‌ 
அணு ஆயுதம்‌ முதலியனவும்‌ அங்கேதான்‌ செய்யப்‌ 
பெறுகின்‌ றன அன்பு கூறிப்‌ போற்றும்‌ அல்லாவின்‌ 
சமயத்தின்‌ பேரிலேதான்‌ அண்மையிலும்‌ ௩ம்‌ 
நாட்டின்‌ சில பகுதிகளில்‌ ஆயிரக்கணக்கான கொலை 
கள்‌ நடைபெற்றன. இன்று மட்டுமல்லாது, தமிழ்‌ 
நாட்டில்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பும்‌ எத்தனையோ 
சமயப்‌ போராட்டங்கள்‌ நடைபெற்றன. * தென்னாடுடைய 
சிவன்‌ எந்நாட்டவர்க்கும்‌ இறை, ' என்ற சமரச உணர்வு 
தோன்றி வளர்ந்த காட்டிலேதான்‌ சமணர்‌ கழுவேற்‌ 
றங்களும்‌ பிற கொடுமைகளும்‌ நிகழ்ந்தன என அறி 
கின்றோம்‌. 
சங்க காலத்திலே தமிழ்‌ காட்டில்‌ சிறக்க 
வாழ்ந்த சமயங்கள்‌, சைவம்‌ வைணவம்‌ என்ற 
இரண்டுமேயாம்‌. பெளத்தமும்‌ சமணமும்‌ பிற நாடு 
களிலிருந்து தமிழ்‌ நாட்டில்‌ குடியேறின. எனினும்‌, 
இவையும்‌ வரவேற்கப்பட்டுப்‌ போற்றப்பட்டன. இந்த 
நான்கு பெருஞ்சமயங்களும்‌ சிறுசிறு கிளேச்சமயங்‌ 
களும்‌ தம்முள்‌ மாறுபடாது சங்க காலத்தில்‌ வாழ்ந்து 


- சமய இலக்கியங்கள்‌ 459 


வந்தன. என்ராலும்‌, எப்படியோ ஒன்‌ றினைக்காட்‌ 
டிலும்‌ மற்றது மேலோங்க வேண்டும்‌ என்று விரும்‌ 
பிற்று. அவ்விருப்பின்‌ பயனாகவே, காட்டில்‌ பலப்பல 
இன்னல்கள்‌ தோன்றலாயின. சங்க காலத்தை அடுத்‌ 
துப்‌ பெளத்தமும்‌, அதை அடுத்துச்‌ சமணமும்‌, ஏழாம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ சைவ வைணவ சமயங்‌ 
களும்‌ தலை எடுத்து ஒன்றை மற்றொன்று தாழ்த்தி 
வளரலாயின., ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ மேலோங்கிய 
சைவமும்‌ வைணவமும்‌ இன்று வரை நாட்டில்‌ 
ஆதிக்கம்‌ செலுத்தி வருகின்‌ றன. 

தமிழ்நாட்டில்‌ ஒரு காலத்தில்‌ புத்த சமயம்‌ மிகச்‌ 
சிறந்த நிலையில்‌ இருந்தது. என்றாலும்‌, அது பற்றிய 
இலக்கியங்கள்‌ அதிகம்‌ காட்டில்‌ இல்லை. மணிமேகலை 
ஒன்றுதான்‌ பெளத்த இலக்கியம்‌ என்று சொல்லக்‌ 
கூடிய அளவில்‌ வாழ்கின்றது. வேறு பெளத்த இலக்கி 
யங்கள்‌ அக்காலத்தில்‌ தோன்றி வாழ்ந்தனவோ, 
அன்றி வீழ்ந்தனவோ, நாமறியோம்‌. எனினும்‌, மணி 
(மேகலை அத்துணை வேகமாக முதல்‌ முதல்‌ பிற சமயங்‌ 
களின்‌ திறம்‌ கண்ட காரணமே அச்சமய இலக்கியங்‌ 
களை: மேலும்‌ வளரவொட்டாமல்‌ செய்துவிட்டது 
என்பர்‌ ஆராய்ச்சியாளர்‌. 

அடுத்துச்‌ சமணம்‌, தமிழ்‌ நாட்டில்‌ நன்கு 
வேரூன்றி வளர்ந்த சமயம்‌. இன்றைக்கும்‌ தமிழ்‌ 
நாட்டில்‌ பெரிய அளவில்‌ சமணர்கள்‌ வாழாவிடினும்‌, 
மூலை முடுக்குக்களிலெல்லாம்‌ சமண சமயம்‌ வாழ்ந்து 
வருகின்றது. அச்சமயத்துக்குப்‌ பெருங்கோயில்களும்‌ 
சிறந்துள்ளன. சமண சமயத்தவர்களும்‌ காட்டில்‌ 
ஆங்காங்கே வாழ்ந்து வருகின்ரார்கள்‌. அச்சமயத்‌ 
திலே நல்ல ஒழுக்கச்சீலராய்த்‌ துறவியர்‌ பலர்‌ வாழ்க்‌ 
துள்ளனர்‌. அவர்கள்‌ தமிழ்‌ -:இலக்கிய இலக்கணத்‌ 


460 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





துறைகளுக்குச்‌ செய்துள்ள தொண்டு அளவிடற்‌ 
கறிது. அவர்தம்‌ கவிதைகளிலே பல இன்றும்‌ வாழ்‌ 
கின்றன. அவர்‌ செய்த காப்பியங்களுள்‌ சில மறைக்து 
போயினும்‌, சில இன்றும்‌ -வாழ்கின்‌ றன. சிலப்பதிகார 
ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌ சமணசமயத்தவர்‌ என்பர்‌. 
கவுந்தி அடிகள்‌ வாயிலாக அவர்‌ அச்சமய உண்மை 
கள்‌ பலவற்றை விளக்குகின்றார்‌. சிந்தாமணியின்‌ 
சமயம்‌ பற்றிய பாடல்கள்‌ நாட.றிந்தவை. இப்பெருங்‌ 
காப்பியங்களைத்‌ தவிர, மற்ற இரண்டு பெருங்காப்பி 
யங்களாகிய வளையாபதியும்‌ குண்டலகேசியும்‌ ஐஞ்சிறு 
காப்பியங்களும்‌ சமண சமயத்‌ தலைவர்கள்‌ எழுதி 
யனவே என்பர்‌. இவை தவிர்த்து எத்தனையோ சிறு 
காப்பியங்களை அவர்கள்‌ எழுதியுள்ளார்கள்‌. இலக்க 
ணத்துறையிலோ, நன்னூலும்‌ காரிகையும்‌, சின்னூ 
லாம்‌ நேமிநாதமும்‌, பிறவும்‌ சமண சமயத்தவர்‌ இயற்‌ 
றியவைதாம்‌. இவற்றைத்‌ தவிர வேறு இசை நூல்க 
ளும்‌ பிறவும்‌ சமணசமயத்தவர்‌ எழுதினரென அறி 
கின்றோம்‌. இடைக்காலத்திலேயும்‌ எத்தனையோ சமண 
நூல்கள்‌ வெளி வந்துள்ளன. எனினும்‌, ஏழாம்‌ நூற்‌ 
றுண்டுக்குப்பிறகு சமணம்‌ தமிழ்‌ காட்டில்‌ குடத்துள்‌ . 
விளக்கெனவே அமைதி பெற்றுவிட்டது எனலாம்‌. 
காலத்தால்‌ மிகப்‌ பிந்தி வந்த மகமதியமும்‌ கிறிஸ்‌ 

தவமுங்கூடத்‌ தத்தம்‌ சமய வளர்ச்சி பற்றிப்‌ புத்தம்‌ 
|திய கவிதைகளை இயற்றியுள்ளன. மேலை காட்டி 
லிருந்து சமயம்‌ பரப்ப வந்த ஐரோப்பியப்‌ பாதிரிமாருட்‌ 
சிலர்‌, தமிழில்‌ சிறந்த புலமை பெற்றதோட.மையாது, 
தமிழில்‌ இனிய செய்யுள்‌ இயற்றும்‌ திறனும்‌ பெற்றி 
ருந்தனர்‌. பெஸ்கி என்னும்‌ வீரமாமுஷீவர்‌ இயற்றிய 
தமிழ்க்‌ கவிதைகள்‌ தமிழ்‌ நாட்டுப்‌ பெரும்புலவர்‌ பல 
ராலும்‌ பாராட்டப்பெறுகின்றன. இன்னும்‌ கிறிஸ்‌ 


சமய இலக்கியங்கள்‌ 461 








தவப்‌ பெருமக்கள்‌ எழுதிய இரட்சணிய யாத்திரிகம்‌, 
இரட்சணிய சரிதம்‌, கித்தேரி அம்மானை போன்ற காவியக்‌ 
கவிதைகள்‌ தமிழ்‌ நிலைக்கும்‌ ௩டைக்கும்‌ ஏற்ற வகை 
யில்‌ அழகாய்‌ அமைந்து செல்கின்றன. அவற்றைப்‌ 
போன்றே மகமதிய சமயத்திலும்‌ மிக அதிகமாக 
இல்லாவிடிலும்‌, ஓரளவு சமயப்பாடல்களும்‌ சமய 
வரலாற்றுக்‌ கவிதைகளும்‌ இருக்கின்றன. இவை 
அனைத்தும்‌ இன்று தமிழ்‌ மாட்டின்‌ கவிதை உலகில்‌ 
இடம்‌ பெற்றுத்தான்‌ வாழ்கின்றன. 

பிற இலக்கியங்களைப்‌ போன்று சமயக்‌ கவிதை 
அதிகமாகச்‌ சிறந்தோங்கவில்லை என்பது உண்மை 
தான்‌. எனினும்‌, ஒரு சில, காலத்தை வென்று, இன்‌ 
றும்‌ வாழ்கின்‌ நன. சமயக்‌ காழ்ப்பை வளர்த்து, பிற 
சமயங்களைக்‌ குறை கூறி, மக்களின்‌ அமைதி வாழ்வை 
வளர்ப்பதற்குப்‌ பதிலாக ஆரவாரக்‌ கொடுமை 
வாழ்வை வளர்க்கும்‌ இலக்கியங்கள்‌, சமயச்‌ சார்‌ 
புடையவை எனினும்‌, அவை நிச்சயம்‌ அழிக்தொழி 
தல்தானே முறை? அந்த வகையில்‌ எல்லாச்‌ சமயங்‌ 
களிலும்‌ இடைக்காலத்தில்‌ தோன்றிய எத்தனையோ 
பாடல்கள்‌, இன்று மாய்க்தொழிந்தன. அன்பை 
வளர்க்க வேண்டிய சமயங்கள்‌, ஆரவாரத்தை வளர்க்க 
முற்படின்‌, அவை எப்படி வாழும்‌? ஒரு சில இலக்கி 
யங்கள்‌ அவ்வச்சமயத்தாரால்‌ மட்டும்‌ ஓரளவு 
போற்றி வளர்க்கப்படுகின்‌ றன. அச்சமயங்களிலும்‌ 
எல்லோரும்‌ எல்லா இலக்கியங்களையும்‌ பயில்கின்ற 
னர்‌ என்று சொல்ல முடியாது. மிகச்சில சமயஇலக்கி 
யங்களே பிற சமயத்தவரும்‌ பாராட்டக்கூடிய அள 
வில்‌ அமைகின்றன .அவையும்‌ த த்தம்‌ சமயகெறிளைக 
மற்றவர்‌ வழி வற்புறுத்தும்‌ இடங்களில்‌ வளர்ச்சியில்‌ 
குறைவுற்றே செல்கின்றன. சமயத்தை வளர்த்தாலும்‌, 


462 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அன்றிப்‌ பிற சமயங்களில்‌ உள்ள குறைகளைக்‌ காட்‌ 
டினாலும்‌, ஒரு சில சமய இலக்கியங்கள்‌ காலத்தால்‌ 
அழியாது வாழ்வதற்கு ஒரே காரணம்‌, அவையும்‌ 
மக்கள்‌ வாழ்வுக்கு வேண்டிய சிற்சின॥ உண்மைகளை 
உணர்த்துவ துதான்‌. 


சமயமே தன்னலமற்ற வாழ்வில்‌ தோன்றிய 
ஒன்று. வாழ்வைத்‌ தனக்கென ஆக்கிக்கொள்ளாது, 
உலகில்‌ உள்ள அனைவரையும்‌--அனை த்துயிரையும்‌-- 
ஒன்றாக அணைத்துச்‌ செல்வதே சமய வாழ்வு. *எவ்வு 
யிரும்‌ பாராபரன்சன்‌ ஷிஇிய தாகும்‌.” என்று இறை 
வனைப்‌ பாடும்‌ அடியவர்கள்‌, உயிர்‌ எல்லாம்‌ 
கடவுளின்‌ தோற்றமென்றும்‌, அதனால்‌ எந்த. 
உயிருக்கும்‌ தீங்கு செய்யா திருப்பதே சமய வாழ்வு 
என்றும்‌ ஈ௩ன்கு எடுத்துக்‌ காட்டியுள்ளார்கள்‌. 
* அன்பே கடவுள்‌,' என்ற தொடரும்‌ அதனால்‌ எழுந்த 
தன்றோ! யார்‌ யார்‌ அன்பு காட்டுகிறார்களோ, அவர்‌ 
கள்‌ சமயவாழ்வினை அல்லது கடவுள்‌ நெறியினைப்‌ 
போற்றி வளர்ப்பவராகின்றார்கள்‌. அவர்கள்‌ பாடிய 
பாடல்கள்‌ காணாத கடவுட்காட்சியை மக்களோடு 
பிணைக்கும்‌ அன்புப்‌ பாடல்களேயாகும்‌. திருமூலர்‌ 
தாம்‌ கண்ட கடவுளாகிய சிவனைப்பற்றி, 


“அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌; 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிகிலார்‌; 
அன்பே சிவமாவ தாரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருப்‌ பாரே." 
என்று தமது திருமந்திரத்தில்‌ கூறுகின்றார்‌. எனவே, 
அவர்‌ சமயம்‌ அன்பின்‌ வழிப்பட்ட ஒன்று என்பது 
நன்கு விளங்குகின்‌ றதன்றோ ! கடவுளை மனித வாழ்‌ 
வோடு பீணைக்காத;, எங்கோ தனித்து வைக்க 


சமய இலக்கியங்கள்‌ 463 


விரும்பும்‌ சமயங்களெல்லாம்‌ நாட்டில்‌ வாழா. இவ்வாறு 
கடவுள்‌ நெறியை மக்கள்‌ வாழ்வோடு பிணைத்து, 
அவர்‌ வாழ்வுக்கு ஏற்றதே சமயம்‌ என்ற கொள்கை 
யில்‌ நிற்பனவே என்றென்றும்‌ வாழ்வனவாகும்‌. மக்க 
ளுக்குத்‌ தொண்டு : செய்வதுதான்‌ கடவுள்‌ நெறி 
என்பதை எல்லாச்‌ சமயங்களும்‌ ஒரு மனமாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்கின்‌ நன. 
“நடமாடும்‌ கோயில்‌ ஈம்பர்க்கொள் றீயில்‌ 
படமாடும்‌ கோயில்‌ பரமர்க்குஅங்கு ஆகும்‌.” 

என்ற வாக்கு இந்த உண்மையை வலியுறுத்துவ 
தாகும்‌. உண்மையை விளக்க ஒவ்வொரு சமயத்திலும்‌ 
எத்தனையோ கதைகள்‌உள்ளன. அவை பற்றிக்கவிதை 
களும்‌ காவியங்களும்‌ நாட்டில்‌ உள்ளன. சமயகெறி 
என்பது மக்கள்‌ வாழ்வோடு தொடர்புபடாத ஒன்று 
என்று யாரும்‌ நினைக்கலாகாது என்பதை, அவ்வப்‌ 
போது அடியவர்‌ பலர்‌ கவிதைகள்‌ மூலம்‌ காட்டிக்‌ 
கொண்டு வருகின்றனர்‌. சமயப்‌ பாடல்‌ என்றால்‌ 
ஆண்டவனைப்‌ போற்றும்‌ அளவிலேயே அமைந்த 
ஒன்று என்ற எண்ணம்‌ கூடாது என்பதையும்‌ கவிஞர்‌ 
உணர்ந்து தத்தம்‌ பாடல்களில்‌ வெளியிட்டுள்ளனர்‌. 
ஆண்டவனைப்‌ போற்றுவதே மக்கள்‌ வாழ்வைச்‌ செம்‌ 
மைப்படுத்துவதற்காகத்தான்‌ என்பதை அவர்கள்‌ 
பலப்பல பாடல்களில்‌ பாடியுள்ளார்கள்‌. அண்மையில்‌ 
வாழ்ந்து மறைந்த இராமலிங்க அடிகளாரின்‌ சமரசப்‌ 
பாடல்கள்‌ இந்த உண்மையை விளக்குகின்‌ றன. 
வெறுங்கோயில்‌ வழிபாடும்‌, பூவும்‌ நீரும்‌ கொண்டு 
செய்யும்‌ பூசனையுமே கடவுள்‌ நெறி என்று எந்த மெய்ச்‌ 
சமயத்‌ தலைவரும்‌ கூறி முடிவு கட்டி அமையாது, 
அதற்கு நேர்‌ மாறாக, உலக மக்களிடத்து அன்பு 
செலுத்துவதும்‌, மன மாசு அற்று வாழ்வதுமே கடவுள்‌ 


464 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


நெறி என்று பாடியுள்ளார்கள்‌. திருவள்ளுவர்‌ கூறிய 
படி, எத்துணை ஆரவாரம்‌ இருப்பினும்‌, மனம்‌ மாசற்ற 
தாய்‌ இருப்பின்‌, அவர்தம்‌ வாழ்வால்‌ பயனில்லை 
என்பதை அப்பர்‌ சமய நெறியில்‌, 


* குறிக ளும்‌அடை யாளமும்‌ கோயிலும்‌ 
நெறிக ஞம்‌அவர்‌ நின்றதோர்‌ நீர்மையும்‌ 
அறிய ஆயிரம்‌ ஆரணம்‌ ஒதிலும்‌ 
பொறியி லீர்‌! மனம்‌ என்கொல்‌ புகாததே?” 


என்று எடுத்துக்‌ காட்டுகின்றனர்‌. மனத்துக்கண்‌ 
மாசிலன்‌ ஆதல்‌ ; அனைத்தறன்‌ ; ஆகுல நீர பிற,” 
என்னும்‌ வள்ளுவர்‌ வாக்கை இது நினைப்பூட்டுகின்‌ ற 
தன்றோ ! இவ்வாறே சமயம்‌ வளர்த்த பெரியோர்கள்‌ 
மக்கள்‌ வாழ்வை மனத்திற்‌ கொண்டு, மற்றவருக்கு 
உதவி, மனமாசு நீங்கி வாழ வேண்டுவதே சமய அடிப்‌ 
படையின்‌ கோக்கம்‌ என்று பாடியுள்ளார்கள்‌ 

வாழ்வில்‌ எல்லாரும்‌ இன்புற்றிருக்கும்‌ வாழ்வைத்‌ 
தான்‌ அறிஞர்‌ விரும்புவர்‌. அந்த விருப்பத்தைத்‌ 
தாயுமானவர்‌, 

எல்லோரும்‌ இன்புற றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல்‌ வேறொன்று அறியேன்‌ பராபரமே!” 

என்ற வேண்டுகோளாக விடுக்கின்றார்‌. இவ்வாறு 
உலகில்‌ வாழும்‌ உயிரினம்‌ அனைத்தும்‌ இன்பத்தில்‌ 
திளைப்பதே சமயம்‌. அதுதான்‌ சமய வாழ்வு. அந்தச்‌ 
சமய வாழ்வுக்குப்‌ பல வழிகளைச்‌ சமயம்‌ வளர்த்த 
அறிஞர்களே காட்டுகின்றார்கள்‌. 


“வைத்த பொருள்ஈமக்கு ஆம்‌என்று சொல்லி 
மனத்தடைத்துச்‌ 
சித்தம்‌ ஒருக்கிச்‌ சிவாய கமவென்‌ நிரு. 


சமய இலக்கியங்கள்‌ 465 





என்ற கூற்று, உலகில்‌ பொருளாதார ஏற்றத்‌ தாழ்‌ 
வைப்‌ போக்குவதன்றோ ! பொருள்‌ ஆசை கொண்டு, 
“பெற்றது போதும்‌” என்று அமைதியுருது? 
மேலும்‌ மேலும்‌ உழன்று பொருள்‌ பெருக்கும்‌ தனி 
மனிதனால்‌ அக்காட்டுச்‌ சமூகம்‌ சீர்‌ கெட்டுக்‌ குலை 
கின்றது. பெற்ற எல்லையும்‌ செல்வமும்‌ போதா 
என்று வெறி கொண்டு பிற காடுகளையும்‌ வென்று 
தம்‌ ஆதிக்கத்துக்குக்‌ கொண்டு வர வேண்டும்‌ என்ற 
உணர்வால்‌, உலக அமைதியே கெட, அவ்வாறு 
உண்டான அமைதியின்மையால்‌ விளையும்‌ போர்‌ 
வழியில்‌ நாடுகள்‌ ஒரு சேர நகாசமுறுகின்றன. அந்த 
நாசத்தையெல்லாம்‌ தடுத்து, உலக உயிர்கள்‌ அமைதி 
பெறக்‌ காட்டிய மேலே கண்ட மன நிறைவுற்ற 
வழியில்‌ வாழ்வதுதான்‌ சமய வாழ்க்கை. 

இன்னும்‌ சமயக்‌ கவிதைகள்‌ மக்கள்‌ வாழ வேண்‌ 
டிய வீர வாழ்வையும்‌ வற்புறுத்துகின்‌ றன. அஞ்சாத 
பொருளுக்கெல்லாம்‌ அஞ்சி அஞ்சிச்‌ சாகும்‌ மனித 
இனத்தின்‌ இடையில்‌ வாழும்‌ ஈ௩மக்கு வீரம்‌ ஓரளவு 
மறைந்த பொருளாகிவிட்டாலும்‌, தமிழ்க்‌ கவிதை 
உலகில்‌ அன்றுதொட்டு இன்று வரை அது வாழ்ந்தே 
தான்‌ வருகின்றது. சங்க காலத்தில்‌ அரசர்க்கும்‌ அஞ்‌ 
சாது அறம்‌ உரைத்த புலவர்‌ வரிசையில்‌ ஒரு சிலரை 
மேலே கண்டோம்‌. அதைப்‌ போன்றே சமயத்‌ துறை 
யிலும்‌ யாருக்கும்‌ அஞ்சாதுதாம்‌ ஒழுகிய மெய்ந்நெறி 
யிலே செல்பவரையும்‌ காணல்‌ வேண்டும்‌. ஈம்‌ நாட்டில்‌ 
மட்டுமன்றி, எந்மாட்டிலும்‌ சமயம்‌ வளர்த்த தலைவர்‌ 
கள்‌, தங்கள்‌ காட்டு மன்னருக்கோ, மற்றவருக்கோ 
முடி வணங்கினார்கள்‌ என்று கூற முடியாது. இங்கே 
அப்பரும்‌ மணி மொழியாரும்‌ வாழ்ந்த வரலாறுகள்‌ 
அந்த நெறியை ஈமக்கு விளக்குகின்‌ றன. 


466 . கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


தமிழ்‌ காட்டிலேயே சிறந்த ஆதிக்கம்‌ செலுத்திய 
மன்னருள்‌ ஒருவனாக மகேந்திரப்‌ பல்லவன்‌ காஞ்சியில்‌ 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ ஆட்சி செய்தான்‌.” அவன்‌ கீழே 
சமயத்‌ தலைவராயிருந்தவர்தாம்‌ அப்பர்‌, ஆயினும்‌, 
அவர்‌ அவனைவிட்டு நீங்கித்‌ தாம்‌ மெய்யாக்‌ கண்ட 
சமய நெறியில்‌ வாழுங்காலத்து, கெறியல்லா நெறி 
செல்லத்‌ தம்மை அரசன்‌ அழைத்ததாகக்‌ கருதிய 
காலத்து, அவர்‌ அவனுக்கு அஞ்சவில்லை. அவன்‌ 
அனுப்பிய ஆள்களிடம்‌ : நாமார்க்கும்‌ குடியல்லோம்‌!” 
என்ற வீர வார்த்தைகளை வீசினார்‌. 


பாராண்டு பகடுஏறி வருவார்‌ சொல்லும்‌ 

பணிகேட்கக்‌ கடவமோ பரிசற்‌ றரோமே." 
என்றும்‌, 

' நாவலந்தீ வகத்தினுக்கு நாத ரான 

காவலரே ஏவி விடுத்தா ரேனும்‌ 

கடவோ மல்லோம்‌." 
என்றும்‌ அவர்‌ யார்க்கும்‌ அஞ்சாது வீறு பெற்றுப்‌ 
பேசும்‌ நிலை எண்ணத்தக்கது, மற்றோரிடத்தில்‌ மதம்‌ 
பிடித்த யானையைக்‌ கண்டும்‌ மதி மருண்டு ஓடாது, 
அஞ்சுவது யாதொன்றும்‌ இல்லை ; அஞ்ச வருவதும்‌ 
இல்லை, ? என்று வீரம்‌ காட்டி நின்று, யானையை வென்‌ 
ரூர்‌ என்றும்‌ காண்கின்றோம்‌. பிற சமயத்திலும்‌ 
இயேசுவும்‌ பிறரும்‌, அவ்வந்நாட்டு மன்னர்கள்‌ தீங்‌ 
கிழைக்க நினைத்த காலத்தில்‌, அவர்களுக்குத்‌ தலை 
தாழ்த்தாது நிமிர்ந்து அஞ்சா வாழ்விலேயே வாழ்க்‌ 
தார்கள்‌ என்பதை அவர்தம்‌ வரலாறுகள்‌ விளக்குகின்‌ 
றன. மற்றொரு சமயத்‌ தலைவராகிய மாணிக்கவாசகர்‌ 
இந்தக்‌ கொள்கையை வற்புறுத்துகின்றார்‌. *யாம்‌ 
யார்க்கும்‌ குடியல்லோம்‌ ! யாதும்‌ அஞ்சோம்‌ !” என்று 


சமய இலக்கியங்கள்‌ ட 467 


எதற்கும்‌ அஞ்சாத வீர மொழி அவர்தம்‌ வாயில்‌ வரு 
கின்றது. சைவ சமய வழியில்‌ கின்ற காயன்மாரைக்‌ 
குறிக்கும்‌ போது சேக்கிழார்‌, 


ஈர அன்பினர்‌ யாதும்‌ குறைவிலர்‌ 
வீரம்‌ எம்மால்‌ விளம்பும்‌ தகையதோ ?” 


என்று அடியவர்தம்‌ வாழ்வை வீர வாழ்வாகவே குறிக்‌ 
கின்றார்‌. “எது வரினும்‌ வருக; அலது எது போயினும்‌ போக,” 
என்று கொடுமைக்குத்‌ தலை வணங்காமல்‌ வாய்மை 
வழிச்செல்லும்‌ ஈல்லவராலேதான்‌ நானிலம்‌ நலம்‌ 
பெறும்‌ என்பது கண்கூடு. ஆங்கிலேயர்‌ செய்த 
கொடுமைகளுக்கு அஞ்சித்‌ தலை வணங்கி அண்ணல்‌ 
காந்தி நின்றிருப்பாராயின்‌, இக்காடு நலம்‌ பெற்று 
இருக்குமா? அது போன்றே மற்றத்‌ தலைவர்களும்‌ 
கொடுமைக்குத்‌ தலை வணங்காராய்‌ இருந்து, உரி 
மையை நிலை நாட்டினதை அரசியல்‌ வாழ்வில்‌ கண்‌ 
டோம்‌. சாதாரண வாழ்விலும்‌ இதைத்தான்‌ மக்கள்‌ 
மேற்கொள்ள வேண்டுமென அறிஞர்‌ விரும்புகின்றன ர்‌* 
பொல்லாங்குக்கு அடிமையாகாது, உண்மைக்குத்‌ 
தலை வணங்கி நிற்றலே வாழ்வாகும்‌. எதிர்ப்புக்‌ கொடி 
தாயினும்‌, அதை எதிர்த்துச்‌ சாவதே மேல்‌. அன்றித்‌ 
,தலை வணங்கி வாழ நினைத்தால்‌, மனித சமுதாயமே- 
என்‌ ?--உயிர்‌ இனமே நிலை கெட்டு ஒழியும்‌. அதைக்‌ 
கண்ணாரக்‌ காணும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டு நாகரிகத்‌ 
தின்‌ இடையிலேதான்‌ நாம்‌ வாழ்கின்றோம்‌. இந்த 
உண்மையைத்தான்‌ சமயம்‌ பற்றி கவிதைகள்‌ 
௩மக்கு வற்புறுத்‌ துகின்றன. 

தமிழ்‌ நாட்டில்‌ இச்சமயக்‌ கவிதைகளின்‌ வழியே 
தான்‌ தம்‌ வாழ்க்கை அணைத்தையும்‌ புகுத்தி கின்‌ றனர்‌ 
கவிஞர்‌. சமயத்தைப்‌ பற்றியே கவலைப்படாத ஒரு 


468. கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


காலம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ நெடுகாளைக்கு முன்னே இருந்த 
துண்டு. எனினும்‌, இடைக்காலத்தில்‌ சமயமன்றி 
வேறு வாழ்க்கை இல்லை என்று கூறக்‌ கூடிய அள 
வுக்குச்‌ சமயம்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ இடம்‌ பெற்றது. ஒரு 
வன்‌ சமயத்தைச்‌ சேராது வாழ்வானாயின்‌, அவனை மக்‌ 
கள்‌ வெறுக்கத்‌ தலைப்பட்டார்கள்‌. அத்தகைய இடைக்‌ 
காலத்தில்‌ எல்லாப்‌ பொருளையும்‌ சமயத்துள்‌ அடக்‌ 
கியே பேசினர்‌. நாம்‌ மேலே உலகத்தோற்றத்திலும்‌ 
உயிர்த்தோற்றத்திலும்‌ காட்டிய பல மேற்கோள்கள்‌ 
சமயக்‌ கவிதைகளிலிருந்து எடுத்தனவே. சமூக 
வளர்ச்சிக்கான மேலே கண்ட பல கருத்துக்களும்‌ சம 
யக்‌ கவிதைகளைச்‌ சேர்ந்தனவேயாம்‌. இவ்வாறு எல்‌ 
லாவற்றையும்‌ சமயத்தின்மேல்‌ ஏற்றிக்கண்ட கார 
ணத்தால்‌, தமிழ்க்கவிதை உலகில்‌ இன்று சமயப்‌ 
பாடலே அதிக இடத்தைப்‌ பெற்றுள்ளது. 

உலகில்‌ பிற காடுகளைக்காட்டிலும்‌ சமயம்‌ பற்றிய 
கவிதைகள்‌ தமிழ்‌ நாட்டிலேதான்‌ அதிகம்‌ உண்டு. சம 
பம்‌ மக்கள்‌ வாழ்‌ வோடு பிணைந்துவிட்டது. இந்த 
உண்மையை உணர்ந்த நிலையில்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ 
தங்கள்‌ கவிதைகளை வாழ்வோடு பிணைத்தே காட்டி 
னார்கள்‌. நாட்டில்‌ சமய வெறியும்‌ காழ்ப்பும்‌ உண்‌ 
டான காலத்திலே மற்றச்‌ சமயங்களைப்‌ பழித்துப்‌ பாடி. 
யும்‌ தம்‌ சமயத்தைப்‌ பாராட்டிப்‌ போற்றியும்‌ வீண்‌ 
தொல்லையை காட்டில்‌ வளர்த்து வந்தனர்‌ சிலர்‌, ஆயி 
னும்‌, அது போன்றே விரோத மனப்பான்மையை 
வளர்க்கும்‌ பாடல்கள்‌ கால வெள்ளத்தில்‌ அழிந்து 
கேட்பாரற்றுக்‌ கிடக்க, சமயத்தை வாழ்வொடு 
பிணைத்த பாடல்கள்‌ அனைத்தும்‌ கால வெள்ளத்தை 
எதிர்த்து வாழ்கின்றன. எனினும்‌, நாகரிகம்‌ சிறந்த 
தெணக்‌ கூறிக்கொள்ளும்‌ இந்த இருபதாம்‌ நூற்ருண்‌ 


சமய இலக்கியங்கள்‌ 4 


டிற்கூட, சமயம்‌ குறுகிய மனப்பான்மையாளரின்‌ 
கைப்பாவையாய்‌ இருக்கின்ற காரணத்தால்‌-ஒரு சமய 
நூல்களை மற்றவர்கள்‌ படிப்பது தவறு என்ற மனப்‌ 
பான்மையால்‌ - பிற சமயங்களில்‌ உள்ள ஈ௩ல்ல கருத்‌ 
துக்களையும்‌ அறிய முடியாது, பொருள்‌ பொதிந்த 
கவிதைகளை அனுபவிக்க முடியாது, மக்கள்‌ வாளாக்‌ 
கழிகின்றார்கள்‌. பிற்காலத்தில்‌ வந்த தாயுமானார்‌ 
போன்ற சமயத்‌ தலைவர்கள்‌ இந்த வாழ்க்கை உண்மை 
களையெல்லாம்‌ ௩ன்கு வெளியிட்டிருக்கின்றார்கள்‌. 

சங்ககாலத்தே கவிதை வாழ்க்கையைப்‌ பற்றி 
நின்றது. அதில்‌ சமயக்கருத்துக்கள்‌ இங்கொன்றும்‌ 
அங்கொன்றும்‌ இடம்‌ பெற்றிருந்தன. பத்தாம்‌ நூற்‌ 
ரண்டு வரை சமய இலக்கியம்‌ நாட்டில்‌ வளர்ந்தது, 
அக்கவிதைகள்‌ சமயத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
அமைந்தன. அவற்றுள்‌ வாழ்க்கை பற்றிய கருத்துக்‌ 
கள்‌ இங்கொன்றும்‌ அங்கொன்றும்‌ இடம்‌ பெற்றுச்‌ 
சிறந்தன. ஆனால்‌, பிற்காலத்தில்‌ சமயம்‌ வேறு, 
வாழ்க்கை வேறு என்று எண்ணக்‌ கூடிய அளவிற்குச்‌ 
சமயப்‌ பாடல்கள்‌ தனிப்‌ பாதையில்‌ செல்லலாயின. 
அதனால்‌, அவை வளர்ச்சி பெறவில்லை. தமிழர்‌ வாழ்‌ 
வில்‌, அவர்‌ வாழ்வு தொடங்கிய நாள்‌ தொட்டுச்‌ சம 
யம்‌ இடம்‌ பெற்றிருந்ததெனினும்‌, அதை என்றும்‌ ஒரு 
தன்மைத்தாக மக்கள்‌ போற்றவில்லை என்பது தெளிவு. 
எப்படியும்‌ முற்காலத்தில்‌ சமயக்‌ கவிதைகள்‌ ஓரளவு 
மக்கள்‌ வாழ்வொடு தொடர்பு கொண்டு எழுந்தமை 
யினாலேதான்‌ அவை பிற சமய வேறுபாட்டுக்கும்‌ மாறு 
பாட்டுக்கும்‌ இடையிலும்‌ இன்றளவும்‌ வாழ்கின்றன 
எனலாம்‌. அத்தகைய சமயக்‌ கவிதைகள்‌ வாழ்வொடு 
பிணைந்தவை. அவை வாழும்‌ என்ற அளவோடு இதை. 
கிறுத்‌ திக்கொள்ளலாம்‌. 


470 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





இது வரை கூறியவற்றால்‌, தமிழ்‌ காட்டில்‌ 
வாழ்ந்த சமயங்கள்‌ எவை எவை என்பதும்‌, அவற்றின்‌ 
கவிதைகள்‌ பல மாயச்‌ சில வாழக்‌ காரணம்‌ இது 
என்‌ பதும்‌, சமயம்‌ வாழ்வோடு எவ்வாறு பின்னப்பெற்‌ 
றுள்ளதென்பதும்‌, அவ்வாறு பின்னிப்‌ பிணைந்த கவி 
தைகளே இன்றும்‌ வாழ்கின்றன என்பதும்‌ அறிக்‌ 
தோம்‌, 


7. கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 





இடைக்கால இலக்கியங்களிலே பலப்பல காலத்‌ 
தால்‌ கொள்ளப்பட்டும்‌ தள்ளப்பட்டும்‌ நிற்கின்றன. 
கவிதைத்‌ தொகுப்பின்‌ காவியங்கள்‌ பல அந்த இடைக்‌ 
காலத்தில்‌ தோன்றலாயின. அக்காலத்தில்‌ தமிழ்‌ 
நாட்டு மக்களையும்‌ வாழ்க்கையையும்‌ விளக்கும்‌ காவி 
யபங்களுடன்‌ பிற மொழியிலேயிருந்து மொழி பெயர்க்‌ 
கும்‌ காவியங்களும்‌ பல தோன்றலாயின. அரசர்‌ மூல 
மும்‌ பிற ஆணையாளர்‌ வழியும்‌ சங்ககாலத்‌ துக்குப்பின்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌: வடமொழி தலை தூக்கி ஓங்கலாயிற்று, 
சில காலம்‌ தமிழ்‌ காட்டில்‌ வடமொழி பயின்றால்தான்‌ 
சிறந்த புலவன்‌ ஆகலாம்‌ என்றும்‌, அன்றேல்‌, அவன்‌ 
கல்வியால்‌ சிறப்பில்லை என்றும்‌ கருதும்‌ அளவுக்குக்‌ 
காலம்‌ மாறி நின்றது. அக்காலத்தில்‌ தமிழினும்‌ வட 
மொழியே நாட்டில்‌ ஆதிக்கம்‌ செலுத்திற்று எனலாம்‌ 
என்றாலும்‌, அரசரும்‌ பிற ஆணையாளரும்‌ வடமொழியை 


472 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


உயர்நிலைக்குக்‌ கொண்டு வர நினைத்த போதிலும்‌, 
சாதாரண மக்கள்‌ தங்கள்‌ வாழ்வுக்குப்‌ புறம்பான 
அம்மொழியைப்‌ போற்றி வளர்க்க விரும்பவில்லை. 
அந்தப்‌ பொதுமக்களகு) எண்ணமூம்‌ செயலுமே 
இன்றுவரை இருமொழிகளையும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டு 
கின்றன. கடவுளைப்பாடின அடியவர்கள்‌, * ஆரியன்‌ 
கண்டாய்‌, தமிழன்‌ கண்டாய்‌, ? என்றும்‌, * ஆரியமும்‌ 
தீந்தமிழும்‌ ஆயினான்காண்‌, ? என்றும்‌, * இருமொழிக்‌ 
கும்‌ கண்ணுதலார்‌ முதற்குரவர்‌, ? என்றும்‌ பாடி இரண்‌ 
டையும்‌ தமிழ்‌ மக்கள்‌ இடத்தில்‌ - தமிழ்‌ வாழ்வின்‌ 
இடையில்‌ - கலக்கும்‌ வகையில்‌ அமைத்த போதிலும்‌, 
பொது மக்கள்‌ மட்டும்‌ தம்‌ வாழ்வில்‌ அம்மொழியை 
அதிகமாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதனா 
லேயே தமிழ்‌ இன்றும்‌ தனித்தியங்கும்‌ தன்மை பெற்‌ 
றுள்ளது. 

தமிழ்‌ நாட்டு அண்டையில்‌ வாழும்‌ தமிழின்‌ சேய்‌ 
மொழிகளே என்று கூறக்கூடியவாகிய்‌ நலம்‌ வாய்ந்த 
கன்னடமும்‌ தெலுங்கும்‌ மலையாளமும்‌ இன்று தாய்‌ 
மொழியிலிருந்து நெடுந்தூரம்‌ பிரிந்து சென்று 
விட்டன. அதற்குக்‌ காரணம்‌, அவற்றில்‌ வடமொழி 
ஆட்சி அதிகமாக உள்ளமையேயாம்‌. எத்தனையோ 
சொற்களும்‌, அமைப்புக்களும்‌-ஏன்‌ 2-இலக்கண வரம்பு 
களுங்கூட வடமொழியில்‌ உள்ளன போன்று அம்‌ 
மொழிகளில்‌ இடம்‌ பெற்றுள்ளள. அதனால்‌, அவை 
அனைத்தும்‌ வடமொழித்‌ தொடர்பை வளர்த்துக்‌ 
கொண்டன. எனினும்‌, தமிழ்‌ மொழி அந்த அளவுக்குச்‌ 
செல்லவில்லை. ஓரளவு வடமொழிச்‌ சொற்களை ஏ ற்றுக்‌ 
கொண்டாலும்‌, அவற்றிற்கும்‌ வரம்பும்‌ வழியும்‌ 
அமைத்தே ஏற்றுக்கொண்டது. எனவே, வேண்டிய 
காலத்தில்‌ அவற்றை நீக்கவும்‌, தேவையாயின்‌ 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 473 





கொள்ளவுமான வழியில்‌ தமிழ்‌ மொழி அமைக்‌ 
துள்ளது. 


எனினும்‌, தமிழ்‌ மாட்டு இலக்கிய வாழ்வில்‌ பல. 
வடமொழி நூல்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றுள்‌ - 
தலையாயது கம்பரது இராமாயணம்‌, எத்தனையோ வட 
மொழிக்‌ காவியங்களும்‌ புராணங்களும்‌ தமிழில்‌ 
மொழி பெயர்க்கப்பட்டன. அவற்றை மொழி பெயர்ப்‌ 
பதையே ஒரு பெரும்பேறு என்று எண்ணிக்கொண்டு 
வாழ்ந்தவரும்‌ இருந்தனர்‌ அக்காலத்தில்‌. எனினும்‌, 
அத்துணையும்‌ இன்று வாழவில்லை. இராமனுடைய 
கதை மட்டுந்தான்‌ தலை நிமிர்ந்து வாழ்கின்‌ றது. 
அந்த மொழி பெயர்ப்பும்‌ அப்படியே வடமொழி வாக்கி 
யங்களைத்‌ தமிழில்‌ கொண்டு வந்துவிடவில்லை. அவ்‌ 
வாறு கதைப்‌ போக்கு மாறாமல்‌, கருத்துக்கள்‌ வேறு 
படாமல்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ அது மொழி பெயர்க்கப்‌ 
பட்டிருப்பின்‌, ஒரு வேளை அது என்ர இறக்துபட்‌ 
டிருக்கும்‌. அவ்வாறன்‌ றி, கதைப்‌ போக்கை ஒருவாறு 
தழுவிக்கொண்டு தமிழ்‌ காட்டுக்‌ கொள்கைக்கு மாறு 
படாது, இனிய கவிதைகளால்‌ அக்கதையை ஆக்கித்‌ 
தந்தமையே இக்காள்‌ வரை அதை இங்கு வாழ வைக்‌ 
கின்றது. இன்று அதை நாட்டில்‌ வேண்டா என்று 
கூறக்கூடிய அளவுக்கு ஒரு சாரார்‌ பெருமுயற்சி செய்‌ 
தும்‌, அதுமேன்மேலும்‌ வளர்ந்து செல்வதன்‌ காரணம்‌, 
அது தமிழ்‌ நாட்டு வாழ்வுக்கு ' ஒப்பச்‌ செல்லும்‌ கதை 
யாக மாற்றப்பட்டமை எனலாம்‌. 

தமிழ்‌ நாட்டு மக்கள்‌ கண்‌ எனக்‌ காக்கும்‌ கற்பு, 
உடன்‌ பிறப்பொற்றுமை முதலிய ஈல்ல இயல்புகளைக்‌ 
கம்பர்‌ அப்படியே தம்‌ கவிதைகளில்‌ காட்டியிருக்கின்‌ 
ரர்‌. வட மாட்டு வால்மீகி இராமாயணத்தில்‌ காட்டிய 

30 


474 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


காட்சிகள்‌ பல கம்பராமாயணத்தில்‌ இல்லை. அதற்கு 
நேர்‌ மாறாகக்‌ கம்பர்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்கும்‌ வாழ்க்‌ 
கைக்கும்‌ ஏற்பத்‌ தம்‌ காவியத்தை அமைத்துக்கொண் 
டார்‌. இந்த அடிப்படையே அவர்‌ இராமாயணத்தை 
- இன்றும்‌ வாழ வைக்கிறது. தமிழ்‌ நாட்டில்‌ தோன்றிய 
எத்தனையோ இலக்கியங்களும்‌ இலக்கணங்களும்‌ 
மக்கள்‌ வாழ்வோடு பொருக்தாது நின்று, தம்‌ போக்கில்‌ 
மாறுபட்டு, பிற மொழி தழுவியும்‌ பிற வாழ்க்கையை 
விளக்கியும்‌ நின்ற காரணத்தால்‌, அவற்றின்‌ அடிச்‌ 
சுவடுகூட அறிய முடியாமல்‌ மறைந்தொழிந்தன என்‌ 
பதை மேலே கண்டோம்‌. ஆனால்‌, கம்பராமாயணம்‌ 
இவற்றிற்கு கேர்‌ மாராகப்‌ பிற மொழியிலிருந்து 
மொழி பெயர்த்துச்‌ சொல்லப்பட்டதாயினும்‌ அது 
வாழ்வோடு பொருந்திய ஓர்‌ இலக்கியமாகிவிட்ட து. 
அதன்‌ கவிதைகளில்‌ பல கற்பனையிலும்‌, முதல்‌ நூல்‌ 
கதைப்போக்கிலும்‌ சென்றன என்றாலும்‌, ஒரு சில, 
தமிழ்‌ மக்கள்‌ வாழ்க்கையைக்‌ காட்டும்‌ கண்ணாடிக 
ளாய்‌ அமைகின்றன என்பதை யாரும்‌ மறுக்க 
முடியாது. 


கற்பு நிலை தமிழ்‌ நாட்டின்‌ தலையாய ஒன்று. ௮க்‌ 
கற்பு, கம்பராமாயணத்தில்‌ பேசப்படுகின்றது. பலப்‌ 
பல இடங்களில்‌ பற்பல கவிதைகளால்‌ கற்பின்‌ நிலை 
யைக்‌ கம்பர்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. சீதையைப்‌ 
பாத்திரமாக அமைத்துக்‌ காட்டுகின்றார்‌ கம்பர்‌. 
சீதையை இராவணன்‌ பற்றி ஈர்த்துப்‌ பக்கத்தணைத்‌ 
துக்கொண்டு சென்றான்‌ என்று வால்மீகி கூறியதாக 
வடநூற்புலவர்‌ கூறுவர்‌. அவ்வாறான நிலை தமிழ்காடு 
ஏற்காத ஒன்று. கற்புடைப்பெண்டிரைப்‌ பிறர்‌ தீண்டு 
வது குற்றம்‌ என்று கண்டது தமிழ்‌ காடு, அதற்கு 
மேலாக, “கற்புடைப்‌ பெண்டிர்‌ பீறர்நெஞ்சு புகார்‌,' என்ற 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 475 





அந்த உயர்ந்த அளவுக்கு, மற்றவன்‌ தம்மை விரும்‌ 
பாத வகையில்‌ தம்மைச்‌ சரி செய்து வாழ வேண்டு 
வதே கற்பு நெறுியென்பது இக்காட்டுக்‌ கொள்கை. 
அந்த வகையில்‌ சிதையின்‌ கற்பு மாசுண்டதே எனி 
னும்‌, மற்றவர்‌ தீண்டின்‌ அடியோடு கெட்டழியும்‌ 
என்பதைக்‌ கருதித்தான்‌ கம்பர்‌ சீதையை இராவணன்‌ 
* மண்ணொடு கொண்டு போனான்‌? என்றார்‌. இராவ 
ணன்‌ மண்ணொடும்‌ கொண்டு சென்று தன்னாட்டில்‌ 
அவளைச்‌ சிறை செய்த காலத்து, அவள்‌ தன்‌ நிலை 
பிறழவில்லை என்பதை மேலும்‌ எண்ணி அனுமன்‌ 
வாக்கினாலே அதையும்‌ விளக்குகின்றார்‌. சீதை இராவ 
ணன்‌ மண்ணையும்‌ மிதிக்கவில்லை என்பதை, 


* உம்பி புல்லினால்‌ தொடுத்த தூய 
சாலையில்‌ இருந்தாள்‌ ஐய ! 
தவம்‌ செய்த தவமாம்‌ தையல்‌.” 


என்று எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌. மனத்திலே மாசு 
உண்டாயின்‌, அதனால்‌ கற்புக்‌ கெடும்‌ என்பதை 
இராமன்‌ அம்பால்‌, இராவணன்‌ இறுதி காளில்‌, பின்‌ 
மற்றொரு சிறந்த பாடலில்‌ பிறர்‌ மெஞ்சு புகாத கற்புக்‌ 
கரசி மண்டோ தரி புலம்பலில்‌ வைத்து, 
“கள்ளிருக்கும்‌ மலர்க்கூந்தல்‌ சானகியை 
மனச்சிறையில்‌ கரந்த காதல்‌, 
உள்ளிருக்கும்‌ எனக்கருதி உடல்புகுந்து 
தடவியதோ ஒருவன்‌ வாளி !” 
என்று காட்டுகின்றார்‌. ₹ உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ 
தீதே, என்ற வள்ளுவர்‌ வாய்மொழி இங்கு அப்படியே 
விளங்குவதைக்‌ காணலாம்‌. இப்படித்‌ தமிழ்‌ நாட்டிற்கே 
சிறந்த ஒன்றாகிய கற்பின்‌ பொற்பினை வால்மீகி 
எப்படிக்‌ கூறின போதிலும்‌, கம்பர்‌ இக்காட்டு முறை 


476 சுவி தையும்‌ வாழ்க்கையும்‌ 








யில்‌ தவரறாதபடி செம்மையாக்கிக்‌ காட்டும்‌ நெறிதான்‌ 
அவரை இக்காட்டில்‌ இன்றும்‌ வாழ வைக்கிறது. 
: பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌” என்ற உயிர்த்‌ 
தத்துவத்தை மேலே சில இடங்களில்‌ கண்டிருக்கி 
றோம்‌. மனித இனம்‌ மட்டுந்தான்‌ வாழ வேண்டும்‌ 
எனும்‌ குறுகிய மனப்பான்மை கடந்து; உயிர்களெல்‌ 
லாம்‌ வாழ வேண்டும்‌ என்ற அன்பு வழியிலன்றோ 
தமிழர்‌ பண்பாடு விரிந்து நிற்கின்றது? இவ்வுண்மை 
யைக்‌ கம்பர்‌ நன்கு காட்டுகின்றார்‌. மனித இன த்தைக்‌ 
கடந்து விலங்கினத்தையும்‌ பறவை இனத்தையுங்‌ 
கூடக்‌ கம்பர்‌ ஒத்து நோக்கிக்‌ காண வைக்கின்ளுர்‌. 
அயோத்தி ஈகர மன்னன்‌ தசரதன்‌ மக்களாகிய நால்‌ 
வரும்‌ உடன்‌ பிறப்பால்‌ ஒன்றியது உண்மைதான்‌. 
ஆனால்‌, அதற்கும்‌ மேலாகக்‌ கம்பர்‌ வன வேடனாகிய 
குகனையும்‌, குரங்கரசனாகிய ௫க்கிரீவனையும்‌ உடன்‌ பிறப்‌ 
பாளர்களாகவும்‌, ஐடாயு என்னும்‌ பறவையைத்‌ 
தந்தையாகவும்‌ காட்டும்‌ காட்சி உயிர்த்‌ தத்துவத்தின்‌ 
அடிப்படைக்‌ காட்சியன்றோ ! * குரங்கை உடன்‌ பிறப்‌ 
பாளனாக எங்காவது யாராவது கொண்டிருக்க முடி 
யுமா ?? என்று கேட்கத்‌ தோன்றும்‌. ஆனால்‌, குரங்கி 
லிருந்து மனிதன்‌ வந்தான்‌ என்பதும்‌, மனிதப்‌ 
பிறவியே மீனினத்தின்‌ அடியிலிருந்து வளர்ந்த ஒன்று 
என்பதும்‌ மறுக்க முடியாத உண்மைகளாகிவிட்ட 
இந்த நாளில்‌, அந்தக்‌ குரங்கை உடன்‌ பிறப்பாள 
னாகக்‌ கொள்வதில்‌ தவறு ஒன்றும்‌ இல்லை என்பது; 
பலப்படவில்லையா ! 
* முன்புளம்‌ ஒருகால்வேம்‌! முடிவுளது எனஉன்னா 
அன்புள இனிகாம்‌ஓர்‌ ஐவர்கள்‌ உளர்‌ஆலேம்‌.” 

என்று இராமன்‌ கூறினானோ இல்லையோ, நாமறியோம்‌. 
ஆனால்‌, கம்பர்‌ அவ்விராமன்‌ வாக்கில்‌ இத்தொட* 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 477 





மொழியை அழகாகக்‌ கூறி, அதனால்‌ மக்கள்‌ இனத்தில்‌ 
ஏற்றத்தாழ்வு வேண்டா என்பதை வற்புறுத்திக்‌ 
காட்டுகின்றார்‌ அன்றோ ? மக்கட்பிறவியில்‌ பிறந்தார்‌ 
யாவருக்கும்‌ வேறுபாடு இல்லை என்பதும்‌, அன்பு 
அனைவரையும்‌ ஒன்று சேர்க்க வல்லது என்பதும்‌ 
இதனால்‌ அறியப்படும்‌ வாழ்க்கை உண்மையன்ரறோ 2 
இனிச்‌ சடாயுவை நோக்கும்‌ போதும்‌, சுக்கிரீவனை 
நோக்கும்‌ போதும்‌ இந்த உணர்வு மேலும்‌ விரி 
வடைகின்றது. “சடாயு ஒரு பறவை; அது எப்‌ 
படிப்‌ பேசும்‌??? என்ற கேள்வி எழலாம்‌, அது 
பேசிற்றோ இல்லையோ, அது பற்றி நாம்‌ ஆராய 
வேண்டா. ஆனால்‌, அந்தச்‌ செயல்‌ வழிக்‌ கம்பர்‌ காட்ட 
வந்த உண்மையே ஈமக்குத்‌ தேவை. தசரதன்‌ உடன்‌ 
பிறந்த ஒன்றே போல அது வாழ்ந்ததையும்‌, இராம 
இலக்குமணருக்கு வந்த துன்பத்தைத்‌ தனக்கே வந்தது 
போல எண்ணி அது இராவணனுடன்‌ டுபபோரிட்டு 
மடிந்ததையும்‌ நோக்கின்‌, உயிரினத்தின்‌ தன்மை ஒரு 
வாறு விளங்காமற்போகாது. பறவைகளுக்கும்‌ 
விலங்குகளுக்கும்‌-ஏன்‌ ?-மரங்களுக்குங்கூட உணர்ச்சி 
உண்டு என்னும்‌ உண்மையை அது விளக்குகின்ற 
குன்றோ ! 


வானரங்கள்‌ இராமாயணத்தில்‌ முக்கியப்‌ பங்கு 
பெறுகின்றன. மனித இனத்தின்‌ முந்திய நிலைதான்‌ 
வானரம்‌. அந்தப்‌ பேசா மனித இனத்தில்‌ பிறந்த சுக்கிரீ 
வன்‌ பேசுகின்றான்‌. அனுமன்‌ பேசுகின்றான்‌. அவன்‌ 
பேச்சில்‌ மயங்கி அவனைச்‌ “சொல்லின்‌ செல்வன்‌” என்றே 
காட்டுகின்றார்‌ கம்பர்‌. எத்தனையோ வீரர்களையும்‌, 
மனிதப்‌ பண்பாளரையும்‌ காட்டுகின்ற கம்பர்‌, அவர்‌ 
களையெல்லாம்‌ சொற்செல்வர்களாக்கிக்‌ கூறாது, குரங்‌ 
காகிய அனுமனைச்‌ சொல்லின்‌ செல்வளுக்கியதன்‌ கருத்‌ 


478 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





தென்ன? குரங்குகளின்‌ உயிர்த்தோற்ற வளர்ச்சியின்‌ 
எல்லையே மனித வாழ்வு என்பதைத்தானே அது குறிக்‌ 
கின்றது? 


இவ்வாறு எவ்வு:பிரும்‌ வேறுபாட. ற்று உடன்‌ பிறந்‌ 
தரைப்‌ போன்று வாழ வேண்டும்‌ என்று காட்டிய 
கம்பர்‌, இன்னும்‌ எத்தனையோ உண்மைகளைத்‌ தம்‌ 
கவிதைகளில்‌ உள்ளடக்கி மனித வாழ்வுக்கு ஏற்ற 
வகையில்‌ அவைகளை வெளியிடுகின்றார்‌. இந்த 
இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ௩டைபெறும்‌ நிகழ்ச்சிகளுக்‌ 
கெல்லாம்‌ கம்பர்‌ ஏது காட்டி, விளக்குகின்றார்‌. இந்த. 
நாகரிக நூற்றாண்டில்‌ நம்‌ நாட்டில்‌ நடந்த கொடுமை 
யைக்‌ கண்டோம்‌. மாடு இரண்டாகத்‌ துண்டாடப்பட்ட 
காலத்து வங்காளத்திலும்‌ பீகாரிலும்‌ எத்தகைய 
கொடுமைகள்‌ நடைபெற்றன! எத்தனை இலட்சம்‌ 
இந்துக்களும்‌ மகமதியர்களும்‌ சமய வெறிக்கு இரை 
யானார்கள்‌ 1! எத்தனை இளம்பெண்கள்‌ கற்பழிக்கப்பட்‌ 
டார்கள்‌ ! அவர்களையெல்லாம்‌ * தள்ளிவிடுவதா, 
அன்‌ றிக்கொள்வதா !? என்று எத்தனை கணவன்‌ மார்‌ 
அல்லல்‌ உற்றனர்‌! ஆனால்‌, அந்த வேளையில்‌ அண்ணல்‌ 
காந்தி அடிகள்‌ அங்கே சென்று நின்று, * இளம்பெண்‌ 
கள்‌ - கற்பழிக்கப்பட்ட. பெண்கள்‌-மனமறிய அவ்வாறு 
குற்றம்‌ செய்யவில்லை. அவர்களை அவர்கள்‌ கணவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளத்தான்‌ வேண்டும்‌,” என்று அவரவர்‌ 
கணவரிடம்‌ உரியவரைச்‌ சேர்த்து வைத்தார்‌. இந்தச்‌ 
செய்தியை நாளிதழில்‌ படிக்கும்‌ காலத்து நாம்‌ ௩ம்மை 
மறந்தோம்‌ ! இத்துணைச்‌ செம்மை கெறியில்‌ வாழ வழி 
காட்டிய அண்ணல்‌ காந்தியை வாயாரப்‌ போற்றிமனோம்‌., 
இந்த உண்மையைக்‌ கம்பர்‌ அன்றே ஈமக்குக்‌ காட்டிச்‌ 
சென்‌ றிருக்கின்றார்‌. வால்மீஒியினும்‌ கம்பர்‌ அங்கு வேறு 
பட்டுவிட் டார்‌. இராமன்‌ அடி தீண்டக்‌ கல்‌ பெண்ணு 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 479 





யிற்றோ இல்லையோ! அது பற்றி ௩மக்குக்‌ கவலையில்லை. 
அப்பெண்ணைக்‌ கொண்டு கம்பர்‌ ஈமக்குக்‌ காட்டும்‌ 
உண்மைதான்‌ ஈமக்குத்‌ தேவை. அப்பெண்ணுருவம்‌ 
பெற்ற அகலிகையை அவள்‌ கணவனொொடு சேர்ப்பித்து 
இராமன்‌ விஸ்வாமித்திரருடன்‌ மேலே சென்றுவிட்‌ 
டான்‌ என்ற அளவோடு வால்மீகி இராமாயணம்‌ செல்‌ 
கிறது. ஆனால்‌, கம்பர்‌ அந்த அளவோடு விட்டிருப்பின்‌, 
அவர்‌ இராமாயணம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வாழ்ந்திராது. 
இன்று காந்தி அடிகள்‌ காட்டிய வழியைத்தான்‌ அன்று 
கம்பர்‌ காட்டினார்‌. பெண்ணுருவாகிய அகலிகையைக்‌ 
கெளதமரிடம்‌ அழைத்துச்‌ சென்றான்‌ இராமன்‌. பின்பு, 
“டுநஞ்சினால்‌ பிழைப்பிலாளை நீ அழைத்திடுக?!” என்று 
ஆணையும்‌ இடுகின்றான்‌. அகலிகை மனமறியப்‌ 
பிழைகள்‌ செய்யவில்லை என்றும்‌ அவளை ஏற்றுக்‌ 
கொள்ளுவதே கணவன்‌ கடன்‌ என்றும்‌ திட்டமாகக்‌ 
கூறி இராமன்‌ வழிக்‌ கம்பர்‌ அவளை ஏற்றுக்‌ 
கொள்ளச்‌ செய்கின்றார்‌. இக்கருத்தை வாழ்வொடு 
பொருத்தி அதற்கு வழி காட்டிய அண்ணல்‌ காந்தி 
யைப்‌ போற்றும்‌ நாம்‌, அதே நெறியில்‌ வழுக்கி வீழ்ந்த 
வரை வாழ வைக்கக்‌ கம்பர்‌ கடைப்பிடித்த அந்த 


நெறியைப்‌ போற்றுதிருத்தல்‌ நியாயமோ £ 


இவ்வாறே கம்ப ராமாயணத்தில்‌ எத்தனையோ 
பகுதிகள்‌ வாழ்வோடு இணைக்து கிடக்கின்றன. அரசன்‌ 
ஆள வேண்டிய நெறியும்‌, குடிகள்‌ அரசன்‌ ஆகியோர்‌ 
இணைந்து கின்று நாட்டில்‌ அமைதி வளர்க்க வேண்டிய 
வழியும்‌, சமுதாயச்‌ சீரமைப்பு முறைகளும்‌, பிறவும்‌ 
பலப்பல வகையில்‌ பாராட்டிப்‌ பேசப்படுகின்‌ றன. உள 
நூற்‌ புலவனை ஒத்துக்‌ கம்பர்‌ ஒவ்வொரு பாத்திரத்தின்‌ 
உள்ளத்தன்மையையும்‌ விளக்கிக்காட்டி, உள்ள 
நிகழ்ச்சியையும்‌, அதன்‌ வழி வாழ்வில்‌ தோன்றும்‌ நெறி 


480 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





அறைகளையும்‌, பண்பாடுகளையும்‌, பிறவற்றையும்‌ 
எடுத்துக்‌ காட்டும்‌ திறன்‌ அறிந்து மகிழ வேண்டிய 
ஒன்றாகும்‌. இக்கம்பரின்‌ கவிதைகளைப்பற்றி நாள்‌ 
தோறும்‌ பலப்பல புத்தம்புதிய நூல்கள்‌ வெளி வந்து 
கொண்டேயிருக்கின்‌ மமையின்‌, அவற்றைப்‌ பற்றி 
ஒன்றும்‌ கான்‌ இங்கு அதிகமாகக்‌ கூற வேண்டுவ 
தில்லை. இத்துணை வாழ்க்கைத்‌ தத்‌.துவங்களையும்‌ 
உள்ளடக்கிய கவிதைகளாகக்‌ கம்பர்‌ பாடல்கள்‌ 
அமைந்துள்ளமையினாலேதான்‌ அவை கெடாது வாழ்‌ 
கின்றன என்ற ஒன்றை மட்டும்‌ கூறி, அது போன்று 
வாழும்‌ மற்றொரு காப்பியத்தைக்‌ காணலாம்‌. 


சேக்கிழார்‌ கம்பரைப்‌ போலத்‌ தம்‌ காவியத்தைப்‌ 
பிறமொழியிலிருந்து மொழி பெயர்த்து எழுதாவிட்டா 
லும்‌, அவருக்கும்‌ முதல்‌ நூல்‌ இல்லாமல்‌ இல்லை. 
சுந்தரர்‌ பாடிய திருத்தொண்டத்தொகையும்‌, அதையொட்டி 
நம்பியாண்டார்‌ நம்பி பாடிய திருத்தொண்டர்‌ இருவந்தாதியும்‌ 
அவர்தம்‌ பெரிய புராணத்துக்கு முதல்‌ நூல்களாய்‌ 
அமைந்தன. ஆனால்‌, கம்பர்‌ வடமொழிக்காப்பியத்தைத்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்த்தார்‌. சேக்கிழாரோ, தமிழ்‌ 
நாட்டிலேயே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை த்‌ தம்‌ காவியத்தில்‌ 
தீட்டியிருக்கிறார்‌. இதில்‌ அறுபத்து மூன்று நாயன்மார்‌ 
கதைகள்‌ கூறப்படுகின்‌ றன. கதைகள்‌ அத்தனையும்‌ 
நடந்தனவா அன்றி அனைத்தும்‌ கட்டுக்கதைபா என்ற 
ஆராய்ச்சி நமக்கு வேண்டா. சேக்கிழார்‌ காயன்மார்க 
ளின்‌ வரலாறுகளை அமைத்துப்‌ போகும்‌ கவிதைப்‌ 
போக்குத்தான்‌ ௩மக்குத்‌ தேவை. ஒவ்வோர்‌ அடிய 
வரைப்பற்றியும்‌ கூறும்‌ போது அவர்தம்‌ உள்ள 
நெகிழ்ச்சிகளைப்‌ பற்றி அவர்‌ காட்டும்‌ முறைதான்‌ 
அக்கவிதைகள்‌ வாழ்வோடு பொருந்தின வகையை 
விளக்குகின்றன. 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ . 481 





ஒரு பொருளிடத்து நாம்‌ பற்று வைப்போமாயின்‌, 
அப்பொருளுக்கு ௩ம்மால்‌ செய்யக்கூடிய அத்துணைச்‌ 
சிறப்பையும்‌ செய்துவிடுவோம்‌. ஒருவரிடம்‌ நாம்‌ பற்‌ 
றுக்‌ கொண்டால்‌, கம்மை மறந்து ௩ம்‌ பொருள்‌ 
அனைத்தையும்‌ அவருக்கு ஈடாக்குவோம்‌. அந்தப்‌ 
பற்று, சில சமயங்களில்‌ வெறியாக மாறுவதும்‌ 
உண்டு, அந்த நிலையில்‌ நாம்‌ செய்வது சரியா தவறா 
என்ற ஆராய்ச்சிகூடச்‌ செல்லாது. .நாம்‌ செய்யும்‌ 
காரியம்‌ மக்கள்‌ இனத்தால்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதா அன்றா. என்று௯.ட எண்ணத்‌ தோன்‌ 
ரது. அந்த நிலையில்‌ வாழ்ந்த அடியவர்‌ சிலர்‌ 
தம்மை மறந்து, மக்கள்‌ செய்ய முடியாத-ஏன்‌- 
செய்யக்‌ கூடாத செல்களையுங்கூடச்‌ செய்துள்‌ 
ளார்கள்‌. அவர்களுள்‌ ஓர்‌ அடியவரைப்‌ பற்றித்‌ 
தான்‌ மக்கள்‌ பல்வேறு வகையில்‌ குறை கூறுகின்‌ 
ர்கள்‌. என்ன தான்‌ பற்றுக்‌ கொண்டாலும்‌, கொண்ட 
மனைவியை ஓர்‌ அடியவர்‌ பின்னே அனுப்புதல்‌ தவறு 
தானே ?: என்பது வாதம்‌. தவறு இல்லை என்று யாரும்‌ 
எக்காலத்திலும்‌ சொல்லவில்லை. சாதாரண மனிதர்கள்‌ 
செய்யத்‌ தகாத செயல்தான்‌ அது. இல்லை என்று மறுப்‌ 
பார்‌ யாரும்‌ இல்லை. இன்று அவர்‌ செயல்‌ தவறு என்று 
பேசுகின்றவர்‌ பலர்‌ உள்ளனர்‌. ஆனால்‌, கொடுத்த 
அன்றும்‌ உடன்‌ இருந்த அனைவரும்‌ இச்செயலைத்‌ 
தலைமேல்‌ வைத்துக்கொண்டாடவில்லை, அதற்கு சேர்‌ 
மாருகப்‌ பழித்ததோடு, * நாங்கள்‌ உயிருடன்‌ இருக்கும்‌ 
வரையில்‌ இந்தச்‌ செயலைக்‌ கண்டு சகியோம்‌ !' என்று 
போரிட்டு மடியவும்‌ புறப்பட்டார்கள்‌. அவர்தம்‌ 
உள்ள ரகெகிழ்ச்சியை, 


“ ஏட/நீ என்செய்‌ தாயால்‌? 
இத்திறம்‌ இயம்பு கின்றாய்‌ ; 


482 கவீதையும்‌ வாழ்க்கையும்‌ 





நாடுறு பழியும்‌ ஒன்னார்‌ 
நகையையும்‌ நாணாய்‌; இன்று 
பாடவம்‌ உரைப்பதுன்றன்‌ 
மனைவியைப்‌ பனவற்குஈந்மீதா ? 
கூடவே மடிவ தன்றிக்‌ 
கொடுக்கயரம்‌ ஒட்டோம்‌,' என்றார்‌,” 

(இயற்‌. 18) 
என்று எடுத்துக்‌ காட்டுகின்றார்‌ சேக்கிழார்‌. இந்த 
நிலையில்‌ யாரும்‌ அச்செய்கையை ஏற்றுக்கொள்ள 
வில்லை என்பது தெளிவு. இன்று இதைக்‌ கண்டிப்ப 
வரைக்காட்டிலும்‌ அன்று அவர்‌ சுற்றத்தார்‌ கண்‌. 
டிப்பு மிகக்‌ கொடியதாகத்தானே உள்ளது? இயற்‌ 
பகையார்‌ சமயவெறி கொண்டவர்‌, அத்தகையார்‌ 
அன்று மட்டுமன்றி, இன்றும்‌ வாழ்கின்றனர்‌. சேக்‌ 
கிழார்‌ சுற்றத்தார்தம்‌ மன நிலையையும்‌ அவர்தம்‌ 
செயலையும்‌ கூறாத, இயற்பகையாரைப்‌ புகழ்வதில்‌ 
தலை கின்றிருப்பாராயின்‌, அவர்‌ பெரிய புராணம்‌ 
வாழ்வோடு பொருந்தாத நூலாகி வழக்கற்று என்றோ 
அழிந்து போயிருக்கும்‌. இவ்வாறே அவர்‌ வரலாற்‌ 
றில்‌ வரும்‌ ஒவ்வொன்றைப்‌ பற்றியும்‌ ஆராயின்‌, 
உண்மை புலனாகும்‌. 

பெரிய புராணம்‌ சமயச்சார்பான காவியமான 
போதிலும்‌, அதிலும்‌ வாழ்வொடு பொருந்தியே கவி 
தைகள்‌ பல இடம்‌ பெற்றுள்ளமைதான்‌ அந்நூல்‌ - 
கூடிய வகையில்‌ நிலை பெற்றுள்ளது. * செயற்கரிய 
செய்வார்‌ பெரியர்‌” என்ற வள்ளுவர்‌ வாய்மொழிக்கு 
ஏற்ப, சாதாரண மக்களால்‌ செய்ய முடியாதவற்றைச்‌ 
செய்தவர்‌ செயலைத்‌ தொகுத்துத்‌ தாம்‌ பாடுவதாக 
அவர்‌ குறிக்கின்றார்‌; அவர்தம்‌ செயலை ஈவீரம்‌? 
என்றே குறிக்கின்றார்‌. 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 483 








இக்நூலில்‌ தனியடியவர்‌ தொகை அடியவர்‌ எனப்‌ 
பலர்‌ பேசப்படுகின்றனர்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு. 
வகையில்‌ சிவனுக்கும்‌ சிவனடியாருக்கும்‌ தொண்டு 
செய்து இறைவனை அடை ந்தனர்‌ என்பதுதான்‌ 
கதை. இந்தச்‌ சமயக்‌ கதையைக்கூறும்‌ காலத்துச்‌ சேக்‌. 
கிழார்‌ சமணம்‌ போன்றே பிற சமயங்களையும்‌ ஓரளவு 
பழித்துரைக்கின்றார்‌, அதனாலே இந்நூலின்‌ சிறப்பு: 
ஓரளவு குறைந்தது எனலாம்‌. 
* தென்னாடுடைய சிவன்‌ எக்காட்‌... வர்க்கும்‌ இறை ” 
என்றும்‌, 
“ட விரிவிலா அறிவி னார்கள்‌ வேறொரு சமயம்‌ செய்தே 
எரிவினாுற்‌ சொன்னா ரேனும்‌ எம்பிராற்கு ஏற்றதாகும்‌'" 
என்றும்‌ சமரச உணர்வை உலகுக்கு வழங்கும்‌ ௮ச்‌ 
சைவ சமயத்தே பிற சமயத்தைப்‌ பழித்துரைக்கும்‌ 
மாசு அறியக்‌ கூடாத ஒன்றுதான்‌. அதனாலே இடைக்‌: 
காலத்திலும்‌ இன்றும்‌ சைவர்களே சைவத்தை வெறுக்‌ 
கும்‌ அளவுக்கு அச்சமயம்‌ சற்றுத்‌ தளர்ந்துள்ள து: 
சைவம்‌ மட்டுமன்றி, வேறு எச்சமயத்தில்‌ எழுந்த 
நூலாயினும்‌, மக்கள்‌ வாழ்வோடு அது பொருந்தி, 
மற்ற உயிர்களுக்குத்‌ தீங்கிழைக்காது, கல்ல பண்‌ 
பாட்டு நெறியில்‌ செல்லின்‌, வாழும்‌. சேக்கிழாரே 
தம்‌ நூலில்‌ மனு நீதி கண்ட சோழன்‌ வரலாற்றில்‌ 
பிற உயிர்களை எவ்வாறு போற்ற வேண்டும்‌ என்‌ 
பதைத்‌ திட்டமாகக்‌ குறிக்கின்றார்‌. அறத்தாறு வாழ 
வேண்டியவன்‌ அரசன்‌. அவ்வற நெறிக்கு யாரும்‌ 
எதிர்‌ நிற்க முடியாது. பெற்றவராயினும்‌, மற்றவரா 
யினும்‌, பிறர்க்கு ஊறு செய்வார்‌ தண்டனையைப்‌ 
பெற்ற ஆகவேண்டும்‌. அப்பிறர்‌ மனிதராகவே 
இருக்க வேண்டுவதில்‌ன. எந்த உயிராயினும்‌, அதற்கு 
ஊறு கேரலாகாது. அதுதானே உயிர்த்தோற்ற 


484 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அடிப்படை? அரசன்‌ எவ்வாறு இருக்க வேண்டும்‌ 
என்பதைச்‌ சேக்கிழார்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌ : 


 மானிலம்கா வலன்‌ஆவான்‌ மன்னுயிர்காக்‌ கும்காலை 

தான்‌அதனுக்கு இடையூறு தன்னல்தன்‌ பரிசனத்தால்‌ 

ஊனமிகு பகைத்திறத்தால்‌ கள்வரால்‌ உயிர்‌ தம்மால்‌ 

ஆனபயம்‌ ஐந்தும்தீர்த்து அறம்காப்பான்‌ அல்லனோ?” 
என்று சேக்கிழார்‌ கூறும்‌ போது உலகில்‌ அரச நீதி 
எவ்வாறு புரக்கப்பட வேண்டும்‌ என்பது ஈன்கு விளங்கு 
கிறது அன்றோ ! இவ்வாறு கூறிய அரச கெறியை 
மனுச்சோழன்மேல்‌ ஏற்றி ஓர்‌ உயிராகிய பசுவின்‌ 
கன்றுக்காக மற்றோர்‌ உயிராகிய மன்னவன்‌ மகனையே 
பழி வாங்கும்‌ நிலை உயிர்‌ வகையில்‌ வேறுபாடு காணா 
ராய்‌, பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌, ? என்ற 
வள்ளுவர்‌ வாய்மொழியை வரலாற்றால்‌ போற்றும்‌ 
வகையில்‌ விளக்குகின்ளுர்‌. அவர்‌ கூறும்‌ நிலை இது 
தான்‌: 


 ஒருமைந்தன்‌ தன்குலத்துக்கு உள்ளான்‌ என்‌ 
பதும்‌ உணரரன்‌ 
கருமந்தன்‌ வழிச்செல்கை கடன்‌ என்று தன்மைந்தன்‌ 
மருமந்தன்‌ தேராழி உறஊர்ந்தான்‌ மனுவேந்தன்‌ : 
அருமந்த அரசாட்சி அரிகோமற்று எளிதோதான்‌.' 


என்று ஆட்சி செய்தலின்‌ அருமையைக்‌ காட்டுகின்‌ 
ரர்‌ அவர்‌. 

அரச நெறியைக்‌ கூறிய சேக்கிழார்‌ மக்கள்‌ நிலை 
பற்றியும்‌ கூறுகின்றார்‌: மக்களுள்‌ ஆடவரும்‌ பெண்‌ 
டிரும்‌ உயர்வு தாழ்வு மனப்பான்மை இன்றி வாழ 
வேண்டும்‌ என்பதையும்‌, இல்லற வாழ்வு தம்மை 
ஒறுத்தாயினும்‌ மற்றவருக்கு உதவி செய்வதற்கே 
என்பதையும்‌, சமுதாய வாழ்வில்‌ உயர்வு தாழ்வு இன்‌ 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 485: 
றிச்‌ சாதி பேதமற்ற ஒரு நிலை நிலவ வேண்டுமென்‌ 
பதையும்‌, அரசனாயினும்‌ ஆண்டியாயினும்‌ உயிரமைப்‌ 
பில்‌ இருவரும்‌ ஒருவரே என்பதையும்‌, இவை போன்ற. 
பல உண்மைகளையும்‌ ஈல்லவகையில்‌ விளக்குகின்‌ ரூர்‌. 
சங்க காலத்தே சாதியின்‌ பெயர்கள்‌ தொழில்‌ பற்றி 
வந்த வகையினைக்‌ காண்கின்றோம்‌. * பிறப்பொக்கும்‌ 
எல்லா உயிர்க்கும்‌ ; சிறப்பு ஒவ்வா செய்தொழில்‌ 
வேற்றுமையான்‌,” என்ற வள்ளுவர்‌ வாக்கு அன்றும்‌ 
போற்றப்பட்டுத்தான்‌ வந்தது. அவரவர்‌ தொழிலா 
லேயே பலர்‌ வழங்கப்பட்டனர்‌ என்பது தெரிகிறது. 

பின்னால்‌ தோன்றிய வகுப்பு வழியில்‌ வரும்‌ பட்டப்‌ 
பெயர்களைச்‌ ச௩க காலத்தில்‌ யாண்டும்‌ காணல்‌ அரி 
தாகும்‌. சேக்கிழ்ர்‌ காலத்தில்‌ சாதிகள்‌ நாட்டில்‌ ஊன்‌ வி 
நிலைத்த இடம்‌ பெற்றுவிட்டன. சாதி வெறியும்‌, சமய 
வெறியும்‌ காட்டில்‌ தலை விரித்தாடின. எனினும்‌, அக்‌. 
காலத்திலும்‌ சாதியால்‌ வரும்‌ பட்டப்‌ பெயர்களை 
யாரும்‌ சூட்டிக்கொண்டதாகத்‌ தெரியவில்லை, ஆயி 
னும்‌, சாதியின்‌ பேரால்‌ உயர்வு தாழ்வு மனப்பான்‌ 
மையும்‌ பிற வேறுபாடுகளும்‌ நாட்டில்‌ நிலை பெற்று 
விட்டன. அக்காலத்தில்‌ சேக்கிழார்‌ தம்‌ நூலில்‌ 
இந்த வேறுபாடுகளையெல்லாம்‌ வேரறுக்க வேண்டிய, 
வகையில்‌ பல உண்மைகளைத்‌ தேடி ஆராய்ந்து: 
எழுதி வைத்துள்ளார்‌. 

பெரிய புராணத்தில்‌ வரும்‌ அத்தனை நாயன்மார்‌ 

களைப்‌ பற்றிய வரலாறுகளையும்‌ எப்படி. இவர்‌ பெற்றார்‌ 
என்று கூற முடியாது. “இல்லையே என்ற இயற்பகை” 

எனும்‌ஒரு தொடரை வைத்துக்கொண்டும்‌, அதன்‌ அடி. 

ஒற்றிய அந்தாதிப்‌ பாடல்‌ ஒன்றை வைத்துக்கொண் 

டம்‌,சேக்கிழார்‌ அவர்‌ வரலாற்றைஎப்படி. இத்துணை விரி 

வாக எழுதினார்‌ ? * இளையான்றன்‌ குடிமாறன்‌ ? என்ற. 


486 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


வெய்‌, 





பெயரைக்‌ கொண்டு இரவில்‌ நெல்‌ முளை வாரி அடி 
யாரை உண்பித்தார்‌ என்பது எப்படி விளங்கிற்று? 
கதைகள்‌ திருத்தொண்டத்‌ தொகை பாடிய சுந்தரர்‌ 
காலத்திலேயே ௩டக்தன அல்ல. ₹* கலைமலித்த சீர்‌ நம்பி 
கண்ணப்பர்‌ எப்படிக்‌ காட்டு வேடுவரானார்‌?” என்றால்‌ 
என்ன பதில்‌ கூற முடியும்‌ £ இத்தனைக்கும்‌ பதில்‌ கூற 
முடியாதுதான்‌. எனினும்‌, சேக்கிழார்‌ சோழ மன்ன 
னிடம்‌ அமைச்சராய்‌ இருந்தமையானும்‌?, அவன்‌ 
பொருட்டே தாம்‌ இந்தப்‌ பெரிய புராணத்தைப்‌ பாடின 
மையானும்‌ பல இடங்களுக்குச்‌ சென்று தகவல்கள்‌ 
'சேகரித்திருப்பார்‌. எனினும்‌, அத்தனையும்‌ உண்மை 
யான தகவலாக அவருக்குக்‌ கிடைத்திரா. கிடைத்த 
வற்றை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து அவர்‌ தம்‌ 
நூலை எழுதியிருப்பார்‌. இந்த நிலையில்‌ கர்லத்தொடர்‌ 
பில்‌ சில கதைகள்‌ அறுபட்டிருக்கலாம்‌. என்றாலும்‌ , 
சமுதாயத்தில்‌ வாழ வேண்டிய வாழ்க்கை கெறியைச்‌ 
சேக்கிழார்‌ சுட்டிக்‌ காட்டிக்கொண்டேதான்‌ செல்கின்‌ 
ஸார்‌. சாதி வேறுபாடற்ற சமுதாயம்‌ அவர்‌ விரும்பிய 
ஒன்று. அந்தணராகிய அப்பூதி அடிகளைத்‌ திருகாவுக்‌ 
கரசு என்ற வேளாண்‌ குடி.மகனுக்குக்‌ குடும்பத்தோடு 
அடிமையாக்குகின்றார்‌. ஆனால்‌, காலத்தின்‌ போக்கு 
* அந்தணர்‌ வேறோர்‌ அந்தணருக்கு அடிமையா தல்‌ 
இல்லை, ? என்றிருந்ததைச்‌ சுந்தரர்‌ வாழ்க்கை வாயி 
லாகக்‌ காட்டி, அக்கொள்கையையும்‌ தோற்கடிக்கச்‌ 
செய்கின்றார்‌. அக்தணர்‌ குலத்தவரான சம்பந்தரைப்‌ 
பாணர்‌ குலத்தவரான திருகீலகண்ட யாழ்ப்பாணரோடு 
பிணைத்துப்‌ பேசுகின்றார்‌. ஆதி சைவ குலத்துச்‌ சந்‌ 
தரருக்கு, வேளாண்குலத்துச்‌ சங்கிலியாரை மணம்‌ 
செய்துவைக்கிறார்‌. பூசை செய்வதற்கே பிறந்த குலம்‌ 
தம்முடையது என்று தருக்கியிருந்த சிவகோசரியா 


கம்பரும்‌ சேக்கிழாரும்‌ 487 


ட 





ரைக்‌ காட்டி, அவர்‌ பூசையினும்‌ தீண்டத்தகாதவன்‌ 
எனப்படும்‌ கண்ணப்பன்‌ பூசை எத்தனையோ மடங்கு 
மேலானது என்பதை விளக்குகின்ஞார்‌. ஒரு குலத்திலோ, 
அன்றிச்‌ சாதியிலோதான்‌ ஆண்டவன்‌ அடியவர்‌ 
பிறக்க முடியும்‌ என்ற வேற்று எண்ணத்தை மாற்றி, 
எக்குலத்திலும்‌ அடியவர்‌ அன்பு காரணமாக வாழ 
முடியும்‌ என்ற உண்மையை நூல்‌ முழுதும்‌ காட்டிக்‌ 
கொண்டே செல்கின்றார்‌. ஏழை பணக்காரர்‌ என்ற 
வேறுபாடும்‌ மாய வேண்டும்‌ என்பதைச்‌ சேக்கிழார்‌, 
சுந்தரர்‌ சேரமான்‌ பிணைப்பில்‌ விளக்குகின்றார்‌. அரசர்‌ 
'சேரமானும்‌, எளிய வாழ்வு வாழ்ந்த சுந்தரரும்‌ இணை 
பிரியாத்‌ தோழராய்‌ இருந்ததைக்‌ காட்டுகின்ளுர்‌. 
தம்மை ஒறுத்தவருக்கும்‌ தீங்கிழைக்காத புனிதப்‌ 
பண்பினை மெய்ப்பொருள்‌ காயனாரிடம்‌ காட்டி, 
கொல்ல வந்தானையும்‌ காப்பாற்றச்‌ சொல்லி வாழ 
வைக்கின்றார்‌. இவ்வாறு மனித வாழ்வுக்குத்‌ தேவை 
யபான--சமுதாயத்தை வாழ வைக்கத்தக்க--உயர்ந்த 
பண்புகள்‌ அத்தனையையும்‌ தம்‌ நூலில்‌ காட்டி 
யுள்ளமையினாலேதான்‌, சமயப்பற்று முதலியவற்‌ 
ரல்‌ தோன்றும்‌ சிறு சிறு குற்றங்களுங்கூடத்‌ தெரி 
பாதபடி அப்பேரிலக்கியம்‌ வாழ்கின்றது. 

எனவே, இது வரை கூறியவற்றால்‌, கம்பரது 
இராமாயணமும்‌, சேக்கிழாரது பெரிய புராணமும்‌ 
சிறு சிறு குறைபாடுகள்‌ உடையனவேனும்‌, அவை, 
மனித வாழ்வின்‌ அடிப்படையைப்‌ பற்றியே அமையும்‌ 
கவிதைகளானமையின்‌ , இன்றும்‌ வாழ்கின்றன; 
இனியும்‌ வாழும்‌ என்பதை அறிந்துகொண்டோம்‌. 


8, பிற்கால இலக்கியங்கள்‌ 








* வெண்பாவிற்‌ புகழேந்தி : பரணிக்கோ 
சயங்கொண்டான்‌; விருத்தமென்னும்‌ 
ஒண்பாவிற்கு உயர்கம்பன்‌ ; கோவைஉலா 
அந்தாதிக்கு ஒட்டக்‌ கூத்தன்‌ ; 
கண்பாவு கலம்பகத்திற்கு இரட்டையர்கள்‌; 
வசைபாடக்‌ காளமேகம்‌, ? 
என்று ஒவ்வொரு புலவனுக்கும்‌ இலக்கியத்தைப்‌ பிரித்‌ 
துத்‌ தரும்‌ வகையில்‌ பிற்காலத்தில்‌ இலக்கியங்கள்‌ 
எனப்படும்‌ கவிதைத்‌ தொகுதிகள்‌ பலப்பலவாகப்‌ பல்‌ 
கிப்‌ பெருகிவிட்டன. வசை பாடலையும்‌ ஒருவருக்கு 
வரையறுத்து, அதன்‌ வழி அவர்‌ புகழும்‌ தேடிக்‌ 
கொள்ள வகை செய்தார்கள்‌ என்றால்‌, அந்தக்‌ 
காலத்தை என்னென்பது? *:மனத்தானும்‌ மாணா. 
செய்யாமை தலை, ”? என்ற அறம்‌ வகுத்த வள்ளுவர்‌ 
பிறந்த நாட்டிலே வசை பாடி இசை பெறும்‌ புலவரும்‌ 
வாழ்ந்தனர்‌ என்றால்‌, அதைக்‌ காலத்தின்‌ கோளாறு 
என்று கூறுவது தவிர வேறு என்ன சொல்ல மூடியும்‌? 


பிற்கால இலக்கியங்கள்‌ 489 


தமிழ்‌ நாட்டில்‌ 14-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு 
சிறு பிரபந்தங்கள்‌ என்ற ஒரு வகை இலக்கியங்கள்‌ 
பல்கிப்‌ பெருகலாயின. அதற்கு முன்‌ அவை இங்‌ 
கொன்றும்‌ அங்கொன்றுமாய்‌ இருந்தன என்னலாம்‌, 
கடவுளைப்‌ போற்றுவதிலிருந்து சாதாரண தனி மனி 
தனைப்‌ புகழும்‌ வரையில்‌ எத்தனையோ வகை வகை 
யான பாடற்றொகுதிகள்‌ காட்டில்‌ வளரலாயின. 
அவற்றுக்குப்‌ பிறப்பிடம்‌ எங்கே என்று திட்டமாகக்‌ 
கூற முடியாவிடினும்‌, ஒரு சிலர்‌ வடமொழிக்‌ காவி 
யங்களின்‌ வழிதான்‌ அவை வளர்ந்தன என்கின்ற 
னர்‌. ஆராய்ந்து பார்ப்பின்‌, அவர்‌ கூற்று அத்‌ 
துணைப்‌ பொருத்தமானதெனத்‌ தோன்றவில்லை. எப்‌ 
படியோ பல வகைப்‌ பிரபந்தங்கள்‌ நாட்டில்‌ உருப்‌ 
பெற்றுவிட்டன. கோவை, உலா, அந்தா தி, கலம்பகம்‌, 
தூது, மாலை முதலிய இலக்கியங்கள்‌ காட்டில்‌ பெருகி 
விட்டன. பின்பு அவற்றின்‌ இலக்கணம்‌ கூறவும்‌ 
ஒரு நூல்‌ உண்டாகிவிட்டது. “பாட்டியல்‌ * என்பதே 
அதற்குப்‌ பெயர்‌. பாட்டுக்களின்‌ இயல்பினைக்‌ கூறுவ 
தானமையின்‌, அது பாட்டியல்‌ என்ற பெயரைப்‌ 
பெற்றது. 


ஒரு புலவன்‌ தன்னைச்‌ சோறிட்டு ஆதரித்த ஒருவ 
னைப்‌ பாடவேண்டுமாயின்‌, அதற்காக ஒரு பிரபந்தமே 
பாடிவிடுவான்‌. ஆனால்‌, அந்தப்‌ | பிரபந்தத்தில்‌ உண்‌ 
மையைக்காட்டிலும்‌ கற்பனையே அதிக இடம்‌ பெற்றி 
கக்கம்‌ நங்க காலத்தில்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ தங்கள்‌ 
நிலையிறருழாமலும்‌, தாழ்வு வரின்‌ மானத்திற்கஞ்சி 
வாழாமலும்‌, நாட்டில்‌ சிறந்த பண்பாட்டை வாழ வைத்‌ 
தார்கள்‌. தாங்கள்‌ எதிர்‌ பார்த்த பொருளுக்குக்‌ குறை 
வாகக்‌ கொடுத்தாலும்‌, அன்றித்‌ தங்கள்‌ பெருமை 
அறிக்துகொள்ளாது, நேரில்‌ பாராது, தங்களை ஒருயாச 

31 


400 சுவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


கன்‌ எனக்கருதி, முகம்‌ கோக்காது பொருள்‌ கொடுத்‌ 
தாலும்‌, அதை ஏற்றுக்கொள்ளாது, துச்சமாகக்‌ 
கருதி, ஒதுக்கிவிடுவார்கள்‌. ஆனால்‌, இந்தப்‌ பிற்காலப்‌ 
புலவர்களோ,. ஒன்றும்‌ கொடாவிட்டாலும்‌, மற்றவ 
ரையும்‌ இந்திரனே சந்திரனே என்று புகழ்ந்து வாய்‌ 
கோகின்ற அந்த ஒன்றைத்‌ தவிர வேறு பயன்‌ பெற்றி 
ருக்க மாட்டார்கள்‌. அக்காலப்‌ புலவர்கள்‌ அறிவற்‌ 
வனை. அணுகமாட்டார்கள்‌. பிற்காலத்தவ?ரோ, 
அறிவற்றவனை அண்டி. அண்டி வாயலுக்கப்‌ பாடி. 
வருவாய்‌ இல்லாது போவர்கள்‌. ஒரு சிலர்‌ தாம்‌ பெற்ற 
வருத்தத்தைக்‌ கூறுவது காணின்‌, பாவம்‌, அவர்கள்‌ 
கண்ணீர்‌ விட்டுக்‌.கதறுவது புலனாகும்‌! ஒரு புலவர்‌, 


*வஞ்சகர்பால்‌ நடந்தலைந்த காலிற்‌ புண்ணும்‌ 
வாசல்தொறும்‌ முட்டுண்ட தலையில்‌ புண்ணும்‌ 

செஞ்சொல்லை நினைந்துருகும்‌ நெஞ்சில்‌ புண்ணும்‌ 
தீருமென்றே சங்கரன்பால்‌ சேர்ந்தேன்‌ அப்பா!" 


என்று தாம்‌ வஞ்சகரைக்‌ பாடிப்பாடி வாயலுத்து, மெய்‌ 
யலுத்துக்‌ காலலுத்து வாடி. நின்றதைப்‌ பாடித்‌ தீர்க்‌ 
கின்றார்‌. பாவம்‌! இந்தப்‌ புலவர்‌ நிலை எங்கே, காவலன்‌ 
கவரி வீச முரசு கட்டிலில்‌ துஞ்சிய சங்கப்புலவன்‌ நிலை 
எங்கே! இத்தகையவர்கள்‌ பொருள்‌ ஒன்றையே பொரு 
ளாகக்‌ கொண்டார்கள்‌. அவர்களோ, வாழ்வு எல்லா 
உயிர்க்கும்‌ சமம்‌ என்றும்‌, அந்த வாழ்வு சமரச 
உணர்வில்‌ வளர வேண்டும்‌ என்றும்‌ கூறி, அந்தக்‌ 
குறிக்கோளுக்கு எல்லை வகுத்தார்கள்‌. வாழ்வுக்குப்‌ 
பொருள்‌ இன்றியமையாததுதான்‌. *பொருளிலார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லை, ? என்று வள்ளுவரே கூறியிருக்‌ 
கிறார்‌. ஆனால்‌, அந்தப்‌ பொருளுக்காக மானம்‌ இழக்க . 
வில்லை சங்கப்‌ புலவர்கள்‌. பிற்காலப்‌ புலவர்கள்‌ அனைத்‌ 


பிற்கால இலக்கியங்கள்‌ 491 





தையும்‌ அப்பொருள்‌ ஒன்றுக்காகவே பணயம்‌ 
வைத்துத்‌ தோல்வியே கண்டார்கள்‌. கல்லாதவனைப்‌ 
யாடி அவனுடைய பொல்லாப்பையும்‌ தேடிக்கொண் 
டதை ஒரு புலவர்‌ அழுதழுது பாடுகின்றார்‌. அவர்‌ ஒரு 
கல்லாத செல்வனைக்‌ கண்டு, 
* சீருலா வியகாம தேனுவே! தாருவே! 
சிந்தா மணிக்குநிகரே! 
செப்புவச னத்துஅரிச்‌ சந்த்ரனே"! 
என்று புகழ்ந்து பாடினாராம்‌. அவன்‌ உடனே கோபங்‌ 
கொண்டான்‌ என்று கூறுகின்ரார்‌. . அவர்‌ கூற்றுக்‌ 
குப்‌ பதிலாக அவன்‌, 
* ஆரைநீ மாடுகல்‌ மரம்‌என்‌ றுரைத்தனை? 
அலால்‌அரிச்‌ சந்த்ரன்‌ என்றே 
அடாதசொற்‌ கூறினை? யார்க்கடிமை யாயினேன்‌? - 
யார்கையில்‌ பெண்டு விற்றேன்‌? 
தீருமோ இந்த வசை!" ்‌ 
என்று எதிர்த்துப்‌ பேசிக்‌ கோபித்‌ துக்கொண்டு அனுப்பி 
விட்டான்‌ என்கின்றார்‌ அவர்‌. இவ்வாறு கல்லாத புல்‌ 
லரிடம்‌ சென்று சங்ககாலப்‌ புலவர்கள்‌ பாடுவார்‌ 
களா? கண்டவனைப்‌ பாடிக்‌ கருத்தழிந்து, ஏதோ 
வாழ்வுக்கு வேண்டும்‌ பொருளைச்‌ சம்பாதிக்க நினைக்‌ 
கும்‌ அந்த இழிந்த நிலையிலேதான்‌ பிற்காலப்‌ புல 
வர்கள்‌ வாழ்ந்தார்கள்‌ எனலாம்‌; அதனால்‌, யாரைப்‌ 
பற்றியோ, எவரெவரைப்‌ பற்றியோ :சிறு நூல்கள்‌ 
இயற்றி, அவற்றைப்‌ பிரபந்தங்கள்‌ எனக்‌ கொண் 
டாடி வெளியிட்டுவிட்டார்கள்‌. இவர்கள்‌ பாவம்‌ வாழ த்‌ 
தெரியாதவர்கள்‌ என்றுதான்‌ கூற. வேண்டும்‌. இப்‌ 
படிப்பட்ட புலவர்கள்‌ பாடிய எத்தனையோ வகையான 
பாடல்களெல்லாம்‌ இவர்கள்‌ இருக்கும்‌ காலத்திலேயே 
மண்ணோடு:மண்ணாப்‌ மாண்டு மறைந்துவிட்டன. அப்‌ 


492 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பப்ப! அத்தனையும்‌ இருந்திருந்தால்‌, நாடே இடங்‌ 
கொள்ளாதே! இவர்கள்‌ உயிர்‌ வாழ்க்கையின்‌ அடிப்‌ 
படைத்‌ தத்துவத்தை மறந்து, உணர்வின்‌ வழி உரு 
வாகும்‌ கவிதையை இயற்றாமல்‌, ஏதோ காசு பறிக்க 
எழுத்துக்களைப்‌ பாட்டாக எப்படியோ பாடி. வைத்த 
காரணந்தான்‌ அவை வழக்கிழந்து நிற்க வழியா 
யிற்று எனலாம்‌... 


இனி மற்றொரு வகையில்‌ இப்பிற்கால இலக்கியங்‌ 
களைக்‌ காணலாம்‌. காட்டுப்‌ பற்று, சமயப்‌ பற்று, 
மொழிப்பற்று முதலிய பற்றுக்கள்‌ மனிதனுக்கு ஓரள 
வுக்கு இருக்க வேண்டுவன தாம்‌. ஆனால்‌, அவை எல்லை 
மீறி வெறியாக மாறினால்‌, அதை மனித சமுதாயம்‌ 
எப்படி ஏற்றுக்கொள்ளும்‌? அந்த வெறி தன்னைத்‌ 
தவிர மற்றவர்களை மறக்கச்செய்தது. மறக்கச்‌ செய்த 
தோடு மட்டுமன்றிப்‌ பழிக்கவும்‌ செய்தது. இந்தநிலை 
யில்‌ பல காவியங்கள்‌ எழுந்தன. | தத்தம்‌ ஊரிலுள்ள 
கடவுளர்‌ பேரில்‌ பலபதிகங்கள்‌ பாடி, அக்கடவுளே எல்‌ 
லாக்‌ கடவுளருக்கும்‌ மேல்‌ என்ற வகையில்‌ அவற்றை 
அமைத்தனர்‌, 


(அப்பாலுக்கப்பாலாய்‌ இருக்கும்‌ ஆண்டவனை 
மனிதன்‌ போலாக்கி, அவனையும்‌ காமம்‌ முதலிய உலகப்‌. 
பொருள்களில்‌ கட்டுண்டவனாக்கி எப்படி எப்படியோ 
பலப்பல பாடல்களைப்‌ பாடியிருக்கின்றனர்‌. கடவுளைக்‌ 
குழந்தையாக்கி அக்குழந்தையைப்‌ பாராட்டும்‌ பாடல்‌ 
களுக்குப்‌ “பிள்ளைத்‌ தமிழ்‌” என்று பெயரிட்டனர்‌, அக்ருூர 
லில்‌ குழந்தை பிறந்த மூன்றாம்‌ திங்கள்‌ முதல்‌ இருபத்‌ 
தோராம்‌ திங்கள்‌ வரை சில பருவங்களை அமைத்துக்‌ 
கொண்டு ஒவ்வொரு பருவத்‌ துக்கும்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ 
வீதம்‌ நூறு பாடல்களைப்‌ பாடுவர்‌. அப்பாடல்கள்‌ 


யிற்கால இலக்கியங்கள்‌ 493 


வெறுங்கற்பனைகளில்‌ மிதப்பனவேயன்றி, உலகி 
னுக்கு ஏற்பச்‌ செல்லாதன. அதனாலேயே அவை 
வழக்கிழந்து மறைகின்றன எனலாம்‌. . 


உலகிற்பிறந்த குழந்தையைத்‌ தாலாட்டிப்‌ பாலூட்‌ 
டிச்‌ சீராட்டாத பெற்றோர்‌ இல்லை. விதம்‌ விதமான 
தாலாட்டுப்பாடல்கள்‌ பாடிப்‌ பெற்றோர்கள்‌ குழந்தை 
௧௯ மகிழ்வித்துத்‌ தாங்களும்‌ மகிழ்வார்கள்‌. தாலாட்‌ 
டுப்‌ பாடாத தாயே இருக்கமாட்டாள்‌. எனினும்‌, 
இப்பிள்ளைத்தமிழில்‌ வரும்‌ தாலாட்டுப்பாடல்களை 
ஒருவரும்‌ பாடுவதில்லை. ஏன்‌? அவ்வாறான பாடல்‌ 
கள்‌ இருப்பதே ஒருவருக்கும்‌ தெரியாத வகையில்‌ 
அவை தம்‌ முடிவின்‌ எல்லைக்குச்‌ சென்றுகொண் 
டேயிருக்கின்றன. தோன்றிய அக்நாளிலும்‌ சரி, 
இன்றும்‌ சரி, அவை வாழவில்லை என்றே சொல்லலாம்‌. 
எங்கோ இரண்டொருவர்‌ ஏதாவது தேர்விற்குப்‌ 
பாடம்‌ வைத்துவிட்டதால்‌ படிக்க வேண்டுமென்ற 
கட்டாயத்துக்காகப்‌ படிப்பார்கள்‌. சில பாடகர்கள்‌ 
இரண்டொரு பாடலை இசையோடு பாடுவார்கள்‌. அவ்‌ 
வளவுதான்‌. அவை எல்லோருக்கும்‌ தேவையான 
பாடல்களாயிருந்தும்‌, ஏன்‌ அவ்வாறு வாழாது கெடு 
கின்‌ றன? ஒரே காரணம்‌, அவை வாழ்வோடு பொருந்‌ 
தாமைதான்‌. பிள்ளைத்தமிழ்‌ என்று பெரிய 
தமிழ்‌ பாடியதாக நினைத்துக்கொண்டு, தமிழுக்கும்‌ 
தொண்டு செய்ததாகக்‌ கூறிக்கொண்டு, தமிழ்‌ நாட்டில்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ வாழ்வுக்கும்‌ உணர்வுக்கும்‌ தொடர்பற்ற 
வற்றைப்‌ பாடி மகிழ்வார்கள்‌. இவ்வாறு மக்கள்‌ 
வாழ்வுக்குத்‌ தேவையான பாட்டாக இருப்பினும்‌, அது 
வாழ்வுக்குப்‌ பொருந்தாத வகையில்‌ வெறுங்கற்பனை 
யில்‌ மட்டும்‌ மிதப்பதாயின்‌, அது வழக்கழிந்து 
போதல்‌ உறுதியேயாம்‌. 


494 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


பிள்ளைத்‌ தமிழைப்‌ போன்டூற தூது, கலம்பகம்‌ 
சதகம்‌ முதலிய பிரபந்தங்களும்‌ பிற்காலத்தில்‌ அதிக 
மாக எழுதப்பட்டன.) என்றாலும்‌, அவையும்‌ மக்கள்‌ 
வாழ்வுக்குப்‌ புறம்பாக அமைந்தமையால்‌ இந்த இரண்‌ 
டொரு நூற்றாண்டுகளுக்குள்ளே இறுதிப்‌ படியை 
நாடிப்‌ புறப்பட்டுவிட்டன என்று சொல்லலாம்‌. சதகம்‌ 
என்பது நூறு பாடல்களைக்‌ கொண்டது. அதில்‌ ஏதா 
வது செய்யுட்கோவையோ, பொருட்கோவையோ 
காண முடியாது. ஏதோ பாடல்களைச்‌ சேர்த்து நூறு 
என்று கணக்கிட்டு, ஏதேதோ பொருள்களைப்‌ பற்றிப்‌ 
பாடி முடிப்பார்கள்‌. தமிழ்‌ காட்டில்‌ இல்லாத பல்வேறு 
பாகுபாடுகளை விளக்கி ' அவரவர்களுக்கென்று தனித்‌ 
தனி தொழிலையும்‌ பிரித்து, அவற்றை இயல்பாக்கி, 
அந்தணர்‌ இயல்பு, வணிகர்‌ இயல்பு, அரசர்‌ இயல்பு, 
வேளாளர்‌ இயல்பு என்று சாதியும்‌ தொழிலும்‌ பிரிக்‌ 
கும்‌ இழிதகைமைக்‌ கவிதைகள்‌ காட்டில்‌ வாழ முடி 
'யுமோ ? ₹ பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌,” என்று 
மனித இனத்தையும்‌ கடந்து, எல்லா உயிர்களையும்‌ 
ஒன்றாகப்‌ பிணைக்கும்‌ பெருநெறி பிறந்த காட்டிலே 
சாதி வேறுபாடுகளையும்‌, பிற வேறுபாடுகளையும்‌ கற்‌ 
பித்துக்‌ கூறும்‌ எந்தக்‌ கவிதைதான்‌ வாழ முடியும்‌ £ 
மேலும்‌, வாழ்வுக்குத்‌ தேவையற்ற சடங்குகளையும்‌-- 
ஏன்‌ ₹£--சகுனங்களையுங்கூட வரையறுக்கும்‌ பாடல்கள்‌ 
சதகங்களில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. . 


பிரபந்த வகையில்‌ உலா என்பது ஒன்று இருக்கின்‌ 
றது. அதில்‌ பெண்கள்‌ வருணனை படிப்பதற்கு இன்ப 
மாகத்தான்‌ இருக்கும்‌. எழுவகைப்‌ பருவத்திலும்‌ உள்ள 
பெண்களையெல்லாம்‌ சித்திரிக்கும்‌ போது நன்கசூ 
அமைக்தது போலத்தான்‌ அப்பிரபந்தம்‌ தோன்றுகின்‌. 
றது. எனினும்‌, அது சிறந்து வாழவில்லை. காரணம்‌ 


பிற்கால இலக்கியங்கள்‌ 495 





என்ன்‌ £ அப்பெண்களின்‌ : அழகைப்‌ பல வகைகளில்‌ 
விளக்கிக்‌ காட்டும்‌ ஆசிரியர்கள்‌, அவர்கள்‌ போக்கை 
விளக்கும்‌ காலத்து, உலக வாழ்க்கைக்கப்பால்‌ செல்கின்‌ 
ஞர்கள்‌. தாங்கள்‌ ஒரு தலைவனைச்‌ சிறப்பிக்க விரும்பி 
னால்‌, அவனை முன்னிறுத்தி அவனுக்கு இத்தனைப்‌ 
பெண்களது கற்பினையும்‌ காணிக்கையாகப்‌ பலியிடு 
வர்‌. அத்தலைவன்‌ தெருவில்‌ பவனி வருவதாகவும்‌, 
அவனைக்‌ கண்ட காரிகையார்‌ கருத்தழிந்து, உடை 
நெகிழ உணர்வு கெடத்‌ தம்‌ வசம்‌ இழந்து அவனை 
நாடும்‌ நிலையில்‌ மானமழிந்து மதி கெட்டு நிற்பதாக 
வும்‌ காட்டுவர்‌. * தெய்வம்‌ தொழாஅள்‌ கொழுநற்றொழு 
தெழுவாளாய்க்‌ ? கற்புக்கடம்‌ பூண்ட தமிழ்‌ நாட்டுத்‌ 
தெய்வத்‌ தாய்‌, பேரிளம்பெண்ணாகிய முதுமைப்‌ பரு 
வத்து நிலையிலேயும்‌, தெருவில்‌ செல்லும்‌ ஒருவனைக்‌ 
கண்டு தன்‌ வசமிழந்து கருத்தழிந்து நிற்பதாக ஒரு 
காவியம்‌ பாடின்‌, அக்காவியம்‌ எத்தனை சொற்௬ுவை 
பொருட்சுவை பொருந்தியதாய்‌ நிற்பினும்‌, இம்‌ 
மண்ணில்‌ வாழுமோ ? நல்ல வேளை ! அது போன்ற 
இலக்கியம்‌ நாட்டில்‌ அதிகமாக வளரவில்லை. தோன்‌ 
றிய இரண்டோர்‌ உலாக்களுங்கூட, எங்கோ மூலை 
முடுக்குக்களில்‌ அடங்கிக்‌ கிடக்கும்வகையில்‌ அமைந்து 
விட்டன என்று கூறலாம்‌. அவற்றைப்‌ பற்றி மேடை 
யில்‌ பேசுவாரும்‌ அதிகம்‌ இல்லை. ஏதோ கல்லூரிமாண , 
வர்சளுக்குப்‌ பாடங்களுக்காக இரண்டொன்று 
வைக்கப்பட்டிருக்கும்‌. அவ்வளவே! மனிதனை மட்டு 
மன்றிக்‌ கடவுளரையும்‌ இத்தகைய உலாக்களுக்குத்‌ 
தலைவராக்கி, அவரைக்‌ கண்டு பெண்டிர்‌ கருத்தழிவ 
தாகவும்‌ சிலர்‌ பாடுவர்‌. ஆனால்‌, அதிலேயும்‌ கற்புடைப்‌ 
பெண்டிர்‌ நிலை குலையும்‌ வகைதான்‌ காணப்படுகின்‌ 
றது. இவ்வாறு உலாப்‌ பாடுவதன்‌ கருத்து வேறு என்‌ 


496 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





றம்‌ அது பெண்களுக்கு இழிவு தேடித்‌ தருவதன்று 
என்றும்‌ சிலர்‌ வாதிப்பர்‌. எனினும்‌, எப்படியாயினும்‌; 
அது மனித வாழ்வை விளக்க வல்ல ஒரு நூலன்று 
என்பது தேற்றம்‌. அதன்‌ வளர்ச்சியின்மை ஒன்றே 
அக்நூல்‌ உலக மக்கள்‌ வாழ்வு கெறிக்கு மாறுபட்ட 
ஒன்று! என்பதைத்‌ திட்டவட்டமாகக்‌ காட்டுமன்றோ ! 


இவற்றைத்‌ தவிர இன்னும்‌ எத்தனையோ பிரபக்‌ 
தங்கள்‌ கடந்த நூற்றாண்டுகளில்‌ தோன்றி நின்றன, 
“மாலையும்‌, கோவையும்‌, தூதும்‌, அந்தாதியும்‌ எண்‌ 
ணற்று வளர்ந்தன. எல்லாம்‌ ஒன்றை ஒன்றுபார்த்து 
எழுதுவது போன்று அமைந்து, பொருளாழமற்று, 
வெற்றுப்‌ பாடல்களாகவே நின்‌ றன. உண்டாக்கியவன்‌, 
வாழ்ந்த காலத்திலேயே கேட்பாரற்று மடிந்தன பல: 
இக்காலத்திலேதான்‌ நாம்‌ மேலே கண்ட தல புராணங்‌ 
களும்‌ தோன்‌ றலாயின. ஊர்‌ மேற்கொண்ட பற்றாலோ, 
அல்லது ஒரு நூறு வெண்பொற்காசுக்காகவோ ஒரு 
புராணம்‌ எழும்பும்‌. ஆனால்‌, பாவம்‌, அப்போதே அது 
மங்கி மறைக்துவிடும்‌! இன்னும்‌ வசை பாடலும்‌, வழி 
நடைப்‌ பாடலும்‌, பிற வகைப்‌ பாடல்களும்‌ இக்காலத்‌ 
தில்‌ தோன்றித்‌ தோன்றி மறைந்தன. அவையெல்லாம்‌ 
ஒரு சிறிதும்‌ வாழ்வோடு பொருந்தாத வகையிலே 
அமைந்தனவாகும்‌. 

தமிழ்‌ நாட்டில்‌ எத்தனையோ வழக்காறுகள்‌ இடம்‌ 
பெற்றன. பிற காட்டுப்‌ பழக்க வழக்கங்கள்‌ நாட்டில்‌ 
குடிகொண்டன. அதைப்போன்றே பிற நாட்டு இலக்கி 
யங்களையும்‌ மொழி பெயர்க்க வேண்டும்‌ என்று சிலர்‌ 
விரும்பினர்‌. அவ்வாறு மொழி பெயர்க்கவும்‌ செய்‌ தனர்‌: 
தூது முதலிய பிரபந்தங்கள்‌ வடமொழிச்‌ சந்தேசங்‌: 
களின்‌ வழி வந்தனவோ என்று கூடச்‌ சிலர்‌ ஐயமுறு 
வர்‌. தவிர, சில தோத்திரப்‌ பாடல்களும்‌ இக்காலத்‌ 


யிற்கால இலக்கியங்கள்‌ 407 





திலே தோன்றின. அருணகிரி நாதர்‌ திருப்புகழ்‌, பட்டி 
னத்தடி கள்‌ பாடல்‌ போன்ற சில தோத்திரப்‌ பாடல்கள்‌ 
நாட்டில்‌ தோன்றின. அவையெல்லாம்‌ வாழ்வைப்‌ 
பாராட்டி, மக்கள்‌ வளம்‌ பெறத்‌ தக்க வழி துறைகளை 
வகுக்காமல்‌, எங்கோ சென்ற காரணத்தினாலே--மக்‌ 
கள்‌ வாழ்வொடு பொருந்தாத காரணத்தாலே--சிறக்து 
போற்றப்படாமல்‌ எங்கோ சிலர்‌ கைப்பட்டு நின்று 
விட்டன. சில அழிந்தும்‌ ஒழிந்தன. 

இக்காலத்தில்‌ எழுந்த சில நாடோடிப்‌ பாடல்‌ 
களும்‌, இரண்டொரு கவிதைத்‌ தொகுதிகளும்‌ மட்டும்‌, 
அவை வாழ்வோடு ஓரளவு பொருந்திய காரணத்தால்‌ 
ஒரு வகையில்‌ வாழ்கின்றன எனலாம்‌. 

இவ்வாறு பதினைந்தாம்‌ நூற்றுண்டுக்குப்‌ பிறகு 
தமிழில்‌ எத்தனையோ வகையான இலக்கியங்கள்‌ 
தோன்றின போதிலும்‌, அவை பெரும்பாலும்‌ மக்கள்‌ 
வாழ்வோடு தொடர்பு கொள்ளா வகையில்‌ தனித்து 
நின்ற3$தோடு, இல்லாத கற்பனைகளையெல்லாம்‌ புகுத்தி; 
அக்கற்பனைகளைச்‌ சொல்லடுக்கால்‌ சிறப்பிப்பதே தம்‌ 
வீரச்‌ செயல்‌ என்று கருதிய புலவரால்‌ பாடப்பட்டமை 
யின்‌, அவற்றின்‌ வாழ்வும்‌ வெறுங்கற்பனையாகவே 
கழிக்தொழிக்துவிட்டது. ஒரு செல்வன்‌ பத்தும்‌ இரு 
பதும்‌ கொடுத்து, அதற்குப்‌ பதிலாக ஒரு பதிகத்‌ 
தையோ; கலம்பகத்தையோ பெற்று வெளியிடுவா 
னாயின்‌, அந்த நூல்‌ உலகில்‌ வாழக்‌ காரணம்‌ 
உண்டோ ? இப்பிற்கால இலக்கியங்களுள்‌ பெரும்‌ 
பாலன இந்த வகையைச்‌ சேர்ந்தனவேதாம்‌. எனவே, 
இந்த வகை இலக்கியங்களைப்‌ பற்றி இந்த அளவோடு 
நாமும்‌ நிறுத்தி, இறுதியாக இன்றைய இலக்கியம்‌ 

்‌ ்‌ கையினைக்‌ கண்டு நூலினை 
வாழ்வோடு பொருந்திய வ 


முடிப்போம்‌. 


9. இக்கால இலக்கியங்கள்‌ 





இருபதாம்‌ நூற்றாண்டு, தமிழ்க்‌ கவிதை உலகில்‌ 
பெருமாறுதல்‌ செய்துவிடவில்லையாயினும்‌, இந்த 
நாளிலும்‌ கவிதைகள்‌ தோன்‌ றி வளராமலில்லை. கவிதை 
என்னும்‌ போது வெறும்பாட்டுக்களை மட்டும்‌ கொள்‌ 
ளாது, நாம்‌ முதலில்‌ கண்ட இலக்கணப்படி. மக்கள்‌ 
உள்ளங்களைத்‌ தொட்டு உயர்ச்சி அடையும்‌ அத்தனை 
யையும்‌ சேர்த்துக்‌ கணக்கிட்டால்‌, இந்த நூற்றாண்டி 
லும்‌ கவிதை வளர்ச்சியுற்றதென்றே சொல்லலாம்‌. காம்‌ 
மேலே கவிதை உலகம்‌ உயிர்த்தோற்ற வளர்ச்சியோடு 
சம்பந்தப்பட்டவற்றையெல்லாம்‌ நாம்‌ கண்டோம்‌. 
அவற்றையெல்லாம்‌ இந்த நூற்றாண்டின்‌ விஞ்ஞான 
வளர்ச்சி மெய்ப்பித்து வருகின்றது. உலகம்‌ இன்று 
தன்னளவில்‌ மிகச்சுருங்கிய ஒன்றாகிவிட்டது. உலக. 
இலக்கியங்கள்‌ பல்வேறு மொழிகளில்‌ மொழி பெயர்க்‌ 
கப்படுகின்‌ றன. தமிழ்‌ நாட்டுக்‌ கவிதைக்‌ குவியல்‌ 
களுள்‌ சிலவும்‌ அவ்வாறு பிற மொழிகளில்‌ பெயர்க்கப்‌ 
பட்டுச்‌ சேர்க்கப்படுகின்றன. அவற்றுள்‌ தலை 


இக்கால இலக்கியங்கள்‌ 499 





யாயது திருக்குறள்‌. குறளைப்‌ பற்றி மேலே கண்‌ 
டோம்‌. அக்நூல்‌ சாதி சமய வேறுபாடற்ற ஒன்று 
என்பது போலவே, காடுகளுக்கிடையிலும்‌, பிற மொழி 
யாளர்களுக்கிடையிலுங்கூட, அது யாதொரு வேறு 
பாடுமற்று வாழ்கின்றது எனலாம்‌. : அடுத்துச்‌ சிலப்‌ 
பதிகாரம்‌, கம்ப ராமாயணம்‌, திருவாசகம்‌ போன்ற 
நூல்கள்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. 
அப்படியே பல பிற நாட்டு நூல்கள்‌ தமிழில்‌ பெயர்க்‌ 
கப்பட்டுள்ளன. மொழி பெயர்ப்புக்‌ கலையே ஒரு 
நல்ல நிலையில்‌ வளரத்‌ தக்க வாய்ப்பு அண்மையில்‌ 
தோன்‌ றியது எனலாம்‌. 

அடிமை வாழ்விலிருந்த இந்தியா, இன்று விடுதலை 
பெற்றுள்ளகு$; எனவே, தன்னிடம்‌ உள்ள கலைகளை 
வள்ர்க்க - வேண்டுமென்று விரும்புகின்றது; அதற்‌ 
கான புதிய துறைகளை ஆய்கின்றது; ஒவ்வொரு 
மொழியிலும்‌ இந்த நூற்றாண்டில்‌ வந்த நூல்களின்‌ 
பெயர்‌ முதலியவற்றைத்‌ திரட்டி ஆராய்கின்றது. 
எந்தெந்த மொழிகளில்‌ எவ்வெவ்வகையான இலக்கியங்‌ 
கள்‌ வந்துள்ளன என்பதை ஆராய மத்திய அரசாங்‌ 
கத்தார்‌ பல்வேறு ஏற்பாடுகளைச்‌ செய்து வருகின்றனர்‌. 
இந்த நாட்டு அரசாங்கத்தார்‌ மொழியில்‌ சிறந்த கவிஞ 
ரென்பாரை ஆத்தானக்‌ கவிஞராக்கிச்‌ சிறப்புச்‌ செய்த 
னர்‌. நாட்டு மொழிக்‌ கலைகளையும்‌ பிறவற்றையும்‌ 
வளர்க்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ அரசாங்கமும்‌ 
மக்களும்‌ ஒருசேர உறுதி கொண்டு பாடு படுகின்றனர்‌ 
என்பது ஒருதலை. 

உலக அரங்கத்திலும்‌ இத்தகைய பணிகள்‌ ௩டை 
பெற ஏற்பாடாகின்றது. ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
சிறந்த இலக்கியங்களாக உள்ளவற்றைக்‌ கண்டெ 
டுத்து, பல்வேறு மொழிகளில்‌ மொழி பெயர்த்து, உலக 





500 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 


அரங்கத்திலே அவற்றைப்‌ பல நாடுகளிலும்‌ உலவச்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பது அதன்‌ மோக்கம்‌. புத்தம்‌ 
யுதிய கலைகளையும்‌ ஆக்க வேண்டுமெனவும்‌ உலகம்‌ 
விரும்புகின்‌ றது. அதற்காக ஒரு தனிப்பகுதியும்‌ ஏற்‌ 
பாடு செய்யப்பட்டுள்ள து. உலகில்‌ இது வரை இல்‌ 
லாத அளவுக்கு இன்று மக்கள்‌ உள்ளத்தில்‌ மொழிப்‌ 
பற்றும்‌, கலையுணர்வும்‌ அரும்பியிருக்கின்‌ றன. எத்த 
னையோ புது நூல்கள்‌ வந்‌ துகொண்டேயிருக்கின்றன. 
என்னவாயினும்‌, நாம்‌ மேலே கண்டபடி, மக்கள்‌ 
வாழ்வொடு தொடர்பு கொண்டுள்ள இலக்கியங்கள்‌ 
அத்தனையும்‌ பெரிய அளவில்‌ வாழ்ந்‌ து வருகின்றன. 
மற்றவை...... 7 

இந்த நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ நாட்டில்‌ 
உணர்ச்சி மிக்க புலவர்‌ சிலர்‌ வாழ்ந்து வக்‌ குனர்‌. தமிழ்‌ 
நாட்டில்‌ பாரதியாரை இந்த நூற்றாண்டின்‌ தலைசிறந்த 
கவிஞர்‌ என்று போற்றுவார்கள்‌. “பாட்டுக்கு ஒரு 
புலவன்‌ பாரதியடா” என்று அவர்‌ பின்னே வந்த மற்‌ 
றஜொருவர்‌ பாடியுள்ளார்‌. அக்கவிஞர்‌ அடிமை நாட்‌ 
டுக்கு விடுதலை பெற விரும்பிப்‌ பலப்பல பாடல்களை 
எழுதினார்‌. அவர்‌ பாடல்கள்‌ அன்றைய அடிமை காட்‌ 
டுக்கு உணர்வை ஊட்டின. அடிமை வாழ்வில்‌ அஞ்சிச்‌ 
சாகும்‌ நிலை மாறி அஞ்சாமை பெ ற வேண்டிய அவசிய 
மும்‌, அதன்‌ வழி ஆளும்‌ வர்க்க த்தார்‌ நாட்டை விடு 
தலை செய்து தம்‌ நாட்டுக்குச்‌ செல்ல வேண்டிய நெருக்‌ 
கடியையும்‌ உண்டாக்க வேண்டும்‌ என்றார்‌. அவர்‌ 
பாடிய பாடல்கள்‌ பல. 

“அஞ்சுவது யாதொன்று மில்லை 
அஞ்ச வருவதும்‌ இல்லை.” 

என்று ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ அப்பர்‌ பாடிய அடியை 
எண்ணியோ, அன்றி ஆங்கிலேயர்தம்‌ கொடுமை கருதி 


இக்கால இலக்கியங்கள்‌ 50% 


நைந்தோ, உறங்கும்‌ உள்ளங்களையெல்லாம்‌ தட்டி 
எழுப்பும்‌ வகையில்‌ நன்கு பாடியுள்ளார்‌. 

“உச்சி மீது வானி டிந்து வீழ்ந்து விட்ட போதிலும்‌ 

அச்ச மில்லை ௮ச்ச மில்லை அச்ச மென்ப தில்லையே? 
என்று தம்‌ உள்ளம்‌ வீறு பெற்ற தன்மையை விளக்கிப்‌ 
பாடும்‌ போது, எல்லாத்‌ தமிழரும்‌ தலை நிமிர்ந்து 
நின்‌ நிருப்பார்‌ அன்றோ! 

பாரதியார்‌ அன்றைய காட்டுச்‌ சமுதாயத்தை ஈன்‌ 
கறிந்துகொண்டார்‌; சமுதாயத்தில்‌ எவ்வெவ்வாறு 
மக்கள்‌ வாழ்விழந்தும்‌, வறுமையுற்றும்‌ வாடுகின்ளார்‌ 
கள்‌ என்பதையும்‌, இந்திய காட்டு மக்கள்‌ உரிமை 
வாழ்வு அற்று மிருகங்களினும்‌ கீழாக ௩டத்தப்படுவ 
தையும்‌ உள்ளத்தால்‌ உணர்ந்துகொண்டார்‌. அந்த 
உணர்ச்சி வழியே உதட்டில்‌ பாடல்கள்‌ ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக உருண்டோடி. வந்தன. தமிழ்‌ நாட்டிலும்‌ வட 
நாட்டிலும்‌ உரிமை வாழ்வு மலரப்‌ பாடு பட்ட பல 
பெரியவர்தம்‌ திருவுருவங்கள்‌ அவர்‌ கண்முன்‌ நிழ 
லிட்டன. இந்திய நாட்டு மக்கள்‌ பிற காடுகளில்‌ 
வெள்ளை முதலாளிகளின்‌ தேயிலைத்‌ தோட்டங்களி 
லும்‌, ரப்பர்த்‌ தோட்டங்களிலும்‌ வாடி வருந்தும்‌ 
கொடுங்காட்சியை அவர்‌ எண்ணி எண்ணி ஏங்கி 
கின்றார்‌. வாழ்கின்ற மக்களுக்குள்‌ சாதி சமய வேறு 
பாடுகளும்‌ அவற்றின்‌ வழி உண்டான பிணக்குக்‌ 
களும்‌ அவர்‌ உள்ளத்தை உலுக்கிவிட்டன. எல்லாவற்‌: 
றையும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக எண்ணி எண்ணிப்‌ 
பாடல்களை உதிர்க்கின்ளார்‌. 

ஆயிரம்‌ உண்டிங்கு சாதி--எனில்‌ 
அன்னியர்‌ வந்து புகல்‌என்ன நீதி?--ஓர்‌ 
தாயின்‌ வயிற்றில்‌ பிறக்தோர்‌--தம்முள்‌ 
சண்டைசெய்‌ தாலும்‌ சகோதரர்‌ அன்றோ?” 


3502 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





என்று நாட்டிலே இருக்கும்‌ வேறுபாடு காரணமாக 
அயலான்‌ ஆளுதல்‌ எவ்வாறு பொருக்தும்‌ எனக்‌ கேட்‌ 
கின்றார்‌. ஓர்‌ ஆங்கிலேயனை எதிர்த்து, 
* நாங்கள்‌ முப்பது கோடி ஜனங்களும்‌ 
நாய்களோ பன்றிச்‌ சேய்களோ? 
நீங்கள்‌ மட்டும்‌ மனிதர்க ளோ?இது நீதமோ?' 

என்று கேட்டு மனித உணர்வில்‌ அனைவரும்‌ ஒன்றி 
அடிமை வாழ்வை நீக்க வேண்டிய நிலையை விளக்கு 
கின்றார்‌. இன்னும்‌ இது போன்ற எத்தனையோ 
யாடல்கள்‌ அவரால்‌ பாடப்பட்டன. அக்காலத்தில்‌ 
அவர்‌ பாடலுக்கே ஒரு தனி உணர்ச்சி ஊட்டும்‌ சத்தி 
இருந்தது. எனினும்‌, இன்று விடுதலை பெற்ற இக்‌ 
தியாவில்‌ அந்தப்‌ பாடல்களையாரும்‌ பாடவில்லை. பாட 
(வேண்டிய தேவையும்‌ இல்லையன்றோ! அவை அந்தக்‌ 
காலத்துக்கு இன்றியமையா தனவாயிருந்த போ திலும்‌, 
அன்றைய மக்கள்‌ உள்ளத்தைத்‌ தட்டி எழுப்பும்‌ 
திறம்‌ பெற்றனவாய்‌ இருந்த போதிலும்‌, இன்று 
அவை மக்களுக்குத்‌ தேவையற்ற பாட்டாகிவிட்டன. 
அன்று ஆங்கிலேயர்‌ அவற்றைப்‌ பாடக்கூடாது 
என்று சட்ட திட்டங்களால்‌ தடுத்து நிறுத்திய போதி 
லும்‌ ஊர்தொறும்‌, தெருத்தொறும்‌ அப்பாடல்கள்‌ 
முழங்கின. இன்று யாரும்‌ தடுப்பாரற்று யாரும்‌ பாட 
லாம்‌ என்ற நிலையிருக்தும்‌, பாடுவாரைக்‌ காணோம்‌ 
காரணம்‌, அத்தகைய பாடல்கள்‌ எல்லாக்‌ காலங்‌ 
களுக்கும்‌ ஏற்புடைய பாடல்களாக அமையாமை 
(யேமாம்‌. சங்க காலத்தில்‌ உணர்ச்சி மிக்க, விடுதலை 
விரும்பிய பாடல்கள்‌ உள்ளன. அவை இன்றும்‌ போற்‌ 
றப்படுகின்றன. காரணம்‌, அவை ஒரு தனி மனித 
னுக்கோ, நாட்டுக்மீகா, சமுதாயத்‌ துக்கோ, ஒரு காலத்‌ 
அக்கோ அமைந்த வெற்று உணர்ச்சிப்‌ பாடலாக 


503 


இக்கால இலக்கியங்கள்‌ 





அமையாது, பொதுவாக மக்களினத்துக்கே நீதி புகட்‌ 
டும்‌ பாடல்களாய்‌ அமைந்தமையே. 

வெள்ளைக்குடி. நாகனார்‌ என்னும்‌ புலவர்‌, தம்‌ 
பழஞ்செய்க்கடனை விடுத்துக்கொண்டதுடன்‌ உல 
கம்‌ நலம்‌ பெறவே பாடிய ஒரு பாட்டுப்‌ புறகானூற்‌ 
றில்‌ உள்ளது! என்பதை மேலே கண்டோம்‌. 

அதைப்போன்று பார தியார்‌ விடுதலை வேட்கைப்‌ 
பாடல்களைப்‌ பொதுப்பட, எல்லார்க்கும்‌ என்றும்‌ 
பொருந்தியனவாகப்‌ பாடியிருப்பாராயின்‌, அவை என்‌ 
(றென்றும்‌ வாழும்‌. அவர்‌ அவ்வாறன்‌ றி, -: ஆங்கிலே 
யரையும்‌ ௩ம்‌ காட்டவரையுமே நினைத்து நினைத்து 
விடுதலை வேட்கை உணர்ச்சியும்‌ வெறியுள்ளமும்‌ 
உந்தப்‌ பாடியனவாதலின்‌, இன்று விடுதலை பெற்ற 
பின்‌ சொந்த நாட்டிலேயே அவை பாடப்படாமல்‌ 
மங்கிவிடுகின்‌்றன. ஆனால்‌, அதே வேளையில்‌ அவர்‌ 
பொதுவாகத்‌ தமிழ்‌ பற்றியும்‌, காட்டு வாழ்க்கை பற்‌ 
ஜியும்‌, காதல்‌, கடவுள்‌ நெறி முதலியவற்றைப்‌ பற்‌ 
றியும்‌ பாடிய பாடல்கள்‌ இன்றும்‌ மக்களால்‌ பாராட்‌ 
ட்ப்பட்டும்‌, மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டும்‌ 
வருகின்றன. அவை என்றென்றும்‌ பாரதியாரை 
வாழ வைக்கும்‌ என்பது உறுதி. 

கடந்த நூற்றாண்டின்‌ பிற்காலத்தில்‌ வாழ்ந்த 
இராமலிங்க அடிகளாரைப்‌ பற்றியும்‌ இங்கு நினைத்தல்‌ 
(வேண்டும்‌. அவர்‌ பாடல்கள்‌ சமயம்‌ பற்றியவாயினும்‌, 
அவற்றின்‌ இடையிடையே சமரசஞானம்‌ விளங்குதல்‌ 
கண்கூடு. அவர்‌ பாடல்களை “₹அருட்பா' எனலாகாது 
என்று வாதப்‌ பிரதிவா தங்களும்‌, வழக்குக்களுங்‌ கூட்‌ 
நடைபெற்ற போதிலும்‌, அவர்தம்‌ சமரசப்‌ பாடல்கள்‌ 


1. இந்நூல்‌ பக்கம்‌ 377 (புறம்‌. 35) 


504 


கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





நாட்டில்‌ இன்று அதிகமாக உலவத்‌ தலைப்பட்டு 
விட்டன. வாடிய பயிரைக்‌ கண்டபோதெல்லாம்‌ 
வாடினேன்‌! ? என்று உயிர்த்தோற்றத்‌ திறனை அவர்‌ 
உணர்ந்து கூறுவது வாழ்க்கை நூலாக வாழாமல்‌ 
போகுமா £ ஓரறிவு உயிர்க்கும்‌ வாட்‌। ம்‌ உண்டானால்‌ 
பொறாது செயலாற்றிய பழம்பெருந்தமிழ்‌ மன்னன்‌ 
பாரியின்‌ நிலையிலன்றோ அவர்‌ இரக்க உள்ளம்‌ இயங்‌ 
குகின்றது! பயிர்‌ வாடினால்‌ அவர்‌ வாடுவானேன்‌ 2 
ஆம்‌ ; அதுவும்‌ ஓர்‌ உயிர்‌ அன்றோ ! அது வாடுவதும்‌ 
- ஆறறிவுடைய மனிதன்‌ வாடுவதும்‌ உயிர்‌ அமைப்பின்‌ 
வழி ஒன்றுதானே? இந்த உணர்வுடைய பாடல்‌ 
வாழாது போகுமோ! இது போன்ற சமரசக்‌ கருத்துக்‌ 
கள்‌ அவர்தம்‌ பாடல்களில்‌ எத்தனையோ உள்ளன. 
அவர்‌ இறைவனை வேண்டும்‌ போது *ஆருயிர்கட்‌ கெல்‌ 
லாம்நான்‌ அன்புசெயல்‌ வேண்டும்‌,” என்ற வேண்டுகோ 
ளைத்தான்‌ முன்‌ வைத்து வேண்டுகின்றார்‌. உலகில்‌ 
“சமரச சன்மார்க்கம்‌ £ நிலவவேண்டும்‌ என்பதே அவர்‌ 
ஆசை. சாதியாலும்‌ சமயத்தாலும்‌ பிறவற்றலும்‌ பிள 
வுபட்டு நிற்கும்‌ சமுதாயத்தை நோக்கி நோக்கி நைந்து 
நைந்து அவர்‌ பாடிய பாடல்கள்‌ பல. காட்டில்‌ நடமாடும்‌ 
“கண்மூடி வழக்கமெல்லாம்‌ மண்‌ மூடிப்‌ போக” வேண்‌ 
டுமென்று அவர்‌ வெள்ளை உள்ளம்‌ விரும்பிற்று. அவர்‌ 
கடவுளை அருட்பெருஞ்சோதியாகவே கண்டார்‌. 
அவர்‌ காட்சியில்‌ உலக உயிர்கள்‌ அனைத்தும்‌ ஒன்றா 
கவே தோன்றிக்‌ காட்சியளித்தன. கடல்‌ சூழ்ந்த 
உலகத்தில்‌ வாழும்‌ மக்களைக்‌ கூப்பிட்டுக்‌ கூப்பிட்டு 
அவர்‌ கூறும்‌ அற உரைகள்‌ எல்லா உயிர்க்கும்‌ ஏற்ற 
னவாய்‌ அமைந்துள்ளன. எனவே, அவர்‌ பாடல்கள்‌ 
ஒரு சமயத்தைச்‌ சார்ந்தனவாக அமையினும்‌, மக்கள்‌ 
வாழ்க்கையையும்‌ வளத்தையும்‌ செம்மையான முறை 


இக்கால இலக்கியங்கள்‌ 505 
யில்‌ போற்றி.பும்‌ பாராட்டியும்‌ சிபக்கச்‌ செய்தமையின்‌, 
எதிர்ப்புக்களையெல்லாம்‌ வென்று, *அருட்பா'வாகவே 
அவை வாழ்கின்றன எனலாம்‌. 








இன்றும்‌ காட்டில்‌ கவிஞர்‌ சிலர்‌ கவிதை 
புனைகின்றனர்‌. பாரதிதாசன்‌ என்பார்‌ பாரதி அடி 
ஒற்றிச்‌ சமூக நல சம்பந்தமான பல பாடல்களைப்‌ பாடு 
கின்றார்‌. அண்மையில்‌ மறைந்த சுவிமணி தே௫கவிநாய 
கம்‌ பின்னையின்‌ பாடல்களையும்‌ மாணவரும்‌ மற்றவரும்‌ 
நன்கு அறிவர்‌. அரசாங்கக்‌ கவிஞராயிருந்த நாமக்கல்‌ 
இராமலிங்கம்‌ பிள்ளை அவர்களின்‌ பாடல்களும்‌ காடறிக்‌ 
தனவே. இவர்களையன்‌ றி எத்தனையோ எழுத்தாளர்‌ 
கள்‌ புத்தம்புதிய கவிதைகளைப்‌ புனைகின்றார்கள்‌ 
காள்தோறும்‌ வெளி வரும்‌ இதழ்களில்‌ பலப்பல 
கவிதைகள்‌ தீட்டப்படுகின்றன. கவிதைக்குவியல்கள்‌ 
நூல்களாக வந்தபடியே இருக்கின்றன. ஆனால்‌, 
அத்தனைப்‌ பாடல்களும்‌ மக்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ 
படுகின்றன என்று கொள்ள முடியுமா ்‌? ஏதோ காலப்‌ 
போக்கிற்கு ஏற்ப, சமுதாய ஏற்றத்‌ தாழ்வுகளைச்‌ 
சித்திரித்துப்‌ பாடும்‌ பாடல்களில்‌ ஒரு சிலவே போற்‌ 
றப்படுகின்‌ றன ; மற்றவை, காண்போரால்‌ படிக்க 
வும்படா.து மாய்க்தொழிகின்‌ றன. 


உலகம்‌ சி 'நிதாகிவிட்டபடியால்‌, பலப்பல கொள்‌ 
மாடுகின்றன. ஒரு காட்டில்‌ தோன்‌ 

கொள்கை விரைவிலேயே உலக முழுவ தும்‌ பர 
வும்‌ கொள்கையாக மா திவிடுகிறது. அதற்கே ந்ற 
சுற்றுச்‌ சார்புகள்‌ இன்று நாட்டில்‌-உலகில்‌-௮ திகமாய்‌ 
உள்ளன. இந்த நிலையில்‌ சாதாரண மக்கள்‌ உள்‌ 
ளங்களைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ வகையில்‌ பல வகைப்‌ 


32 


கைகள்‌ காட்டில்‌ ௩ட 


506 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





பாடல்கள்‌ உண்டாகின்றன. ஏழை பணக்கார 
வேறுபாட்டைச்‌ சித்திரிக்கும்‌ பாடல்கள்‌, நாட்டுக்கு 
நாடு காட்டும்‌ ஏற்றத்‌ தாழ்வை விளக்குவன என்று 
எத்தனையோ வகையில்‌ பாடல்கள்‌ வந்துகொண்டே 
யிருக்கின்றன. எனினும்‌, அத்தனையும்‌ வாழ்வ தில்லை, 
சங்ககாலப்‌ புலவன்‌ ஒருவன்‌ ஏழை பணக்கார வேறு 
பாட்டைச்‌ சித்திரிக்கும்‌ பாடலிலும்‌ இன்றைய பாடல்‌ 
கடுமையாகவே அவ்வேறுபாட்டைக்‌ காட்டுகின்றது. 
எனினும்‌, இவை ஒரு சில ஆண்டுகள்‌ கூட வாழாது 
மறைக்துவிடுகின்‌ றன. அன்றைய பாடலில்‌ அமை 
தியும்‌ ஆக்கப்‌ பணிக்கு வழி வகையும்‌ காணப்படு 
கின்றமையின்‌, அது வாழ்கின்றது. இன்றைய பாட 
லில்‌ ஆரவாரமும்‌ வெறியுணர்வும்‌ அழிவு மனப்பான்‌ 
மையும்‌ இடம்‌ பெற்றுள்ளமையின்‌, அது தன்னைத்‌ 
தானே அழித்துக்கொள்கின்‌ றது. 


பாடல்‌ எழுதுவதில்‌ ட்டுமன்‌ றி, மேடையில்‌ ஏறிப்‌ 
பேசுவதிலும்‌ உரைஈடை நூல்கள்‌ இயற்றுவதிலுங் 
கூட இந்த வேறுபாட்டைக்‌ காண முடியும்‌. மக்கள்‌ 
உள்ளத்தில்‌ வெறியுணர்ச்சியையும்‌, வேறுபாட்டு 
உணர்ச்சியையும்‌ வளர்க்கும்‌ பேச்சுக்கள்‌ அவ்வேளை 
யில்‌ ஆரவாரத்தோடும்‌ கைதட்டல்களோடும்‌ கேட்கப்‌ 
படூமேனும்‌, சிறிது காலத்திலேயே அவை வாழ 
வைக்க முடியாதன என்ற உண்மை வெளியாகிவிடும்‌. 
அதே. வேளையில்‌ சமுசாய ௩ல அமைப்பில்‌, மக்கள்‌ 
வாழ்வில்‌ ஆரவாரமற்ற தொண்டு கலந்த சொற்பொழி 
வுகள்‌, *அவற்றைக்‌ கேட்பார்‌ ஒரு சிலரேயாயினும்‌, 
அவர்‌ வழி காட்டுக்கு நல்ல நிலைத்த பணிகளைச்‌ 
செய்யும்‌. நூல்களும்‌ அத்தகையனவே. நாட்டில்‌ 
ஒரு சிலர்‌ நூல்கள்‌ பல ஆயிரக்‌ ௬ணக்கில்‌ வி ற்பனையா 
வதற்கும்‌ ஒரு சிலர்‌ நூல்கள்‌ முதற்பதிப்பும்‌ முடியாது 


இக்கால இலக்கியங்கள்‌ 507 





திண்டாடுவதற்கும்‌ வேறு காரணம்‌ ஆராய வேண்டா. 
நல்லவர்‌ எழுதும்‌ நூல்கள்‌, தமக்குள்‌ மக்கள்‌ வாழ்‌ 
வைப்‌ பொதியப்பெற்றுள்ளன. எக்கருத்தைப்பற்றிய 
நூலாயினும்‌, எந்த வகையில்‌ அமைந்த ஏடாயினும்‌ , 
அதில்‌ அமைந்த முக்கியமான பொருள்‌ மக்கள்‌ 
வாழ்க்கையொடு தொடர்பு கொண்டதாகவே இருக்‌ 
கும்‌. எழுத்தும்‌ சொல்லும்‌ மக்கள்‌ வாழ்வென்னும்‌. 
பொருளோடு செல்லின்‌ என்றென்றும்‌ வாழ்வது உறுதி 
என்பதோடு அந்தச்‌ சொல்லோவியங்களாகிய நூல்கள்‌ 
பலராலும்‌ நன்கு விரும்பப்‌ பெற்று, அவற்றின்‌ ஆசிரி 
யர்களுக்கு வாழும்‌ காலத்திலேயே ௩ல்ல வளனையும்‌ 
பெயரையும்‌ தேடித்‌ தரும்‌ என்பது உறுதி. இந்த வகை 
யில்‌ இன்று எழுத்தாளர்‌ சிலர்‌ மக்கள்‌ உளமறிக்து, 
வாழ்வறிக்து, அவர்தம்‌ பண்பறிந்து நல்ல நூல்களை 
இயற்றிப்‌ பேறும்‌ புகழும்‌ ஒரு சேர எய்‌ துகின்‌ றனர்‌. 
ஆனால்‌, இந்த அடிப்படை உண்மையை அறிந்த சிலர்‌, 
“வான்‌ கோழி பொல்லாச்‌ சிறகை விரித்தாடினாற்‌ 
போன்று? ஏதோ நூலியற்றித்‌ தமக்கு அத்துணைச்‌ 
செல்வமும்‌ சிறப்பும்‌ பெருகவில்லையே என்று மனம்‌ 
சாம்புவர்‌. அவர்கள்‌ சற்று நின்று நிலைத்து, கவிதை 
அல்லது இலக்கிய வரலா ற்றை எண்‌ ணுவார்களாயின்‌- 
அவை தோன்றி வளரக்‌ காரணமாயிருந்த மக்கள்‌ 
வாழ்க்கைப்‌ பிணைப்பை உணர்வார்களாயின்‌- உண்மை 
யில்‌ கண்‌ திறக்கப்பெற்றவர்களாவார்கள்‌. கவிதையா 
யினும்‌ சரி, கவிதை ௩லன்‌ மாருக்‌ கட்டுரையாயினும்‌ 
சரி, அது வாழ்வோடு பிணைந்ததாயின்‌, நெடுங்காலம்‌ 
நிலை பெற்று வாழ்வது மட்டுமன்‌ றி-வாழ்க்து தன்னை 
எழுதினவனுக்குப்‌ புகழைத்‌ தேடித்‌ தருவதுமட்டு 
மன்றி-அவன்‌ வாழும்‌ காலத்திலேயே அவ னுக்குவளத்‌ 
தையும்‌ சீரினையும்‌ தேடித்தரும்‌ என்பது இதனால்‌ நன்கு 


508 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌: 


புலனாகுமன்றோ ! இக்கிலை கவிதை தோன்றிய அந்த 
காள்‌ தொட்டு இன்று வரை நிலை கெடாது வாழ்‌ 
வதைக்‌ காண்‌ கின்றோம்‌. 

இன்றைய இலக்கிய உலகில்‌ இன்னொரு வளர்ச்சி, 
மொழி பெயர்ப்பாகும்‌. உலக அரங்கில்‌ பல்வேறு மொழி 
களில்‌ எழுதப்‌ பெற்ற இலக்கியங்களில்‌ சிறந்தன 
வெல்லாம்‌ பிற மொழிகளில்‌ பெயர்த்தெழுதப்படு 
கின்றன. தமிழில்‌ உள்ள சில சிறந்த கவிதைகள்‌ பிற 
மொழிகளில்‌ பெயர்த்தெழுதப்படுவதை மேலே கண்‌ 
டோம்‌. அதைப்‌ போன்ற தமிழிலும்‌ பிற மொழிக்‌ 
கவிதைகளும்‌, காவியங்களும்‌, புதினங்களும்‌, பிறவும்‌ 
மொழி பெயர்க்கப்படுகின்றன. 


* பிறநாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ 
தமிழ்மொழியில்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌ 
இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ 
தமிழ்மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌." 


என்று கனவு கண்டார்‌ பாரதியார்‌. அக்கனவு ஓரளவு 
இன்று ௩னவாகி வருகின்றது என்பது உண்மைதான்‌. 
எனினும்‌, போதிய அளவு அவை செயலாக்கப்பெற 
வில்லை என்பது கண்கூடு. இன்று வங்க மராத்தி 
மொழிகளிலிருக்தும்‌, ஆங்கில மொழியிலிருக்தும்‌ 
மொழி பெயர்ப்பு நூல்களும்‌ தழுவல்‌ நூல்களும்‌ வந்து 
கொண்டிருக்கின்றன. ஆனால்‌, அவற்றுள்ளும்‌ இக்‌ 
காட்டுச்‌ சமுதாய வாழ்க்கை ௩லனோடு பொருக்திய 
மொழி பெயர்ப்பு நூல்களே வாழ்கின்றன. அல்லன” 
அற்ப ஆயுள்‌ உடையனவாக, ஆயிரம்‌ பிரதிகளுக்கும்‌ 
வழியற்றனவாக, மறைக்துவிடுகின்றன. பிற காட்டுப்‌ 
புலவர்தம்‌ கவிதைகளின்‌ மொழி பெயர்ப்பும்‌ அப்படியே 


509 


இக்கால இலக்கியங்கள்‌ 





வாழ்ந்தும்‌ வீழ்ந்தும்‌ நிற்கின்றன. எனினும்‌, இன்‌ 
“றைய உலகில்‌ இலக்கியம்‌ வளர எல்லோரும்‌ சேர்ந்து 
பாடு படுகின்‌ றனர்‌ என்பது மட்டும்‌ கண்கூடான 
உண்மை. 


இன்றைய நிலையில்‌ இனி வரும்‌ நாள்கள்‌ என்னா 
கும்‌ என்பதை நம்மால்‌ எண்ணிப்பார்க்க முடியாது. 
அதிலும்‌ சிறப்பாகக்‌ கவிதை உலகில்‌ எத்தகைய 
மாற்றங்கள்‌ நேரும்‌ என்பதைக்‌ கூற முடியாது: 
பேச்சு வழக்கும்‌ பிறவும்‌ அழியினும்‌ கவிதைக்‌ 
கருத்துக்கள்‌ மக்கள்‌ இனம்‌ வாழும்‌ வரையில்‌ 
அழியாது என்பது உறுதி, இந்த உண்மையைத்‌ 
தான்‌ இதுவரை-வரலாறு காணாத காலம்‌ தொடங்கி 
இன்று வரை-கண்டுகொண்டே வந்தோம்‌. இவ்வாறு 
வரலாறு அறியாக்‌ காலம்‌ தொட்டுக்‌ கவிதை ஒரு 
கலையாய்‌ வளர்ந்து வாழ்வொடு பின்னிக்கொண்டே 
வளர்ந்து வருகின்றது. அவ்வாறு பின்னிக்கொண்ட 
கவிதை, தாம்‌ தோன்றிய மொழியும்‌, தாம்‌ தொடர்பு 
கொண்ட சமுதாயமும்‌ மறையினும்‌, தாம்‌ மறையாது 
உலகம்‌ உள்ளளவும்‌ வாழ்க்துகொண்டேதான்‌ இருக்‌ 
கும்‌. கவிதைக்கு மட்டுமன்றி, நிலை பெற்ற கலைகள்‌ 
எல்லாவ ற்றிற்குமே இவ்வுண்மை பொருந்தும்‌. எனவே, 
கவிதை புனைவோரும்‌, கலைகளைச்‌ செழிக்கச்‌ செய்ய 
விரும்புவோரும்‌ மக்கள்‌ வாழ்வையும்‌ பண்பாட்டை 
யும்‌ பிற நிலைகளையும்‌ கண்டு கருத்தால்‌ உணர்ந்து! 
தத்தம்‌ கவிதைகளையும்‌ கலைகளையும்‌ ஆக்குவாரா 
யின்‌, அவை நிலைத்து வாழ்வதோடு, அவற்‌ 
றின்‌ மூலம்‌ அவர்களும்‌ அமரராகிவிடுவார்கள்‌. அந்த 
உணர்வில்‌--உலக உயிரினம்‌ ஓங்கவே கலைகள்‌ வாழ்‌ 
கின்றன என்ற ௩ல்ல வழியில்‌--கவிஞர்‌ உலகமும்‌ கலை 


510 கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 





ஞர்‌ உலகமும்‌ நாட்டையும்‌ உலகையும்‌, அவற்றில்‌ 
வாழும்‌ உயிரினத்தையும்‌ என்றென்றும்‌ ஓங்கச்‌ 
செய்யும்‌ என்பது உறுதி. அத்தகைய சாகா வரம்‌ 
பெற்ற கவிதைகளின்வழி உலகில்‌ மக்கள்‌ உள்ளம்‌. 
மாறாத ௩ல்ல பண்பாடு அரும்புவதாக ! அந்த ஆக்‌ 
கப்பணிக்கு இந்நூல்‌ _ ஒரு சிறிதாவது உதவக்‌ 
கூடும்‌ என்ற ஈம்பிக்கையின்‌ உறுதியுடன்‌ நான்‌ 
இந்நூலை முடிக்கின்றேன்‌. கவிதையும்‌ வாழ்க்கையும்‌ 
கலந்து சிறப்பனவாக ! 


ஸ்‌ ௪93 


ஐ. 


30. 
11. 
32. 


13. 


35. 
16. 
நரக 
18. 
19. 
20. 
21. 
22. 


24. 


௦015 


16 1500 ௦7 ௦0 

716 706116 ஊம்றம்‌ 

௦00) 802 1௦6108 88106 

768800 ௨ம்‌ 622ம(ு 1௩ (56 
௦14௦ ம்ம்‌ 

நசீ11100'8 (116003 ௦8 8௦௨0 
ஹர்‌ 06 கரடி 

716 1062 08 தா221 1௦௨0 

1106 11600௫ 011௦௭௫ 

1116 11௦௨௫ 

895208 00 111ரக1பா6 நேர்‌ 
1116 

7ந6 கார்‌ 01 நரஞரு 

76 7௦0 ௦1 1780060056 


ந௦(0ு ௭ம்‌ (16 ௦௦்றவாரு 
வேச 


நிகர 

நஹ ௨௦ 1481மா2 

நக நிர்ற௦10165 ௦4 மர்ப்௦்கர 
ர, 112ரகாட (8516 

(013: 01 மேகே1100 

நரமாாகற ஜி 

ுந்€ 11௦101 ௦4 4௦1௦ஐ 
51805 ஊர்‌ ௧1௦௦16 

நர8ஐ 1௩ (16 ௩௦087௩ 9/௦11ம 
௦112ம்‌ /111826 

16 $401014௦௩ ௦14 ௨௩ 
16 1119600007 0ரவேம்௦ய 


௩௦0 


எ, 24. நி, ரதா, %.01.&. 
1. 0. 125000 
எதி 0. மீரகம்‌ 2), ம.க மட. 


-- 21 57 பமக 


“102 1200 

1859061165 ௧680௭௦௦௦1௦ 
1889001165 &0210௭000016 
01180 7000 ஸோ 006 


- 0101100 12001 
-97ர111201 28102 82 
--நரப16 கோமா (6 


தி. ௩. க்வி 
7010 1888611614 
ரதி, 74, ரு 

87, நிஜர1 9/075101 
தீமறு010 இறக 
லாம்‌ 01௦0ம்‌ 
5, பண்மத 
நரன்‌ 5றறே0₹- 
-நய்01 0 ஐ1%0௫ 
_.ரய180 நிலபிரூ 


011902 00108ஈம்ட 
8, நித] 





